கணியன்‌ பூங்குன்றன்‌ காலம்‌ முதல்‌ 


கவிஞர்‌ கண்ணதாசன்‌ காலம்‌ வரை 


செட்டி நாடும்‌ 
செந்தமிழும்‌ 


15.தீனகதயாளு ௧௬ 
கர்‌, சென்னை-17. 


தோ பதிப்பகம்‌ 


== 


முதற்‌ பதிப்பு : டிசம்பர்‌ 1984 


இரண்டாம்‌ பதிப்பு : டிசம்பர்‌ 1999 


© வானதி பதிப்பகம்‌ 


திருநாவுக்கரசு தயாரிப்பு 


விலை : ரூ.180.00 


[a 1 மகி ய 4] 


ப 


Chettinadum Chentamilum 


An Authoritative History of Tamil Literature from 
Sangam Age to the Twentieth Century - an Appraisal of 
the Contribution of the Chettinad Region consisting of 
Five Taluks in Pudukkottai and Sivagangai Districts of 


Tamil Nadu. 


TITLE 


AUTHOR 
LANGUAGE 
EDITION 


No. OF PAGES 


PUBLISHED BY : 


PRICE 


CHETTINADUM 
CHENTAMILUM 


SOMALAY 
TAMIL 


SECOND EDITION, 
DECEMBER, 1999 

xii + 716 

VANATHI PATHIPPAKAM, 

13, DEENADAYALU STREET, 


THYAGARAYA NAGAR, 
CHENNAI - 17. 


Rs.180.00 


Printed at : Nathan & Company, Chennai - 42. 


ஆங்கிலம்‌ முதல்‌ சீனம்‌ ஈறாகவுள்ள 
எத்துணையோ மொழிகள்‌ எங்கள்‌ 
காதில்‌ விழலாம்‌. விழுந்தாலும்‌ தாய்‌ 
மொழியாகிய தமிழ்‌ ஒன்றே எங்கள்‌ 
செவிக்கு இனிமை பயப்பது. 


அணிந்துரை 


டாக்டர்‌ ஒளவை நடராசன்‌ 


அறிஞர்‌ “சோமலெ' அவர்கள்‌ தமிமுலகு நன்கறிந்த 
சான்றோர்‌. தமிழுலகு அவர்களை நன்கறியும்‌ என்பது 
போலவே தமிழுலகு முழுவதும்‌ சோமலெ நன்கறிந்தவர்கள்‌. 
சென்றறிந்தவர்கள்‌, கண்டறிந்தவர்கள்‌. நூலறிவுமட்டுமே 
முழுப்பயனுடையதாகாது. நுண்ணறிவும்‌ வேண்டும்‌. இந்த 
இரண்டறிவுமே பட்டறிவோடு கலந்தால்‌ பெரும்பயன்‌ நல்கும்‌. 
எனவே தான்‌ அறிவினை நூலறிவு, நுண்ணறிவு, பட்டறிவு 
என்று முத்திறமாக மொழிந்தனர்‌. அளவை நூலார்‌ இவற்றை 
காணல்‌, கருதல்‌, உரை என்று கூறுவர்‌. இரு சோமலெ அவர்கள்‌ 
இம்மூவகையாலும்‌ வளம்பெற்ற புலமையாளர்‌. 


கருத்துக்களைத்‌ தொகுப்பதில்‌ - செய்திகளைச்‌ 
சேர்ப்பதில்‌ செந்தமிழ்த்‌ தும்பியாகத்‌ திரு சோமலெ 
திகழ்கின்றார்கள்‌. பேசிக்‌ கொண்டிருக்கும்பொழுது இறு 
குறிப்புக்‌ கிடைத்தாலும்‌ தவறாது குறித்துக்‌ கொள்வார்கள்‌. 
புதிய நண்பர்களைக்‌ கண்டால்‌ அவர்களது ஊர்ப்புறத்துச்‌ 
செய்திகளையெல்லாம்‌ கேட்டறிந்து கொள்வார்கள்‌. செல்வம்‌ 
சேர்ப்பது போல செய்திகளைச்‌ சேர்ப்பார்கள்‌ என்பதுகூடப்‌ 
பொருந்தும்‌. இத்தகைய அயராத உழைப்பின்‌ பயனாக 
மலர்ந்த பயனுள்ள பல கட்டுரைகளால்‌ அவர்கள்‌ அற்றும்‌ 
தமிழ்ப்பணி அரியது - அரியது - போற்றுதலுக்குரியது. 

இலக்கியப்‌ பணிக்கெல்லாம்‌ முடிமணியாக “செட்டி 
நாடும்‌ செந்தமிழும்‌” என்னும்‌ இச்செந்தமிழ்‌ நூல்‌ திகழ்கிறது 
என்றால்‌ மிகையாகாது. செட்டிநாடு என்று இன்று சிறப்புடன்‌ 
விளங்கும்‌ பகுதி சங்ககாலம்‌ தொடங்கியே செந்தமிழ்‌ 
வளர்ச்சியில்‌ சிறப்பிடம்‌ பெற்றதாகும்‌. கணியனின்‌ 
பூங்குன்றமும்‌ பாரியின்‌ பறம்பும்‌ உள்ளடங்கியது செட்டி நாடு. 
எனவே இயல்பாகவே செந்தமிழின்‌ ஊற்றுக்கண்ணாக 
இப்பகுதி விளங்குவதாகும்‌. 

இரண்டாம்‌ பூங்குன்றனாராகப்‌ பண்டிதமணியார்‌ 
விளங்கினார்‌. தேவார, திருமுறைகள்‌ சிதம்பரத்திலிருந்து 
கிடைத்தது போல, சங்க இலக்கியச்‌ சுவடிகளும்‌ மிதிலைப்‌ 
பட்டியிலிருந்து கிடைத்திருக்கின்றன. கணியன்‌ பூங்குன்றனா 
ரின்‌ காலம்‌ முதல்‌ கண்ணதாசன்‌ காலம்வரை என்று 


vill 
காலத்தைக்‌ கணக்கிடும்‌ வண்ணம்‌ அன்று தொடங்கிய 
செந்தமிழ்த்‌ தொண்டு -வாழையடி வாழையாக இன்றும்‌ 
வளர்ந்து வருகின்றது. மூவேந்தர்களுக்கும்‌ முச்சங்கங்களுக்கும்‌ 
பிறகு தமிழ்வளர்த்த பெருமையும்‌ உரிமையும்‌ செட்டி 
நாட்டன்பர்களுக்குரியது. 
சங்கநாளில்‌ வாழ்வியல்‌ நெறியாக விளங்கிய சிவநெறி 
தனியொரு சமயமாகத்‌ தழைத்த பின்னர்‌ சோழ 
மன்னர்களைப்‌ போல திருக்கோயில்களையும்‌ திருமுறைத்‌ 
தமிழையும்‌ பேணிக்‌ காத்த பெருமையாளர்‌ நகரத்தார்களே ! 
செட்டியார்கள்‌ சிவநெறியாளர்களாகவே அமையவேண்டும்‌ 
என்று விதிமுறை கூட வகுக்கப்பட்டிருந்த குறிப்பு இந்நூலில்‌ 
காட்டப்பெறுகிறது. 
தமிழறிந்த நெஞ்சங்களில்‌ செட்டி நாட்டரசர்‌, அழகப்பர்‌, 
கருமுத்து தியாகராசர்‌ செட்டியார்‌ போன்றவர்கள்‌ இமயமென 
விளங்குகின்றனர்‌. செந்தமிழ்‌ மொழியும்‌ சிவநெறியும்‌ சிறந்து 
விளங்கச்‌ செய்த வண்ணமே, இசை முதலிய கலைத்‌ 
துறையிலும்‌ வளம்‌ பெருக்கினர்‌. தமிழிசை தழைத்ததும்‌ 
செட்டிநாட்டரசர்‌ பணியாலன்றோ ! 
நூல்‌ வெளியீட்டிலும்‌ இதழ்வெளியீட்டிலும்‌ வளங்‌ 
கூட்டினர்‌. நாளிதழ்‌ உலகில்‌ “தமிழ்‌ நாடு” ஒரு விழிப்புணர்ச்சிக்‌ 
குக்‌ காரணமாயிற்று. 
கற்றோர்க்குச்‌ சென்றவிடம்‌ எல்லாம்‌ சிறப்புக்‌ 
இடைக்கும்‌ என்பார்கள்‌. செட்டிநாட்டன்பர்கள்‌ சென்றவிடம்‌ 
எல்லாம்‌ சிறப்புச்‌ செய்தனர்‌. வணிகத்‌ தொடர்பால்‌ 
வெளிநாடு சென்றபோது அங்கெல்லாம்‌ 
தழைக்கச்‌ செய்தார்கள்‌. 
இங்ஙனம்‌ செட்டிநாடு செந்தமிழ்‌ வளர்ச்சிக்குச்‌ 
செய்துள்ள பணிகள்‌ பலவும்‌ நிரல்பட வழங்கும்‌. இப்பெரு 
நூலில்‌ செட்டிநாட்டு அமைப்பு, செட்டியார்‌ பெயர்‌ விளக்கம்‌, 
நகரத்தாரிடையே காணப்படும்‌ சங்ககாலத்துத்‌ தமிழ்‌ மரபுகள்‌, 
வணிக வரலாறு என்ற பல்வேறு செய்திகளும்‌ இயைபுற 
எடுத்துக்காட்டப்‌ பெறுகின்றன. 
ட்டிநாடும்‌ ்‌ : ப்‌ 
தமிழுக்கும்‌ உன்ன என்பது. செட்டிநாட்டுக்கும்‌ 
செந்தமிழு தாடர்பினைக்‌ கூறுவ ன்‌ 
்‌ ்‌ அ. எனற 
அளவில்‌ அமையாது செட்டிநாட்டு வரலாறும்‌ செந்தமிப்‌ 
வளர்ச்சியின்‌ வரலாறும்‌ என்று கலகலப்‌ ட வ 
 ொங்குறது. டியாகப்‌ பரந்து 


தமிழ்‌ வளம்‌ 


ix 


திரு சோமலெ அவர்களுடைய அயர்விலா உழைப்பு பல 
நாள்‌ முயன்று பலரையும்‌ தேடித்‌ தொகுத்த குறிப்பு 
அனைத்தும்‌ கூடி அழகுத்‌ தமிழுக்கு அணி செய்யும்‌ பெரு 
நூலாய்‌ இந்நன்னூல்‌ திகழ்கின்றது. 

சோமலெயின்‌ எழுத்தாற்றல்‌ கற்பார்‌ கருத்தினை ஈர்த்து 
ஆர்வத்தினைத்‌ தூண்டி அறிவினை வளர்க்கும்‌ திறம்‌ 
படைத்தது. இவ்வகையில்‌ இந்நூல்‌ கருத்துக்‌ கருவூலமாகத்‌ 
திகழ்கிறது. இலக்கியங்களைச்‌ சுவை இலக்கியம்‌, பயன்‌ 
இலக்கியம்‌ என்று பாகுபாடு செய்யும்‌ 
சோமலெயின்‌ நூல்கள்‌ 
கொண்டவை. 


எனவே இப்‌ பயனுள்ள பணியினைச்‌ செய்திருக்கும்‌ 
பேருழைப்பினை மதித்துப்‌ போற்றும்‌ கடப்பாடு தமிழறிந்தார்‌ 
அனைவர்க்கும்‌ உரியதாகும்‌. 


நாவுக்கு அரசாக மட்டுமின்றி பதிப்புத்துறைக்கு 
வேந்தராகவும்‌ திகழும்‌ பெருமை நண்பர்‌ திருநாவுக்கரசைச்‌ 
சாரும்‌. சிறந்த நூல்களை வெளியிடுகின்ற சீரிய பண்பு வாய்ந்த 
வானதி பதிப்பகத்தார்‌ அற்றி வருகின்ற பணிகள்‌ எல்லோரும்‌ 
போற்றுதற்குரியன. திரு சோமலெ அவர்களுடைய நூல்கள்‌ 
அனைத்தையும்‌ பெற்று வானதி வெளியிடுமானால்‌ நான்‌ 
பெரிதும்‌ மகிழ்வேன்‌. 


மரபுண்டு. 
சுவையும்‌ பயனும்‌ ஒருங்கே 


வானதி பதிப்பகம்‌ நூல்களை வனப்புற வெளியிடுவதோ 

டன்றி காலத்திற்கு ஏற்ப, சிறந்த கருத்துக்கள்‌ அடங்கிய 

நூல்களைத்‌ தேர்ந்தெடுத்து வழங்கும்‌ பாங்கும்‌ குறிப்பிடத்‌ 
தக்கது. 

ஒளவை நடராசன்‌ 

7-12-84 


பொருளடக்கம்‌ 


பக்கம்‌ 
1. யாதும்‌ ஊரே, யாவரும்‌ கேளிர்‌ . ............ 1 
ர வும்‌ வ கல்லு எக கக மல உ ட கனக ௮ 16 
3, சிலப்பதிகாரக்‌ காலம்‌ .................. 36 
4, பல்லவர்‌ ரபா ட ன க பச எ லவ்லி 47 
5, திருமடங்கள்‌ . ககக 52 
5, குடைவரைக்‌ கோயில்கள்‌ . . . . . . .... ணக வல க 
7. சோழர்‌ காலம்‌ . ககக 69 
8. பாண்டியர்‌ வப! அல்‌ பஸ்‌ ஐ னம்‌ 2 74 
 ன்ணாம்லை அரசர்‌ 2:22 ய ய டயட டட ன 
த தரு திற்‌ அ தட கு பு கிவி வக டக கட 6 உ 93 
11. வை.சு. சண்முகனார்‌ உச சில வினிநானு இதே டி சொத வரக ௮ 101 
42, ஏனைய புரவலர்கள்‌ ளப தட்டப்‌ ஒழு அன்த 1 ர ரக 104 
49, சன்மார்க்க சபை கக 127 
தமை பணி, 4 உன சரக காவை என்க உ ௨௨ உ கிவ எ 135 
15. பிற நிறுவனங்கள்‌ . 2222 154 
பத செட்டிநாடு ஆதரித்த புலவர்கள்‌ . ........... ர்‌ து 
17. செட்டிநாட்டுப்‌ பதர்‌ நர கதோன்வ க எட எலி க க 190 
15. இலட்சியவாதிகள்‌ மண்‌ டல 205 
வ்‌ மிதிலைப்பட்டிக்‌ கவிராயர்கள்‌ 3௫௯ நத 
20, பாடுவார்‌ பப்ப அ தன்‌ வதை களை 232 
21. பண்டிதமணி கி ரகக த்‌ த்‌ 238 
22. வராய்ச்கிமாா்‌ கதத வக்கு அவுத்த அளகு அங்கி அ. கச்‌ அதல 242 
க பபண்கள்‌ மட பதத தகதக க தககது 269 
லகர்‌ த த அதக அ த்‌ 279 

yg இலக்கியம்‌ . . . . . . ...., 
5, பயண ல்‌ சர்‌ ஒட்ட அது ககன்‌ ௫௩௭8: அழி 290 

-தை இலக்கியம்‌; 5 ல க்‌ பச 20 

26 குழந்‌ 297 


ஷ்‌ 


கக்‌ எ க 
N= 5 


. கல்வெட்டுக்கள்‌ 


(1௦ ந்‌ ட - நல [த்‌ ௦) J ர. உ PN, 


.தமிழ்‌இசை .......... 


இதழ்கள்‌ ............ 


ழும்‌. வதி உக குல்ல வக 


ர! ம்ம்‌ ல ம்ஸ்ல்ல்வங் ல்ல 


ட கிங்கர்மூா அள லல ல 


வன்னி. 4 எல்லம்‌ ந உல்ல 


முடிவுரை . 


ட க த இ இ இ இ ஜாட ல்‌ அ டு 


இ இ. ந நத இடு இட்து டு உத 


ட இட்து அட்டு ல. இ இல தே பே க 


பிற்சேர்க்கை 


. சில ஊர்களைப்‌ பற்றியக்‌ குறிப்புகள்‌ 


. செட்டிநாட்டுப்‌ பெயர்கள்‌  . : 


. தமிழ்‌ இலக்கங்கள்‌  . . . .. . 


. உண்டியல்‌ . . ட 


ச க டது இளை சதன்‌ 


. செட்டி நாட்டில்‌ வழங்கும்‌ தமிழ்ச்‌ சொற்கள்‌ . . . . . . 
. நகரக்‌ கோவில்களின்‌ விவரம்‌ 


[து தனது ரர த ந த ர 


கட க க க க ட ட ட ஓட டட ட டக 


303 
311 
316 
336 
355 
363 
369 
377 
414 
419 
422 
440 
464 
471 


474 
481 
483 
487 
516 
518 
520 
521 


.522 


524 
526 
529 


11 


நகரத்தார்‌ வரலாறும்‌ ஏழு நகரத்தார்‌ குழுவ நாடகமும்‌ 
ஏழு நகரத்தார்‌ பேரிற்‌ பள்ளு நாடகம்‌ . . .--- 5 - 


. இசை பிடிமானம்‌ . . க 
, புலவன்‌ சரித்திரம்‌ . . லல க 
. செந்தமிழ்‌ வளர்த்த சிவகங்கை . 
. சொ. பனையப்ப செட்டியாரின்‌ நாவல்கள்‌ . '. . . - - - 
. நகரத்தார்‌ மரபுப்‌ புலவர்களும்‌ அவர்கள்‌ நூல்களும்‌ 

ர்‌ ரொயாதிள்‌. ௮௨2 2-2 ௨௮௮௨௪௮ உ ௨௨ உ ௫௮0 
ய ப்பட்ட «a> 
யு 2 உ ச சலக கக கடி உலகி ௧௬ 
எவர்ப்கைபி பிரிவு - வலு ஒரு ல உட உட ட க 
, சீர்வரிசையில்‌ இடம்‌ பெறத்தக்க நூல்கள்‌ . . - - - - * 


. பெயர்க்‌ குறிப்பு அட்டவணை . . க 


தானம்‌ 


செட்டி நார 


தீகுமயம்‌ தாலுகா- 
ப அதது நாக நனி 
திருவாடானே ௪ மாக்கடல்‌ 


௮. எல்லைகள்‌ உ 


வடக்க : ஓவள்ளாறு 
ஓகுற்கக - வை ஆறு 
கிடிக்‌ ௦௨ - கடல்‌ 
ஏமற்கே - பறம்பூமலே 


8 6 9 


ஐ. 


ட 


கததி ! வ 


செட்டிநாடும்‌ செந்தமிழும்‌ 


தமிழ்ப்‌ பண்பாட்டுக்குக்‌ கட்டியம்‌ கூறும்‌ இச்சொர்‌ 
றொடரை ஈன்றது செட்டிநா டு. அச்சொல்‌ 
தமிழ்‌ நாகரிகத்தின்‌ சிகரத்துக்கு எடுத்துக்காட்டாக 
விளங்கும்‌ இந்த மண்ணின்‌ மைந்தர்கள்‌, தமிழின்‌ பெருமை 
யைப்‌ பாரெங்கும்‌ பரப்பி வந்திருப்பவர்கள்‌, தொடர்ந்து 
இந்தப்‌ பணியை ஆர்வமுடன்‌ செய்து வருபவர்கள்‌ 
சைவத்தைப்‌ போல, தமிழும்‌ இவர்களுடைய இரத்தத்குல்‌ 
இரண்டறக்‌ கலந்தது. 
பூங்குன்றம்‌ 
பறம்பு நாடு 
கானப்பேரெயில்‌ 
ஒக்கூர்‌ 
_இவை சங்ககாலச்‌ செட்டிநாடு. 
இருபதாம்‌ நூற்றாண்டுச்‌ செட்டிநாட்டிலும்‌ புலவர்கள்‌, 
புரவலர்கள்‌, வள்ளல்கள்‌ வாழையடி வாழையென வாழ்ந்து 
வருகின்றனர்‌. 
சிற்றூர்களும்‌ தமிழ்வளர்ச்சியின்‌ தனித்தனிக்‌ கூறுகளுக்கு 
உரமிட்டிருப்பதைச்‌ செட்டிநாட்டு ஊர்ப்பட்டியல்‌ செப்பும்‌, 
உணர்த்தும்‌. 
சங்க கால மரபுக்குச்‌ சான்று பகரும்‌ மங்கலச்‌ சடங்குகள்‌ 
நிகழிடம்‌ செட்டி நாடு. மணிமேகலை - சிலப்பதிகாரம்‌ சுட்டும்‌ 


2 * சோமலெ 


பழக்கங்கள்‌ பட்டுப்போய்‌ விடாமல்‌ பேணப்பெறும்‌ காப்பகம்‌ 
செட்டி நாடு. 

கம்பனைத்‌ தமிழர்‌ உள்ளங்களில்‌ நிலைபெறச்‌ 
செய்திருப்பது செட்டிநாடு. கவியரசர்‌ கண்ணதாசனைத்‌ 
தந்திருப்பதும்‌ செட்டிநாடே. தமிழ்‌ இசைக்கும்‌ தமிழ்‌ 
நாடகத்துக்கும்‌ செட்டிநாடு புத்துயிர்‌ ஊட்டியிருப்பதை 
மறக்கவோ மறுக்கவோ இயலாது. 


புத்திலக்கியப்‌ பதிப்பகங்களின்‌ ஊற்றுக்கண்‌ இந்த நாடு. 
சுருங்கக்கூறின்‌ செட்டிநாடு தமிழ்க்கோட்டை. 


பாண்டித்‌ தமிழும்‌ பாரி வண்மையும்‌ சூழ்ந்த செட்டி 
நாடு தமிழகத்தில்‌ ஒரு சிறு பகுதி; எனினும்‌, இங்கு வாழும்‌ 
மக்கள்‌ செய்திருக்கும்‌ செந்தமிழ்த்‌ தொண்டு மிகப்பெரிது. 
இதை ஓரளவு தெரிவிப்பதே இந்நூலின்‌ நோக்கம்‌. 


செட்டிநாடு 
செட்டிநாடு எது? 


செட்டிநாடு என்பது இராமநாதபுர மாவட்டத்துத்‌ 
தேவகோட்டை, சிவகங்கைக்‌ கோட்டங்களையும்‌, புதுக்‌ 
கோட்டை மாவட்டத்துப்‌ புதுக்கோட்டைக்‌ கோட்டத்திலுள்ள 
திருமெய்யம்‌ வட்டம்‌ அகியவற்றைக்‌ குறிக்கும்‌. இப்பகுதியில்‌ 
அடங்கிய 96 ஊர்களில்‌ நகரத்தார்‌ வாழ்ந்து வந்தனர்‌. 
இவற்றுள்‌ சில ஊர்கள்‌ மறைந்து விட்டன; சேந்தணி, 
மேலமாகாணம்‌, ஆலங்குடி, கொறட்டி, சித்தாட்டிவயல்‌, 
பரியா மருதபட்டி, நெய்வாசல்பட்டி, பொய்யளோர்‌, கூத்தளூர்‌, 
சொர்ணநாதபுரம்‌ என்ற தாணிச்சாவூணி போன்ற சில 
ஊர்களில்‌ இப்போது நகரத்தார்‌ குடும்பங்கள்‌ இல்லை. இந்த 
ஊர்களில்‌ வாழ்ந்த நகரத்தார்‌ அவ்வூர்களை விட்டுப்‌ புது 
ஊர்களில்‌ குடியேறினர்‌. இ.பி. 1984-இல்‌ இவர்கள்‌ வாழும்‌ 
ஊர்கள்‌ 76 உள்ளன. இவற்றுள்‌ 56 ஊர்கள்‌ இராமநாதபுர 
மாவட்டத்திலும்‌ எஞ்சிய 20 ஊர்கள்‌ புதுக்கோட்டை 
மாவட்டத்திலும்‌ இருக்கின்றன. 'தேவகோட்டையும்‌ காரைக்‌ 
குடியுமே பெருநகரங்கள்‌; ஏனைய யாவும்‌ சிற்றூர்களே. 


ஊர்களின்‌ பட்டியலை அகரவரிசையில்‌ கீழே காண்க: 


செட்டி நாடும்‌ செந்தமிழும்‌ * 3 


கை தை ப ப ன்‌ 


1. அமராவதிபுதூர்‌ 

2. அரண்மனைச்‌ சிறுவயல்‌ 

3. அரிமளம்‌ 

4, அரியக்குடி. 

3. அலவாக்‌ கோட்டை 

6. அழகாபுரி கண்டனூர்‌ 
(இதைக்‌ கொல்லங்குடி. அழகாபுரி 
என்றும்‌ சொல்லுவர்‌) 

7. அழகாபுரி நாட்டரசன்கோட்டை 

8. அத்தன்குடி 

9. அத்திக்காடு தெற்கூர்‌ 

10. அவனிப்பட்டி 

11. ௨. சிறுவயல்‌ 

12. உலகன்பட்டி 

13. ஓக்கூர்‌ 

14. கடியாபட்டி என்ற இராமச்சந்திரபுரம்‌ 

15. கண்டமாணிக்கம்‌ 

16. கண்டவராயன்பட்டி 

17. கண்டனூர்‌ 

18. கருங்குளம்‌ 

19. கல்லல்‌ 

20. கல்லுப்பட்டி 

21. காரைக்குடி 


22. காளையார்‌ மங்கலம்‌ 


28. கானாடு காத்தான்‌ 


24. ழச்சிவற்பட்டி பில்லமங்கலம்‌ அழகாபுரி 


25. குருவிக்‌ கொண்டான்பட்டி 


26. குழிபிறை 
27. கொற்றமங்கலம்‌ 


வட்டம்‌ 
(காரைக்குடி) 
(காரைக்குடி) 
(திருமெய்யம்‌) 
(காரைக்குடி) 
(சிவகங்கை) 


(காரைக்குடி) 
(சிவகங்கை) 
(காரைக்குடி) 
(திருப்பத்தூர்‌) 
(திருப்பத்தூர்‌) 
(காரைக்குடி) 
திருப்பத்தூர்‌) 
(சிவகங்கை) 
கிருமெய்யம்‌) 
(திருப்பத்தூர்‌) 
(திருப்பத்தூர்‌) 
(காரைக்குடி) 
(காரைக்குடி) 
(காரைக்குடி) 
(தேவகோட்டை) 
(காரைக்குடி) 
(சிவகங்கை) 
(காரைக்குடி) 
(திருப்பத்தூர்‌) 
(திருமெய்யம்‌) 
(திருமெய்யம்‌) 
(காரைக்குடி) 


4 ஓஒ சோமலெ 


28. 


29. 


30. 
31. 


32. 
33. 


24. 
35. 
36. 
37. 
38. 
29. 
40. 
41. 

42. 
43. 
44. 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
51 


52. 
53. 
54. 
55. 
56. 


கொப்பனாப்ட்டி 

கோட்டையூர்‌ 

கோனாப்ட்டு 

சக்கந்தி 

சண்முகநாதபுரம்‌ என்ற ஆராவயல்‌ 
சிராவயல்‌ 

சிறுகூடற்பட்டி 

செம்பொன்னூர்‌ 
செயங்கொண்டபுரம்‌ என்ற செக்காலை 
செவ்வூர்‌ 

சொக்கநாதபுரம்‌ 

சொக்கலிங்கபுரம்‌ என்ற மதகுப்பட்டி 
சொக்கலிங்கம்புதூர்‌ என்ற சொக்கனேந்தல்‌ 
சோழபுரம்‌ 

தேவகோட்டை 

தேனிபட்டி 

நடராசபுர: ம்‌ 

நற்சாந்துபட்டி 

நாச்சியாபுரம்‌ 

நாட்டரசன்‌ கோட்டை 

நெற்குப்பை 

நேமுத்துப்பட்டி 

பட்டமங்கலம்‌. 

பலவான்குடி 

பள்ளத்தூர்‌ 

பனங்குடி 

பனையப்பட்டி 

பாகனேரி 


பிள்ளையார்பட்டி 


(திருமெய்யம்‌) 
(காரைக்குடி) 
(திருமெய்யம்‌) 
(சிவகங்கை) 
(தேவகோட்டை) 
(காரைக்குடி) 
(திருப்பத்தூர்‌) 
(காரைக்குடி) 
(காரைக்குடி) 
(திருப்பத்தூர்‌) 
(சிவகங்கை) 
(சிவகங்கை) 
(காரைக்குடி) 
(சிவகங்கை) 
(தேவகோட்டை) 
(திருமெய்யம்‌) 
(காரைக்குடி) 
(திருமெய்யம்‌) 
(காரைக்குடி) 
(சிவகங்கை) 
(திருப்பத்தூர்‌) 
(காரைக்குடி) 
கருப்பத்தூர்‌) 
காரைக்குடி) 
காரைக்குடி) 
காரைக்குடி) 
(திருமெய்யம்‌) 
(சிவகங்கை) 


(திருப்பத்தூர்‌) 


செட்டி நாடும்‌ செந்தமிழும்‌ $ 5 


57. புதுப்பட்டி (பொன்னமராவதி) 
என்ற பொன்‌. புதுப்பட்டி 

58. புதுவயல்‌ 

59. பூங்குடி. என்னும்‌ கீழப்பூங்குடி 

50. பூலாங்குறிச்சி 

61. பொன்னமராவதி 

62. மகிபாலன்பட்டி 

63. மாநகரி 

64. மிதிலைப்பட்டி 

63. ஆ. முத்துப்பட்டினம்‌ 

66.' மேலைச்சிவபுரி 

67. ராங்கியம்‌ 

68. ராயவரம்‌ 

69. கொற்றமங்கலம்‌ லெட்சுமிபுரம்‌ 


70. நெய்க்கோணம்‌ லெட்சுமிபுரம்‌ 
(நெற்கோணம்‌ என்பதன்‌ மரூவு) 


71 வலையபட்டி 
72. விராமதி 

73. விரையாச்சிலை 
74. வெற்றியூர்‌ 

75. வேகுப்பட்டி 
76. வேந்தன்பட்டி 


(திருமெய்யம்‌) 
(காரைக்குடி) 
(சிவகங்கை) 
(திருப்பத்தூர்‌) 
(திருமெய்யம்‌) 
(திருப்பத்தூர்‌) 
(காரைக்குடி) 
(திருமெய்யம்‌) 
(காரைக்குடி) 
(திருமெய்யம்‌) 
(திருமெய்யம்‌) 
(திருமெய்யம்‌) 
(காரைக்குடி) 


(திருமெய்யம்‌) 
(திருமெய்யம்‌) 
(திருப்பத்தூர்‌) 
(திருமெய்யம்‌) 

(காரைக்குடி) 
(திருமெய்யம்‌) 
(திருமெய்யம்‌) 


ஊர்களின்‌ எண்ணிக்கை அருகிவிட்ட போதிலும்‌ 96 


ஊர்க்கூட்டம்‌ என்ற பெயரே 


கூட்டங்களுக்கு நிலவி வருகிறது. 


சமூகத்தின்‌ 


வீரசேகரபுரம்‌, முறையூர்‌, வேங்காவயல்‌ ஆகியவையும்‌ 
செட்டி நாட்டைச்‌ சேர்ந்தனவே. ஆயினும்‌ இவை 96 ஊர்‌ 


என்ற பட்டியலுக்குப்‌ புறம்பானவை. 


வட்டகைப்‌ பிரிவு 


குன்றக்குடி மலை, செட்டி நாட்டுக்கு நடுவில்‌ 
அமைந்திருக்கிறது. எனவே அதற்குக்‌ கிழக்கே, மேற்கே, தெற்கே 


2: 


6 * சோமலெ 


உள்ள ஊர்கள்‌ கீழ வட்டகை, மேல வட்டகை, தெற்கு 
வட்டகை என்னும்‌ பெயர்களால்‌ வழங்குகின்றன. இவற்றின்‌ 
விவரம்‌ பிற்சேர்க்கையில்‌ வட்டகைப்‌ பிரிவு என்னும்‌ 
தலைப்பில்‌ காண்க. 


கீழப்பத்தூர்‌, மேலப்பத்தூர்‌, நீண்ட கரைப்பிரிவு 
என்பவை புதுக்கோட்டைத்‌ தனியரசுப்பகுதியைச்‌ சேர்ந்திருந்‌ 
தவை, 'வட்டகை'கள்‌ அங்கிலேயருடைய நேரடியான 
ஆட்சிக்கு உட்பட்டிருந்தவை. 


எல்லைகள்‌ 


செட்டிநாட்டின்‌ எல்லையை வெள்ளாற்றின்‌ தெற்கு, 
பிரான்மலை என்னும்‌ பறம்பு மலைக்குக்‌ கிழக்கு, வைகைக்கு 
வடக்கு, வங்காள குடாக்கடலுக்கு மேற்கு என்று 
சொல்லலாம்‌. இருபுறம்‌ அறு, ஒரு புறம்‌ மலை, பிறிதொரு புறம்‌ 
கடல்‌ என இயற்கையான எல்லைகள்‌ அமைந்திருத்தல்‌ 
சிறப்பாகக்‌ கவனிக்கத்தக்கது. 


செட்டிநாட்டு எல்லையே பாண்டி நாட்டின்‌ 


எல்லையை உறுதிப்படுத்த உதவுவதாக டாக்டர்‌ கால்டுவெல்‌ 
கூறியுள்ளார்‌. 


* Dr Caldwell says in his History of Tinnevelly:- There 
are certain geographical stanzas current in Tamil which give the 
boundaries and extent of the three Tamil kingdoms. The river 
Vellaru which is represented in the Pandya stanza as the northern 
boundary of the Pandya Country is also represented of the Chola 
Country. The Vellaru referred to rises in the hills near 
Marungapuri in Trichy Dt, takes a south - easterly course through 
the Native State of Pudukotta and falls into the sea in Palk 
Strait south of Point Calymore. This identification of the Vellaru 
is confirmed by the circumstance that it was an old custom 
prevalent amongst the Nattukottai Chetties that their women 
should never be allowed to cross the Vellart, if being considered 
an act of bad omen for women to cross boundaries. 


செட்டி நாடும்‌ செந்தமிழும்‌ $ 7 


இந்த எல்லைகள்‌ பூங்குன்றை வேலங்குடிக்‌ கல்வெட்டில்‌ 


உள்ளன. 


“வெள்ளாறது வடக்காமேற்‌ குப்பிரான்‌ மலையாத்‌ 
தெள்ளார்‌ புனல்வைகை தெற்காகும்‌ - ஒள்ளிய நீ 
ரெட்டிக்‌ கடற்கிழக்கா மிஃதன்றோ நாட்டரசண்சேர்‌ 
செட்டிநாட்‌ டெல்லையெனச்‌ செப்பு' 


பாடுவார்‌ முத்தப்பச்‌ செட்டியார்‌ 


திருச்சியிலிருந்து இராமேசுவரத்திற்கு இரயிலில்‌ செல்லு 
வோம்‌. இருபுறமும்‌ வறண்ட நிலப்‌ பகுதியில்‌ இன்பக்‌ காட்சி 
நல்கும்‌ எழில்மிகு மாட மாளிகைகள்‌ அங்காங்கு வானளாவி 
நிற்கின்றன. இங்ஙனம்‌ பொட்டல்‌ வெளியில்‌ பொலிவு பெற்று 
விளங்கிய வளமனைகளைக்‌ கொண்ட சிற்றூர்களே 
மேற்சொன்ன “நகரங்களுள்‌” சிலவாகும்‌. 


சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை பறந்தும்‌ 
விரைந்தும்‌ வரும்‌ இராமேசுவரம்‌ எக்ஸ்பிரஸ்‌, சேது எக்ஸ்பிரஸ்‌ 
என்னும்‌ தொடர்‌ வண்டிகள்‌ புதுக்கோட்டைக்கு வந்ததும்‌ 
அவற்றின்‌ வேகம்‌ குறைந்து, அமைதி அடைந்து பல நிலையங்‌ 
களிலும்‌ நின்று அற அமர ஊர்ந்து செல்லும்‌. செட்டி நாட்டின்‌ 
எல்லையை மிதித்துவிட்டோம்‌ என்பதற்கு இதுவே அறிகுறி. 


வாழும்‌ மக்கள்‌ 


செட்டிநாட்டில்‌ வாழும்‌ மக்களில்‌ பெரும்பாலோர்‌ 
நாட்டார்‌ நகரத்தார்‌ என்ற இனப்பிரிவுகளில்‌ அடங்குவர்‌. 


நாவலர்‌ பண்டித ந.மு. வேங்கடசாமி நாட்டார்‌ 
அவர்கள்‌, கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்க ஆண்டுவிழா ஒன்றில்‌ 
பண்டிதமணி அவர்களைச்‌ சுட்டி, “இப்பேரவையில்‌ நகரத்தார்‌ 
முன்னிலையில்‌ நாட்டார்‌ பேச நேர்ந்தமை குறித்து யான்‌ பெரு 
மகிழ்ச்சி அடைகிறேன்‌”' என்று கூறியதன்‌ நயம்‌ இங்கு 
நினைக்கத்தகும்‌. 


நாட்டார்‌ என்னும்‌ சொல்‌ கள்ளர்‌, மறவர்‌, அகம்படியர்‌ 
என்னும்‌ முக்குலத்துப்‌ பெருமக்களைக்‌ குறிக்கும்‌. 


8 + சோமலெ 


முக்குலத்தோர்‌ சிலர்‌ இப்போது தங்களை வல்லம்பர்‌ 
என்று கூறிக்கொள்ளுகின்றனர்‌. இச்சொல்‌ தஞ்சாவூர்க்கு 
அருகேயுள்ள வல்லத்திலிருந்து வந்த பிள்ளைமாரைக்‌ 
குறிக்கும்‌. “வல்லம்‌ வேளாளர்‌' என்று இச்சமூகம்‌, ஆவணப்‌ 
பத்திரங்களில்‌ குறிப்பிடப்பெறுகிறது. ்‌ 


சேர, சோழ, பாண்டிய மன்னர்களும்‌ பின்னாளில்‌ குறு 
நிலமன்னராக இருந்தவர்களும்‌ முக்குலத்தவரே. நாட்டுக்கு 
உரியவர்கள்‌ அகையால்‌, இவர்கள்‌ நாட்டார்‌ எனப்‌ பெயர்‌ 
பெற்றனர்‌. 
கள்ளர்‌ 

தமிழ்நாடு பலவாறான படைபெடுப்புக்களாலும்‌, உள்‌ 
நாட்டுக்‌ குழப்பங்களாலும்‌ பலமுறை அல்லற்பட்டபோது, தம்‌ 
போர்த்திறனையும்‌ வீரத்தையும்‌ இவர்கள்‌ நிலை நிறுத்தினர்‌. 
இ.பி. 1824இல்‌ மதுரையை அண்ட பராக்கிரம பாண்டியரை 
வெளிக்கடத்திக்‌ காப்பாற்றியவர்‌ இக்‌ குலத்தினரே. 


17-ஆம்‌ நூற்றாண்டில்‌ அரசு புரிந்த திருமலைநாயக்கர்‌ 
மதுரை மாவட்டத்திலுள்ள ஊராண்ட உறப்பனூரைத்‌ 
தலைநகராகக்‌ கொண்ட கள்ளர்‌ நாட்டை அமைத்துக்‌ 
கொடுத்து, கள்ளர்களுக்குப்‌ பல விருதுகளும்‌ சலுகைகளும்‌ 
வழங்கினா ர்‌. இந்நாடு 24 கிராமங்களைக்‌ கொண்டது. 


கள்ளர்‌ ச.மூகத்தைச்‌ சேர்ந்த பலர்‌ வேளாண்மைத்‌ 
தொழிலில்‌ சிறந்து விளங்குகின்றனர்‌. வேறு சிலர்‌, வெளி நாடு 
களுக்குச்‌ சென்று நகரத்தார்களின்‌ தொழில்களில்‌ 
அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தனர்‌. பின்னர்‌, தாமும்‌ 
அதே தொழில்களைச்‌ செய்து வந்தனர்‌. இவ்வாறு கடல்‌ 
கடந்து சென்று பொருளீட்டித்‌ தாயகம்‌ இரும்பியவர்கள்‌ 
தங்கள்‌ பெயருக்குப்‌ பின்னர்‌ “பிள்ளை” என்ற இறுதிச்‌ 
சொல்லை இணைத்துக்‌ கொண்டனர்‌. 


இவர்களுள்‌ சிலர்‌ தங்களைச்‌ “சேர்வைக்காரர்‌” என்றும்‌ 
குறிப்பிட்டுக்‌ ப்ப ள்கின்றனர்‌. அம்பலப்பட்டம்‌ பெற்றவர்கள்‌ 
கள்ளர்களில்‌ பலா உள்ளனர்‌. இப்போது, இது, சாதிப்‌ பெயர்‌ 
போல்‌ இயற்பெயருக்குப்பின்‌ அம்பலக்காரர்‌ என்று சேர்த்துக்‌ 
கொள்ளப்டெறுகிறது. கள்ளர்‌ சமூகத்தவர்‌ புதுக்கோட்டையில்‌ 


~- ப வடவர்‌ 


செட்டி நாடும்‌ செந்தமிழும்‌ $ 9 


1949அம்‌ அண்டு வரை ஆட்சி நடத்திய சிறப்புக்கு உரியவர்‌ 
அவார்கள்‌. 


மறவர்‌ 


இராமநாதபுரம்‌ பகுதியிலிருந்து மறவர்கள்‌ செட்டி 
நாட்டுக்குக்‌ குடியேறினர்‌ என்பது வரலாறு. புதுக்கோட்டைச்‌ 
சீமையில்‌ போர்‌ நடந்த காலம்தொட்டுப்‌ பல்லாயிரக்‌ 
கணக்கான மறவர்கள்‌ செட்டி நாட்டுச்‌ சிற்றூர்களில்‌ 
சிறப்புடன்‌ வாழ்ந்து வருகின்றனர்‌. இவர்களுக்குத்‌ “தேவர்‌” 
என்னும்‌ பெயர்‌ வழங்கி வருகிறது. இம்மரபு வீரத்திற்குப்‌ புகழ்‌ 
பெற்றது இராமநாதபுரம்‌, சிவகங்கை மன்னர்கள்‌ இம்‌ 
மரபினரே. 


நகரத்தார்‌ 

இக்காலத்தில்‌ பெயர்‌ கூறாது “பட்டினம்‌” என்பது 
சென்னையைக்‌ குறிப்பது போல, பூம்புகார்‌ நகரம்‌ பழங்காலத்‌ 
தில்‌ “நகரம்‌” என்றும்‌, “பட்டினம்‌” என்றும்‌ வழங்கப்‌ பெற்றது. 
காவிரிப்பூம்பட்டினம்‌ கடல்‌ கொள்ளப்பட்டபோது, இவர்கள்‌ 
அங்கிருந்து சிதறி, மறவர்‌ நாட்டில்‌ குடியேறி நகரங்களை 
உண்டாக்கியதாலும்‌ , பூம்புகார்‌ நகரத்திலிருந்து வந்ததாலும்‌ 
“நகரத்தார்‌” எனப்‌ பெயர்‌ பெற்றனர்‌. 

சுந்தர பாண்டியன்‌ என்னும்‌ பாண்டிய மன்னனின்‌ 
வேண்டுகோளுக்ணெங்க, நகரத்தார்கள்‌ சோழ நாட்டிலிருந்து 
வந்தனர்‌ என்று ‘A General History ofthe Pudukkottai State’ என்ற 
நூலில்‌ கூறப்பெற்றிருக்கிறது. நகரத்தார்கள்‌ திராவிடர்‌ 
என்பதில்‌ யாருக்கும்‌ ஐயப்பாடு இல்லை. 


* From my own personal observation and study of the 
Chettiar character, I have come to the conclusion that they are 
one hundred percent Dravidians today living in South India. These 
people had the least to do with Aryan races which came South 
from the North. Their individuality, the bond of brotherhood 
among them, their spirit of adventure their reverence for the elders 
of the community, their devotion to idol worship and ancestral 
religion, all these seem to establish that the Dravidian blood in 
them is so strong. 

NILKAN PERUMAL 
in climpses of Chettimamad, 1937. 
(p. 2,3) 


10 ¢* சோமலெ 


செட்டி நாட்டில்‌ செட்டியார்கள்‌ சிறுபான்மையோராக 
இருந்தும்‌, கல்வி, பொருள்‌ நிலை, செல்வாக்கு அகியவற்றில்‌ 
1950ஆம்‌ ஆண்டு வரை ஏனையோரைவிடச்‌ சிறந்து 
விளங்கியதால்‌ இப்‌ பகுதி “செட்டிநாடு” எனப்‌ பெயர்‌ பெற்றது 
போலும்‌. தமிழகத்தில்‌ வேறு எந்தப்‌ பகுதியும்‌ இவ்வாறு ஓர்‌ 
இனத்தின்‌ பெயரால்‌ குறிப்பிடப்‌ பெறவில்லை. செட்டியார்‌ 
என்று இந்‌ நூலில்‌ குறிக்கப்பெறுவது நகரத்தாரையே (நாட்டுக்‌ 
கோட்டைச்‌ செட்டியாரையே) ஆகும்‌. 


. நகரத்தார்‌ 

. நாட்டுக்‌ கோட்டையார்‌ 

தன வணிகர்‌ 

தனவைசியர்‌ 

. நாட்டரசன்‌ கோட்டைச்‌ செட்டியார்‌ 
. செட்டிப்‌ பிள்ளைகள்‌ 

. நானா தேசிகள்‌ 

. ஏழு கோயில்‌ நகரத்தார்‌ 

. 96 ஊர்‌ நகரத்தார்‌ 


௨௦31 0 ஆலு. = 


என்ற பெயர்கள்‌ இவர்களுக்கு உண்டு. உள்‌ நாடுகளுக்குள்‌ 
வந்து கோட்டை போன்ற வீடு கட்டி வாழ்ந்ததால்‌ “நாட்டுக்‌ 
கோட்டையார்‌' என்றும்‌ அழைக்கப்‌ பெற்றனர்‌. 


கோயிற்பிரிவுகளில்‌ இவர்களுள்‌ 9 பிரிவுகள்‌ (நகரக்‌ 
கோயில்கள்‌) உள்ளன. இவற்றுள்‌ 22 கோத்திரங்கள்‌ உண்டு. 
(விவரம்‌ பிற்சேர்க்கையில்‌ காண்க) இவற்றுக்கு உட்பிரிவு என்று 
பெயர்‌. ஓர்‌ உட்பிரிவினர்‌ தம்‌ உட்பிரிவைச்‌ சேர்ந்த 
ஒருவரையே “சுவீகார மகன்‌” என்று ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌; ஆனால்‌, தம்‌ உட்பிரிவைச்‌ சேராத ஒரு 
பெண்ணையே திருமணம்‌ செய்துகொள்ள இயலும்‌. 


பூம்புகாரில்‌ இவர்கள்‌ ஏழு கோயில்‌ பிரிவினராகவே 
இருந்தனர்‌. செட்டிநாட்டுக்கு வந்து சில நூற்றாண்டுகளுக்காப்‌ 
கு பிள்ளையார்பட்டி, இரணிக்கோயில்‌ என்ற புதிய 


ல்‌ பிரிவுகள்‌ இளையாற்றக்‌ குடியினின்றும்‌ உருவாக்கப்‌ 


பட்டன்‌: 

புள்ளிகள்‌ 

நகரத்தார்‌ குடும்பங்களின்‌ மொத்த எண்ணிக்கை 25,000 
இருக்கலா. ம்‌. ஒரு குடும்பத்தைப்‌ “புள்ளி” (கலைக்கட்டு) என்று 


க்கி அவவை 


செட்டி நாடும்‌ செந்தமிழும்‌ $ 11 


குறிப்பிடுவது வழக்கம்‌. செட்டியார்கள்‌ மொத்தம்‌ ஒரு மிலியன்‌ 
(பத்து லட்சம்‌) பேர்‌ இருப்பார்களா என்று ஐரோப்பிய 
அலுவலர்‌ ஒருவர்‌ இந்நூலாசிரியரை ஒருமுறை கேட்டார்‌. 
இக்கருத்து நிலவுவதற்குச்‌ செட்டியார்களின்‌ முன்னாள்‌ 
பொருளாதாரச்‌ சிறப்பே காரணமாக இருந்திருக்கலாம்‌. 
பொதுப்படையாகக்‌ கூறுமிடத்து, இத்தகைய செழிப்பு, செட்டி 
நாட்டில்‌ இப்பொழுது பரவலாக இல்லை. வாழ்ந்து 
முறிந்தவர்களே பெரும்பாலோராக உள்ளனர்‌. வயது வந்தும்‌ 
மணமாகாத கன்னியர்‌ சில ஆயிரம்‌ பேர்‌ உள்ளனர்‌. 
அக்காளுக்கு அல்லது தங்கைக்கு மணமாகாததால்‌ தங்கள்‌ 
திருமணமும்‌ தடைப்படும்‌ காளையரும்‌ உள்ளனர்‌. 


குமாரவேலூர்‌ முதலிய ஊரார்‌ 


குமாரவேலூர்‌, சீனமங்கலம்‌, சண்முகநாதபட்டணம்‌, 
எஸ்‌. சொக்கநாதபுரம்‌, பனக்கரை, அவரங்குடி, ௮. கருங்குளம்‌, 
பாளையப்பட்டி, மித்திராவயல்‌, மு. சூரக்குடி, ஏரியூர்‌, பிரான்‌ 
மலை போன்ற ஊர்களில்‌ வாழும்‌ சில நூறு குடும்பத்தார்‌ 
இங்கே சிறப்பாகக்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌. இவர்களும்‌ 
தங்களை நாட்டுக்‌ கோட்டையார்‌ வம்சம்‌ என்றே 
குறிப்பிடுகின்றனர்‌. இவர்களும்‌ 9 கோயில்‌ பிரிவுகள்‌, 22 
கோத்திரங்கள்‌ உடையவர்கள்‌. புதுமை, கார்த்திகைச்‌ சூப்படி, 
திருவாதிரை, திருமணம்‌, மகாநோன்பு, பிள்ளையார்‌ நோன்பு 
மூதலிய சடங்குகளை நாட்டுக்‌ கோட்டைச்‌ செட்டியார்‌ 
களைப்‌ போலவே இவர்களும்‌ செய்து வருகின்றனர்‌. 


இரு நூறு அண்டுகளுக்குமுன்‌ உறுதிக்கோட்டை 
வட்டகை நகரத்தார்‌ 104 புள்ளிக்காரர்‌ மட்டுமே இருந்தனர்‌ 
என்று கூறப்படுகிறது. (1 ஏரியூர்‌ (2) உறுதிக்கோட்டை (9) 
திட்டுக்கோட்டை (4) சருகணி (8) பனக்கரை (6) அவரங்குடி 
(2) கருங்குளம்‌ (8) சூரக்குடி, ஆகிய ஊர்களுக்கு இவர்கள்‌ 
குடியேறினர்‌. பின்னர்‌ உறுதிக்கோட்டை, திட்டுக்‌ கோட்டை, 
சருகணி, பனக்கரை ஆதிய ஊர்களில்‌ வாழ்ந்த நகரத்தார்‌ 
அவ்வூர்களை விட்டு வெளியேறி குமாரவேலூர்‌, சீன மங்கலம்‌, 
சொக்கநாதபுரம்‌, சண்முகநாதபட்டணம்‌ என்னும்‌ 
ஊர்களுக்குக்‌ குடியேறினர்‌. இவர்களுடைய மக்கள்‌ தொகை 
இப்போது 650 புள்ளிகளாய்ப்‌ பெருகியிருக்கிறது. ஒரு 
காலத்தில்‌ 96 ஊர்‌ நகரக்கூட்டத்தில்‌ ஒரு சர்ச்சை 
ஏற்பட்டதாகக்‌ கூறுவர்‌. அதன்‌ விளைவாக இவர்கள்‌ . 
திருமணங்களுக்கு நகரக்‌ கோயில்களிலிருந்து மாலை 


12 €€ சோமலெ 


அனுப்புவது நிறுத்தப்பட்டதாகவும்‌ செவிவழிச்‌ செய்தி 
நிலவுகிறது. 


முறையூர்ச்‌ செட்டியார்‌ 


முறையூர்ச்‌ செட்டியார்கள்‌ என்ற பெயரில்‌ 400 புள்ளி 
கள்‌ முறையூர்‌, புதுவயல்‌, வீரகேசரபுரம்‌, வேங்காவயல்‌ அகிய 
நான்கு ஊர்களில்‌ வாழ்கின்றனர்‌. இவர்களுடைய பெண்டிர்‌ 
பயன்படுத்தும்‌ கழுத்து உறு, ஒற்றைக்கழுத்து, உறுவாகவே 
இருக்கும்‌. அதனால்‌ இவர்களை மற்றவர்கள்‌ “ஒற்றை வடக்‌ 
காரர்‌” என்று குறிப்பிடுகின்றனர்‌, 


நாட்டுக்கோட்டை நகரத்தார்‌ போலவே இவர்களுடைய 
திருமணங்களுக்கும்‌, நகரக்‌ கோயில்களிலிருந்து மாலை 
மரியாதை, விருதுகளும்‌ அனுப்பப்‌ பெறுகின்றன. திருவிளக்குக்‌ 
காணிக்கையும்‌ கொடுத்து வருகின்றனர்‌. இசைவுப்‌ 
பிடிமானமும்‌ எழுதி வருகின்றனர்‌. 


ஆத்தங்குடிச்‌ செட்டியார்‌ 

மேலூரைச்‌ சுற்றிய நாவினிப்பட்டி, வல்லாளப்பட்டி, 
கொட்டக்குடி, அட்டைப்பட்டி முதலிய ஊர்களில்‌ இவர்கள்‌ 
சில நூறு குடும்பத்தினர்‌ உள்ளனர்‌. இவர்கள்‌ 300 
ஆண்டுகளுக்கு முன்‌ கானாடுகாத்தான்‌, சூரக்குடிப்‌ பகுதியில்‌ 
வாழ்ந்தவர்கள்‌ என்று தெரிகிறது. ஆண்டுதோறும்‌, கானாடு 
காத்தான்‌ கரை மேல்‌ அழகர்‌ கோயிலுக்கு வந்து வழிபடுவதை 
இவர்கள்‌ தங்களுடைய தலையாய கடமையாக 


கொண்டுள்ளனர்‌. 


“செட்டி" பெயர்க்‌ காரணம்‌ 

செட்டி என்பது வணிகரைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 
செட்டிறை, செட்டியிறை என்பன வணிகர்க்கு விதிக்கப்‌ பெற்ற 
சுங்க வரிகள்‌. *செட்டி நாட்டிலுள்ள சதுர்‌ வேதமங்கலம்‌, 
இருக்கோளக்குடி அகிய ஊர்களிலுள்ள கல்வெட்டுக்களில்‌ 
வணிகக்‌ குழுக்கள்‌ பற்றிய செய்திகள்‌ காணப்படுகின்றன. 
அக்குழுக்கள்‌ பயன்படுத்திய ஒரு முத்திரையும்‌ கல்வெட்டில்‌ 
பொறிக்கப்‌ பெற்றிருக்கிறது. 


* Inscriptional Terms: TN. Subramaniam 


செட்டி நாடும்‌ செந்தமிழும்‌ $ 13 


வணிகரில்‌ சிறந்தோர்க்கு “எட்டி” என்ற பட்டம்‌ 
பாண்டிய அரசர்களால்‌ கொடுக்கப்‌ பெற்றது. எட்டிப்‌ பூவும்‌ 
எட்டி மோதிரமும்‌ அவர்களுக்குப்‌ பரிசாக வழங்கப்‌ பெற்றன. 
“எட்டி” என்பதே “செட்டி” என மருவி வழங்குகிறது என்பர்‌ 
சிலர்‌. 


எட்டி. சாத்தன்‌ என்ற ஒரு தலைவன்‌ இருந்ததாகவும்‌ 
வரலாறு உண்டு. இவனைப்‌ பற்றிப்‌ பாண்டியர்‌ காலம்‌ 
என்னும்‌ பகுதியில்‌ கூறுவோம்‌. 


“செட்டு” என்னும்‌ சொல்‌ “ஆர்‌” விகுதி பெற்றுச்‌ 
செட்டியார்‌ என்னும்‌ சொல்‌ ஏற்பட்டதென்பதே, பெரும்‌ 
பாலோர்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ கருத்து. “முதலி' என்ற அரசாங்கப்‌ 
பட்டம்‌ முதலியார்‌ என்று வழங்குவதும்‌ இங்கு ஒப்பு நோக்கத்‌ 
தகும்‌. வாணிகத்தில்‌ “செட்டு” என்பது அதாயத்தைக்‌ குறிக்கும்‌. 


செட்டு என்னும்‌ சொல்லுக்குச்‌ சிக்கனம்‌ என்ற 
பொருளும்‌ உண்டு. செட்டியார்கள்‌ என்றதும்‌ அவர்கள்‌ 
வாழும்‌ மாட மாளிகைகளும்‌, குடும்பங்களில்‌ நடைபெறும்‌ 
சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள்‌ செய்யும்‌ பெருஞ்செலவுமே 
நினைவுக்கு வருவது இயல்பு. இவை உண்மையாயிருப்பினும்‌, 
அன்றாட வாழ்வில்‌ செட்டியார்கள்‌ சிக்கனத்தின்‌ 
சின்னமாகவே விளங்கி வந்திருக்கிறார்கள்‌. 


“வீட்டினிற்‌ செட்டாக வாழ்ந்திடுவார்‌ - ஏதும்‌ 
வீணின்றி மிக்கக்‌ கணக்கிடுவார்‌” 


என்று சுவாமி சுத்தானந்த பாரதியார்‌, 'தனவணிகர்‌ கும்மி'யில்‌ 
கூறியிருப்பது முற்றிலும்‌ உண்மையே. காணி காணியாக ஈட்டிக்‌ 
கோடி கோடியாக அறம்‌ செய்பவர்கள்‌ என்று புலவர்‌ பலர்‌ 
இச்சமூகத்தைச்‌ சிறப்பித்துக்‌ கூறுவர்‌. 


பண்டைத்‌ தமிழகத்தில்‌ உள்நாட்டு வணிகர்‌ “சாத்து” 
என்றும்‌, கப்பல்‌ வணிகர்‌ “நாயகர்‌” என்றும்‌ குறிப்பிடப்‌ 
பெற்றனர்‌. இருவகை வாணிபமும்‌ செய்து சிறப்படைந்தவர்‌ 
“எட்டி” அயினர்‌. 


14 € சோமலெ 


செட்டி என்னும்‌ சொல்‌* வணிகர்‌ குழுத்‌ தலைவனைக்‌ 
குறிக்கும்‌. “ஸ்ரேஷ்டி” (தலைவன்‌ - புனிதன்‌) என்னும்‌ 
வடமொழிச்‌ சொல்லிலிருந்து, தோன்றியதாக ஜவஹர்லால்‌ 
நேரு எழுதியிருக்கிறார்‌.* இக்கருத்தைத்‌ தமிழறிஞர்கள்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை. 

சென்னைச்‌ செட்டிகள்‌ சென்னையிலும்‌ தென்னகத்தி 
லும்‌ மட்டுமன்றி பர்மா போன்ற நாடுகளிலும்‌ பரவி வணிகம்‌ 
செய்துவருகின்றனர்‌. 

“சட்ட” என்பது சகரம்‌. தமிழில்‌ முதலில்‌ வர நேர்ந்தபின்‌ 
தோன்றிய சொல்‌. அதற்குமூன்‌ இது “செட்ட” என்றே 
இருந்ததென . அறிதல்‌ வேண்டும்‌. இந்த இடைச்‌ சொல்‌ 
லடியாகப்‌ பிறந்தவையே செட்டு, செட்டி என்பன. நடுவுநிலை 
என்பதுதான்‌ இதன்‌ வேர்ச்சொல்லின்‌ பொருள்‌. 

தமிழில்‌ பண்டுதொட்டு வழங்கும்‌ செட்டு, செட்ட, 
செட்டி முதலிய சொற்களைப்‌ பிற மொழி மாந்தரும்‌ . எடுத்‌ 
தாண்டார்கள்‌. சேட்‌ என்ற சொல்லையும்‌ நோக்குக. 

எனவே “செட்டி” தூய தமிழ்ச்‌ சொல்லே! என்கிறார்‌ 
கவிஞர்‌ பாரதிதாசன்‌. 


நாட்டு வளம்‌ 

இனி, நாட்டு வளத்தை ஆராய்வோம்‌. புதுக்‌ கோட்டைக்‌ 
கோட்டத்துக்கு “தொண்டைமான்‌ சீமை” என்று ஒரு பெயர்‌ 

* In his “Discovery of India” Jawaharlal Nehru says in 
chapter7 part 9 as follows:- 

The Chettys of Madras have also been leaders in business 
and banking especially from ancient times. The word “Chetty” is 
derived from the sanskrit SHRESHTHI the leader of a merchant 
guild. The common appellation ‘Seth’ is also derived from 
“Shreshthi” The Madras Chettys have not only played an 
important part in South India; but they have spread out all over 
Burma, even in the remoter villages. 

ர தொண்டைமான்‌ சீமை:- தொண்டைமான்கள்‌ புதுக்‌ 
கோட்டையை ஆண்ட அரச குடும்பத்தினர்‌ வர்‌; புதுக்கோட்டைச்‌ சீமை 
என்ற பெயர்‌ 1661-ஆம்‌ ஆண்டுச்‌ செப்பேடு ஒன்றில்‌ 
பண்டை நபசந்சப்டன்‌ 1688 வரையில்‌ வழங்கி வந்தது... 1686 முதல்‌ 

48-ஆம்‌ ஆண்டு மார்ச்சுத்‌ திங்கள்‌ மூன்றாம்‌ நாள்‌ வரை தனி அரசு 
இப்பகுதியில்‌ நடைபெற்றது. இந்த அரசின்‌ பரப்பு 1200 சதுர மைல்‌. 


செட்டி நாடும்‌ செந்தமிழும்‌ $ 15 


வழங்கிவந்தது. ஒரு காலத்தில்‌ அது செழிப்பாக இருந்தாகப்‌ 
பின்வரும்‌ நாட்டுப்‌ பாடல்‌ வாயிலாக அறிகிறோம்‌. 


“தேங்காய்‌ உருளத்‌ தினைஉருள-இந்தத்‌ 
தேங்காய்த்‌ தண்ணீர்‌ அலைமோத 
மாங்காய்‌ காய்த்து உருளுதடி-மகா 
ராசன்‌ தொண்டைமான்‌ சீமையிலே” 


அனால்‌ கடந்த சில நூற்றாண்டுகளாக இது வறட்சிப்‌ பகுதி 
யாகிவிட்டது. 


செட்டிநாட்டின்‌ பெரும்பகுதி இராமநாதபுர 
மாவட்டத்தில்‌ (இன்றைய சிவகங்கை மாவட்டம்‌) இருப்பதை 
முன்னரே குறிப்பிட்டிருக்கிறோம்‌. “மலையாளம்‌ பேய்ந்து 
விளைகிற சீமை, தஞ்சாவூர்‌ பாய்ந்து, விளைகிற சீமை, இராம 
நாதபுரம்‌ காய்ந்து விளைகிற சீமை” என்பது நாட்டுப்புற 
மக்களிடையே வழங்கிவரும்‌ ஒரு சொற்றொடர்‌. இராமநாத 
புர மாவட்டத்தின்‌ எஞ்சிய பகுதிகளில்‌ உள்ள நீர்நிலைகள்‌ 
கூடச்‌ செட்டிநாட்டில்‌ இல்லை. * போதிய மழையோ 
நீர்ப்பாசன வசதியோ கிடையாது. ஒரு நாட்டின்‌ சிறப்பு அதன்‌ 
நீர்வளம்‌, நிலவளம்‌ அகியவற்றைப்‌ பொறுத்தது அன்று. 


“எவ்வழி நல்லவ ராடவ 


ரவ்வழி நல்லை வாழிய நிலனே புங்கம்‌ மம்‌ ர 


வறண்ட இப்பகுதியிலும்கூட, மக்களின்‌ நன்‌ 
முயற்சியால்‌ தமிழ்க்‌ கவிதை செட்டி நாட்டில்‌ கருகிப்‌ 
போகவில்லை. அவ்வப்போது புலவர்களும்‌ புரவலர்களும்‌ 
தோன்றிக்கொண்டுதான்‌ இருந்தனர்‌. இருக்கின்றனர்‌. அடுத்து 
வரும்‌ கட்டுரைகளில்‌ இதை விவரிப்போம்‌. 


** இத்தகைய வறண்ட நிலப்பகுதியில்‌ செட்டியார்கள்‌ குடியேறிய 
காரணத்தைச்‌ “சிலப்பதிகாரக்‌ காலம்‌” என்னும்‌ கட்டுரையில்‌ காண்க. 
குறிப்பு-கானாடுகாத்தானுக்கு அருகே காடுவெட்டி நாடாக்கி, செட்டிநாடு 
என்ற ஒர்‌ ஊர்‌ 1928-இல்‌ இராசா சர்‌ அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ 
அவர்களால்‌ புதிதாக அமைக்கப்‌ பெற்றிருக்கிறது. இங்கு இரயில்‌ 
நிலையம்‌, பஞ்சாலை, தொழிற்கல்லூரி ஆகியன இயங்குகின்றன. இது 
96 ஊர்களில்‌ சேர்ந்ததன்று. 


சங்க காலம்‌ 


முச்சங்கங்களின்‌ வரலாறு 

சங்க இலக்கியங்களில்‌ செட்டிநாட்டைப்‌ பற்றிய 
வரலாற்றுக்‌ குறிப்புகள்‌ மிகுதியாக உள்ளன. முச்சங்கங்களின்‌ 
வரலாற்றை அகவற்பாவில்‌ தெரிவிக்கும்‌ ஓர்‌ ஓலைச்‌ சுவடி 
செட்டி நாட்டில்தான்‌ கண்டெடுக்கப்‌ பெற்றது. செவ்வூரில்‌ 
சிற்றம்பலக்‌ கவிராயர்‌ பரம்பரையினர்‌ வீட்டில்‌ பல சுவடிகள்‌ 
இருந்தன. டாக்டர்‌ உ.வே. சாமிநாத ஐயர்‌ அவர்கள்‌ 
அங்கிருந்து பெற்ற சுவடிகளில்‌ இதுவும்‌ ஒன்று. இதை 
அடிப்படையாக வைத்துத்தான்‌ முதற்சங்கம்‌, இடைச்‌ சங்கம்‌, 
கடைச்சங்கம்‌ பற்றியும்‌ அப்புலவர்‌ பற்றியும்‌ பிற்காலத்தில்‌ 
நூல்கள்‌ எழுதப்பெற்றன. 
பெண்கள்‌ கடல்‌ கடப்பதில்லை 

தொல்காப்பியத்தில்‌ “முந்நீர்வழக்கம்‌ மகடுவோடில்லை” 
என்று ஒரு சூத்திரம்‌ இருக்கிறது. கடல்‌ கடந்து வாணிகத்துக்குச்‌ 
செல்லும்போது மனைவியரை அழைத்துச்‌ செல்லுவதில்லை 
என்று இச்‌ சூத்திரத்திற்கு இளம்பூரணர்‌ உரை கூறியுள்ளார்‌. 
இதே கருத்தை, 12-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த நாற்கவிராச 
நம்பி, தம்‌ அகப்பொருள்‌ விளக்கத்தில்‌, “குல மட மாதரொடு 
லமிசைச்‌ சேறலும்‌ பாசறைச்‌ சேறலும்‌ பழுதென மொழிப” 
என்று கூறுகிறார்‌. பெண்மக்களைக்‌ கடல்‌ கடந்து அழைத்துச்‌ 
செல்லுவதில்லை என்ற தமிழரின்‌ பழமையான வழக்கம்‌ 
செட்டி நாட்டில்‌ பின்பற்றப்பட்டது. 1945ஆம்‌ ஆண்டுக்குப்‌ 
பின்‌ இந்த வரம்பு சுலைந்திருக்றைது. 
வாணிகத்‌ தொடர்பு 

புதுக்கோட்டைப்‌ பகுதியிலுள்ள கருக்காக்‌ குறிச்சியில்‌ 
1898-இல்‌ தஙக நாணயங்கள்‌ தோண்டியெடுக்கப்‌ பெற்றன. 
இவை 2000 ஆண்டுகளுக்கு முன்‌ ரோமாபுரியை அண்ட 


செட்டி நாடும்‌ செந்தமிழும்‌ $ 17 


அரசர்களால்‌ வெளியிடப்‌ பெற்றவை. இந்த நாணயங்கள்‌ 
லண்டனிலுள்ள பிரிட்டிஷ்‌ மியூசியத்தில்‌ இப்போது 
காட்சியில்‌ வைக்கப்பெற்றிருக்கின்றன. இவை செட்டி 
நாட்டுக்கு அருகே கிடைத்திருத்தலை நோக்க. சங்க காலத்தில்‌ 
(செட்டியார்கள்‌ காவிரிப்பூம்‌ பட்டினத்திலிருந்து இங்குக்‌ 
குடியேறுவதற்கு முன்னரே) இப்பகுதியில்‌ வணிகர்‌ பலர்‌ 
இருந்தனர்‌ என்று கொள்ளலாம்‌. 


வீடு அமைப்பு முறை 

சங்க இலக்கியங்களில்‌ செட்டியார்களின்‌ பழக்க 
வழக்கங்கள்‌, அவர்கள்‌ அணிந்து வரும்‌ ஆபரணங்கள்‌ 
ஆகியவை குறிக்கப்‌ பெற்றுள்ளன. ஓர்‌ அறைக்குச்‌ 
சென்றவுடன்‌ அதற்குள்‌ பிறிதோர்‌ அறை இருப்பதைச்‌ செட்டி 
நாட்டிலுள்ள பழமையான கட்டிடங்கள்‌ . சிலவற்றில்‌ 
காணலாம்‌. இதை “உள்‌ வீடு” என்பர்‌. இவ்வகை வீடு 
அமைப்பைப்‌ பற்றி, பத்துப்‌ பாட்டில்‌ ஒன்றான நெடு 
நெல்வாடையில்‌ கூறப்பெற்றிருக்கிறது. 


காப்புக்‌ கட்டுதல்‌ 

மங்கல நிகழ்ச்சிக்கு உரியவர்கள்‌ கையில்‌ காப்புக்கட்டு 
வது வழக்கம்‌. நிகழ்ச்சி தொடங்கும்போது, இக்காப்புக்‌ கட்டப்‌ 
பெற்று, நிகழ்ச்சி முடிவடைந்த பின்னர்‌ அவிழ்க்கப்‌ பெறும்‌. 
அகநானூற்றில்‌ திருமணத்தன்று நிகழும்‌ நிகழ்ச்சிகளை 
விவரிக்கும்‌ பாடலில்‌ அறுகம்‌ புல்‌ தண்டுகளால்‌ வெள்ளி 
நூலிற்‌ கோத்த ஒரு காப்பு கட்டப்பெற்றதாக வருகிறது. 
மணமக்களை வாழ்த்தும்‌ முறை 

பூவும்‌ நெல்லும்‌, கலந்து மணமக்களை வாழ்த்தும்‌ முறை 
இன்றும்‌ நகரத்தார்‌ திருமணங்களில்‌ நிலவுகிறது. “நெல்லொடு 
தூ உய்‌” என்னும்‌ அகநானூற்றுப்‌ பாடலில்‌ இது கூறப்‌ 
பெற்றிருக்கிறது. 

மணப்பந்தலில்‌, மணமக்கள்‌ தலைகளில்‌ அட்சதை நெல்‌, 
அறுகம்‌ பூ (புல்‌) அதியவற்றைப்‌ போட்டு அறுகிடுதல்‌ செட்டி 
நாட்டில்‌ இன்றும்‌ வழக்கமாக இருந்து வருகிறது. “மங்கைக்கு 
அறுகிட வந்திருந்தார்‌ மணப்பந்தலில்‌' என்ற ஒளவையார்‌ 
பாடலை இங்கு நினைவூட்டலாம்‌. 

நகரத்தார்‌ வீடுகளின்‌ நடுப்பகுதி, திருமணம்‌ முதலிய 
சடங்குகள்‌ நிகழுமிடம்‌ வளவு எனப்படுகிறது. வளவு, வளைவு 


18 


என்ற சொல்லின்‌ மரூஉ. வளைதிதுக்‌ கொள்ளப்பட்ட இடம்‌ 
என்னும்‌ பொருள்‌ உடையது. ஒரு கோயிற்‌ பங்காளிகள்‌ 
தங்கள்‌ புள்ளிகள்‌ சேர்ந்து வாழ்வதற்காக விலைக்கு வாடிகிகி 
கைப்பற்றிக்‌ கொண்ட இடம்‌ வளைவு அல்லது வளவு. வளவு 
300 ஆண்டுகளுக்கு முன்‌ காலி. இடமாகவே இருந்தது. அதன்‌ 
இரு மருங்கிலும்‌ ஒவ்வொரு புள்ளிக்கும்‌ ஓர்‌ இறை அமைக்கப்‌ 
பட்டது. அந்த அறையே வீடு எனப்‌ பெயர்‌ பெற்றது. காலி 
இடமாக இருந்த வளவில்‌ மங்கள நிகழ்ச்‌சிகளுகிகுக்‌ காவணமும்‌ 
சாவுச்‌ சடங்குக்குப்‌ பந்தலும்‌ போடப்பட்டன. சூயஸ்‌ கால்வாய்‌ 
மிவட்டப்பட்ட பிறகு ஏற்பட்ட செழிப்பால்‌ வளவு, கவினுறு 
மண்டபமாக, திராவிடக்‌ கட்டிடக்கலை. நுணுக்கத்தின்‌ 
விளக்கமாக எழும்பிற்று. 


முகப்பும்‌ வளவும்‌ முதற் கட்டு. அதன்‌ பின்னர்‌ இருப்பவை 
இரண்டாம்‌ கட்டு, மூன்றாம்‌ கட்டு எனப்‌ பெயர்‌ பெறும்‌, 


இந்த வளமனைகள்‌ ஒர தொகுதியாகக்‌ கட்டப்‌ பெற 
வில்லை. அதற்குத்‌ தேவையான பொருள்‌ வசதியும்‌ நகரதி 
தார்க்கு இருந்ததில்லை. பணம்‌ ஈட்ட ஈட்ட, ஒவ்வொரு 
கணக்கையும்‌ முடித்துத்‌ தாய்நாடு திரும்பியதும்‌ அடுத்த 
கட்டு கட்டப்பட்டது, எனவே இரண்டாம்‌ கட்டு எனப்‌ 
படுவது, CONSTRUCTION STAGE TWO; மூன்றாம்‌ கட்டு. 
CONSTRUCTION STAGE THREE. 


மணமிடுதல்‌ 


ப பூவைக்‌ கொண்டும்‌ நெல்லைக்‌ கொண்டும்‌ மணமக்களைதி 

தாட்டு, நெருங்கிய உறவினர்கள்‌ வாழ்த்துதல்‌ இன்றும்‌ 
செட்டி நாட்டில்‌ வழக்கமாக இருக்கறது, இதைப்‌ பூமண 
மிடுதல்‌, அரிமணமிடுதல்‌ என்று கூறுவர்‌, “அரி? என்பது அரி 
என்ற பொருளில்‌ சங்க இலகிகயத்தில்‌ ஆளப்பெற்றிருக்கிறது. 


குடியேறி வாமும்‌ முறை 


சங்க காலப்‌ புலவர்கள்‌ ஊரீப்‌ பெயருடனும்‌ பட்டப்‌ 
பெயருடனும்‌ .இருந்து வந்தனர்‌. செட்டி நாட்டில்‌ ஒர்‌ ஊரை 
விட்டுப்‌ பிறிதோர்‌ ஊரில்‌ குடியேறி வாழும்‌ வழக்கம்‌ உண்டு 
இவ்வாறு வாழுகின்ற குடும்பத்தினருக்கு சேந்தணியார்‌ வீடு, 
பூலாங்குறிசிசியார்‌ வீடு, உலகன்பட்டியார்‌ வீடு என்று, 
அவர்கள்‌ முன்னர்‌ இருந்து வற்த ஊரைச்‌ குறிப்பிடுவதுண்டு, 


19 


இன்னும்‌ அவர்களுக்குச்‌ சிறப்பாக அயல்‌ நாடுகளில்‌ வாணிகம்‌ 
நடைபெறும்‌ ஊரைக்‌ குறிப்பிட்டு அவர்கள்‌ இன்னாரென்று 
உறுதி செய்வது வழக்கம்‌. இவ்வாறு, ““ஈப்போ-சொ?? 
“அழ்பளை-நா?? “மேல்மீன்‌-சா'” என்ற குறியீட்டுச்‌ சொற்கள்‌ 
செட்டிநாட்டின்‌ அன்றாட வாழ்வில்‌ அடையாளங்‌ காட்டப்‌ 
பயன்படுதிதப்‌ பெறுகின்றன. 


பாலை ஓமுக்கம்‌ 


சங்க இலகீகியத்தில்‌ பெரும்‌ பகுதி பாலை ஓழுகீகம்‌ 
பிரிவு பற்றியதே, பாலை நிலப்‌ பகுதியிலேயே இலக்கியதீதின்‌ 
சுவை மிகுந்த பாடல்கள்‌. உள்ளன. பொருள்‌ ஈட்டுவதற்காக, 
தலைவன்‌ கடல்‌ கடந்த நாடுகளுக்குச்‌ சென்றிருக்கிறான்‌ . 
அப்போது, தலைவி, தன்‌ தலைவன்‌ வருகின்ற காலத்தை எதிர்‌ 
நோக்கி, அவல்பாலுள்ள காதலால்‌, பெருற்‌ துன்பங்களையும்‌ 
பொருட்படுதிதாது நாட்களைக்‌ கழிக்கிறாள்‌. பர்மா, 
மலேசியா, இந்தோனேசியா, இந்தோ-சைனா முதலிய நாடு 
களிலுள்ள தலைவன்‌ தன்‌ குடியை உயர்தீத வேண்டுமென்ற 
நோக்கத்தால்‌ பொருளீட்டுவதிலேயே பல ஆண்டுகளைக்‌ 
கழிதிதலும்‌ இடையிடையே நாயகியின்‌ உயர்ந்த குணங்களை 


நினைந்து வருந்தலும்‌ இங்கே கருதற்பாலன. 
நாட்டுப்‌ பிரிவுகள்‌ 


செட்டிநாட்டின்‌ பல பகுதிகள்‌ பல்வேறு. பெயர்களால்‌ 
சங்க இலக்கியங்களில்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளன. இவையாவன 
கானாடு, மிழலைக்‌ கூற்றம்‌, ஒல்லையூர்நாடு, பூங்குன்ற நாடு, 
பறம்பு நாடு என்பன. 


கானாடு 


வெள்ளாற்றுக்கு வடக்கே உள்ளபகுதி கோநாடு*என்றுமி, 
வெள்ளாற்றுக்கு தெற்கே உள்ள பகுதி கானாடு என்றும்‌ 
வழங்கப்‌ பெற்றன. கானாட்டுக்குக்‌ கான நாடு என்றும்‌ பெயரி 
உண்டு. கான்‌ நாடு, கான நாடு என்பன காட்டு நாடு என்று 


* கோனாடு பெரும்பாலும்‌ செட்டி நாட்டுக்குப்‌ புறம்பான 
பகுதி. எனவே இதைப்‌ பற்றிய விவரங்களை இங்குக்‌ கூறாது 
விடுத்தோம்‌. இராதா கிருஷ்ணய்யர்‌ எழுதிய “புதுக்கோட்டை 
மானுவ??” லில்‌ இவ்விவரங்களைக்‌ காணலாம்‌, 


அரவ தம்‌ எரா. 


20 
பொருள்‌ படும்‌, இந்நாட்டின்‌ வட .எல்லையாசச்‌ கானாடு 
சாதீதான்‌ இருந்து வந்தது. சங்க காலத்தில்‌, காளையார்‌ 


கோவில்‌ (இது பசும்பொன்‌ முத்துராமலிங்கம்‌ மாவட்டத்‌ 


திலுள்ள ஒரு பாடல்‌ யெற்றதலம்‌) கானப்‌ பேர்‌ என வழங்கி 
வந்தது. பாண்டி நாட்டின்‌ கோட்டைகளுள்‌ வலிமையால்‌ சிறப்‌ 
புற்றிருந்தது* கானப்பேர்க்‌ கோட்டையாகும்‌. வேங்கை 
மார்பன்‌ என்னும்‌ அரசனிடமிருந்து இதை உக்கிரப்‌ பெருவழுதி 
என்ற பாண்டியன்‌ வென்றதாக சநிக இலக்கியம்‌ கூறும்‌. 
கானப்‌ பேரெயில்‌ கடந்த உக்ரெப்‌ பெருவழுதி?” என்னும்‌ 
சொற்களால்‌ இதைஅறிகிறோம்‌. கான்‌ நாடு காத்தான்‌ 
என்பதிலிருந்து காளையார்‌ கோவில்‌ அரசின்‌ எல்லை கானாடு 
காத்தான்‌ வரை பரவியிருந்ததென்று கருதலாம்‌. 


மிழலைக்‌ கூற்றம்‌ 


மிழலைக்‌ கூற்றதிதைப்‌ பற்றிச்‌ *செந்தமிழ்‌”* இதழில்‌ 
கல்வெட்டுப்‌ பேரறிஞர்‌ டு. வி. சதாசிவப்‌ பண்டாரத்தார்‌ 
பின்வருமாறு எழுதியிருக்கிறார்‌. 


“மிழலைக்‌ கூற்றம்‌ என்பது முற்காலத்திற்‌ பா 


மண்டலத்தில்‌ இறாந்த உன்நாடுகளுள்‌ ஒன்றாகும்‌. ௮ 
மையை, 


ண்டி 
வ்வுண்‌ 


'*கோச்சடைய வன்மரான திரிபுவனச்‌ சகீரவர்தஇகள்‌ 
சீவல்லிய தேவற்கு யாண்டு இருபத்தஞ்சாலு மேஷ நாயிற்றுப்‌ 
பூர்வ பக்ஷத்து ஏகாதரியும்‌ சனிக்கிழமையும்‌ ட 
நாள்‌ பாண்டி மண்டலத்து மிழலைக்‌ கூற்றத்து ஒக்கூரு 
டையார்‌'” என்ற திருகிகளர்‌ தஞ்சை மாவட்டம்‌ (மன்னார்கு 
வட்டம்‌) கல்வெட்டாலும்‌ வேறு தில கல்வெட்டுக்களா லும்‌ 
இனிதுணரலாம்‌. 


பற்ற மகத்து 


] 

“வீர சோழியம்‌'* என்ற இலக்கண நூலின்‌ ஆசிரியரா). 
புத்தமித்திரன்‌ என்பார்‌ மிழலைக்‌ கூற்றத்திலுள்ள பொன்‌ 
பற்றியில்‌* வாழ்ந்து கொண்டிருந்த குறுநில மன்னர்‌ என்பது 


21 
* ஈண்டுநூல்‌ கண்டான்‌ 'எழின்மிழலைக்‌ கூற்றத்துப்‌ 
பூண்டபுகழ்ப்‌ பொன்பற்றிக்‌ காவலனே--மூண்டவரை 
வெல்லும்‌ படைத்தடக்கை வெற்றிபுனை வீரன்றன்‌ 
சொல்லின்‌ படியே தொகுத்து” : 
என்ற (வீர சோழிய உரையிலுள்ள) பாடலால்‌ அறியப்படு 
கிரது. 


மணிவாசகப்பெருமானை இறைவன்‌ ஆட்கொண்டருளிய 
தலமாதிய திருப்பெருந்துறை மிழலைக்‌ கூற்றத்‌ திலிருந்ததேர்‌ 
ஊர்‌ என்பது கல்வெட்டுக்களாலும்‌ பெரும்பற்றப்‌ புலியூர்‌ 
நம்பியின்‌ திருவிளையாடற்‌ புராணதிதாலும்‌ அறியப்படு 
கின்றது. அவ்வூர்‌ இக்காலத்தில்‌ ஆவுடையார்‌ கோவில்‌ என்ற 
பெயரோடு அறந்தரங்குப்‌ பகுதியில்‌ வெள்ளாற்றிற்குதி 
தெற்கே ஒரு கிலோமீட்டர்‌ தூரத்தில்‌ உள்ளது.? 

பண்டாரத்தார்‌ அவர்களின்‌ மேற்கண்ட குறிப்புக்களுடன்‌ 
பின்வரும்‌ சில செய்திகளும்‌ ஒப்பு நோக்கதிதக்கவை, 


இருக்களர்க்‌ கல்வெட்டில்‌ மிழலைக்‌ கூற்றத்து ஓக்கூரு 
டையார்‌ என்று குறிப்பிடப்‌ பெற்றிநக்கிறது. மிழலைசி கூற்றம்‌ 
செட்டி நாட்டில்‌ இருக்கிறது; ஒக்கூருடையார்‌ என்ற ஒரு 
பிரிவினரும்‌ நகரத்தார்களுள்‌ உள்ளனர்‌. மேலும்‌ திருக்களரில்‌ 
திருக்கோவில்‌ திருப்பணி செய்திருப்பவர்‌ கோவிலூர்‌ 
மடதிதுத்‌ தலைவர்‌ வீரசேகர -ஞானதேசிகர்‌ என்ற 
செட்டியாரே ஆவார்‌, ஒக்கூர்‌ எனும்‌ ஊர்‌ செட்டிநாட்டில்‌ 
இன்றளவும்‌ உளது, எந்தக்‌ கோவிலிலும்‌ ஒக்கூர்‌ பிரிவினருக்கே 
முதல்‌ மரியாதை கொடுக்கப்‌ பெறுகிறது. 


ஒல்லையூர்‌ நாடு 


** ஆண்மை தோன்ற ஆடவர்க்‌ கடந்த 
வல்வேற்‌ சாத்தன்‌ மாய்ந்த பின்றை 
முல்லையும்‌ பூத்தியோ ஒல்லையூர்‌ நாட்டே?” 
என்ற 242-ஆம்‌ புறப்பாட்டில்‌ இந்நாடு கூறப்படுகின்றது. 
பொன்னமராவதிக்கு அருகேயுள்ள ஒலியமங்கலம்‌ என்ற ஊர்‌ முற்‌ 
காலத்தில்‌ ஒல்லையூர்‌ மங்கலம்‌ என்ற பெயருடையதாயிருந்த 
தென்பது அவ்வூரிலுள்ள வரகுணீசுவரர்‌ கோவில்‌ கல்வெட்டால்‌ 
தெரிகிறது. அக்கல்வெட்டு, “கோன௱டான கடலடையா 
திலங்கை கொண்ட சோழ வள நாட்டு ஒல்லையூர்க்‌ கூறிறிதிது 


22 


ஒல்லையூர்‌ மங்கலத்து உடையார்‌ வரகுணீசுவரமுடைய 
நாயனார்‌ கோவில்‌?” என்று கூறுகிறது. UCIT, ஒல்லையூர்‌ 
மங்கலத்தைத்‌ தலைநகராகக்‌ கொண்டது ஒல்லையூரீக்‌ கூற்ற 
மெனப்படும்‌. இக்கூற்றமே, சங்க காலதிதில்‌ ஒல்லையூர்‌ 
நரடென்று வழங்கியதாகும்‌. 


ஒல்லையூர்‌ கிழான்‌ மகன்‌ பெருஞ்‌ சாத்தன்‌ பாடிய பாடல்‌ 
புறநானூர்றீறில்‌ இருக்கிறது. ஒல்லையூர்‌ தந்த பூத பாண்டியன்‌ 
அகநானூற்றில்‌ ஒரு பாடலையும்‌ புறநானூற்றில்‌ மூன்று 
பாடல்களையும்‌ பாடியுள்ளான்‌. 


பூங்குன்ற நாடு 


இந்நாடு 241 இராமங்களையுடையது. அவையரவன?- 


1 மகிபாலன்பட்டி 

2 நெல்மேனிப்பட்டி 

3 வேலங்குடி 

4 மருதுக்குடிப்பட்டி 

5 பாப்பான்பட்டி 

6 கொன்னத்தான்பட்டி ச 
7 மலம்பட்டி 

8 இருக்கோளக்குடி 

9 ஆத்திரம்பட்டி 
10 மின்னக்குடி 
11 சந்தனம்பட்டி 

12 கருப்பன்பட்டி 

13 சுண்டைக்காடு 
14 நல்லிப்பட்டி 
15 கண்டவராயன்பட்டி 
16 கருவேப்பிலாம்பட்டி 


17 திருக்களாப்பட்டி 
18 சோளம்பட்டி 

19 வஞ்சினிப்பட்டி 
20 காவினிப்பட்டி 


கலாமடம்‌(கிளாமடம்‌ என மருவி வழங்கி வருகிறது.) 


23 

22 கோயிலாப்பட்டி 

23 பிலாக்குடிப்பட்டி 

24 மையூர்‌ 

25 பறியா மருந்து பட்டி என. வழங்கும்‌ பெரிய மருது 
பட்டி உட்பட நெற்குப்பைக்‌ தீழதீ தெரு (கராமத்‌ 


தின்‌ ஒரு பகுதி மட்டும்‌ சேர்ந்திருந்ததால்‌ இது 
அரைக்கிராமமாகக்‌ கணக்கிடப்பெற்றத) 


பூங்குன்ற நாட்டைச்‌ சேர்ந்த மங்கலங்களாவன :- 


மகிபாலன்பட்டி 
வேலங்குடி 
சுண்டைக்காடு 


வஞ்சினிப்பட்டி 


N= 


கண்டவராயன்பட்டி 


பூங்குன்ற நாட்டின்‌ தலைநகர்‌ மடஇபாலன்பட்டி, மதி 
பாலன்‌ என்பது முன்‌ ஆண்ட அரசர்‌ ஒருவரின்‌ பெயர்‌. அவ்வூர்‌ 
அம்மன்‌ கோவிலிலுள்ள தெய்வத்தின்‌ பெயர்‌ பூங்குன்றநாயக; 
அங்குள்ள ஐயனாருக்குப்‌ பூங்குன்ற ஐயனார்‌ என்று பெயர்‌ 
வழங்கப்‌ பெறுகிறது. , 


மகிபாலன்பட்டியில்‌ நடைபெறும்‌ . சமூகக்‌ ட்ட 
களிலும்‌ பூத்திருவிமா முதலிய நிகழ்ச்சிகளில்‌ இந்த 24 கிராம 
மக்களும்‌ கலநீது கொள்ளுகின்றனர்‌. 


“புறநானூற்றுச்‌ சொற்பொழிவுள்‌'? என்னும்‌ நூலில்‌ 
ஆராய்ச்சியாளர்‌ சதாசிவப்‌ பண்டாரத்தார்‌ அவர்கள்‌ 
“புறநானூறும்‌ கல்‌ வெட்டுக்களும்‌'' என்ற தலைப்பில்‌ கொடுத்‌ 
திருக்கும்‌ பின்வரும்‌ பகுதியை இங்‌ 3௧ தரு3றோம்‌. 


பூங்குன்றம்‌:- 


படிக்குந்தோறும்‌ மிக்க இன்பதிதை விளைவிக்கும்‌ இயல்பு 
வாய்ந்த *'யாதுமூரே யாவருங்‌ கேளிர்‌" என்ற 192-ஆம்‌ புறப்‌ 
பாட்டை இயற்றிய புலவர்‌ பெருமான்‌ இவ்வூரினர்‌ ஆவர்‌. இது 
பாண்டி மண்டலத்தின்‌ உள்‌ நாடுகளுள்‌ ஒன்றாகிய பூங்குன்ற 
நாட்டுக்குக்‌ தலைநகர்‌ என்பது *“பூங்குன்ற நாட்டுப்‌ பூங்குன்ற 
மும்‌”? என்ற கல்வெட்டுப்‌ பகுதியினல்‌ பெறப்படுகிறது. இராம்‌. 


ச்‌ 


84 


நாதபுரம்‌ ஜில்லா திருப்புத்தரர்‌ தாலுகாவிலுள்ளதும்‌ இருபெரு 
மொழியினும்‌ நுண்மாணுழைபுலம்‌ படைத்த புலவர்‌ 
பெருமானாகிய மகா மகோ பாத்தியாய பண்டிதமணி 
மூ. கதிரேசச்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ தோன்றியதும்‌ ஆகிய 
மகிபாலன்பட்டியே இப்பூங்குன்றம்‌* என்பது அங்குள்ள 
குகைக்‌ கோயிலில்‌ காணப்படும்‌ கல்வெட்டொன்றால்‌ .புலப்‌ 
படுகிறது.** ்‌ 


““ஸ்வஸ்இ ஸ்ரீ கோரச்சடைய வர்மரான. திரிபுவனச்‌ 
சகீரவர்த்திகள்‌ எம்மண்டலமுங்‌ ' கொண்டருளிய ஸ்ரீ சுந்தர 
பாண்டிய தேவர்க்கு யாண்டு 10-வது சிற்கநாயிற்று அமர . 
பக்ஷ்மும்‌ துதியையும்‌ இங்கட்டுழமையும்‌ பெற்ற பூரட்டாதிநாள்‌ 
உடையார்‌ குலசேகர ஈஸ்வரமுடையநாயனார்‌ தேவதானம்‌ 
பங்குன்ற - நாட்டுப்‌ பூங்குன்றத்துடையார்‌ இருப்பூங்குன்ற 
முடைய நாயனார்‌ ஆதிசண்டேசுவர நாயனார்க்கு இந்‌ நாட்டு 
நாட்டவ?ரோம்‌ பிரமாணம்‌ பண்ணிக்கொடுதித பரிசாவது”? 


கடல்‌ கடந்த நாடுகளுக்கெல்லாம்‌ பாய்மரக்‌ கப்பல்‌ 
களிலே சென்று வாணிப உறவுகொண்டு சிறப்பெய்திய மக்க 
சிடையே தோன்றிய ஒரு புலவர்தானே, “யாதும்‌ ஊரே 
யாவரும்‌ கேளிர்‌'' என்று பாடியிருக்க முடியும்‌? புறநானூற்‌ 
றில்‌ மட்டுமின்றிக்‌ கணியன்‌ பூங்குன்றனாருடைய பாடல்கள்‌ 
குறுந்தொசையிலும்‌ நெடுந்தொகையிலுக்‌ உள. 


கணியன்‌ பூங்குன்றனார்‌ தவிர, சங்க இலக்கியஙிகளில்‌ 
பெறுகின்ற செட்டி நாட்டுப்‌ புலவர்கள்‌ ஓக்கூர 
மாசாத்தியார்‌, மாற்றூர்சிமார்‌ மகனார்‌, கொற்றஙி 
கொற்றனார்‌ கபிலர்‌, கோனாட்டு எறிச்சலூர்‌ மாடலன்‌ 
அரைக்‌ குமரனார்‌ ஆகியோர்‌ அவர்‌. 


ஒக்கூர்‌ 


இடம்‌ 


ஒக்கூர்‌ என்‌ 
மாசரத்தியாரின்‌ 


வணக வடட 


னும்‌ ஊர்‌ சிவகங்கைக்கு அருகே இருக்கிறது. 
பாடல்கள்‌ புறநானூற்றில்‌ உள்ளன. 


க “பூங்குன்‌ ற நாட்டுப்‌ பூங்குன்றத்‌?” திற்கு மகிபாலன்பட்டி 
ன்ற பெயர்‌ இடைக்காலத்தில்‌ சோழமன்னர்‌ காலத்தில்‌ உண்டா 
யிற்று. இக்குன்று இப்போது குடகமலை என்றும்‌ வழங்குகிறது. 

** இக்கல்வெட்டு நெற்குப்பைமகிபாலன்பட்டி வழியில்‌ 
சாலையின்‌ ஓரத்தில்‌ இருக்கிறது. 


25 


*சாத்தனார்‌ என்பதன்‌ பெண்பால்‌ சாத்தியார்‌. சாதீதப்பன்‌ 
சாத்தம்மை என்ற பெயர்கள்‌ இன்றளவும்‌, செட்டி நாட்டில்‌ 
வழங்கி வருகின்றன. சாத்து என்பது வணிகச்‌ சாத்தைக்‌ 
குறிக்கும்‌. 


ஓக்கூர்‌ மாசாத்தனார்‌ என்ற சங்ககாலப்‌ புலவர்‌ அகம்‌ 14, 
புறம்‌ 248 ஆகிய பாடல்களை இயற்றியவர்‌. 


ஒக்கூர்‌ மரசாதிதியரர்‌ இயற்றியன:- 
குறுந்தொகை 126, 139, 186, 220, 275 அகம்‌ 324 புறம்‌ 279 


அகம்‌ 3848-ஆம்‌ பாடலைப்‌ பாடியவர்‌ குடவாயிற்‌ 
8ீர்தீதனார்‌ என்பவர்‌ என்று ஒரு பாடம்‌ உண்டு; ஓக்கூர்‌ 
மாசாத்தியர்‌ என்றும்‌ ஒரு பாடல்‌ உள்ளது. 


இவ்வூரில்‌ இந்நாளில்‌ நல விளங்கும்‌ சி. ௧௬, ௮. ௧௬ 

அரு சோம. இராமநாதன்‌ செட்டியார்‌: என்னும்‌ பெரு வணிக 

ரின்‌ மணிவிழர 1982 செப்டம்பரில்‌ இனிது நிகழ்ந்தது. அவ்‌ 

வமயம்‌ வெளியிடப்பெற்ற மலரில்‌* ஒக்கூரைப்‌ பற்றிய அரிய 

இலக்கியக்‌ குறிப்புகள்‌ உள்ளன. இவை ஆராய்ச்சியாளர்க்குப்‌ 

பயன்படக்கூடும்‌ என்று கருதி, சில பகுதிகளை இங்கே 
தருகிறோம்‌. 


1979-ல்‌ ஒக்கூர்‌ வழியாக, தமிழக முதலமைச்சர்‌ டாக்டர்‌ 
கலைஞர்‌ பயணம்‌ செய்தார்‌. மாசாத்தியார்‌ நினைவுச்‌ சின்னம்‌ 
ஏதாவது உளதா என்று மாவட்ட ஆட்சித்தலைவரை, கலைஞர்‌ 
வினவினார்‌. அதன்‌ பயனாக “கெடுக சிந்தை கடிதஇவள்‌”? 
என்னும்‌ பாடல்‌, கல்வெட்டாக வடிக்கப்‌ பெற்றது, செல்வர்‌ 
இரரமநாதன்‌ செட்டியார்‌ கொடையாக அக்கல்வெட்டு, 
பெரிய அளவில்‌ 1982-ல்‌ அன்னாருடைய .மணிவிழாவில்‌ புதுப்‌ 
பிக்கப்‌ பெற்றது. 


*மகா சாஸ்த்தான்‌ என்ற பெயர்‌ புத்தருக்கு உண்டு. இப்‌ 
பெயரே .மாசாத்தான்‌ எனத்‌ தமிழில்‌.மருவி வழங்குவதாயிற்று 
என்பர்‌ சிலர்‌. 


* பதிப்பாசிரியர்கள்‌; கவிஞர்‌ அரங்க. சினிவாச டாக்டர்‌. 
ஆறு. அழகப்பன்‌. 


26 
கபிலர்‌ ம்‌ 
கபிலர்‌ செட்டிநாட்டவரே என்று கருத இடமிருக்கிறது. 
பாரியும்‌ கபிலரும்‌ ஒரு பகுதியிலேயே வாழ்ந்த சிறப்புப்‌ 
பறம்பு நாட்டின்‌ ஒரு பகுதியான செட்டி நாட்டுக்கே உண்டு. 
ஆராய்ச்சியாளர்‌ வே. வேங்கடராசுலு ரெட்டியார்‌ அவர்கள்‌, 
“கபிலர்‌?” என்னும்‌ நூலில்‌ பின்வருமாறு எழுதியிருக்கிறார்கள்‌. 


“அவர்‌ (கபிலர்‌) பிறந்து வளர்ந்த ஊரின்‌ பெயரும்‌ 
அவரைப்‌ பெற்றுவளர்த்த தாய்‌ தந்தையரின்‌ பெயரும்‌ 
இவையென உறுதியாக அறுதியிட முடியவில்லை என்பதே 
உறுதியுடைத்த... 


“கபிலர்‌ பிறந்த ஊரும்‌ நாடும்‌ இவையே எனதி 
துணிந்து கூறுதல்‌ இயலாதாயினும்‌ அவரி வேள்‌ பாரியைச்‌ 
சார்ந்து அவன்‌ உயிர்திதோழனாய்‌ அவனுடன்‌ நெடுங்காலம்‌ 
வாழ்ந்திருந்தனராகலானும்‌, அவர்‌ பாண்டி நாட்டினர்‌ என்று 
பாண்டி மண்டல சதகத்தான்‌ அறியப்படுதலானும்‌ அவர்‌ 


பாண்டி நாட்டில்‌ நெடுங்காலம்‌ வாழ்ற்திருந்தார்‌ என்பதில்‌ 
ஐயம்‌ இலது”. 


நன்முத்துக்கள்‌ 

௮5நானூற்றுப்பாடலில்‌ முல்லை நிலக்‌ காட்சிகளையும்‌ 
ஆயர்களின்‌ கொடும்பாடற்ற வாழ்க்கையையும்‌ இயற்கை 
யோடு பொ 


ருந்தப்‌ புனைந்துரைக்கன்றார்‌ மாசாத்தனார்‌. 


._"நல்லினத்‌ யர்‌” எனப்படும்‌ பழங்குடிகள்‌ வாழும்‌ 
பற்‌ நிலம்‌ வமிசத்‌, ட்டும்‌ தப்த பெருவழி 
பேட்ட நிறைந்தது. அந்நிலம்‌ அரக்கை உருக்கி வார்த்தது 
ன்ட்‌ செந்நிறமாகக்‌ காட்சி தருகின்றது. மக்கள்‌ நடந்து 
வ லறன்கர்‌ வழி நெடுகிலும்‌ நீலநிறமான காயா மவ ள்‌ 
ட்டு வு பரவிக்‌ கடக்கின்றன. அவற்றின்‌ இடை இடையே 
க அமைந்த பட்டுத்‌ துணிகள்போல்‌ செக்ககி 

ல எனத்‌ தம்பலப்‌ பூச்சிகள்‌ பரந்து கிடகீகின்றன.. இக்‌ 


னத மணியும்‌ பவளமும்‌ கலந்து கடப்பதுபோல்‌ கண்ணுக்கு 
மை தறாகன்றதாம்‌! 


“அரக்கத்‌ தன்ன செந்நிலப்‌ பெருவழிக்‌ 
காயாஞ்‌ செம்மல்‌ தான்ய்ப்‌ பலவுடன்‌ 
ஈயன மூதாய்‌ வரிப்பப்‌ பவளமொடு 
மணிமிடைந்‌ தன்ன- குன்றம்‌? 


27 


இவ்வூர்ப்‌ புலவரீ இன்றும்‌ நாம்‌ காணும்‌ இந்த ஊரின்‌ 
செம்மண்ணைப்‌ பாடுகிறார்‌! 


அடுத்து மாசாதீதனார்‌, இவ்வூரில்‌ (ஓக்கூரில்‌)உள்ள பசுக்‌ 
கூட்டங்கள்‌ மாலையில்‌ புல்மேய்ந்து வருவதனைப்‌ பார்க்‌ 
கிறார்‌. ்‌ அவை மேயும்பொழுது பாலைத்‌ திருடும்‌ புல்லர்‌ 
கூட்டம்‌ இவ்வூரில்‌ இல்லை. மாலையில்‌ பசுக்‌ கூட்டம்‌ திரும்பிய 
போது பெருத்த மடிகளில்‌ உள்ள காம்புகளில்‌ பால்கசிகிறது. 
இதனைப்‌ புலவர்‌ கற்பனை வளத்துடன்‌ பா டவேண்டும்‌,.இந்தச்‌ 
சிறிய காட்சியைக்‌ கவிஞர்‌ எவ்வாறு கற்பனை செய்கிறாரீ! 


மாசாதிதனாரின்‌ மற்றோர்‌ பாடல்‌ புறநானூற்றில்‌ 
தாபதநிலைத்‌ துறையில்‌ அமைநீதிருக்கின்றது. அவலச்சுவை 
இழையோடும்‌ இப்‌ பாடலில்‌ கணவனை இழந்த ஒருத்தியின்‌ 
உள்ளதீதுணர்வு த்திரிக்கப்பெற்றுள்ளது. ' 


ஒக்கூர்‌ மாசாத்தியார்‌ 


ஒக்கூர்‌ அந்நாளில்‌ ஓர்‌ அணி நகரமாக விளங்கியது. வள 
மான அந்நகரின்மேல்‌ ஒரு முறை பகைவர்‌ படையெடுப்பு 
நிகழ்ந்தது. மண்ணாசை காரணமாக அதைக்‌ கைப்பற்றிவிட 
எண்ணிய பகைவர்கள்‌ பெரும்படையுடன்‌ வந்து தாக்கினர்‌. 
ஆனால்‌, அவர்களின்‌ எண்ணம்‌ நிறைவேறவில்லை. 


ஒக்கூர்‌ மறவர்கள்‌ பகைப்படையைக்‌ கண்டு கலங்க 
வில்லை; மாறாக, அடிக்குங்கோலுக்கு அஞ்சாது மண்டி எழும்‌ 
“பாம்புபோல்‌ சீறி எழுந்தனர்‌; பகைவர்களைகி கடுமையாக 
எதிர்த்துப்‌ போரிட்டனர்‌. வீர மறவரிகள்‌ மட்டுமல்லர்‌. விளை 
யரட்டுக்‌ களங்களில்‌ ஈடுப்பட்டிருந்த இளைஞர்களுஙி கூடப்‌ 
போர்க்களம்‌ புகுந்து வேல்களை வீசினர்‌; வில்லம்புகளைதி 
தொடுதீதனர்‌; விழுப்புண்களை அஞ்சாது ஏற்றுக்கொண்டு 
வீரம்‌ காட்டிப்‌ பேரரிட்டனர்‌; பகைவர்‌ படை அஞ்சிப்‌ பின்‌ 
வாநிகியது. 


ஒக்கூர்‌ மாசாத்தியார்‌ வாழ்ந்த காலம்‌ அது. அகர்‌ இப்‌. 
போர்‌ நிகழ்ச்சிகளைக்‌ கண்ணால்‌ கண்டார்‌. ஓக்கூர்‌ மக்களின்‌ 
ஒற்றுமை உணர்வையும்‌ மாற்றானுக்கு இடங்கொடாமல்‌ 
மண்டிப்‌ போரிடும்‌ வீர எழுச்சியையும்‌ கண்டு வியந்தார்‌. அகி 
- காட்சிகளை “மூதின்‌ முல்லை” என்ற iL அமைத்து ஒரே 
பாடலாகப்‌ பரடினார்‌. 


28 


போர்‌ நடந்துகொண்டிருந்தது. இன்னும்‌ முடியவில்லை 
போர்ப்‌ பறை காலையில்‌ ஒலித்தது. ஒக்கூரில்‌ வூதீது வந்த வீர 
மநிகை ஒருதீதி அப்பறை ஒலியைக்‌ கேட்டாள்‌, மறக்குடியில்‌ 
பிறந்த அவளது வீர நெஞ்சம்‌ உணர்ச்சியால்‌ கொதித்தது. 
பகைவர்‌ அழிக்கப்படாமல்‌ இன்னும்‌ உயிருடன்‌ இருக்கின்றார்‌ 
களே என்ற உணர்வு அவளை, வாட்டியது, 


மூன்றாம்‌ நாள்‌ நடந்த போரில்‌ அவள்‌ தமையன்‌ போர்க்‌ 
களம்‌ சென்று பகைவர்களின்‌ யானைப்‌ படைகளை எதிர்த்துப்‌ 
போரிட்டு வீரமரணம்‌ அடைந்தான்‌. 


. நேற்று நடந்த போரில்‌ அவள்‌ கணவன்‌ பகைவர்களைக்‌ 
கொன்று தானும்‌ மடிந்தான்‌. 'இன்று மீண்டும்‌ போர்ப்பறை 
முழங்குகின்றது; பகைவர்‌ இன்னும்‌ அழியவில்லை. . இந்த 
எண்ணத்‌ தீயில்‌ அவள்‌ வெந்து கருதினாள்‌, இன்று போர்க்‌ 
களம்‌ புகுவதற்கு அவள்‌ குடும்பத்தில்‌ ஆடவர்‌ எவரும்‌ இல்லை, 
பகைவரை அடியோடு அழித்து ஒழிதீதாக வேண்டுமே! என்ன 
செய்வது? அவர்களுக்கு ஒரே மகன்‌, குடி விளங்குவதற்காக 
இருக்கும்‌ ஒர குலக்கொழுந்து, பரல்‌ மணம்‌ மாறாத அப்‌ 
பச்சிளம்‌ பாலகன்‌ தெருவில்‌ விளையாடிக்‌ கொண்டிருந்தான்‌. 


அவனைத்‌ தேடிச்‌ சென்று அழைதிது வந்தாள்‌; உடலில்‌ 
படிந்திருந்த புழுதிபோக நீராட்டினாள்‌. பரட்டைத்‌ தலையில்‌ 
எண்ணெய்‌ தடவிச்‌ சீவினரள்‌; வெண்மையான ஆடை ஒன்றை 
உடுத்தாள்‌, முன்னோர்‌ பயன்படுத்தி வந்த வேல்‌ ஒன்றை 
எடுத்து வந்து அவள்‌ கொடுதிது, “போர்க்களம்‌ சென்று வா 
மகனே!வென்றுவா! என்றுகூறி விடைகொடுத்து அனுப்பினாள்‌ 

இதனைக்கண்டு கொண்டிருந்த ஒக்கூர்‌ மாசாத்தியாரிஷ 
உள்ளம்‌ கலங்கியது; மறக்குடி மங்கையின்‌ வீர உணர்வை அவர்‌ 
பாராட்டிய போதிலும்‌, அவள்‌ துணிச்சலில்‌ 


3 காணப்பட்ட 
கடுமையை அவர்‌ கடிற்துரைக்கத்‌ தவறவில்லை, 


“கெடுக சிந்தைகடிது அவள்‌ துணிவே 

மூதின்‌ மகளிர்‌ ஆதல்‌ தகுமே: 

மேனாள்‌ உற்ற செருவிற்கு இவள்தன்னை 

யானை எறிந்து களத்தொழிந்‌ தனனே; 

நெருநல்‌ உற்ற செருவிற்கு இவள்‌ கொழுநன்‌ 
பெருநிரை விலக்கி ஆண்டு பட்டனனே; 
இன்றும்‌ செருப்பறை கேட்டுவிருப்புற்று மயங்கி 


1. அத்து 


29 


வேல்கைக்‌ கொடுத்து வெளிது விரித்து உடீஇப்‌ 
பாறுமயிர்க்‌ குடுமி எண்ணெய்‌ டீவி 

ஒருமகன்‌ அல்லது இல்லோள்‌ 
செருழுகம்‌ நோக்கிச்‌ செல்கென விடுமே” புறம்‌ 


அகத்துறைப்‌ பாடல்கள்‌ 


அகப்பொருள்‌ அமைய இவர்‌ பாடி.ய பாடல்கள்‌ 7. அவை 
அகநானூற்றில்‌ இரண்டும்‌ குறந்தொகையில்‌.ஐந்துமாக இடம்‌ 
பெற்றுள்ளன. தமிழ்நாட்டு மகளிரின்‌ இல்லற மாண்பையும்‌. 
கற்பில்‌ திண்மையையும்‌, கணவர்‌ மாட்டு அவர்கள்‌ கொண் 
டு.ருந்த அன்பின்‌ ஆழத்தையும்‌ அவை விளக்குகின்றன. 


அன்பே வடிவமான தலைவன்‌ யொருள்‌ தேடி அய 
நாடு செல்லுின்றான்‌. தலைவி அவன்‌ பிரிவைத்‌ தாங்காமல்‌ 
வருநீதுகிறரள்‌. காகதீதின்‌ இரு சண்ணுக்கு ஒன்றே மணி கலறி 
தாங்கு வாழ்ந்த அவர்களிடையே பிரிவு பெரு வேதனையை 
விளைதீதுவிட்டது. தலைவன்‌ கூடியிருந்த காலத்தில்‌ இன்பம்‌ 
தந்த பொருளெல்லாம்‌ இப்போது துன்பம்‌ கருவனவாய்‌ மாறி 
விட்டன, 


கொல்லையில்‌ வளர்ந்திருக்கும்‌ முல்லைக்‌ கொடியை. 
எடுதீிதுக்‌ கொள்வோம்‌, அது அவளுக்சாகவே குலுங்கப்‌ பூசி 
துள்ளது, அவன்‌ கூடியிருந்தபபேோது அவள்‌ அவற்றைப்‌ பறிதது 
மாலை தொடுத்து அணிந்த மகிழ்ந்காள்‌; அவை நறுமணம்‌ 
கமழ்ந்து கூந்தலை அழகு செய்தன! அஙளுக்கும்‌ அவனுக்கும்‌ 
உள்ள காதலுக்கு இறுக்கமும்‌ தந்தன. ஆனால்‌ இன்று? 


அவள்‌ நிலையைக்‌ கண்டு அம்முல்லை மலர்கள்‌ எண்ணி 


. நசைக்கின்றனவாம்‌. 


“நங்காய்‌! உன்‌ காதல்‌ என்ன ஆயிற்று? உன்னை உயி 
ரெனப்‌ பாராட்டிய உன்‌ துணைவர்‌ உன்‌ அழகையும்‌ இளமை ' 
யையும்‌ அடியோடு மறந்துவிட்டார்‌. தாம்‌ சென்ற இடத்தி 
லேயே அது எங்கு என்றுகூட உனக்குச்‌ சொல்லாமல்‌ தநிகி 
விட்டார்‌. ஐயோ பாவம்‌! உன்னைக்‌ காட்டிலும்‌ பொருள்‌ 
அல்லவா அவருக்குப்‌ பெரிதாகிவிட்டது! உன்‌ அழகும்‌ அன்பும்‌ 
என்னவாயின?'? என்றுகூறி எள்ளுவது போல்‌ கக்கன்றனவாம்‌! 


80 


இளமை பாரார்‌; வளம்‌ நசைஇச்‌ சென்றோர்‌ 
இவனும்‌ வாரார்‌ எவண ரோவெனப்‌ 

பெயல்‌ புறந்‌ தந்த பூங்கொடி முல்லைத்‌ 
தொகுமுகை இலங்கை யிறாக க 
குமே தோழி நறுந்தன்‌ காரே ன ரதான 126 


இயற்கை உவமைகள்‌ 
ற்சி 
உவமைகளை உள்ளது உள்ளவாறே இயற்கை நவிற்‌ 


யாக எடுத்துக்‌ கையாளுவது சங்கப்‌ பாடல்களின்‌ ண்‌ 
இச்‌ சிறப்பை ஓக்கூர்‌ மாசாத்தியாரின்‌ பாடல்களில்‌ காண்‌ ன 


ம்‌ ன 
வாழ்க்கையில்‌ நாம்‌ காணும்‌ இயற்கையான கரட்சியில 


்‌ ல்‌ 
மிகைப்படுத் தாமல்‌ உள்ளது உள்ளபடியே கூறும்‌ அவ்ர்‌! 
நவிற்சியை நயம்பட கையாளுகின்றார்‌. உவமை 
ஈயாளுமிடங்களிலும்‌ இயற்கை இழையோடுகின்றது- 


3 சல்‌ 
முல்லை நிலத்துச்‌ செந்நிற வயல்களில்‌ பன்ன! 
“சம்‌ பயிர்கள்‌ வளர்ந்து தழைத்திருக்கின்றன- ங்குகின்‌ 
ஒளிந்தாடும்‌ அவற்றின்‌ காட்டி கண்ணுக்கினிமை வகிக்‌ 
து. மிகவும்‌ ஈன்றணிமையை உடைய மெல்லிய ஒளிக்குஞ்‌ 
களின்‌ ஏறகை 


a ர்‌. 
அவற்றிற்கு உவமை கூறுகிறார்‌ புலவ 


எனப்‌ 


வளராப்‌ பிள்ளைத்‌ தூவி யன்ன 
வார்பெயல்‌ வளர்த்த பைம்பயிர்‌?? ப க 
தோ 
தளிர்‌ போன்ற இள்ளைகள்‌ தாய்மைப்‌ ல தன்று 
குஞ்சுகளை வளர்ப்பதுபோல முல்லை நிலத்துக்‌ கார்மே னப்‌ 
ன்றது மமை பொழிந்து பசும்‌ பயிர்களை வளர்க்கின்ற | 


முல்லை நிலப்‌ பெருவமிகளில்‌ பலவகை மரங்கள்‌ வளர்ந்‌ 
திருக்‌ இன்றன. ஸ்‌ ற எண மலர்களை 
உதிர்க்க வை வழிநெடுகிலும்‌ பல வண்‌ ்‌ னல்‌ 

்‌ னறன. கருமணல்‌ இடையே அவ்வண்ணப்‌ ஆழம்‌ 
உதிர்ந்து கிடக்கும்‌ காட்சிக்கு மீன்கொத்திப்‌ பறவை 
இறகை உவமை கூறுதின்றார்‌. பறவை இனங்களில்‌ அழகான 
வண்ணங்கள்‌ நிறைந்த இறெகைப்‌ பெற்றிருப்பது மீன்கொத்தி 
அல்லவா? 


31 
சிரல்சிறகு ஏய்ப்ப அறற்கண்‌ வரித்த 
வண்டுண்‌ நறுவீ.” 
முல்லை நிலப்பகுதியில்‌ தலைவன்‌ ஊர்ந்துசென்ற தேர்க்‌ 
கால்‌ 'சுவட்டின்‌ வழியே மழைநீர்‌ விரைந்து பாய்கின்றது. இக்‌ 


காட்சிக்குப்‌ “பாம்பு விரைந்து ஊர்ந்து செல்வதுபோல என்ற 
உவமையை எடுதிதாள்கிறார்‌. 


“தண்ணில மருங்கின்‌. போழ்ந்த வழியுள்‌ 
நிரைசெல்‌ பாம்பின்‌ விரைபுநீர்‌ முடுக”? 


இத்தகைய இனிய பாடல்களைப்‌ பாடிய மாசாத்தியார்‌ 
பிறந்தமையால்‌' “ஒக்கூர்‌” இலக்கியச்‌ சிறப்புப்‌ பெற்றுள்ளது. 
19ஆம்‌ நூற்றாண்டில்‌ சவ்வாதுப்‌ புலவர்‌ வாழ்ந்து இலக்கியத்‌ 
தொண்டாற்றியதும்‌ இவ்வூரே! . 


பரிமேலழகர்‌ 


தமிழ்‌ இலசிகிய வரலாறு - 13- ஆம்‌ நூற்றாண்டு 
என்னும்‌ சிறந்த ஆராய்ச்ரி நூலில்‌ பக்கம்‌ 67-68 ல்‌. அறிஞர்‌ 
மு. அருணாசலம்‌ பின்வருமாறு எழுதியுள்ளார்‌. 


குறளுரை ஏட்டுப்‌ பிரதிகளில்‌ காணும்‌ பாடலொன்று 
இவர்‌ (பரிமேலழகர்‌) ஒகீகை காவலர்‌ என்று கூறும்‌. 


“விரைத்தார்‌ அலங்கல்‌ திருவள்ளுவர்‌ முன்னம்வெண்‌ குறட்பா 
நிரைத்தார்‌ மிகுபொருள்‌ நான்கும்‌ விளங்க நெறிப்புலவர்‌ 
உரைத்தார்‌ பலரும்‌ அதற்குரை தன்னை உலகறியக்‌ 
கருத்தான்‌ வகுத்தமைத்‌ தான்கலை தேர்‌ஒக்கை காவலனே”. 


ஓக்கை என்பது ஒக்கூர்‌. இது பாண்டி ..நஈட்டுள்ள ஊர்‌ 
என்று கருதல்‌ வேண்டும்‌. மற்றோர்‌ ஏட்டுப்‌ பிரதிப்‌ பாட்டில்‌ 
இவர்‌ மதுரை நகரினர்‌ என்றும்‌ குறிப்பிடப்‌ பட்டுள்ளார்‌ 


எமுன்னுரைத்த தேவர்குறள்‌ [மூதறிஞர்‌ போற்றுபொருள்‌] 
இன்னதிது என்றுரைக்க எய்தினான்‌ - முன்னூற்‌ 
புரிமேல்‌ அழகியகோப்‌ போற்றுதமிழ்க்‌ கூடல்‌ 
பரிமே லழகியனென்‌ பான்‌.” 
இப்பாடல்‌ கூறுகின்றபடி இவர்‌ பாண்டி நாட்டு அரசனால்‌ 
சிறப்புச்‌ செய்யப்பெற்று ஒக்கூரில்‌ தலைவராக வா ம்ந்திருந்தாரீ 
என்று கருத இடமுண்டு, இவரது குறள்‌ உரையில்‌ காணும்‌ 


1 


வண்ணை ணவ... அனி 


32 - 


அரசியல்‌ செய்திகள்‌, அறிவாற்றல்‌ கருத்துக்கள்‌ யாவையும்‌ 
இவருடைய பெருந்தகுதிக்கும்‌ கல்விப்‌ பரப்பிற்கும்‌ சான்று 
பகரீவன. இளமையில்‌ பாண்டிநாடு சென்று சிறப்போடிருந்து 
முதுமையில்‌ மீண்டும்‌ காஞ்சியடைந்து தம்‌ ஆற்றல்கள்‌ புலப்‌ 
படுமாறு பேருரைகள்‌ செய்தார்‌ என்று கருதலாம்‌. இவர்‌ 


. வரலாறு குறிதது நாம்‌ அறிவது இவ்வளவே, 


பரிமேலழகர்‌ திருக்குறளுக்கும்‌ பரிபாடலுக்கும்‌ உரை 
செய்தவரா என்பது எல்லோரும்‌ அறிந்த செய்தி, திரு 
முருகாற்றுப்‌ படைக்கும்‌ இவர்‌ உரை செய்தார்‌ என்று ஓர்‌ 
உரையும்‌ அச்சாகியுள்ளது. 


பறம்பு நாடு* 


செட்டி நாட்டின்‌ மேற்கு எல்லையான பறம்புமலை 
பசும்பொன்‌ முத்துராமலிங்கம்‌ மாவட்டதிதில்‌ தஇிறாப்புதிதூர்‌ 
வட்டத்தில்‌ இறாக்கிறது. இப்பொழுது பிரான்மலை என இது 
வழங்குகிறது. இவ்வூர்‌ திண்டுக்கல்‌-காரைக்குடிச்சாலையிலுள்ள 


'மட்டியூர்‌ என்னும்‌ சதுரிவேதமந்கலத்திற்கு வடக்கே எட்டுக்‌ 


லோ மீட்டர்‌ தொலைவில்‌ : இருக்கிறது. சுரரைக்குடி 
யிலிருந்து பிரான்மலை 415. மீ; திருப்புத்தூரிலிருந்து 19 இ, மீ; 
மதுரை -இருச்ச சாலையிலுள்ள பள்ளப்பட்டியிலிருந்து 6 ௧. மீ, 
இம்மலையின்‌ உயரம்‌ 1800 அடி. மலை அடிவாரம்‌ வரை 
பேருந்துகள்‌ செல்லுகின்றன. 

பாரி ஆண்ட நாடு பறம்புநாடு. அவன்மலை பரம்புமலை, 
பரம்பு மலை பரன்‌ மலை என்றாகிப்‌ பிறகு பிரான்‌ மலை 
என்று அமைந்திருக்கலாம்‌ என்று ஆராய்ச்சியாளர்‌ கூறுவர்‌. 
பிரான்‌ மலைக்குக்‌ கொடுங்குன்றம்‌ என்றும்‌ பெயர்‌ வழங்கு 
கிறது. இங்குள்ள இறைவன்‌ கொடுங்குன்றநாதர்‌, இத்தலம்‌ 
திருஞானசம்பந்தரால்‌ பாடப்‌ பெற்றது, சங்க காலத்தில்‌. 
பறம்பு மலையில்‌ ஒரு கோட்டை இருந்தது. பலாமறங்கள்‌ 
மிக்கிருந்தன; நிழல்‌ தரும்‌ சோலைகளும்‌ இருந்தன. ஆயிரத்‌ 
துக்கு மேற்பட்ட அருஞ்சுனைகள்‌ இன்றும்‌ இன்பச்‌ காட்ச 
யளிக்கிலிறன. 

பறம்புமலை, பறம்புநாட்டின்‌ தலைநகராக இருந்தது. 
அந்நாடு இப்போது பரமக்குடி என வழங்கும்‌ பறம்பக்குடி 

* 14-ஆம்‌ நூற்றாண்டுக்குப்‌ பின்‌, பறம்பு நாடு திருமலை 
நாடென வழங்குவதாயிற்று. 


83 
வரையுள்ள 300 சிற்றூர்களைக்‌ கொண்டது. அது பாண்டிய 
அரசுக்கு உட்பட்டிருந்த ஒர்‌ உள்நாடு என்பரீ. 


பாரி, கடையெழு வள்ளல்களில்‌ தலை சிறநீதவலி; 
அவனுடைய தன்னேரில்லாக்‌ கொடையைப்‌ பாராட்டும்‌ 
வகையில்‌ **கொடுக்கிலாதானைப்‌ பாரியே என்று கூறினுஙி 
கொடுப்பாரிலையே”' என்று சுந்தரமூர்திதி சுவாமிகள்‌ 
பாடியுள்ளார்‌. கைமாறு வேண்டாது ஈயும்‌ மாரியைப்‌ பாரிக்கு 
உவமையாகக்‌ கூறி, கபிலர்‌ பாடிய பாடலும்‌ இங்கே குறிப்‌ 
பிடதிதகீகது. 
“பாரி பாரி என்றுபல ஏத்தி 
ஒருவர்‌ புகழ்வர்‌ செந்நாப்‌ புலவர்‌ 
பாரி ஒருவனு மல்லன்‌ ; 
மாரியும்‌ உண்டீன்‌ டுலகு புரப்பதுவே.”” 


படரக்‌ கொழு கொழும்‌ பின்றித்‌ தவிதித முல்லைக்‌ ' 
கொடிக்கு, மலைவளம்காணச்‌ சென்ற பாரி, தன்பொற்றேரைகி 
கொடையாக அளித்தான்‌. இச்செய்தி, பல இலக்கியங்களில்‌ 
இடம்‌ பெற்றுள்ளது. 


“இவரே, பூத்தலை யறா அப்‌ புனைகொடி முல்லை 
நாத்தழும்‌ பிருப்பப்‌ பாடா தாயினும்‌ 5 
கறங்குமணி நெடுந்தேர்‌ கொள்கெளக்‌ கொடுத்த 
பரந்தோங்கு சிறப்பிற்‌ பாரி மகளிர்‌ 


ஹஊருடனிரவலர்க்‌ கருளித்‌ தேருடன்‌ 
முல்லைக்‌ கீத்த செல்வ நல்லிசைப்‌ 
படுமணி யானைப்‌ பறம்பிற்‌ கோமான்‌?” 


Sr, (புறநானூறு) 
“நறுவீ யுறைக்கும்‌ நாக நெடுவழிச்‌ 
சிறுவீ முல்லைக்குப்‌ பெருந்தேர்‌ ஈல்கிய 
பிறங்கு வெள்ளருவி வீழுஞ்சாரல்‌ 
பறம்பிற்‌ கோமான்‌ பாரியும்‌”? 
(சிறுபாணாஜற்றுப்படை) 


“முல்லைக்குத்‌ தேரும்‌ மயிலுக்குப்‌ போர்வையும்‌ 
தொல்லை யளித்தாரைக்‌ கேட்ட றிதும்‌-சொல்லின்‌ 
நெறிமடற் பூந்தாழை நீடுநீர்ச்‌ சேர்ப்ப! 
அறிமடமும்‌ சான்றோர்க்‌ கணி”: 

்‌ (பழமொழி நானூறு) 
செ..-3 


84 


முல்லைக்குத்‌ தேரும்‌: மயிலுக்குப்‌ போர்வையும்‌ 
எல்லைநீர்‌ ஞாலத்‌ திசைவிளங்கத்‌--தொல்லை 
இரவாம லீந்த இறைவர்போல்‌ நீயும்‌ 
கரவாமல்‌ ஈகை கடன்‌”? 


(புறப்பொருள்‌ வெண்பா மாலை) 


பறம்பு நாடு என்பது பிரம்பூரீ நாடு எனவும்‌ மருவி 
வழங்கி வருகிறது. நகரத்தாரில்‌ ஒரு பிரிவாகிய மாற்றூர்க்‌ 
கோவிலைச்‌ சேர்ந்தவர்கள்‌ தங்கள்‌ திருமணங்களில்‌ எழுதும்‌ 
இசைவுப்‌ பிடிமானத்தில்‌, “கேரள சிங்கவளநாடாகிய பிர ம்பூர்‌ 
நாட்டில்‌!” என்று இன்றளவும்‌ எழுதி வருகிறார்கள்‌, 


தரணியிலே .பெருவள்ளலாகதி தோன்றியவன்‌ பாரி, 
பேரருளுக்கும்‌ பெருங்கொடைக்கும்‌ பெயர்பெற்று விளங்கு 
பவன்‌ பாரி. தன்னுடைய குடிமக்களுடைய உள்ளங்களில்‌ 
நல்லிடம்‌ பெற்றுச்‌ றப்பெய்தியவன்‌ பாரி, அந்த வள்ளலி 
தலைநகராகிய பிரான்மலையில்‌ கல்வெட்டுக்களையும்‌ வேறு 
பலவகைச்‌ சான்றுகளையும்‌ இன்றும்‌ காணலாம்‌. அப்பகுதி 
மக்கள்‌ பாரி விமாவைக்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடி வருகின்றனர்‌ . 
பாரி வேட்டைக்குச்‌ செல்லும்‌ வழக்கம்‌ இன்றும்‌ செட்டிநாட்டு 
சிற்றார்களில்‌ உண்டு, 


பாரியைப்‌ போலவே, தக்கார்‌ இவரீ--தகாதவரி இவர்‌ 
என்று வரையறை செய்யாமல்‌ வாரி வழங்குதலைகி கடமை 
யாகக்‌ கொண்டுள்ள அன்பர்‌ லெர்‌ இன்றும்‌ செட்டிநாட்டில்‌ 
உள்ளனர்‌, புலவரிச்குக்‌ குறையாது கொடுப்பதுடன்‌, அளந்‌ 
தெடுத்து உதவி வரன்‌ முறை வணிகர்‌ வளத்தழகை வலியுறுத்‌ 
தும்‌ அன்பர்களும்‌ செட்டிநாட்டில்‌ தலைமுறை தலைமுறை 
யாக இருந்து வருகின்‌ றன, 


சங்க கால மரபு 


சோமசுந்தரம்‌ செட்டி லெட்சுமணன்‌ 
அழகப்ப செட்டி வள்ளியப்பன்‌ 


85 


்‌ ஏகப்ப செட்டி திருநாவுக்கரசு 
சண்முகம்‌ செட்டி மெய்யப்பன்‌ 
எவ்வளவுதான்‌ செல்வாக்கும்‌ பட்டங்களும்‌ பெற்றிருப்‌ 
பினும்‌ இவ்வகையிலேயே இந்த ஏடுகளில்‌ பெயர்கள்‌ எழுதப்‌ 
பெறும்‌. 
சான்று:- 
செட்டிநாட்டரசர்‌ அண்ணாமலையார்‌ பெயரி 
“முத்தையா செட்டி ௮ண்ணாமலை” என்று மட்டுமே குறிக்கப்‌ 
... பெறும்‌. 
இவ்வாமே கவியரசர்‌ கண்ணதாசன்‌ பெயர்‌, அவரைசி 
சுவீகாரமாக ஏற்றுக்‌ கொண்டவர்‌ பெயர்‌. அவர்‌ கவிஞர்க்கு 
ட்டபெயர்‌ ஆகியவற்றால்‌ மட்டுமே மொய்ப்பண ஏட்டில்‌ 
இடம்‌ பெறும்‌. ்‌ 


4. சிலப்பதிகாரக்‌ காலம்‌” 
பாலைவனத்தில்‌ குடிபுகுந்தமை 


நகரத்தார்கள்‌ கரவிரிப்பூம்‌ பட்டினத்தில்‌ வாழ்ந்தனர்‌ 
என்பது வரலாறு. இவர்களுடைய நகரங்கள்‌ கடற்கரையை 
அடுத்திராமல்‌ மேடான இடங்களில்‌ அமைநற்திருக்கன்றன. 
இதை நோக்கும்போது, காவிரிக்கரையில்‌ கடற்கரையோரதீ 
தில்‌ பூம்புகாரில்‌ வாழ்ந்த மக்கள்‌ கடலாலும்‌ ஆற்றாலும்‌ 
தங்ட்கு நேர்ந்த இன்னல்சளைகி கண்டு அஞ்சிப்‌ போலும்‌ 


பாலைவனத்தை நாடி அங்கே குடிபுகுந்தனர்‌ என்று எண்ண 
டெற்தருகிறது. 


- வெள்ளத்தின்‌ நினைவு 


கடல்‌ நீர்‌ காவிரிபூம்பட்டினத்துள்‌ நுழைந்து அந்‌ 
நகரத்தையே விழுங்கிய நினைவு 'நகரத்தாரீக்கு உண்டு, அத்‌ 
கைய இயற்கைச்‌ ஒற்றம்‌ மீண்டும்‌ தங்களைப்‌ பாதிக்குமோ 
என்ற அச்சமும்‌ நிலவுவது இயல்பே. 


இதன்‌ விளைவு ல 
இவர்கள்‌ கட்டும்‌ வீடுகள்‌ உயரமான அடிப்பகு தியின்‌ 


மேல்‌ அமையும்‌, [8 படிகள்‌ ஏற வேண்டிய வளமனைகளும்‌ 
உள்ளன. 


வெள்ளத்தில்‌ க்தி வீட்டை விட்டு வெளியே போகப்‌ 
பல நாட்கள்‌ ஆகும்‌, எனின்‌, உண்ண வழிஎன்ன? இந்நாளில்‌ 
போல ஹெலிகாம்‌ டரிலிறாற்து சோற்றுப்‌ பொட்டலங்களும்‌ 
“பிரெட்‌” போன்ற உணவுகளும்‌ அக்காலத்தில்‌ கனிவுடன்‌ போடப்‌ 
படவில்லை, எனவே, நகரத்தார்கள்‌ ஓராண்டுக்குத்‌ தேவை 
பான அனைத்து உணவுப்பொருள்களையும்‌ சேமித்து வைதிதுக்‌ 
கொள்வதை வழகிகப்படுத்திக்‌ கொண்டனர்‌, 


x சிலப்பதிகாரமும்‌ மணாமேகளையும்‌ சங்க காலத்தை 
யடுதீதுச்‌ செய்யப்‌ பெற்றவை என்பது ன ரமச்சியாளரி கருத்து. 
ஆகவே இவை இங்குத்‌ தனியே குறிக்கப்‌ பெற்றன. 


37 


காய்கறிக்குப்‌ பதிலாக, அவசரதிதிற்குப்‌ பயன்படுத்திக்‌ 
கெரள்ள பாசிப்பயறு, . தட்டப்பயறு, மாவற்றல்‌, தேஙிகுழல்‌ 
வற்றல்‌, கத்தரி. வற்றல்‌ என்பவற்றைச்‌ சேமித்து வைத்துக்‌ 
கொள்ளும்‌ மரபு இவர்களுடன்‌ இரண்டறக்‌ கலந்துவிட்டது. 
சிலம்பின்‌ தீவினை 
: நகரத்தார்‌ குலப்‌ பெண்கள்‌ காலில்‌ கொலுசு, தண்டை, 
சிலம்பு என்ற அணிகள்‌ அணிந்து கொள்வதில்லை. கோவலன்‌ 
வழியில்‌ வந்தவர்கள்‌ என்று கருதுவதற்கேற்றவாறு, சிலம்பின்‌ 
தீவினையால்‌ கோவலன்‌ மாண்டான்‌; அதனாற்‌ காலிற்‌ சிலம்பு 
முதலிய அணிகள்‌ அணிதலாகாது என்று எண்ணித்தான்‌ அணி 
யாது விட்டனர்‌ என்று கருதுகிறோம்‌. 


வணிகச்‌ சிறப்பு 


“கலத்தினும்‌ காலினும்‌ தருவன ரீட்டக்‌ 
குலத்திற்‌ குன்றாக்‌ கொழுங்குடிச்‌ செல்வர்‌'” 


என்று இளங்கோவடிகளால்‌ புகழப்‌ பெற்றவர்‌ தன வணிகரே 
என்று பேராசிரியர்‌ ரா. பி, சேதுப்பிள்ளை அவர்கள்‌ 
“தனவணிகர்‌ தன்மை”* என்னும்‌ நூலுக்கு வழங்கிய 
முன்னுரையில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


வேறு வைத்தல்‌ 


சிலப்பதிகாரத்தில்‌ “மனையறம்‌ படுத்த காதை” என்று 
்‌ ஒரு காதை இருக்கிறது. இது, மணமானபின்‌ மணமக்களை த்‌ 
தனி குடித்தனமாக வேறு வைப்பகைக்‌ குறிப்பது, இன்றும்‌ 
இவ்வழக்கம்‌ நகரத்தார்‌ சமூகத்தில்‌ நிலவிவருகிறது. இவர்‌ 
தளுடைய குடும்பங்களில்‌ தந்தையும்‌ மகனும்‌ ஒரு மாளிகை 
யிலேயே வாழ்ந்தாலும்‌, தனித்தனியே குடும்பம்‌ நடத்துவதை 
யும்‌, தனியாக உணவாக்கிக்‌ கொள்வதையும்‌, தனித்தனியே 
வீருந்தினரை உபசரிப்பதையும்‌, வரவு செலவு கணக்குகளைத்‌ 
தனித்தனியே வைதீதுச்‌ கொள்வதையும்‌ இன்றும்‌ காணலாம்‌. 


திருமணம்‌ நிறைவெய்திய லெ திங்கள்‌ களுக்குப்‌ பின்னர்‌, 
மணமக்கள்‌ தனிக்குடும்பம்‌ நடத்துவதற்காக ஒரு மங்கல 
நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்‌ பெறும்‌. இதை வேறு: வைத்தல்‌ 
என்பர்‌. வீட்டில்‌ அவர்களுக்கென ஒதுக்கப்‌ பெறும்‌ பகுதிகளில்‌ 


சஸ்‌. 


38 


அன்று தொடங்கி மணமக்கள்‌ தனியே உண்வாகீகுவரீ. வேறு 
வைக்கும்‌ நாளில்‌ கத்தரிக்காய்க்‌ குழம்பு, வாழைகிகாய்ப்‌ 
பொரியல்‌, பருப்பு இம்மூன்றையும்‌ சமைப்பர்‌, மணமக்களுக்குச்‌ 
சமையல்‌ செலவுகளுகிகாக ஓராண்டுக்கு 200 ரூபாயும்‌ இரண்டு 
பொதி நெல்லும்‌, மணமகளிடம்‌ மணமகனின்‌ தாய்‌ தந்தையர்‌ 
வழங்குவர்‌, இத்தொகைக்கு 'வருஷத்துப்‌ போகம்‌” அல்லது 
“பொதி போடுதல்‌” என்று பெயரி. i ்‌ 


பாய்‌ மிடைதல்‌, உணவருந்தப்‌ புகும்‌ கணவனுக்குத்‌ * 
தடுக்குப்‌ போடுதல்‌ முதலிய பழக்கங்களும்‌ சிலப்பதிகாரத்தில்‌ 
கு.றிக்கப்பட்டுள்ளன, இவை இன்றளவும்‌ செட்டி நாட்டில்‌ 
நிலவி வருகின்றன. தமிழ்நாட்டின்‌ பிற இடங்களில்‌, மணமகன்‌ 
குதிரை ஏறுவது மாமன்மார்‌ தோள்‌ மேல்‌ ஆடுவதாக அமைநிது 
விடுகிறது; வேறு சில இடங்களில்‌ மாமன்மார்‌ குதிரை போல 
ஆடுவர்‌:, உண்மைக்‌ குதிரையை வரவழைத்து, மாப்பிள்ளை. 
அதன்‌ மீதேறி ஊரை வலம்‌ வந்து, வீடுதொறும்‌ அவருக்கு 
ஆரத்தி எடுத்து ஊரவர்‌ வாழ்த்துவது செட்டிநாட்டு வழக்கம்‌. 


கோவலனும்‌. கண்ணகியும்‌ சோழ நாட்டிலிருந்து 
மதுரைக்குக்‌ கொடும்பை என்னும்‌ கொடும்பாளூர்‌ **வழியாகசி 
சென்றதாகச்‌ சிலப்பதிகாரம்‌ கூறும்‌, கண்ணகி, கண்ணம்மை, 
கண்ணாத்தாள்‌ எல்ற பெயர்கள்‌ செட்டி நாட்டில்‌ இன்றளவும்‌ 
வழக்கிலுள்ளன. பெண்கள்‌ தமக்குல்‌ வாய்ச்‌ சண்டையிடும்‌ 
போது, *கண்ணாதிதாள்‌ தான்‌ உன்னைக்‌ கேட்க வேண்டும்‌” 
என்று கூறுவர்‌; கண்ணகிதான அவர்களுடைய குல தெய்வ 
மாகிய கண்ணாத்தாள்‌. 


௪துக்க பூதங்கள்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ சிலப்பதிகாரதிதில்‌ 
உள்ளன. நாட்டரசன்‌ கோட்டையில்‌ :பூதக்குடித்தெரு” இருப்‌ 
பதும்‌, சண்ணாத்தாள்‌ கோவில்‌ இருப்பதும்‌ குறிப்பிடத்தக்கன. 


* தடுக்கு இலையால்‌ மிடையப்‌ பெறுவது. தவிசுப்‌ பலகைக்கு 
பதிலாகப்‌ போடப்படுவது. ஒருவர்மட்டும்‌ இருக்கத்தக்க அளவினை 
உடையது. 


** கொடும்பாளூர்‌, கோனாட்டின்‌ தலைநகர்‌ என்று 
சேக்கிழார்‌ கூறுகிறார்‌. இவ்வூர்‌ புதுக்கோட்டை மாவட்டத்தில்‌ 
உளது. இவ்வூர்‌ வழியாகப்‌ புதுக்கோட்டையிலிருந்து மணப்‌ 
பாறைக்குப்‌ பேருந்துகள்‌ செல்லுகின்றன, 


39 
கண்ணகியின்‌ தமிழ்ப்‌ புலமை 


கோவலன்‌, **ஏகாச்‌ சிறப்பின்‌ இசை விளங்கும்பெறுங்கு டி. 
மாசாத்துவரனுக்கு மகனாய்த்‌'” தோன்றியவன்‌. அவன்‌ மனைவி 
யாகிய கண்ணகியும்‌ பெருங்குடி வணிகர்‌ மரபில்‌ பிறந்தவளே 
அவளுடைய தமிழ்ப்‌ புலமையை, யாப்பருங்கல விருதிதியிலுள்ள 
பத்தினிச்‌ செய்யுளால்‌ அறியலாம்‌ :- 


“கண்டகம்‌ பற்றிக்‌ கடக மணிதுளங்க 
ஒண்செய்‌ குருதியினோஒ கிடந்த - கெண்டிக்‌ 
கெழுதகை யில்லேன்‌ கிடந்துடப்‌ பன்னாள்‌ 
அழுத கண்ணீர்‌ துடைத்த கை.” 


நகரதீதார்‌ சமூகம்‌ கண்ணகியின்‌ மரபு ஆதலாற்‌ 
போலும்‌ பரம்பரையாகதி தமிழ்ப்புலமை நிறைந்ததாக இருந்து 
வருகின்றது. 


மணிமேகலையின்‌ ஆசிரியரும்‌ செட்டிநாடும்‌ 


“மணிமேகலையை?? யாத்தவர்‌ மதுரைச்‌ சீத்தலைச்‌ 
சாதீதனராவர்‌. சாதிதன்‌, சாதிதப்பன என்ற பெயர்கள்‌ 
செட்டிநாட்டில்‌ வழங்கி வருவதை இரண்டாம்‌ கட்டுரையில்‌ 
குறிப்‌ பிட்டிருக்கிறோம்‌, மணி?மகலை ஆசிரியர்‌ வாணிபம்‌ 
செய்தவர்‌. அவர்‌ ஈடுபட்டிருந்த வாணிபம்‌ கூலவாணிகம்‌ 
ஆகும்‌: இரதீதினம்‌, சுவர்ணம்‌ பலசரக்கு முதலிய வியாபாரங்‌ 
களை நகரத்தார்கள்‌ செய்வதாகப்‌ பூங்குன்றை வேலங்கு டியில்‌ 
நகரத்தார்‌ நிருணயம்‌ செய்த சாதிமுறை நியாயங்களில்‌ குறிப்‌ 
ஓடப்‌ பெற்றிருப்பது இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது. மேலும்‌ 

வர்‌ மதுரையை அடுத்து வாழ்ந்தவர்‌. செட்டி நாட்டில்‌ சில 

டங்கள்‌ மதுரையிலிருந்து சிறு தொலைவிலேயே உள்ளன. 
மணிமேகலையில்‌, ஆபுத்திரனோடு மணிபல்லவ மடைந்த 
காதையில்‌, 


மாபெரும்‌ பீடிகை வலங்கொண்‌் டேத்துழிக்‌ 

கம்பளச்‌ செட்டி கலம்‌ வந்‌ திறப்ப 

அங்கவன்‌ பாற்சென்‌ றவன்றிற மறிந்து” 
என்று தொடங்கும்‌ . வரிகள்‌ வாயிலாக . நகரதீதார்களின்‌ 
வரணிபதிதையும்‌ அவர்களிடம்‌ மக்களுக்குள்ள நம்பிக்கையை 
யும்‌-சிறப்பித்துக்‌ கூறியிருக்கிறார்‌. இவற்றால்‌ சாதிதனார்‌ 
நகரதிதார்ரே என்று கொள்ள்லரம்‌, டா: 


40 


திரு ஆதிரை 


பெண்‌ திலசமான ஆதிரை என்பாள்‌ மணிமேகலையில்‌ 
குறிப்பிடப்‌ பெற்றிருக்கிறாள்‌: இவன்‌ நகரத்தார்‌ மரபினளே. 
இன்றும்‌, செட்டி நாட்டில்‌, வயது வந்த பெண்களுக்கு -- 
திருமணத்திற்கு முன்னர்‌ -- 1*இரு ஆதிரை'' என்னும்‌ பெய 
ருடன்‌ ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வரு$றது. இது 
மார்கழித்‌ திங்களில்‌ இரு ஆதிரை நட்சத்திரத்தன்று நிகழும்‌: 
“ஒரு ஆதிரை?” செய்த பெண்களே இறந்தபின்‌ எரிக்கப்படுவர்‌. 
“இரு ஆதிரை” செய்யப்பெறுமுன்‌ இறந்துவிடும்‌ பெண்களைப்‌ 
புதைப்பதே வழக்கம்‌. 


இருமணதிதிற்கு உரிய பருவமடை நீத பெண்களை வீளம்‌ ' 


பரப்படுதிதும்‌ நிசழ்ச்சியாகத்‌ திரு ஆதிரை அமைந்தது 
போலும்‌. 


மணிமேகலை வணிகர்‌ குலத்துக்‌ கேரவலன்‌ ஈன்ற பைங்‌ 

கொடியே. அவளுக்கு அமுதிட்டவளும்‌ அக்குலத்தவளே. 
மணிமேகலையால்‌ உயர்ந்தவள்‌ என்று கறாதப்‌ பெற்ற ஆதிரை 
பேல, தம்‌ குலத்து மகளிரெல்லாம்‌ விளங்க வேண்டுமென்பது 
இவ்விழாவின்‌ கருத்துப்‌ போலும்‌! மணிமேகலை பாத்திரம்‌ 
பெற்றதும்‌ ஒரு பத்தினிப்‌ பெண்ணிடம்‌ முதலில்‌ பிச்சை பெற 
வேண்டுமென்ற நியதியை அறிந்து ஆதிரை என்பாளிடம்‌ 
பிச்சை கேட்டரன்‌. 'பரரக மடங்கலும்‌ பசிப்பிணி யறுக'* 
என்று சொல்லி, அவளிட்ட ' பிச்சை பெருகி, உலகப்‌ பூப்‌ 
பிணியை நீக்கிற்று. அவ்வாறே இப்போது! “திரு ஆதிரை” 
செய்து கொள்ளும்‌ பெண்கள்‌ வீடுவீடாகச்‌ சென்று, 

“ஆடி ஆடி வாரோம்‌ அவரைக்காய்‌ போடுங்க 

பாடிப்பாடிவாரோம்‌ பாடவரங்காய்‌ போடுங்க 

கூடிக்கூடி வாரோம்‌ கொத்தவரங்காய்‌ போடுங்க! * 
என்று இன்றும்‌ உணவுப்‌ பொருள்களையே விரும்பிக்‌ கேட்டு 
வருதின்றனரீ. இந்நிகழ்ச்சிகள்‌ மார்கழித்‌ இரு ஆதிரையில்‌ 


மணிவாசகர்‌ மார்கழி நீராடல்‌ திருவெம்பாவையை ஆதார 
மாக வைதிது நடை பெறுசின்றர. 


ஐம்படைத்‌ தாலி 


இது, கரவலாகக்‌ குழற்தைகளின்‌ கழுத்தில்‌ மட்டப்‌ 
பெறும்‌ ஓர்‌ அணிகலன்‌, காதிதற்‌ கடவுளாகிய பச்சக்‌ 


wf | 


4i 


ஐந்து ஆயுதங்கள்‌ போலப்‌ பொன்னாற்‌ செய்யப்படுதலின்‌ இது 
இப்பெயர்‌ பெற்றது. சங்கு, சக்கரம்‌, கதை (கதாயுதம்‌); 
கட்கம்‌,வில்‌ (சரரங்கம்‌) என்பவற்றின்‌ வடிவமாக இது அமைக்‌ 
கப்பெற்றது. * 


இங்ஙனம்‌ ஐம்படைத்தாலி அணிதல்‌ இக்குலதீதில்‌ 
தொன்று தொட்டு வருகின்ற மரபாகும்‌. தாலிக்‌ கயிற்றில்‌ 
இவை சிறந்து விளங்கக்‌ காணலாம்‌. 


கும்மாயம்‌ 


பயிற்றுதி தன்மை கெடாது கும்மரய மியற்றி'” என்று 
மணிமேகலையில்‌ ஓர்‌ உணவு வகை குறிக்கப்பெற்றிருக்கிற து** 
புழுக்கிய பச்சைப்‌ பயிற்றோடு சருக்கரை முதலியன கூட்‌ 
ஆக்கப்படுவதொரு சிற்றுண்டி என்று இதற்கு டாக்டர்‌ ௨. வே. 
சாமிநாத ஐயரவர்கள்‌ விளக்கம்‌ எழுதியுள்ளார்கள்‌, இந்த 
உணவு இன்றும்‌ செட்டி நாட்டில்‌ ஆக்கப்‌ பெறுகிறது. பாசிப்‌ 
பயிறு, பச்சரிசி இரண்டையும்‌ கலந்து கும்மாயம்‌ செய்வர்‌. : 


மூலப்‌ பிரதி கிடைத்த வரலாறு 
பப்படம்‌ ௨. வே. சாமிநாத ஐயர்‌ அவர்களுடைய 
சிலப்பதிகாரப்‌ பதிப்பில்‌ மிதிலைப்பட்டி அழகிய சிற்றம்பலக்‌ 


கவிராயர்‌ அவர்களிடதீதில்‌ கிடைத்த மூலப்‌ பிரதி குறிப்பிடப்‌ 
பெற்றிருக்கிறது. EN 


“என்‌ சரித்திரம்‌” என்னும்‌ நூலில்‌ 949 . ஆம்‌ பக்கத்தில்‌ ' 


டாகிடர்‌ ௨. வே. சாமிநாத ஐயர்‌ அவர்கள்‌ எழுதியுள்ள பின்‌ 
வரும்‌ பகுதி குறிப்பிடத்தக்கது. 


மிதிலைப்பட்டிப்‌ பிரதியை வைத்துக்‌ கொண்டு பார்த்த 
தில்‌ சிலப்பதிகாரம்‌ பல இடங்களில்‌ திருத்தமடைந்தது. பல 
இடங்களில்‌ பாடல்களுக்குத்‌ தலைப்புகள்‌ இருந்தன. அந்தப்‌ 
பிரதியை ஆராய ஆராய, மிதிலைப்‌ பட்டியின்‌ சிறப்பு மேலும்‌ 


மேலும்‌ புலப்பட்டது. ...மிதிலைப்பட்டிப்பிரயாணம்நேர்ந்திரா 


ள்‌ * மணிமேகலை, மலர்‌ வனம்‌ புக்க காதை, வரி 138. 


₹* மணிமேகலை காதை 27, வரி 189 


45 


விட்டால்‌, கலகிதியிராந்த என்மனதில்‌ அமைதி தோன்றியிராது. 
அநீத நினைவினாலேதான்‌, மிதிலைப்‌  பட்டியைப்‌ பற்றிப்‌ பிற்‌ 
காலத்தில்‌, “தமிழ்‌ நாட்டில்‌ எவ்வளவோ புண்ணிய ஸ்தலங்கள்‌ 
இருக்கின்றன.  சிவஸ்தலங்களும்‌ விஷ்ணு ஸ்தலங்களும்‌ 
சுப்பிரமணிய ஸ்தலங்களும்‌ பல உள்ளன. அவற்றைப்‌ போலதி 
தமிழ்த்தெய்வம்‌ கோவில்‌ கொண்டுள்ள ஸ்தலங்களுள்‌ ஒன்றா 
கவே மிதிலைப்பட்டியை நான்‌ கரு தியிருக்கிறேன்‌,”* என்று 
எழுதினேன்‌. 


உரைப்‌ பதிப்பு 


சிலப்பதிகார மூலத்தையும்‌ 18 பகுதிசட்கு மடு 
அரும்பதக்‌ குறிப்பையும்‌ ஐயரவர்கள்‌ வெளியிட்டார்கள்‌. 
இப்பேரிலக்கயத்திற்கு அடியார்க்கு நல்லார்‌ உரையும்‌ பத்க்‌ 
குரை காதை வரையில்தான்‌ உள்ளது. அதன்‌ பின்னா்‌ வெப்பத்‌ 
காரம்‌ முழுமைக்கும்‌ இருத்தமான உரையை ந. மு. வேங்கட 
சாமி நாட்டார்‌ அவர்கள்‌ - எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள்‌. 
அந்நூலின்‌ முன்னுரையில்‌ நாட்டார்‌ அவர்கள்‌ எழுதியிருக்கும்‌ 
பின்வரும்‌ பகுதியை இங்கே தருவோம்‌:- 


. பாகனேரியிலுள்ள தனவணிசர்‌ குலமணியும்‌ அளவு 
கடந்த தமிழ்ப்‌ பற்றுடையாருமாதிய திருவாளர்‌ வெ. பெரி 
2: மூ. காசி விசுவ நாதச்செட்டியார்‌ அவர்கள்‌ சிலப்பதி 
காரதிதில்‌ பன்னிரண்டு உறுப்புகட்கு அடியாரிக்கு நல்லார்‌ 
உரையின்மையானும்‌, அரும்பதவுரை கொண்டு நாற்‌ 
யொருளைமுற்றுணர்‌ தல்‌ கற்‌ பரர்யாவர்க்கும்‌எளிதவ்றா 
கலரனும்‌ நூன்‌ க்கும்‌ ன்மையாகத்‌ 
கெளிந்த முறையில்‌ படக்க தத வெளியிடுதல்‌ 


உதவினர்‌.?? 


இதேபோன்று திரு, காசிவிசுவநாதச்‌ செட்டியார்‌ அவர்‌ 
க மூயற்சியாலும்‌ பொருள்‌ உதவியாலும்‌ மணிமேகலைக்கு 
நாட்டார்‌ அவர்களும்‌ சிதீதாந்தக்‌ கலாநிதி, பேராசிரியர்‌ 


தல்‌, துரைசாமிப்‌ பிள்ளை அவர்களும்‌ உரை எழுதி 
யுள்ளனர்‌. 


அகநானூற்றில்‌ 80 பாட்டுக்‌ களுக்கு மட்டுமே உரைவெளி 
வந்திருந்தது. 400 பஈட்டுக்களுக்கும்‌ தெளிவான ஓரே வகை 
பானஉரையைநாட்டார்‌அவர்களும்‌ கரநிதைச்‌ கவிஅரசு அரங்க 


43 

வெறிகடாச்லம்‌ பிள்ளை அவர்களும்‌ ஆக்கியுள்ளனரீ. இதற்கும்‌ 
திரு. கரசிவிசுவநாதச்‌ செட்டியார்‌ அவர்களே முதற்‌ காரணம்‌ : 
ஆவார்கள்‌. அவர்களுடைய பேருதவியும்‌ தமிழ்‌ வளர்ச்சியின்‌ 
கண்‌ அவர்கள்‌ கொண்டிருக்கும்‌ பேரார்வமும்‌ நினைக்குந்‌ 
தோறும்‌, அனைவரும்‌ பெருமை பாராட்டுதற்குரிய செயலா 
யுள்ளது. 
சிலம்பும்‌ செட்டிநாடும்‌ 

சிவபெருமானையும்‌, முருகனையும்‌ தங்கள்‌ குல 
தெய்வங்களா கக்‌ கொண்டவர்கள்‌ இம்‌ மரபினர்‌, ஆதிரை 
நட்சதிதிரம்‌ சிவபெருமானுக்கு உரித்தாதலாலும்‌, சிவனைக்‌ 

சக்தியையும்‌ காணவேண்டுமென்ற காரணத்‌ 

திருவாதிரை: நட்சத்திரத்தில்‌ மார்கழிமாததீதில்‌ 
“இறாவாதிை 


வருகிறார்க 


என்பதைத்‌ திருப்பாவை, திருவெம்பாவையால்‌ அறிகிறோம்‌. 


கார்திதிகை நட்சதிதிரம்‌ முறகனுடைய நாளாகும்‌. 
முருகன்‌, ' தமிழ்ச்‌ செவ்வேள்‌? என்னும்‌ காரணம்பற்றி தமிழ்க 
தடவுளைப்‌ போற்றிக்‌ கார்தீதிகை மாதத்தில்‌, கார்த்திகை 
சத்திரத்தில்‌ கார்த்திகைப்‌ புதுமை என்னும்‌ ஒரு விழாவை 
2 நகரத்தார்‌ CA . 1945க்குப்‌ பிறகு இந்த 
ழ்ச்சி அருகிவிட்டது: 


இலெப்பதஇகாரத்தில்‌ “கண்டேத்தும்‌ செவ்வேள்‌” என்ற 
குறிப்பும்‌ மாதரார்‌ தொழுதேத்த வயங்கு புகழ்‌ கண்ணகி? 
ட்‌ தொடரும்‌ வருகிறது. இதில்‌ நகரதிதார்‌ கைக்கொள்ளும்‌ 
த, திருவாதிரை விழாக்களின்‌ குறிப்புகள்‌ அடங்கி 
இதிலிருந்து பெண்ணும்‌, ஆணும்‌ திருமணம்‌ 
ஆகுமுன்பு தங்கள்‌ தங்கள்‌ சிறப்பை. ஆண்கள்‌ குதிரை ஏறி 
வருவதாலும்‌ பெண்கள்‌ ஒப்பனை செய்து 

வந்து வாகிகிய பொருளைச்‌ சமைதிது விருற்திட்ட 


தரலும்‌ அறிகிறோம்‌. 


கோவலனுக்கும்‌ கண்ணகிக்கும்‌ திருமணம்‌ ஆனவுடன்‌ 
அவர்கள்‌ தனிவீட்டில்‌ வாழ்கிறார்கள்‌. இதை இளங்கோவடி 
கன்‌ “வேறுபடு திருவின்‌ வீறு பெறக்காண” என்ற தொடரால்‌ 
குறிக்கிறார்‌. இதைதி தான்‌ செட்டியார்கள்‌ *வேறு வைப்பது” 


4 - 


என்பர்‌, திருமணம்‌ ஆனதும்‌ மணமக்களைக்‌ தனியே பிரித்துக்‌ 
குடும்பம்‌ நடதிதவைக்கும்‌ பழக்கம்‌ செட்டியார்களிடதிதில்‌ 
சிறப்பாக இருந்து வருகிறது, “உள்ளது சிதைப்பார்‌ உயர்‌ 
எனப்படார்‌'” எனக்‌ குறுந்தொகை கூறும்‌, அடிழதலீட்டைக்‌ 
கரைத்து விடாமல்‌ வருமானதிதைப்‌ பெருக்கி, அது கொண்டு 
வாழும்‌ பழந்தமிழர்‌ பண்பாடு இக்குடியில்‌ இருப்பதை இன்றும்‌ 
ஓரளவு காணலாம்‌. பழந்தமிழ்‌ நாட்டிலே தாய்‌ தந்தையர்‌ 
தேடிவைத்த பெரும்‌ பொருள்களை மக்கள்‌ தாமே முயன்று 
மேலும்‌ வளர்த்தனர்‌. அதை விட்டு விட்டுச்‌ சோம்பல்‌ காரண 
மாக முயற்சி குன்றி உள்ள பொருள்களை சிதைத்து வாழ்வது 
வரழ்வாகாது. இந்தக்‌ குறிக்கோளைக்‌ கோவலனும்‌ கொண்டி 
ருந்தான்‌. நகரத்தாரும்‌ இன்றும்‌ கொண்டிருச்கின்றனர்‌. 


வாழ்க்கையில்‌ முதற்படி . திருமணம்‌, அடுத்தபடியாக 
உள்ளது குழந்தைச்‌ செல்வம்‌. மக்கள்‌ செல்வமே குடியை விளக்‌ 
கும்‌ சிறந்த ஒளி விளக்காக அமைந்தது. *மயக்குறும்‌ மக்களை 
இல்லோர்க்குப்‌ பயக்குறை இல்லை தாம்‌ வாழும்‌ நாளே” என்று 
பாண்டியன்‌ அறிவுடை நம்பி கூறினான்‌. சிறப்புக்குரிய அத்தகைய 
குழந்தைப்பிறப்பை அறிவிப்பதை ஒரு சடங்காகக்‌ கொண்டார்‌ 
கள்‌ செட்டியார்‌ மரபினர்‌. குழந்தை நன்றாகக்‌ கருவிலே வளர 
மருந்து அவசியமா தலால்‌, முதல்‌ தடவை கருவுற்றிருக்கும்‌ 
போது, ஐழ்தாம்‌ மாதமோ அல்லது ஏழாம்‌ மாதமோ, 'மருந்து 
கடிப்பது”. என்பதையும்‌ சடங்கரக வைத்தார்கள்‌. குழந்தை 
பிறந்தவுடன்‌ அது புதுமையஈகக்‌ காட்சி தருவதால்‌ புதுமை 
என்ற சடங்கையும்‌ கொண்டார்கள்‌. கண்ணகிக்கு மகப்பேறு 
இல்லை. ஆனால்‌ மாதவிக்கு மணிமேகலை பிறந்தவுடன்‌, ஊரில்‌ 
எல்லோரையும்‌ கூட்டி முத்தும்‌ மணியும்‌ அளிதிதுச்‌ சறப்பித 
தான்‌ கோவலன்‌, * “அணி மேசகலையார்‌ ஆயிரம்‌ கணிகையர்‌ 
மணிமேகலை என வாழ்த்திய அந்‌ நாள்‌, செம்பொன்மாரி 
செகிகையில்‌ ஈந்து?” எனவரும்‌ சிலபபதிகார வரிகள்‌ இதற்குச்‌ 
சான்றாகும்‌. இவன்‌ செட்டியார்‌ மரபினனாய்‌ கருதப்படு தலின்‌ 
இந்தச்‌ சடங்குகளையும்‌ செய்தான்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. 
விருந்தோம்பல்‌ சிறந்த அறம்‌. நகரத்தார்‌ இதை இன்றும்‌ 
வருகின்றனர்‌. விருந்தினர்‌ தூரத்தே 
முகத்தைக்‌ காட்டியும்‌ பக்கதிஇல்‌ 
இனிய சொற்களைக்‌ கூறியும்‌ இவை இரண்டும்‌ 
முடிந்தபின்‌ நன்றாக. உபசரித்தும்‌ மகிழ்றெ சிறந்த பண்பு 


~ 
+ 


45 


இவரிகளிடதீது இறப்பது பார்க்கத்‌ தகும்‌. உண்டியும்‌, உடை 
யும்‌, உறையுளும்‌ கொடுத்து வந்தவர்களுக்கு வரிசை தரும்‌ 
பேறு இங்கு மிகுதியாகக்‌ காணப்படுகிறது இதனையே “அற 
வோரிக்கு அளித்தலும்‌ அந்தணர்‌ ஓம்பலும்‌, துற வோரிக்குஎதிர்‌ 
தலும்‌ தொல்லோர்‌ றெப்பின்‌ விருந்து எதிர்‌ கோடலும்‌ இழந்கு 
என்னை? எண்று கண்ணகி தான்‌ இல்றைம்‌ நடத்தாமையால்‌ 
விருந்தெதிர்‌ கொள்ளும்‌ வாய்ப்பை இழந்ததற்கு வருநீதிய 
தாகச்‌ சிலப்பதிகாரம்‌ கூறுகிறது. நகரதிதார்‌ பண்பாட்டில்‌ 
வளர்ந்த கண்ணகி இவ்வாறு வருந்துவது இயல்பே. வெளி நாடு 
களுக்குச்‌ சென்று வாணிபம்‌ செய்யும்‌ இடதிதில்‌ கூட, 
செட்டியார்கள்‌ விருந்துபசரிக்க மறந்தார்களில்லை. இராமன்‌ 
சென்ற இடமெல்லஈம்‌ அயோக்து என்று கூறுவது போல, இச்‌ 
சமூகதீதினர்‌ செல்‌ லும்நாடுகள்‌ தோறும்‌,இவர்‌ தம்‌ பண்பாட்டுஃ 
இனங்களைக்‌ காண்டிறாம்‌. கண்ணி செட்டி மகளாதலால்‌ 
அவள்‌ சோவல னைஈடு பற்பம்‌ வாழ்விழந்ததை நினையும்‌ 
போது; விருந்து எதிரி கொள்ளும்‌ வாய்ப்பிழத்தேனே என்று 
வருந்துகிறாள்‌: 


இனி செட்டி நாட்டிலே தரையை மெழுகி அதன்‌ மேலே 
கருத்துப்‌ பனை ஒலையால்‌ மேய்ந்த கடுக்கட்டு, அதன்‌ முன்‌ 
வாழையிலை போட்டு அமு துண்பார்கள்‌. தடுக்கு என்பதுஇரண்‌ 
க்சி சதுரமுள்ளதாயிருக்கும்‌. இத்தடுக்குகஸ்‌ கடைகளில்வாஙி 
ம்‌ பொருள்‌ அல்ல. குடும்பப்‌ பெண்கள்‌ தாமே மிடைவது 
இப்பழக்‌ கம்‌ கண்ணகி கோவலனுக்கு உணவிட்டதாகச்‌ சொல்‌ 
'லுமிடதிதில்‌ சிலப்பதிகாரதிதில்‌ சொல்லப்பட்டிருப்பதை நாம்‌ 
காண்கிறோம்‌. கண்ணகி தண்ணீர்‌ கெளித்துத்‌ தரையைக்‌ 
கையால்‌ தடவி மெழுனாள்‌ பின்பு வெண்மையான பனை 
ஓலையாலான தடுக்கு ஒன்றைப்போட்டாள்‌. அதில்‌ கோவலன்‌ 
அமர்ந்ததும்‌ உணவு பரிமாறினாள்‌. 


“தூலப்‌ புல்லின்‌ வால்வெண்தோட்டு 
கைவன்‌ மகடு உக்கவின்‌ பெறப்‌ புனைந்த 
செய்வினைத்‌ தலிசிற்‌ செல்வன்‌ இருந்தபின்‌ ...?” 


இங்கே கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்கறது. பெண்‌ 
களால்‌ அழகாகச்‌ செய்யப்‌ பெற்ற தவிசு என்று தடுக்கைப்‌ 
பற்றிச்‌ சிலப்பதிகார வரிகள்‌ கூறுகின்றன, இந்தத்‌ தடுக்குகளை 
வர்ணங்கள்‌ உள்ளனவாகப்‌ பெண்களே தம்‌ கைத்திறமையால்‌ 


46 


செய்யும்‌ பழக்கம்‌ இன்றும்‌ நகரத்தார்‌ சமூகதிதில்‌ ஒவ்வொரு 
குடும்பதிதிலும்‌ இருக்கிறது. ஓர்‌ ஐயம்‌ இங்கே எழுப்பலாம்‌. 
இராமநாதபுரம்‌ திருநெல்வேலி மாவட்டங்களில்‌ பிற சமூகப்‌ 
பெண்களும்‌ பாய்‌ தடுக்கு முதலரனவற்றைச்‌ செய்கிறார்களே 
என்பதுதான்‌ அந்த ஐயம்‌. ஆனால்‌ இந்தச்‌ சந்தேகத்திற்குல்‌ 
சிலப்பதிகாரம்‌ இடம்‌ வைக்கவில்லை. பிற இடங்களில்‌ பழுப்பு 
நிறமுள்ள சாறு ஓலையில்‌ பெட்டியும்‌ பாயும்‌ மிடைவதுதான்‌ 
இன்று நடைமுறையாகக்‌ காண்கிறது. நகரத்தார்‌ பெண்கள்‌ 
கான்‌ பனை ஓலையில்‌ நல்ல வெண்மை தரக்கூடிய குருதிது 
ஓலையை வாங்கி அதில்‌ கைவினை வண்ணதிதை காட்டு 
கிறார்கள்‌. இந்த வெண்மையான குருத்து ஓலைகளை தி தேர்ந்‌ 
தெடுப்பதிலும்‌ பக்குவப்படுதிதுவதிலும்‌ அவர்கள்‌ நிகரம்‌ற வர 
கள்‌.! எனவே, :தால்புல்லின்‌ வால்வெண்‌--தோட்டுக்‌? என்று 
இளங்கோவடிகள்‌ கூறியது செட்டி நாட்டுக்குள்‌ பயன்படுத தப்‌ 
பெறும்‌ தடுக்குகளையே குறித்தன என்று கொள்ளலாம்‌, 


4, பல்லவர்‌ காலம்‌ (கி.பி,300-900) 


பூங்குன்ற நாட்டில்‌ சமண முனிவர்கள்‌ 


4,5-ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ பூங்குன்ற நாட்டில்‌ சமண 
முனிவர்‌ பலர்‌ வாழ்ந்ததை நாலடியார்‌ கூறும்‌. இன்றும்‌ பூங்‌ 
குன்ற நாட்டின்‌ தலைநகரான மூபாலன்பட்டி அருகேயும்‌ 
இராயவரதீகை அடுதீத தேக்காட்டூரிலும்‌ சமண விக்கிர 
.கங்களைக்‌ காணலாம்‌. கல்லில்‌ அமைத்த படுக்கைகளுக்கு (1) ' 
தேனி மலை (2) சித்தன்னவாசல்‌ புகழ்பெற்றன. தேவ 
கோட்டைக்கு அருகேயுள்ள அனுமந்தக்குடியில்‌ சமணர்கோவில்‌ 
ஒன்று உள்ளது. 


காளையாரி கோயில்‌ - சருகணிச்‌ சாலையிலுள்ள 
புளியடி:தர்மமம்‌ என்னும்‌ 2ருக்கும்‌ சண்முகநர்த பட்டினம்‌ 
என்னும்‌ சிற்றூர்க்கும்‌ இடைப்பட்ட பகுதியில்‌ பல ஊரிகளில்‌ 
சமணத்திடயநஙிகள்‌ காணப்படுகின்றன. 


ஜந்நூற்றுவர்‌ : 
புதுக்கோட்டை மாவட்டதீதில்‌ நாரீதிதாமலை என 
இப்போது மருவி வழங்கும்‌ ஊர்‌ ஒன்று உண்டு.நகரதிதார்‌ மலை 
என்பதே சரியான பெயர்‌. இங்கு இருகிகும்‌ கோவில்‌, பல்லவர்‌ 
ஆட்சியில்‌ ஏற்பட்டது. இம்மலைச்சரிவில்‌ தமிழ்‌ வணிகர்‌ தலை 
நகரமான இருவெண்ணெயில்‌ இருந்தநாச இலக்கியகிகள்‌ 
உணர்திதுகன்றன. இவ்வூரே “சமணர்‌ குண்டு? இருக்கும்‌ 
செட்டி பப்டி என்ற பெயருடன்‌ இற்றூரிலும்‌ சிற்றூராக 
ன்றும்‌ இறற்து வருறெது. செட்டிபட்டியில்‌ ஐநீநூறிறுவப்‌ 
பெரும்பள்ளி ஒன்று இருந்ததென்பர்‌. பல்லவர்‌ காலதிதில்‌ 
“திசையாயிரத்து ஐந்நூற்றுவர்‌?? என்றும்‌, *“ஐந்நரற்றுவர்‌? 
என்றும்‌ குறிக்கப்‌ பெற்ற வணிகர்‌ இப்பகுதியில்‌ வாழ்ந்தனர்‌. 
அவர்கள்‌ கடல்‌ கடந்த நாடுகளுடன்‌ வாணிபத்‌ தொடர்பு 
கொண்டிருந்தனர்‌. இன்றளவும்‌ நகரதிதாரில்‌ மாற்றூர்க்‌ 
கோவில்‌ பிரிவினர்‌ வழிபடும்‌ கடவுளின்‌ பெயர்‌ “ஐந்நூற்றிசர்‌** 
எனப்படும்‌. மாற்றூர்‌ என்னும்‌ நகரில்‌ ஐற்நாற்றிசுவரரீ 
கேரவில்‌ இருக்கிறது, 


48 


ஐற்நூற்றுவதேவன்‌, ஐந்நூரறிறுவப்‌ பேரறையன்‌ ஆகிய 
இருவரும்‌ கையெழுதிதிட்ட ஓர்‌ ஆதாரத்தின்‌ படி விரையாச 
இலைக்‌ கல்வெட்டில்‌ இருக்கிறது. 


9-ஆம்‌ நூற்றாண்டு அளவில்‌ புதுக்கேோட்டைப்பகுதியில்‌ 
நகரம்‌ என்ற ஆட்சிக்குழு இருந்தது. வணிகர்களே இதில்‌ 
உறுப்பினராய்‌ இருந்தனரீ. ஆதாரம்‌ - புதுக்கோட்டை 
கல்வெட்டுகிகள்‌. 


ஐந்நரற்றுவர்‌ பல்வேறு நகரினர்‌ ஆவர்‌, பில்லமநிகலம்‌, 
அழகாபுரி, பொன்னமராவதி முதலிய இடங்களில்‌ அவர்கள்‌ 
இருநீதனர்‌. நெல்‌, அரிச, கடலை முதலிய உணவுவகைகளையும்‌ 
குதிரை போன்ற வாணிப்ப்‌ பொருள்களையும்‌ வாணிபம்‌ செய்‌ 
தனர்‌. அவற்றிற்கு வரி வசூலித்துக்‌ கோவிலுக்குக்‌ கொடுதிதனரீ 
என்ற செய்திகளை 1903-ஆம்‌ ஆண்டு 154-ஆம்‌ எண்ணுடைய. 
பிரான்மலைக்‌ கல்வெட்டுக்‌ கூறுகிறது. இதிதகைம தொழில்கள்‌ 
நகரத்தார்‌ பற்றிய வேலங்குடிக்‌ கல்வெட்டிலும்‌ இடம்‌ 
பெற்றிருக்கின்றன. 


ஐந்நாற்றுவரீ பெயரால்‌ பில்லைமங்கல த்தில்‌ ஊருணி 
ஒன்று இருந்தத. ஐந்நரற்றுவ மங்கலம்‌, ஐநீநூற்றுவ நல்லூர்‌ 
என்னும்‌ ஊர்கள்‌ பிரான்‌ மலைக்கு அருகே இருநீதன என்றெல்‌ 
லாம்‌ விரையாச்‌ சிலைக்‌ கல்வெட்டு (புதுக்கோட்டை-393) 
வாயிலாக அறிகிறோம்‌. 


இலக்கியத்தில்‌ சுந்தரபாண்டியபுரம்‌ எனக குறிக்கப்‌ 
பெறுவது இப்பில்லைமங்கலமே. ட்‌ 


கடல்‌ வாணிகத்திற்‌ சிறந்த தமிழர்‌ 


.... இ.பி. 640-இல்‌ காஞ்டிபுரத்திற்கு வந்த சன யாத்திரிக 
ரான யுவான்‌ சுவாங்‌ தெனினிந்தியாவிலிறாந்து கடல்‌ கடந்து 
கிழக்கிந்திய நாடுகளுக்குச்‌ சென்றான்‌. அவன்‌ சென்ற கப்பலில்‌ 
600 பயணிகள்‌ இருந்தனர்‌. கடல்‌ நீரை நன்னீராக்கும்‌ கருவியை 
அக்காலத்தமிழர்‌ அறிந்திருந்தனர்‌ என்று அவன்‌ கூறியுள்ளான்‌ , 
இழக்கிந்தியத்‌ தீவுகளை ஆண்ட அரசர்களோடு பல்லவர்கள்‌ 
அரியல்‌ உறவு கொண்டனர்‌; அவர்கள்‌ பொருட்டு நாகையில்‌ 
பெளத்த விகாரதீதைக்‌ கட்டினர்‌. சனயாத்திரிகர்களும்‌ ன 
வணிகரும்‌ பல்லவர்‌ ஆண்ட, தமிழ்நாட்டுப்‌ பகுதிகளுக்கு வருகை 
புரிந்தனர்‌. சயாம்‌ முதலிய நாடுகளில்‌ தமிழ்‌ வணிகர்‌ வாழ்ந்‌ 
திருத்தளர்‌. 


* 


49 


இவ்விவரஙநிகளைகி காண, பல்லவரீ காலத்தில்‌ கடல்‌ 
கடந்த தமிழ்‌ வணிகர்‌ வாவர்‌? அவரிகள்‌, சிலப்பதிகாரகி காலம்‌ 
முதல்‌ இன்றளவும்‌ கடல்‌ கடந்த நாடுகட்குச்‌ சென்று வாணிகம்‌ 
செய்யும்‌ நகரத்தார்‌ மரபினரேயன்றி வேறு யாராக இருதிதல்‌ 
கூடும்‌? ன்‌ 


இங்ஙனம்‌ கடல்‌ கடந்த நாடுகளில்‌ வணிகர்‌ சென்று 
ஏற்படுதிதிய செல்வாக்கினாலும்‌ கடல்‌ வாணிபதிதில்‌ பல்லவரி 
கொண்டிருந்த மிகுந்த கவனதிதினாலுமே கழற்சிங்கன்‌ என்ற 


பல்லவனைப்‌ பாடவற்த சுந்தரர்‌ தமது திருதிதொண்டதி 


தொகையில்‌, 


கடல்சூழ்ந்த. உலகெலாம்‌ காக்கின்ற பெரும 
தாடவர்கோன்‌ கழற்சிஙிகள்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌'” என்று 


பல்லவராயர்‌ 


புதுக்கோட்டைப்‌ பகுதி சிலகாலம்‌ பல்லவராயன்‌ சமை” 
என்று பெயர்‌ பெற்றிருந்தது. அதை ஆண்ட மன்னரீகள்‌ பல்லவ 
ராயர்‌ என அழைக்கப்‌ பெற்றனர்‌. அங்கு ஆட்சி செலுதிதிய 
கள்ளர்கள்‌ செந்தலை முதலிய இடங்களில்‌ இற்றரசர்களா வும்‌ 
பல்ல வரி களுடைய படைத்தலைவர்களாசவுமிருந்து வந்த 
பழங்குடி மக்களாவர்‌. ஆதலின்‌, பல்லவரீகளின்‌ விருதுப்பெயர்‌ 
களை அவர்களும்‌ சூட்டிக்கொண்டனர்‌. 


நாட்டார்‌--நகரத்தார்‌ 

நாட்டார்‌, நகரத்தார்‌ என்ற பிரிவுகள்‌, பல்லவர்‌ காலதி 
திலேயே நிலவின. தமிழக வரலாறு? என்னும்‌ நூலில்‌ (கழக 
வெளியீடு) பல்லவர்‌ காலம்‌ என்னும்‌ பகுதியில்‌ வ. பொன்னு 
சாமிப்பிள்ளை பின்வருமாறு கூறுறொரி. 


*£மண்டலாதிபதிகளுக்கும்‌, கோட்டங்கள்‌ நாடுகள்‌ 
முதலியவற்றின்‌ அதிகாரங்களுக்கும்‌ (திருவாய்க்‌ கேள்வி 
கள்‌ வாயிலாக) அரசர்‌ கட்டளைகள்‌ அனுப்பப்பட்டன. 
பல்லவப்‌ பெரு நகரங்களில்‌ நகரதீதார்‌ என்னும்‌ 
குழுவினரும்‌ நாடுகளில்‌ நாட்டார்‌ என்னும்‌ குழுவினரும்‌ 
முறையே மக்களின்‌ நலனைப்‌ பேணி வந்தனர்‌,” 


செ. 


ரு ௩ 
அண்டங்களை த தல ௦ க்‌ த்‌ வல்வை கபட 


50 
பாடல்‌ பெற்ற தலங்கள்‌ 
சமயாசா 


ரியார்கள்‌ பல்லவர்காலதீதில்‌ வாழ்ந்தவர்கள்‌ 
ஆதவன்‌ சட்டி நாட்டின்‌ சமயதிலையை இக்கட்டுரையில்‌ 
தெரிவிப்போம்‌, 


அரியக்குடி, திருக்கோட்டியூர்‌ திருமெய்யம்‌ ஆகிய 
வைணவதலங்கள்‌ செட்டிநாட்டிலுள்ளன, திருக்கோட்டியூரைப்‌ 
பரியாழ்வார்‌, பூதத்தாழ்வார்‌, பேயாழ்வார்‌, திருமழிசை 
ஈழ்வார்‌ ஆகியோர்‌ பாடியுள்ளனர்‌. இத்தலதிதை, 


வான்‌ பார்க்கும்‌ பைங்கூழ்போல்‌ 
வாளா உனதருளே 
யான்‌ பார்க்க, 8 பார்த்து 
இரங்கினாய்‌ --தேன்‌ பார்ப்பின்‌ 
ஒசைத்‌ திருக்‌ கோட்டி 
யூரானே இன்னமும்‌ என்‌ 
ஆசைத்‌ திருக்‌(கு) ஓட்டி ஆள்‌”? 
என்று பிள்ளைப்‌ பெருமாள்‌ ஐயங்கார்‌ சிறப்பிதீதுள்ளார்‌. 
வைணவ சமயத்தைப்‌ பெரிதும்‌ பரப்பிய ஸ்ரீராமாநுசர்‌. 
சரம சுலோக உபதேசம்‌ பெற்ற தலம்‌ இதுவே. அவருடைய 
பஞ்சாசாரியருள்‌ ஒருவராகிய . திருக்கோட்டியூர்‌ நம்பியின்‌ 
“ரும்‌ இதுவேயாகும்‌. பிள்ளைப்‌ பெருமாள்‌ ஐயங்கார்‌ பாடி 
யிருக்கும்‌ மற்றொரு தலம்‌ திருமெய்யம்‌. இதை. ஆழ்வார்கள்‌ 
எலரும்‌ பாராட்டியுள்ளனர்‌. இங்குள்ள பெருமாளின்‌ பெயர்‌ 
சத்தியமூர்த்தி, இப்பெயரை, செட்டிநாட்டினர்‌ தூய தமிழில்‌ 
மெய்யப்பன்‌ என்று ஆடவர்க்கும்‌ மெய்யம்மை என்று : 
பெண்டிர்க்கும்‌ இடுவர்‌. றந்த சொற்‌ பொழிவாளரஈகவும்‌ 
அரசியல்‌ தலைவராகவும்‌ விளங்கிய காலஞ்‌ சென்ற இரு, 
சத்தியமூர்‌ தீதி இவ்வூரின்‌ சுற்றுப்புறத்தில்‌ பிறந்தவர்‌ ஆவார்‌. 


திருவாய்‌ மொழியைப்‌ பாராயணம்‌ செய்வோர்க்கு ஒரு 
கிராமம்‌ பரிஏலாகக்‌ கொடுக்கப்‌ பெற்ற செய்தி பொன்னமரஈ 


வதியில்‌ 1449-ல்‌இல்‌ பொறிக்கப்பெற்ற ஒரு கல்வெட்டிலிருற்து 
தெரிகிறது. 


சைவ சமயத்தைப்‌ பற்றிய வரையில்‌ செட்டிநாடு 
இல்லை என்றால்‌ பிற்காலத்தில்‌ சைவசமயம்‌ சிறந்திராது 
என்று தருமபுர ஆதீனப்‌ புலவராக இருந்த டாக்டர்‌ ௪. தண்ட 


51 


பாணி தேசிகர்‌ ஒரு மூறை கூறியது முற்றிலும்‌ உண்மையே 
யாகும்‌. செட்டிநாட்டிலுள்ள சைவக்‌ கோவில்கள்‌, நால்வரஈ 
லும்‌ வழிபடப்‌ பெற்றவை, இவற்றுள்‌ திருப்‌ பெருந்துறை 
திருவாசக புகழ்ப்‌ பெற்ற தலம்‌; சங்க இலகிகியதீதில்‌ குறிக்கப்‌ 
பெற்றுள்ள கானப்பேர்‌ என்னும்‌ காளையார்‌ கோவில்‌: சுந்தரா 


தேவாரதிதிலும்‌ சம்பந்தர்‌ தேவாரதிதிலும்‌ பாடப்‌ பெற்றது. : 


தருப்பதிதரர்‌, ,சுந்தரராலும்‌ திருநாவுகிகரசராலும்‌ பாடப்‌ 
பெற்றிறாக்கிறது. சம்பந்தர்‌, பிரான்‌ மலையையும்‌ திரு 
ஆடானையையும்‌ பாடியுள்ளார்‌. 


தேவாரம்‌ திருவாசசம்‌ ஆகியவற்றைத்‌ தமிழ்‌ நாடெங்கும்‌ 

யல பள்ளிக்கூடங்கள்‌ வாயிலாகப்‌ பரப்பிய பெருமை நகறதி 
தார்க்கு உண்டு. செட்டிநாட்டில்‌ பல ஊர்களில்‌ தேவாரப்‌ 
பாடசாலைகளும்‌ திருவாசக மடங்களும்‌ 1941 வரை இயங்கி 
வந்தன. திருவாடரனை, திருக்கோகர்ணம்‌, இளையான்குடி, 
கண்டதேவி, திறுக்கோளக்குடி ஆயெ ஊரிகளிலும்‌, நகரத்தார்‌ 
தலிற்‌ குடியேறிய ஒன்பது நகரடகளிலும்‌ மிகப்‌ பெரிய 
கோவில்கள்‌ உள்ளன. சைவ நாயன்மார்களில்‌ ஒருவரான 
. இளையான்குடி மாற நாயனார்‌ பிறந்த இளையான்குடி செட்டி 

நாட்டு எல்லைக்குள்ளேயே இருக்கிறது. 


செட்டியார்கள்‌ சைவ சமயத்தவராக மட்டுமே இருக்க 
வேண்டும்‌ “என்ற கட்டுப்‌ பாடும்‌ இருந்து வருகிறது. அந்நிய 
ங்சளில்‌ சேரக்‌ கூடாது”? என்று பூகிகொன்றை வேலகி 
22 கல்வெட்டு குறிக்கிறது. தமிழகத்திலுள்ள எதிதனையேர 
த்தவர்‌ பிற சமயங்களைப்‌ பின்‌ பற்றியிருப்பினும்‌ 
சத்‌ தார்களுள்‌ அவ்வாறு சமயம்‌ யாரித்துச்‌ சமயம்‌ மரறிம 
ட்கள்‌ காணல்‌-முன்னாளிலும்‌ சரி, இன்றும்‌ சரி-இல்லை 
என்று உறுதியாகக்‌ கூறலாம்‌. 


ர த ப்‌ பதிவை 


5, திருமடங்கள்‌ 


தமிழ்‌ நாட்டுத்‌ திருமடமிகள்‌ சைவதீதோடு தமிழையும்‌ 
வளர்த்து வருன்றன. செட்டிநாட்டில்‌ உள்ள திறாமட ங்களின்‌ 
தமிழ்ப்பணியை இக்கட்டுரையில்‌ குறிப்பிடுவோம்‌. 
1. திருவண்ணாமலை ஆதீனம்‌,. குன்றக்குடி. 

இந்த ஆதீனம்‌, திருவண்ணாமலையில்‌ ஏற்பட்டது, 

அதிகுருமணியாகிய தெய்வசிகாமணி தேசிகர்‌ முதல்‌ 


பதினாறாவது குருமூரித்திகளாகிய நாகலிங்கதேரிகர்‌ வரை, 


இருவருணையிலேயே இருந்து வந்தனரீ. 


பதினேழாவது குருமூர்த்தகளான நாகலிங்க தேசிகர்‌ 
இராமேசுவறர யாத்திரையை மேற்கொண்டார்‌. இராமநாத 
புரம்‌ சேதுபதி, தேசிகரை வரவேற்று, இராமேசுவர 


. யாத்திரையைச்‌ செய்வித்து தங்கள்‌ மரபு இம்மாவட்டத 


இலேயே எழுந்தருளியிருத்தல்‌ வேண்டும்‌?” என வேண்டினார்‌ 


அவ்வாறே பதினேழாவது பட்டம்‌ நாகலிங்க தேத 
குறாமூர்திதிகள்‌ * தமது சீடர்களில்‌ . முதன்மையான (18) 
குமரசாமிதேசிக குருமூர்திதிறைக்‌ குருபீடத்தில்‌ அமரசிசெய்து 
அவர்கள்‌ திருவண்ணாமலையை அடைந்தார்கள்‌. 


அவர்களின்‌ பின்‌ (19) திருச்சிற்றம்பல தேசிகர்‌, (20) 


சிதம்பரநாத தேசிகர்‌, (21) சிவக்கொழுந்து தேசிகர்‌, (22) 


நமச்சிவாய தேசிகர்‌, (23) அகத்தூசுவர தேசிகர்‌, (24) 


பொன்னம்பல தேசிகர்‌, (25) ஏகாம்பர தேசிகர்‌, (26 
வைதிதியநாத தேசிகர்‌ (27) அண்ணாமலை தேூகர்‌, (28) 
ஞானப்பிரகா௪ தேசிகர்‌, வரை பிரான்மலையிலேயே தலைமை 
இடமாக அருளாம்‌. புரிந்தார்கள்‌; 


'ஆதீனச்்‌சடர்கள்‌ சென்னை முதல்‌ கன்னியாகுமரி வரை 
ஏன்‌ இலங்கை வரையிலும்‌ சென்று சித்தாந்தச்‌ செந்நெறி 
யைப்‌ பரப்பி ஆநிகாஙிகே களைமடங்கள்‌ நிறுவினர்‌, 


ன ப த ப த த தவ பது வவெவபவவவவகககககைகைகைகைகைைககைகை கைக கவளைகைகைகை ைகசைைைை சதரைவா க வளை வைகைவைவை வவவவைைகைகைவை உட உடன்‌. 


53 

பிரான்மலையிலிருந்து மூலிகைகளை எடுத்துச்சென்று 
சென்னைக்‌ கடற்கரைவாழ்‌ ஏழைகளுக்கு மருத்துவ உதவி 
செய்தவர்‌ அமிர்தலிங்கத்தம்பிரான்‌ என்பவரரவர்‌. அவர்‌ 
மயிலாப்பூர்‌ புராணம்‌ இயற்‌;றியதோடு சென்னையில்‌ இரண்டு 
மடங்களையும்‌ தம்‌ ஆதீனத்தின்‌ சார்பாக நிறுவி, தமிழை 
வளர்த்தார்‌. இக்கட்டளை மடதீதிலிருந்த சரவண 
சுவாமிகள்‌ என்பார்‌, உ.வே. சாமிநாதய்யர்‌ அவரிகள்‌ ஏடுதேட 
முதன்முறையாகப்‌ பயணம்‌ சென்றபோது உதவியவர்கள்‌. 
இவ்வாறே இந்த ஆதினச்‌ சீடர்கள்‌ குன்றக்குடி, திருப்புத்தூர்‌, 


இருக்கோளக்குடி, சதுர்வேதி மங்கலம்‌, தேனாட்யெம்மலி . . 


கோவில்‌ முதலிய இடங்களில்‌ சிவாலயதி திருப்பணி செய்து 
பல நிவந்தங்கள்‌ ஏற்படக்‌ காரணராயிருந்தவர்‌. 


இறுதியில்‌ இத்திருக்கோவில்களை, குருபீடத்திலேயே 
சேர்த்தார்கள்‌. இத்தகைய நிலையில்‌ குன்றக்குடியில்‌ வாழ்ந்த 
தனச்சீடர்‌, கங்காலிகிக தி தம்பிரான்‌ என்னும்‌ தவ 
னிவராவார்‌. இவர்கள்பால்‌ தமிழ்‌ பயின்ற நாற்பது 
புலவர்கள்‌, இராமநாதபுரத்திலிருந்தும்‌ பிரிந்த சிவகங்கைப்‌ 
பகுதியை ஆண்ட மருது சகோதரர்களின்‌ அவையை அலங்கரிச்‌ 
னர்‌ என்பர்‌ மயூரகிரிக்கோவையில்‌ சாந்துப்‌ புலவர்‌ இச்‌ 
செய்தியை உறுதிப்படுத்துகிறார்‌. 


யாழ்ப்பாணத்தில்‌ உள்ள ஒரு சிற்றூர்‌ திருநெல்வேலி 
எனப்படுவது. அங்குதான்‌ ஞானப்‌ பிரகாச முனிவர்‌ என்பவர்‌ 
இ.பி. 1650 அளவில்‌ வாழ்ந்தார்‌. அவர்‌ குன்றக்குடி ஆதனத்டில்‌ 
தங்கியிருந்த துறவு பூண்டார்‌. அரிய நூல்கள்‌ சிலவற்றை 


இயற்றியிருக்கிறார்‌. 


வ்வாதீனத்தைச்‌ சார்ந்தபின்‌ மேற்கூறிய ஞானப்‌ 
பிரகாசமுனிவர்‌ சித்தியாருக்கு சுபக்கஉரை தந்தனர்‌. இவ்வுரை 
தவஞானமாபாடியத்திற்கு முன்னரே எழுந்தது. ஏனென்றால்‌ 
ஞானப்பிரகாசர்‌ உரையில்‌ “எடுத்து?” என்னும்‌ சொற்குறித்த 


'இவசமவாதகண்டம்‌ என மறுப்பு எழுதினார்கள்‌. சிவஞான 


னிவர்‌ வஸ்ஸிர தண்டம்‌ என்னும்‌ பெயரிட்டு மறுப்பு எழுதி 
சமாதரனதீதைக்‌ . குன்றக்குடி ஆதீனத்தார்‌ கூறினர்‌. இது 
குறித்து 1875இல்‌ (யுவ ஆண்டு) வெளிவந்த சிவஞான சித்தியார்‌ 
தத்துவ உரையை வெளியிட்ட கொன்றை மாநகரம்‌ சண்முக 
சுற்தர முதலியார்‌ பின்வறாமாறு கூறுகின்றார்‌. மறுப்புக்கள்‌ 


ன்‌ ன்‌ 


54 


ஒவ்வோர்‌ அபிமான வகையால்‌ உண்டாயின அன்றி முதல்‌ 
நூல்‌ கருத்திற்கும்‌ உரைக்கும்‌ ஞானப்பிரகாசர்‌ உரை மிகவும்‌ 
ஒத்தே இருக்கின்றது”. 


_.. பெரியபுராணதிதிற்கு மிகச்‌ சிறந்த பதவுரை தந்தருளிய 
வர்கள்‌ இந்த ஆதனத்தைச்‌ சார்ந்த ்‌ ஆறுமுகத்தம்பிரான்‌ 
சுவாமிகளரவார்கள்‌. 


மற்றும்‌ ஆதின அடி யவர்கள்‌ தெய்வசிகாமணி 
நான்மணிமாலை, சிற்குருபதிகம்‌ , அருணாசல தேசிகமாலை 
முதலிய நூல்களை இயற்றியுள்ளனர்‌. பெளஷ்கர ஆகமத்திற்கு 
இறந்தவிருத்தியும்‌ ஞானப்பிரகாச முனிவர்‌ செய்துள்ளார்‌. வட 
மொழி நூல்கள்‌ பலவற்றையும்‌ இவ்வாதீனத்தைச்‌ சார்ந்தவர்‌ 
கள்‌ படைத்துள்ளனர்‌. 


இளங்கோவடிகளின்‌ நெஞ்சையள்ளும்‌ சிலப்எதிகாரம்‌ 
பிழையற்ற பதிப்பு வருவதற்கு திரு. ௨. வே சாமினாத 
ஐயரவர்கட்கு ஏடு கொடுத்துதவியதும்‌, ஆறுமுகநா வலருக்குச்‌ 
சிவிகை மரியாதை தந்ததும்‌ இற்த ஆதீனம்‌. 


குன்றக்குடி அடிகளார்‌ 


இந்த ஆூனத்தில்‌ 1949இல்‌ இளவரசு ஆகி 1952 
முதல்‌ 45-ஆவது பட்டம்‌ குருமகாசந்நிதானமாக இருந்து 
வருபவர்கள்‌ குன்றக்குடி அடிகளார்‌ எனப்பெறும்‌ தெய்வ சிகா 
மணி அருணாசல தேசிகர்‌ ஆவார்கள்‌. 


இவர்கள்‌ தம்‌ கல்வி நிலையங்களில்‌ தமிழ்க்‌ கல்விக்கும்‌ 
தம்‌ கோயில்களில்‌ தமிழ்மொழிக்கும்‌ சிறப்பிடம்‌ தந்து 
வருகிறார்கள்‌. தமிழ்ப்‌ புலவர்களை இவர்கள்‌ ஆதரித்து 
வருகிறார்கள்‌. இவர்கள்‌ தருமைக்‌ கல்லூரியில்‌ பயிறை 
தமிழ்ப்‌ புலவர்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. 


தமிழ்‌ அர்ச்சனை இயக்கத்தைத்‌ தொடங்கியவர்‌ 
குன்றக்குடி அடிகளாரே. கயிலைக்‌ குருமணி என்னும்‌ புகழ்ப்‌ 
பெயர்பெற்ற தருமை ஆதனம்‌ 25 வது குருமகாசந்நிதானத் தின்‌ 
ஆதரவுடன்‌, குன்றக்குடி அடிகள௱ர்‌ , தமிழ்‌அர்ச்சனை இயக்கதிதை 
மிகவும்‌ உறுதியுடன்‌ மேற்‌ கொண்டார்கள்‌. அது தொடர்‌ 


பாக உயர்நீதி மன்றத்திலும்‌, உச்ச நீதிமன்றத்திலும்‌ : 


தொடரப்பட்ட வழக்குகளிலும்‌ பெரும்‌ பங்கு கொண்டார்கள்‌. 


55 


சமயநெறிகளில்‌ மக்களை இணைத்து மகிழ்விக்கவும்‌ 
அவர்களுக்கு உரிய பணிகளைச்‌ செய்யவும்‌ தமிழக அரசின்‌ ஒர்‌ 
உறுப்பாக தெய்வீகப்‌ பேரவை 136-1966 இல்‌ தொடங்கப்‌ 
பெற்று1976 வரை செயல்பட்டது தமிழ்‌ நாட்டிலுள்ள எல்லாத்‌ 
இருமடங்களின்‌ தலைவர்களும்‌ இந்த அவையில்‌ உறுப்பினராக 
இடம்‌ பெற்றிருந்தனர்‌. பேரவைக்கு ஈராயிரம்‌ கிளைகள்‌ 
இருநீதன. இப்பேரவையின்‌ தலைவராக குன்றக்குடி. அடிகளார்‌ 
சலஆண்டுகள்‌ இருந்து வந்தார்கள்‌. அக்காலத்தில்‌ அவர்களு 
டைய பெருமுயற்சியால்‌ தெய்வீகப்பேரவை பின்வரும்‌ தமிழ்ப்‌ 
பணிகளைச்‌ செய்தது. 


(1) பட்டமளிப்பு விழாக்களில்‌ பட்டம்‌ பெற்றவர்‌ 
களுக்கு திருக்குறள்‌ படிகள்‌ வழங்கப்‌ பெற்றன. 


(2) “அருளோசை? “செய்திக்‌ கதிர்‌, என்னும்‌ பெயர்‌ 
களில்‌ இரு திங்கள்‌ இதழ்களைப்‌ பேரவை வெளியிட்டது. 


(3) இறைப்‌ பற்றை வளர்க்கும்‌ நோக்கதிதுடன்‌ 
அப்பரடிகள்‌ அண்டாள்‌, திருஞானசம்பந்தர்‌ ஆகியோரைப்‌ 
பற்றிச்‌ சில வெளியீடுகளைச்‌ சிறுவர்களுக்காக வண்ணப்‌ படங்‌ 
களுடன்‌ அச்சிட்டுப்‌ பல்லாயிரக்கணக்கில்‌ பேரவை வழங்கிற்று. 


(4) பேரவையின்‌ மாநில மாநாடுகளை ஒட்டிச்‌ சில 
மலர்களையும்‌ திருவள்ளுவரீ ஈராயிரம்‌ ஆண்டு மலரையும்‌ 
இலக்கியமணம்‌ கமழ, பேரவை வெளியிட்டது. 


தமிழ்நாடுமுழுவதும்‌ திருக்குறளைப்‌ பரப்பப்‌ பணிபுரிந்து 
வரும்‌ திருக்குறள்‌ கழகத்தின்‌ மாநிலத்‌ தலைவராக குன்றக்குடி 
அடிகளார்‌ இருந்து வருறார்கள்‌. - 


பாரி வள்ளல்‌ வாழ்நீத பறம்பு மலையில்‌ பாரிவிமாவை 
அடிகளார்‌ இலக்கிய விழாவாக நடத்தி வருகிறார்கள்‌. 


ஞானியார்‌ அடிகள்‌ போன்று நாவன்மை படைதிது,தம்‌ 
புலமையாலும்‌ பேச்சு வன்மையாலும்‌ தமிழ்‌ நாட்டிலும்‌ கடல்‌ 
கடந்த பல நாடுகளிலும்‌ குன்றக்குடி அடிகளார்‌ தூய தமிழைப்‌ 
பல்லாயிரம்‌ மேடைகளில்‌ 1950 முதல்‌ பரப்பிய வண்ணமாக 
இருக்கிறார்கள்‌. இவர்களுடைய சொற்பொழிவுகள்‌ நூலாக 
வெளிவந்துள: 


56 


“தமிழகம்‌” என்ற இதழை இவர்கள்‌ சில காலம்‌ வெளி 
யிட்டு வற்தரர்கள்‌.சமயதீதோடு மொழிக்கும்‌ இவர்கள்‌ செய்து 
வரும்‌ தொண்டுகள்‌ பெரிதும்‌ பாராட்டத்தக்க வ. 


பட்டிமன்றதீ தலைவர்‌ என்ற நிலையில்‌ அடிகளாரிஅள்ளி 
வீசும்‌ சிந்தனைக்‌ கதிரிகளும்‌ அவையினரைக்‌ கவரும்‌ வண்ணம்‌ 
வழங்கும்‌ தொடுப்புரைகளும்‌ தொகுப்புரைகளும்‌ ஈடு இணையற்‌ 
றவை. வரதம்‌ செய்யும்‌ முறையால்‌ காவி உடை உடுத்த 
வழக்குறைஞராயும்‌ தீர்ப்பு வழங்கும்‌ திறத்தால்‌ சிறந்த 
நீதிபதியாகவும்‌ இவர்கள்‌ விளங்குவதைக்‌ கண்டும்‌ கேட்டும்‌ 
மகிழ்பவர்கள்‌ பட்டிமன்றதி தலைமைக்கு என்றே இவரீகள்‌ 
பிறந்தவரேோ எனக்‌ கருதுவர்‌. 


இந்த நூற்றாண்டின்‌ மேடைப்‌ பேச்சாளருள்‌ விரல்விட்டு, 
எண்ணத்‌ தக்கவருள்‌ அடிகளார்‌ ஒருவர்‌. தாம்‌ பேசிய கருத்துக்‌ 
களைச்‌ சாறு பிழிந்து தொகுதிது நிரல்படக்கூறி நினைவூட்டும்‌ 
பரணி இவரீகளுடைய தனிச்‌ சிறப்பு. 


நூல்கள்‌: வள்ளுவர்‌ உலகம்‌, குறட்செல்வம்‌, குறள்வாழ்வு 
திருவள்ளுவர்‌ காட்டும்‌ அரசு, சொல்லமுதம்‌, அமுதமொழிகள்‌, 
முதிது மொழிகள்‌, அடிகளார்‌ பொன்மொழிகள்‌, உவமை நலம்‌ 
அருளியலும்‌ அறிவியலும்‌, சமய மறுமலர்ச்சி, அப்பர்‌ அமுது, 
திருவாசக த்தேன்‌,ஈழத்துச்‌ சொற்‌ பொழிவுகள்‌, பெரியபுராணச்‌ 
செரற்பொழிவுகள்‌, பொங்கல்‌ பரிசு, மண்ணும்‌ விண்ணும்‌ 
கவியரங்கில்‌ அடிகளார்‌ தலைவர்‌ பெரியார்க்கு-வினாவிடை 
அற வழிகாட்டி புனித நெறி, வாழ்க்கை விளக்கு முதலியன. 


நாடக நூல்கள்‌:கலங்கரை விளக்கு, புரட்சி பூதிதது 
வள்ளல்‌ பாரி, பாரதத்தாய்‌. 


நமது நிலையில்‌ சமயமும்‌ சமுதாயமும்‌ என்ற தலைப்பில்‌ 
அடிகளார்‌ சென்னைப்‌ பல்கலைகிகழகத்தில்‌ நிகழ்த்திய அறக்‌ 
கட்டளைச்‌ சொற்பொழிவுகள்‌ நூலாக வெளிவந்துள்ளன. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்திலும்‌ அடிகளார்‌ அறக்‌ 
கட்டளைச்‌ சொற்‌ பொழிவுகள்‌ செய்துள்ளார்‌. ்‌ 


கோவிலூர்த்‌ திருமடம்‌ 
தமிழ்‌ நாட்டுதி திருமடங்களில்‌ கேோவிலூர்த்‌ திருமடம்‌ 


தனிப்பெருமை கொண்டது. சைவூத்தாந்தகி கொள்கைகளை 
விளக்க,பல மடங்கள்‌ உள, அவ்வாறே வைணவக்கொள்கைக்கும்‌ 


57 
மடங்கள்‌ இயங்குகின்றன. ஆனால்‌ வேதாந்தக்‌ கொள்கைக்கு 
விளைநிலமாக அமைந்த மடம்‌, கோவிலூர்‌ தீ இருமடமே. 


இஃது ஒரு தாய்‌ மடம்‌. இதற்குப்‌ பல சேய்‌ மடங்கள்‌ 
தமிழகத்தில்‌ உண்டு. வடநாட்டிலும்‌ இதற்குச்‌ சார்பு மடங்கள்‌ 
உண்டு என்பர்‌. "Ni ப 


வேதாந்தக்‌ கொள்கை, மிகப்‌ பழைமை வாய்ந்தது. 
அதனை விளக்கும்‌ நரல்கள்‌ பல வெளிவந்துள்ளன. ஆயினும்‌ 
தமிழ்நாட்டு வேதாந்தம்‌ எதீதகையது என்பதனைச்‌ சிறப்பாக 
விளக்க அவை தவறின. அவ்வாறு விளக்க வேண்டுமாயின்‌: 
கேரவிலூர்க்‌ திருமடம்‌ தந்த நூல்களையும்‌ நுட்பம்‌ வாய்ந்த. 
உரைகளையும்‌ படிதீது அன்னமென நின்று இந்திய வேதாந்தத்‌ 
தையும்‌ தமிழகவேதாந்தத்தையும்‌ பிரித்து உணர்ந்து பயிலுவதல்‌. 
முறையும்‌ நிறையும்‌ ஆகும்‌. 

தென்னாட்டுதீ திருமடங்கள்‌ பலவும்‌ காலப்‌ பழமை 
வாய்ந்தன. வரலாற்று ,மூலங்கள்‌ கெண்டன. கோவிலூர்‌ 
மடமோ இரண்டு தூற்றாண்டுகளுக்கும்‌ உட்பட்ட கால 
வரலாறே உடையது; ஞான தேசிகர்‌ ஒன்பதின்மர்‌ அருளாட்‌9ி 
செய்தபின்‌ ஒன்பதாம்‌ குரவராக அருல்மிகு ௮ரு.இராமநாத 
சுவாமிகள்‌ அவர்களைத்‌ தலைவராகக்‌ கொண்டு திகழ்வது, 


கோவிலூர்‌ வரலாற்றைப்‌ புராண அடிப்படையில்‌ 
காட்டுவன இநருநூல்கள்‌. ஒன்று, திருவிடைமருதூர்‌, பிரம்மஸ்ரீ 
பிச்சு சாதிதிரிகள்‌ பாடிய சமிவனமான்மியம்‌, மற்றொன்று, 
புராணக்‌ கம்பர்‌” என்று புலமையுலகம்‌ போற்றிய மகா 
வித்துவான்‌ திருரெபுரம்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ 
பாடிய கோவிலூர்ப்‌ புராணம்‌, , இவை இரண்டும்‌ திருமட 
வரலாறு மடீடும்‌ கூறுவன அல்ல; தல வரலாறு பாடுவன. 


தமிழ்‌ நாட்டு மடங்கள்‌, தமிழன்றி வாழா. அவை 
மக்களுக்கு நல்வழி காட்டவும்‌ துறவிகளுக்கு வீடுபேறு கூட்டவும்‌ 
தோற்றுவிக்கப்‌ பெற்றவை. இத்தகைய குறிக்‌ கோள்மிக்க அருள்‌ 
நிலையங்கள்‌, தாய்மொழியை எவ்வாறு புறக்கணிக்கும்‌? 
எனவே அவை தமிழையே விளக்க மொழியாகப்‌ பயிற்று 
மொழிபோல்‌ கொண்டன. 


வேதாந்த மடங்கள்‌ “யானே எங்குமாம்‌ பிரமம்‌” என்ற 
முடிறிலைக்‌ கொள்கையை உயிர்ச்‌ கெரள்கையரக உடையன்‌, 


58 


“வான மல்லேன்‌ வனியல்லேன்‌ 
அழல்‌ 8 ரல்லேன்‌ மண்ணல்லேன்‌ 
ன மல்லேன்‌ வினையல்லேன்‌ 
“னே சிவமென்று எண்ணினோன்‌ 
பே மில்லா ஒரு சிவமே யாவன்‌ 
வாறு உன்னா தான்‌ 

ன மெல்லா முடைய உடம்‌ 
பெடுத்துச்‌ சுழலுமெஞ்‌ ஞான்றும்‌”? 


பத ப சைவப்‌ புலவர்‌ வெப்‌ பிரகாசர்‌, இக்கொள்கையைத்‌ 
கெளிவுற விளக்குவர்‌. இதனைக்‌ கற்றார்க்கும்‌ மற்றார்க்கும்‌ 
ொர்த்தக்‌ கடைத்‌ தேற்றம்‌ செய்தநிகாகதி தோன்றியமடமே 
கோவிலூர்‌ மடம்‌. ஆதலின்‌ வேதாந்தகீ கருதிதுக்கள்‌, இம்‌ 
“த்தின்‌ அறிஞர்களால்‌ எளிமைப்படுத்தப்‌ பட்டன. 


. வேதாந்தக்‌ கருத்துக்கள்‌ வடமொழியிலேயே எழுதப்‌ 
படு 2 ரத்தன. இ.பி. 13-ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ அவை தமிழ்ப்‌ 
1டு.த்தப்பட்டன. கி.பி.15-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ற்தவராகக்‌ 
பயா பெறும்‌ தத்துவராயசுவாமிகள்‌, தமிழ்நாட்டு வேதாந்தி 
ஹக்குத்‌ தாய்‌ போன்றவர்‌. இவர்‌ கற்றுதிதுறைபோகி முற்றத்‌ 
அறத்து வேதாந்த துட்பமிக்க கருத்துகீகள்‌, பல அமைய 20 
டப்ப பாடீயவர்‌.இந்‌ நூல்களைக்‌ கோவிலூர்த்‌ துறவிகள்‌, 
கொள்கை நூல்களாக ஏற்பர்‌, 


ச ததிதுவராயருக்கு இரண்டு நூற்றாண்டுகள்முன்‌ .பி.13 
அம்றாண்டில்‌ வாழ்ந்தவர்‌ பட்டனார்‌ என்பார்‌. இவர்‌ 
தாந்த நோக்கில்‌ பகவத்‌ தையைதீ தமிழில்‌ பாடினார்‌. 
இதுவே தமிழில்‌ தோன்றிய முதல்‌ வேதாந்த நூல்‌ என்பர்‌, 
இலக்கிய வரலாற்றாசிரியர்‌ அறிஞர்‌ மு.அருணாசலம்‌, இந்‌ 
தாலிக்கு உரை வரைந்த பெருமை கோவிலூர்‌ மடத்திற்கு 
உண்டு. இந்நூலுக்குப்‌ பழைய உரைகள்‌ இருப்பினும்‌ விளக்க 
கவும்‌, வடமொழிக்‌ கருத்துடன்‌ உறழ்ற்தும்‌ எழுதிய இம்‌ 
மடதிதின்‌ உரையே இப்போது எல்லாராலும்‌ பயிலப்‌ 
படுகின்றது. 


வசிட்டர்‌ இராமபிரானுக்கு உபதேசித்தது . ஞான 
வாசிட்டம்‌ என்பர்‌, இந்நூலின்‌ தமிழாக்கதிதிற்குக்‌ கோவிலூர்‌ 
மடம்‌ நித்தியானந்த சுவாமிகள்‌ உரையெழுதியுள்ளார்‌. இப்‌ 
பேனுரையினை அனைவரும்‌ போற்றுவர்‌. 


- 


29 


பிரும்ம சூந்திரக்‌ கருத்துக்களை விளக்கும்‌ வகையில்‌, 
*கைவல்லிய நவநீதம்‌” என்னும்‌ செய்யுள்‌ நூலை நன்னிலம்‌ 
தாண்டவராய சுவாமிகள்‌ பாடியுள்ளார்‌. இந்நூலுக்கு அருமை 
யான உரை வரைந்தவர்‌ பொன்னம்பல சுவாமிகள்‌. இவ்வுரை 
“*“தத்துவார்தித தீபம்‌?” என்று கூறப்பெறும்‌. சமய உறைகளில்‌ 
சிவஞான போதத்திற்குச்‌ சிவஞான முனிவர்‌ எழுதிய உரை 
போன்றது இது.இவ்வுரையில்‌ வடசெரற்கலப்பு மிகுதி; அதற்குக்‌ 
காரணம்‌ சமய விளக்கமே. வேதாந்தக்‌ குறியீடுகள்‌ பல. வட 
மெரமியன.. ஆதலின்‌ இவ்வுரையில்‌ மணிப்‌ பிரவாள அமைப்பு, 
ஓரளவு இடம்பெறுகின்றது. இவ்வுரை, தமிழ்மரபு கொண்டது 
உரையாசிரியர்‌ வழியது, சொல்லுக்கு எழுதும்‌ விளக்கங்கள்‌ 
சுவை பயப்பன. ] 


““யாவரும்முடிமேற் கோடலானும்‌,யாவரினும்‌ யெருமை 
யுடைமையானும்‌, அபக்குவர்‌ அண்மைக்கணிருந்தும்‌, அடை 
யாமையானும்‌, பக்குவர்‌ சேய்மைக்கணிருந்தும்‌ தேடி வந்தடை 
தலானும்‌, “பதுமபாதம்‌” என்றாரி??, 


இப்பகுதியைப்‌ படிக்கும்‌ போது, பழைய உரைகள்‌ 
நினைவுக்கு வருகின்றன. 


கோவிலூர்‌ மடம்‌, தமிழுக்குச்‌ செய்த தொண்டுகளில்‌ 
உரைத்தொண்டு மறக்க முடியாதது. வேதாந்தக்‌ கருத்துக்களை 
இவ்வுரைகள்‌ விளக்கினை. 


கோவிலூர்‌ மடத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌, செய்யுள்‌ யாடும்‌ 
ஆற்றல்‌ நன்கு கைவரப்பெற்றவராக இருந்தனர்‌. இம்மடத்தைச்‌ 
சேர்த்தி இப்பபா ப பட்டிய மதுரை மீனாட்சியம்மன்‌ 
மீது சிற்றிலக்கியங்சள்‌ பலவற்றைப்‌ பாடியுள்ளார்‌. 


கோவிலூர்‌ ஆதீனத்தின்‌ முதற்குரவரான ஆண்டவர்‌ 
ஓதாதுணாந்த ஞானி; பொருள்‌ வைத்த சேரியில்‌ உகந்த 
லிங்க தேசிகரால்‌ ஞானம்‌ கைவரப்பெற்ற அருளரளர்‌, 
வருடைய பாடல்கள்‌, தெளிந்த நீரோட்டம்‌ போன்றன. 
வேதாந்த உரைகளில்‌ வட சொறிகள்‌ மிகுந்துள்ளனவே என 
ஏங்குவாருக்கு இதிதுறவிகள்‌ பாடிய தமிழ்ப்‌ பாடல்கள்‌, “குளிர்‌ 
தருவாய்‌்‌ அமைவன. 


ஆண்டவர்‌ அவர்கள்‌, பிள்ளையார்‌ பட்டிகி கற்பக 


விநாயகர்மீது பாடிய பரடல்‌:-- 


௦0 


'இற்பலத்தில்யான்‌ புரிந்த தீவினைகள்‌ .முழுதகற்றும்‌ 
த்தி னானை ்‌ 
னயழுத்தா- ஐங்கரனை பிற்‌ பவமுந்‌ 
அகற்றும்‌ கோவை 
டது புரியாத வணிகர்குலம்‌ தினம்‌ பணியும்‌ 
ன்‌ . இணைத்தர ளானைக்‌ 
“ற்பகத்தின்‌ மிடிய கற்றும்‌ கற்பகமாம்‌ நாயகனைக்‌ 
கருத்தில்‌ வைப்பாம்‌. 


ன்‌ முகத்‌ 
அற்பசுகத்‌ தெ 


சொற்‌ ப 


இவ்‌ வ ஒர்‌ வி $ தப்‌ மிடுக்குடன்‌ அமைந்துள்ளது. 
இப்பாடல்‌, ௨ ரு த்தம்‌ சந்த 


“சொற்ப ரியாத வணிகர்‌ குலம்‌” என்னும்‌ 
தொடர்‌, எவவ வ்‌ த்க்‌ நாட்டுத்‌ தனவணிகர்‌ 
கள்‌ _மாணயமே மானமாகவும்‌ கற்பாகவும்‌ கொண்டவர்கள்‌. 
அவர்களைச்‌ “சொற்‌ பழுது புரியாத வணிகர்‌ குலம்‌” என்று 
AC வாடினார்‌”? சொல்லிலும்‌ இலாபம்‌ கொள்வார்‌, 
வ LR திருவிளையாடற்‌ புராண ஆசிரியர்‌ கூற்றையும்‌ 
த கூற்றையும்‌ ஒப்பு நோக்கின்‌, ஆண்டவர்‌ கூறிய 
அழுத்தம்‌ பெறப்படும்‌, 

ணா விலூரி மடத்தில்‌ நிர்வாகத்‌ இற்கு த இரும முத்தனம்‌ 
ட இறைவு, ஞான அறிவுக்கே அவர்கள்‌ சிறப்பிடம்‌ தந்தனர்‌, 
க கேட்டல்‌ என்பது, . கோவிலூர்‌ . மடத்திற்கு உரிய 
க்கு. துறவிகள்‌ இரு வரிசைகளிலும்‌ அமர, ஞானத்‌ 
ல்‌ வர்‌: நடுவே வீற்றிருக்க இரவு ஏழு மணிக்குப்‌ பாடம்‌ 
தொடங்கும்‌. இக்காட்சி கண்‌ கொள்ளாக்‌ காட்ச, கோவிலூர்‌ 
மடத்தில்‌ ஏழாவது பட்டத்தில்‌ எழுந்தருளியிருந்த மகா தேவ 
மான தேக சுவாமிகள்‌, பாடம்‌ சொல்லும்‌ முறையும்‌ 
அதனைக்‌ கடைப்‌ பிடியாகக்‌ கொண்ட உறுதியும்‌ போற்றுதற் 
குரியன. அவர்களின்‌ மாணவர்களே மிகப்‌ பலர்‌. எனவே 
பாடஞ்‌ சொல்லியும்‌ தமிழ்‌ வளர்த்தனர்‌. பாடம்‌ கேட்டவர்‌ 
ன்‌ அவற்றைப்‌ பற்றியே சிந்திப்பர்‌. இறைவனுக்குப்‌ பனிமலர்‌ 
எடுக்கும்‌ போதும்‌ அவற்றை மாலையாகதி தொடுக்கும்‌ 
பேரதும்‌ வேதாந்த பாடங்கள்‌ பற்றிய பேசுவரீ; திருவாசகம்‌ 
முதலிய பரக்களையே ஓதுவர்‌. 


** திருவும்‌ கலைவா ணியும்‌ அன்பின்‌ 
சேவித்‌ தெதிர்நின்‌ றுளமகிழத்‌ 

தெய்வ மகளிர்‌ பற்‌ பலரும்‌ ்‌ 
செங்கை குவித்துத்‌ தினம்‌ போற்றக்‌ 


61 


குருவினருளால்‌ தத்துவத்தின்‌ 

கூட்டம்‌ கழித்துக்‌ குறிப்புணர்ந்தோர்‌ 
கூடிக்‌ குலவித்‌ தமிழ்‌ வேதம்‌ 

கொழிக்கும்‌ திருவாசகம்‌ பாடித்‌ 
தெருளு மனம்‌ பூரிப்ப'? 


நிற்கின்ற காட்சியைத்‌ திரு நெல்லையம்மை பிள்ளைதி தமிழ்‌ 

காட்டும்‌. கோவிலூர்‌ அடியார்கள்‌, தமிழ்‌ வேதமாம்‌ திருவா௪ 

கத்தில்‌ அழுதிதம்‌ மிச உடையரர்கள்‌. த. 
டசி 


கோவிலூர்தி திருமடம்‌, வேதாந்த உரைகளாலும்‌, 
செய்யுளாலும்‌. வேதாந்தக்‌ கல்வியாலும்‌ தமிழ்‌ வளர்த்த 
கோவிலூர்‌ மடமே சரண்‌. 


வசிட்டர்‌ இராமபிரானுக்கு உபதேசித்த ஞானவா ஈட்டம்‌ 
என்னும்‌ நூலின்‌. தமிமாக்கத்தோடு கோவிலூர்‌ மடத்து 
நித்தியானந்த சுவாமிகள்‌, சம்சார தரணி என்னும்‌ வியாக்கி 
யானத்தின்‌ மொழி பெயர்ப்பையும்‌ இணைதிதுள்ளார்‌. 
கோவிலூர்‌ ஸ்ரீ சுப்பையா ஞான தேசிகர்‌, இந்நூலுக்கு வீர 
சேகரம்‌ என்ற பேருரையை ஆக்கியுள்ளார்‌. 


சொர்ணநாதபுரம்‌ பழனியப்ப அய்யா, பின்வரும்‌ நூல்‌ 
களைப்‌ படைத்துள்ளார்‌. 


வெயிலுகந்த விநாயகர்‌ பதிகம்‌ 
பழனிமலைச்‌ செட்டியார்‌ மாலை 
கல்லுளி மாலை 

பொன்‌ மாரி அந்தாதி 
சரலைவாய்ப்‌ பதிகம்‌ 

பழனிப்‌ பதிகம்‌ 

விடுதிக்‌ கவிகள்‌ 

தோத்திரப்‌ பாமாலை 

தனிப்‌ பாடல்கள்‌ 

ஆண்டவர்‌ முத்துராமலிங்க ஞான தேசிகர்‌ 
சரிதிதிரம்‌, 


0-3 இ 8, [ட ட} 


ho 
ம்‌ 


62 


கைவல்ய நவநீதத்திற்கு “பதசாரம்‌?” என்ற உரையை, . 


துறவு ஆண்டவர்‌ எழுதியுள்ளார்கள்‌. அவர்கள்‌ பின்வரும்‌ நூல்‌ 
களைத்‌ தக்காரைக்‌ கொண்டு: தமிழில்‌ மெமழி பெயர்த்‌ 
துள்ளார்கள்‌.' 


சமிவன க்ஷேத்திர மான்யம்‌ 
விவேக சூடாமணி 

ஜீவன்‌ முக்கி விவேகம்‌ . 

சூத சம்ஹிதை முக்தி கண்டம்‌ 
சூத கதை 

மிபு ததை 


சத பெ. 4 


நெற்குப்பையில்‌ வாழும்‌ இளையாற்றக்குடி கமனிவாசல்குடி. 
நகரத்தார்‌ நடத்தி வரும்‌ வைகாசி விசாகத்தில்‌ பொன்‌ விமா 
7--6-1961 ல்‌ கோவிலூர்‌ ஆதீன கர்த்தர்‌ 9--அவது பட்டம்‌ 
ஸ்ரீலஸ்ரீ இராமநாத ஞான தேூகர்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ 
நடை பெற்றது. அப்போது கோவிலூர்‌ ஆதனதிதின்‌ சார்பில்‌ 
சுவாமிகள்‌, புகழ்‌ பெற்ற எழுத்தாளரும்‌ கவிஞருமான மீ, ப. 
சோம சுந்தரம்‌ அவர்களுக்கும்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகதிதுதீ 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ ந, சஞ்சீவி அவர்களுக்கும்‌ 
பொல்னாடை பே௱ர்த்திச்‌ சிறப்பித்தார்கள்‌. 


மகாவித்துவான்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை எழுதியுள்ள 
கோவிலூர்ப்‌ புராணம்‌ பாயிரம்‌, இரு நாட்டுப்‌ படலம்‌, இரு 
நகரப்‌ படலம்‌, நைமிசப்‌ படலம்‌, தல விசேடப்‌ படலம்‌ வீர 
பாண்டியன்‌ சமிவனம்‌ அடைந்த படலம்‌, மாயப்புலி நீங்கிய 
லம்‌, கொற்ற வாளிசப்‌ படலம்‌, உபநிடதப்‌ பொருளுரைகதீக 
படலம்‌, மதுப்பிரியர்‌ துதியுரைத்த படலம்‌ சுவேதராசப்படலம்‌, 
அன்னதான மகமை உரைத்த படலம்‌, சுதனமை அருள்‌ பெறு 
யடலம்‌, தீர்த்த மகிமைப்‌ படலம்‌, சாபவிமோசனப்‌ படலம்‌ 


ஆகிய பதினைந்து படலங்களையும்‌ 849 செய்யுட்களையும்‌ 
உடையது. 


வீரசேகர ஞான தேசிகரிடம்‌ பயின்ற புலவர்‌ பலர்‌ ஆவர்‌. 
களுள்‌ அடைக்கல அடிகள்‌ குறிப்பிடதீதக்கவர்‌; இவர்‌ 
தஞ்சை குப்புசாமி ராசு மொழி பெயர்‌ தீத “பால போதம்‌” 
என்னும்‌ நூலுக்குச்‌ சிறப்புப்‌ பாயிரம்‌ அளிதிதுள்ளார்‌. 

கோவிலூர்ச்‌ சிதம்பர சாமியின்‌ மாணவரும்‌ துறவியுமான 


இராமசாமிச்‌ சாமி (19 ஆம்‌ நூ) நூற்றுக்கும்‌ மேற்பட்ட நூல்‌ 
களை ஆராய்ந்து அச்‌ சிட்டுள்ளார்‌. அவற்றுள்‌ சில வருமாறு: 


அவர்‌ 


| 
க்‌ 


சோடை 


63 


(1) ஒழிவில்‌ ஒடுக்கம்‌ (2) இலட்சணா விருதிதி (3) சீவன்‌ முக்திப்‌ 
பிரகரணம்‌ (4) நானாரிவ வாதக்‌ கட்டளை (5) 8தாசாரதி 
தாலாட்டு (6) சசிவர்ண சரிதிதிரம்‌ (7) சசிவர்ண போதம்‌ (8) 


“துவாதச நாம சங்கீர்த்தனம்‌. ஐந்திலக்கணங்களையும்‌ ஒன்று 


சேர்திதுப்‌ பஞ்சலட்சணம்‌ என்னும்‌ பெயருடன்‌ பதிப்பிதி 
துள்ளார்‌. கோவிலூர்‌ மடத்தில்‌ இருந்த பெருவாரியான ஏட்டுச்‌ 
சுவடிகளை எடுத்து அச்ட்டவர்‌ இவரே. ப்‌ 


8. திருப்புவனம்‌ வேதாந்த மடம்‌. 


இங்கு 20-ஆம்நூற்றாண்டின்‌ முற்பகு தியில்‌'இந்தமடதீதை 
நிறுவிய காசிநாதாந்த ஞானாச்சாரிய சுவாமிகள்‌ வேதாந்த 
சாத்திரங்களை கற்பித்தும்‌ மொழிபெயர்த்தும்‌ நூற்றுக்கு மேற்‌ 
பட்ட நூல்களை வெளியிட்டுல்ளரர்‌. இவர்கள்‌ அரிதின்‌.முயன்று 
திரட்டிய நூலகம்‌ இவர்கள்‌ காலத்திற்குப்பின்‌ கோவிலூருக்கு 
கொண்டுவரப்‌ பெற்றது. ஓ 


4. சிவானந்த சுவாமிகள்‌ வேதாந்தமடம்‌ (இளையான்குடி) 


இது கோவிலூர்‌ மடதிதின்‌ களைமடம்‌. இந்த மடதீதின்‌ 
குறா முதல்வர்‌ ஸ்ரீ-ல-ஸ்ரீ சிவானந்த ஞான தேசிக சுவாமிகள்‌ 
இயற்றிய நூல்கள்‌ வருமாறு. 


அச்சு இயற்றியவை 


சற்குரு பரமாலை 

கொடுமஷார்‌ திருப்புகழ்‌ 

இளையான்குடி. திருப்புகழ்‌ 

தெக்்ணரமூரித்தி ஸ்தோத்திரம்‌ 

சற்குமது சப்தரச மஞ்சரி 

மதுரை, குட்டைய ஞானதேசிக ஸ்வாமிகள்‌ மீது 
ஸ்தோத்திரம்‌ ்‌ 
7 இளையான்குடி மாற நயினார்‌ மீது சரிதிதிர 
ஸ்தோத்திர வரலாறு ்‌ 


நகு பெ 4 


அச்சு இயற்றவேண்டியன 


1: அன்பு நெறிவிளக்கம்‌ (என்ற) ஞான நெறி விளக்கம்‌ 
2 நால்வர்‌ திருமணி மாலை 
3. சிவலிங்க ஸ்தோதிதிரம்‌ 


64 


ஸ்தோதிீதிர கதம்பம்‌ 

சற்குரு பாமாலை 
அகிலாண்டேஸ்வரி ஸ்தோதிதிரம்‌ 
திருமூலநாதர்‌ மீது திருதிதாண்டகம்‌ 
சற்குரு ஸ்தேரதிதிரம்‌ 

௪ற்குரு அனுபூதி 
ஸ்ரீவானவந்தம்பாள் மீது அந்தாதி 
ஸ்ரீநாகநாத சுவாமிமீது அந்தாதி 


சேலை 


ப 6ூவி 0) 


பம்பம்‌ 


(5) நிரம்பவழகிய தேசிகர்‌ ஆதீனம்‌, துழாஷர்‌, 


இவ்வாதனம்‌ குன்றக்குடி என்னும்‌ தலத்தின்‌ தெற்கே 
அமைந்துள்ளது. துமாவூர்‌ ஒரு சிற்றூர்‌. இச்சிராமத்திற்குசி 
செல்ல நல்ல பாதை முதலியனதொன்றுமில்லை. ' குன்றக்குடி 
யிலிருந்து கால்நடையாகத்தான்‌ செல்ல வேண்டும்‌. 


இவ்வாதீனதீகார்‌ இல்லறவாரசிகளே, குடும்பத்தின்‌ 
முதற்பிள்ளையே தலைவராக வருவது மரபு. இவர்‌ தங்களிடம்‌ 
வரும்‌ நாட்டுக்கோட்டை நகரகிதார்‌ பெண்களின்‌ இட்சர 
குருவாக விளங்குகிறார்கள்‌. 1863 இல்‌ அன்பளிப்பாக கொடுக்கப்‌ 
பட்ட 100 ஏக்கர்‌ நிலங்களுள்ளன. அந்நிலங்களின்‌ உரிமையை 
ஆதனதீதார்‌ ஆண்டு வருகின்றனர்‌ இவர்கள்‌ ஆன்மார்த்த 
வழிபடுகடவுள்‌ வாஞ்சீஸ்வரர்‌ மங்கள ஈம்பாள்‌. 


இவ்வா௫னதிதை , தோற்றுவிதீதவர்‌ நிரம்பவழதிய 
தேசிகர்‌ என்பவர்‌. இவர்தம்‌ வரலாற்றை அபிதானசிந்தாமணி, 


தமிழ்ப்புலவர்‌ சரித்திரம்‌, இருப்பரங்பிரிப்புராண முகவுரை ' 


முதலியன வெவ்வேறு விதமாகக்‌ கூறுகின்றன. அவற்றினின்றும்‌, 
செய்திகளை ஒருவாறு சுருக்கிக்‌ கூறலாம்‌. 


நிரம்பவழயெ தேகக்‌ சோழ மண்டலதிீதில்‌ திருமறைக்‌ 
காட்டில்‌ சைவ வேளாளர்‌ குருமார்களாகிய அபிஷேகத்தர்‌ 
குலத்தில்‌ தோன்றியவர்‌, இவரது இயற்பெயர்‌ நிரம்பவழூயரீ. 
அவ்வூரிலுள்ள... அபிஷேசத்தர்‌ யாவரும்‌ வடமொழி, தமிழ்‌ 


மொழி இரண்டிலும்‌” புலவராக விளங்குறாரிகள்‌. இவரும்‌ , 


அவ்வூரிலேயே இருமொழியும்‌ பயின்றார்‌. இவர்‌ தம்‌ மரபுக்‌ 
கேற்றபடி சிவதீட்சை முதலியன பெற்று சைவசித்தாந்த சாத்‌ 
திரங்களைக்கற்கவிரும்பி அக்காலத்தில்‌ திருவாரூரில்‌ சிறப்புற்று 


விளங்கிய ஞானப்பிரகாசரையடைந்து அவற்றைக்‌ கற்று 
உணர்ந்தார்‌. 


65 


நிரம்பவழதியர்‌ இலக்கண இலகீகியநிகளிலும்‌ சைவசா தீ 
திரங்களிலும்‌ சிறந்து விளங்கினார்‌. சேதுபுராணம்‌ என்னும்‌ 
நூலை இவர்‌, சேதுபதியின்‌ வேண்டுகோளுக்கிணநிக, பாடி 
யருளினார்‌. திருப்பரங்கிரிப்‌ புராணம்‌, திருவருட்பயன்‌ உரை, 
சிவஞானசித்தியார்‌ உரை முதலியனவும்‌ இவர்‌ இயற்றியனவே. 


துமாவூரில்‌ நாட்டுக்கோட்டை நகரத்துப்‌ பெண்களின்‌. 
தீட்சா குருவாக இருந்து வந்திருக்கிறார்‌. இவ்விடத்திலேயே 
ஒரு மடாலயத்தையும்‌ நிறுவினார்‌. இவர்‌ பரம்பரையினரே 
இன்றும்‌ இவ்வூரில்‌ வசிதிது வருகின்றனர்‌. 


இவர்களுக்குப்பின்‌ வந்தவர்கள்‌ யாரும்‌ சிறப்பான நூல்‌ 
களோ செயல்களோ செய்ததாகத்‌ தெரியவில்லை. இவருடைய 
காலம்‌ கமலஞானபிரகாசர்‌ வாழ்ந்த 16ஆம்‌ நூற்றாண்டாகும்‌. 
மேலும்‌ இவருடைய சீடரான சம்மந்த முனிவர்‌ என்பவர்‌ 1592 
-இல்‌ திருவாரூர்ப்புராணம்‌ என்னும்‌ நூலியற்றி உள்ளார்‌. 
இதனாலும்‌ இவர்‌ 16ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ வாழ்நீதவர்‌ 
என அறியலாம்‌. இவர்‌ இயற்றிய நூல்களின்‌ விவரம்‌ வருமாறு. 


௮. சேதுபுராணம்‌ 


திரு இராமேசுவரத்தில்‌ கோயில்‌ கொண்டெழுந்தருளி 
யுள்ள இறைவன்‌ பெருமை முதலியவற்றைக்‌ கூறும்‌ நூல்‌ நாற்பத்‌ 
தொன்பது சருகீகங்களையும்‌ 3438 விருத்தங்களையும்‌ உடையது. 
இதனை யாவரும்‌ கற்றுணரக்கூடியநிலையில்‌ எளியசொற்களால்‌ 
பாடியுள்ளார்‌. பாக்கன்‌ சொல்லின்பமும்‌ யெரருளின்பமும்‌ 
உடையன. இப்போதும்‌, கோயிலின்‌ முன்‌, இந்நூல்‌ ஓதப்‌ 
பெறுகிறது. 


ஆ. திருப்பரங்கிரிப்‌ புராணம்‌ 

இது இருப்பரங்குன்றத்தில்‌ எழுந்தருளியுள்ள இறைவன்‌ 
பெருமையைக்‌ கூறும்‌ நூல்‌. பதினோரு சருக்கங்களையும்‌ 526 
விருதீதங்களையும்‌ உடையது. 
இ. திருவருட்‌ பயன்‌ உரை 


கொற்றவன்குடி  உமாபதிசிவாச்சாரியரர்‌ செய்த 
நாலுக்கு ஒரு பொழிப்புரை. 


செ--5 


66 


ஈ... சிவஞான சித்தியார்‌ உரை 


சிவஞான சித்தியார்‌ உரைகளுள்‌ இவர்‌ செய்த உரையை 
மற்ற சித்தியாருரை ஆசிரியர்கள்‌ பலவிடங்களில்‌ மறுத்து 
உரைக்கக்‌ காண்கின்றோம்‌. 


துழாவூர்‌ மடம்‌ -- இன்று 


நிரம்ப வழகய தேசிகருகிகுப்‌ பின்‌ முறையாக யார்‌ யார்‌ 
பட்டதிதுக்கு வந்தனர்‌ என்று திட்டமாக கூறுதற்குரிய சான்று 
கள்‌ இல்லை. 


துமாவூர்‌ மடம்‌ என்பது நகரத்தார்‌ பெண்கள்‌ உபதேசம்‌ 
கேட்பதற்காக ஏற்பட்டது. 


““நகரதிதார்‌ காவிரிப்பூம்பட்டினத்திலிருந்து வந்தபோது 
ஆடவர்‌ எண்ணிக்கைக்கு ஏற்பப்‌ பெண்கள்‌ இல்லாததால்‌ 
வேளாளப்‌ பெண்களைதி இருமணம்‌ கொள்ள விரும்பினர்‌. 
அவ்வாறு திருமணம்‌ செய்து கொடுப்பதற்கு வேளாளர்கள்‌ 
ஒரு நிபந்தனையுடன்‌ இசைந்தனர்‌. துழாவூரிலுள்ள தறிகள்‌ 
மடதீதில்‌ நகரத்தார்‌ பெண்கள்‌ உபதேசம்‌ கேட்டுக்கொள்ள 
வேண்டும்‌ என்பதே அந்த நிபந்தனை”? என்பது செவிவழிச்‌ 
செய்தி, ்‌ 

(குறிப்பு: நிரம்ப அழகிய தேசிகர்‌ ஆதீனம்‌ பற்றிய 
தகவல்களுக்கு ஆதாரம்‌ சென்னை லிங்கி செட்டித்‌ தெருவில்‌ 
உள்ள மறைமலை அடிகள்‌ நூல்‌ நிலையத்தில்‌ உள்ள 
கையெழுத்‌ துப்ப) 


6. குடைவரைக்‌ கோயில்கள்‌ 


குகைக்‌ கோவில்கள்‌ அமைத்த பெருமை பல்லவர்க்கு 


்‌ உண்டு. பல்லவர்‌ ஆட்‌ சியின்‌ தலைநகராக இருந்த இடங்கள்‌ 


நீங்கலாக, மிகுதியான இடைவரைக்‌ கோவில்கள்‌ செட்டி 
நாட்டிலேயே கா ணப்பெறுதின்றன. 


தேனி மலை 


தேனிமலையில்‌ குகைக்‌ கோவில்‌ உளது. இதன்‌ சுவரில்‌ 
ஜெயினக்‌ கடவுளாகிய அர்ஹத்தின்‌ உருவம்‌, அவர்‌ தலையில்‌ 
மூன்று குடைகளுடன்‌ இருக்கிறது. தேனூரீமலை என்பதே 
தேனிமலை: அருகேயுள்ள ஊரின்‌ பெயர்‌ தேனூர்‌. தேனூர்‌ 
மலை ஐங்குறுநூற்றில்‌ குறிக்கப்பட்டிருக்றெது. ்‌ 


மலையக்கோவில்‌ 


நற்சாந்துபட்டியை அடுத்த மலையக்கோவிலில்‌ பல்லவ 
கிரந்ததிதில்‌ கல்வெட்டொன்று இருக்கறது. இங்குள்ள குகைக்‌ 
கோவில்‌ முதலாம்‌ மகேந்திரவர்மன்‌ காலதீதில்கட்டப்பெற்றது 

மலையடிப்‌ பட்டியில்‌ எட்டாம்‌ நூற்றாண்டு ஓவியங்கள்‌ 
உள்ளன. இவற்றின்‌ சிறப்பைப்‌ பற்றி கல்ககீதர பல்கலைக்‌ 
கழகதிது நுண்கலைப்‌ பேராசிரியர்‌ நிகர்‌ ரஞ்சன்‌ ரே என்னும்‌ 
அறிஞர்‌ பாரதிய வித்யாபவன்‌ வெளியிட்டுள்ள History and 


Culture of the Indian People Vol.3. என்னும்‌ நூலில்‌ எழுதி 
யிருக்கிறார்‌. 


திகுமெய்யம்‌ 


திருமெய்யத்திலுள்ள கல்வெட்டுக்கள்‌ பல்லவரிகாலதிதில்‌ 
ஏற்பட்டன. 


குடுமியான்மலை 


குடுமியான்‌ மலையில்‌ இ. பி. ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ 
வாழ்ந்த பல்லவ மகேந்திரவர்மனது இசைவிளக்கக்‌ கல்வெட்டு 
வரலாற்றுப்‌ பும்‌ பெற்றதாகும்‌. அங்குள்ள குடைவரைக்‌ 
கோவில்‌ அற்புதமான வேலைப்பாடுடன்‌ அமைந்தது.* 


ரக, Tr 
*alarb Administration & Social Life Under the 


Pallavas, Dr. Meenakshi என்னும்‌ ஆராய்ச்சி நூலில்‌ காண்க, 


68 
பிள்ளையார்‌ பட்டி 
நகரக்‌ கோவில்களுள்ள ஊர்களில்‌ ஒன்றான பிள்ளையார்‌ 
பட்டியில்‌ பல்லவர்‌ அமைத்த குடைவரைக்கோவில்‌ இருக்கிறது. 
கி.பி. 680 முதல்‌ 668 வரை ஆண்ட முதலாம்‌ நரசிம்மவர்மன்‌ 
காலத்தில்‌ இத்திருப்பணி நிகழ்ந்திருகிகக்‌ கூடுமென ஆராய்ச்சி 
யாளர்‌ கம்பனடிப்பொடி கருதுவார்‌. இக்கோவில்‌ 13 ஆம்‌ 


நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ பிள்ளையார்‌ பட்டிக்‌ கோவில்‌ 
நகரத்தார்களுக்கு உரிமையாயிற்று. 


குன்றக்குடி 

குன்றக்குடியில்‌ குடைவரைக்‌ கோவில்‌ ஒன்று இருக்கிறது. 
பூங்குன்றம்‌ 

மகிபாலன்பட்டி -— நெற்குப்பைச்‌ சாலையிலுள்ள 


பூஙிகுன்றத்திலும்‌ புதுக்கோட்டை நகரத்துத்‌ திருக்கோகர்ணத்‌ 
திலும்‌ பிற இடங்களிலும்‌ குடைவரைக்‌ கோவில்கள்‌ உள்ளன. 


1 


7. சோழர்‌ காலம்‌ (கி, பி. 900-1300) 


சோழ மன்னர்களுக்கும்‌ நகரத்தார்களுக்கும்‌ மிகுதியான 
தொடர்பு இருந்தது. மனுநீதிச்‌ சோழராசன்‌ 'காலம்‌ முதல்‌ 
பூவந்திச்‌ சோழன்‌ காலம்‌ வரை, நகரத்தார்‌ காவிரிப்பூம்‌ 
பட்டிலதிதில்‌ மிகச்‌ சிறப்பாக வாழ்ந்து வந்தனர்‌. இன்றைய 
அமெரிக்க நாட்டில்‌, சிறுபான்மையினரான யூதர்களுக்கு அந்த 
அரசிடம்‌ உள்ள செல்வாக்கை உவமையாகச்‌ சொல்லலாம்‌. 
நகரத்தார்‌ எண்ணாயிரம்‌ குடும்பதீதார்‌ பூம்புகாரில்‌ வடக்குத்‌ 
தெருவில்‌ வாழ்ந்தனர்‌ என்பது வரலாறு, சோழ மன்னர்க்கு 
மகுடம்‌ சூட்டும்‌ உரிமையையும்‌ இச்சமூகத்தினர்‌ பெற்றிருந்த 
னர்‌ என்பர்‌. 


வெளிநாடுகளுடன்‌ தொடர்பு 


இராஜராஜ சோழனுடைய காலத்தில்‌ (கி.பி. 988-1014) 
நகரத்தார்‌ மத்தியதரைக்கடலினையடுதித நாடுகளுக்குச்‌ 
சென்று வியாபாரம்‌ செய்தனர்‌ என்று (எகிப்தில்‌ கிடைத்து 
இப்போது பாரிஸ்‌ மாநகரிலுள்ள ஓவர்‌ பொருட்காட்சி மண்ட 
பத்தில்‌ வைக்கப்‌ பெற்றுள்ள) படங்கள்‌ சிலவற்றிலிருந்து 
மறைமலை அடிகளார்‌ முடிவு செய்துள்ளார்‌. 


முதற்‌ குலோத்துங்கசோழன்‌ -காலதீதில்‌ திசையாயிரத்து 
ஐந்தூற்றுவர்‌ சுமத்திராவுக்குச்‌ சென்றிருந்ததாகச்‌ சுமத்திராத்‌ 
தீவிலுள்ள கல்வெட்டுக்களின்‌ வாயிலாக அறிகிறோம்‌. * 


சோழர்‌ காலத்தில்‌ தமிழ்நாட்டி ற்கும்‌ ஈழநாட்டிற்கும்‌ 
இடையே அமைந்த தொடர்பு செட்டிநாட்டுத்‌ துறைமுகங்‌ 
களான தொண்டி, பாசிப்பட்டினம்‌ வழியேயாகும்‌. பாண்டியர்‌ 
காலத்தில்‌ இத்துறைமுகங்கள்‌ சிறப்புற்றிருந்ததை இத்தாலிய 
யாத்திரிகரான மார்கேர போலோ எடுத்துக்‌ கூறியுள்ளார்‌. 
அவர்‌ தமிழ்நாட்டைப்‌ பற்றி எழுதி வைத்துவிட்டுப்‌ போயுள்ள 
விவரங்கள்‌ யாவும்‌ இராமநாதபுர மாவட்டத்தில்‌ சின்னாட்கள்‌ 
அவர்‌ தங்கியிருந்தபோது சேகரித்தவையே. 
* LOBOE TOEWA (SUMATRA) கி.பி. 1088, 
விவரம்‌ கே ஏ. நீலகண்ட சாத்திரியார்‌ எழுதிய*சோழர்‌?இரண்டாம்‌ 
தொகுதி. முதற்பகுதியில்‌ 421, 440 ஆம்‌ பக்கங்களில்‌ காண்க, 


a அவவ 


70 


கேரள சிங்க வளநாடு 


செட்டி நாட்டின்‌ ல பகுதிகள்‌ கல்‌ வாச நாடு என்றும்‌ 


சில பகுதிகள்‌ சேரள்‌ சிங்க வளநாடு என்றும்‌ இக்காலத்திலும்‌ 


இசைவுப்‌ பிடிமானங்களில்‌ எழுதப்படுகின்றன. இப்‌ பெயர்கள்‌ 
செட்டிநாடு சுங்கமில்லாச்‌ . சோழநாட்டின்‌ ஒரு பகுதியாக 
இருந்தபோது சோழ அரசர்களால்‌ வழங்கப்‌ பெற்றவை, சோழ 
மன்னர்கள்‌ ஒவ்வொரு மண்டலத்தையும்‌ பல வளநஈடுகளஈகப்‌ 
பிரித்திருந்ததாகவும்‌, ஒவ்வொரு வளநாடும்‌ இரண்டிரண்டு 
பேராறுகளுக்கு இடையில்‌ அமைந்திருந்த நிலப்பரப்பாகும்‌ 
என்றும்‌ ““முதற்குலே த்துங்க சோழன்‌”? என்னும்‌ நூலில்‌ டி.வி 
ச.தாசிவபண்டாரத்தார்‌ எழுதியிருக்றொர்‌. இதை நோக்க 
கேரள இங்க வளநாடு என்பது வெள்ளாற்றுக்கும்‌ வைகை 
ஆற்றுக்கும்‌ இடையிலுள்ள நிலப்பரப்பைக்‌ குறித்திருகிகக்கூடும்‌ 


குலோத்துங்க சோழன்‌ காலத்திலேயே நார்திதாமலை 
ஏற்பட்டது. நகரத்தார்‌ மலை என்பதே நார்த்தா மலை என 
மருவி வழங்கி வருகிறது. வணிகர்‌ பலர்‌ இல்‌ மலை மீதே 
வாழ்ந்தனர்‌. 


பொன்னமவராதிக்கு அருசேயுள்ள நகரப்பட்டிக்குச்‌ 
செல்லும்‌ வழியிலுள்ள அம்மன்‌ குறிச்சியில்‌ சோழர்‌ கோயில்‌ 


ஒன்று இருக்கிறது, இதைப்‌ பற்றிப்‌ பிற்சேர்க்கையில்‌ கூறியுள்‌ 


ளோம்‌, 


பொன்னமவராவதி- ' மேலைச்சிவபுரி சாலையிலுள்ள 
ஏனா தியில்‌ சோழர்‌ காலதீதுச்‌ வன்‌ கோவில்‌ இருக்கிறது. 


பொன்னமரா வதியிலும்‌ சோழ மன்னர்‌ கட்டிய சிவன்கோயில்‌ 
ஒன்று உண்டு, 


கொப்பனா பட்டியிலிருந்து கூழிபிறை செல்லும்‌ சாலை 
யில்‌ சுற்தரம்‌ என்னும்‌ சிற்றூர்‌ உள்ளது. 


s 3 இங்குள்ள 
தான்தோன்றி ஈசுவரர்‌ கோவிலிலுள்ள இராஜராஜ 
சோழன்‌ காலத்துக்‌ கல்வெட்டு இக்கோவிலுக்கு நகரதீதார்‌ 


பொன்‌ வழங்கியதைகி கூறுகிறது. 
பிற தொடர்புகள்‌ 


இராஜராஜ சோழன்‌, குலோத்துங்க சோமன்‌ ஆதிய 
இருவருடைய கல்வெட்டுக்களும்‌ குன்றக்குடியில்‌ உள்ளன, 


NR ரல்‌ 


71 


சோழர்‌ காலதிதில்‌ சாளுக்கியர்‌ ஆட்சிக்குட்பட்ட நாடு- 


களுக்கு நகரத்தார்‌ சென்று வாணிகம்செய்வாராயினர்‌. அதன்‌ 
பயனாக :*வராஈகன்‌'? என்னும்‌ நாணயம்‌ தமிழ்‌ நாட்டுக்கு 
வந்தது. அதன்‌ மதிப்பு ரூ 3.50. இன்று அந்த நாணயம்‌ செலா 
வணியில்‌ இல்லாவிட்டாலும்‌, அச்சொல்‌ செலாவணியாக 
இருந்து வருகிறது. ஒருவருக்கு ஒராயிரம்‌ வராகன்‌ சம்பளம்‌ 
என்றால்‌, (மூன்று ஆண்டுகளுக்கு) ரூ 3, 500 ஊதியம்‌ என்பது 
பொருள்‌. 


சோழர்களுடைய முறையைப்‌ பின்பற்றி, இக்காலத்தி 


லும்‌ செட்டிநாட்டில்‌ நகரக்‌ கூட்டங்கள்‌ நடைபெற்று வரு. 


கின்றன; வட்டகை, கரைஎன்னும்‌ பிரிவுகளும்‌ நிலவுகின்றன. 


சோழர்‌ பயன்படுத்திய “நாய்ச்சியார்‌” என்னும்‌ சொல்‌ 
செட்டிநாட்டில்‌ வழக்கதிதில்‌ இருக்கிறது. பெண்‌. மக்களுக்கு 
நாச்சி, நாச்சியார்‌ அம்மை என்றும்‌ ஆடவர்க்கு நாச்சியப்பன்‌ 
என்றும்‌ பெயர்‌ இடுவர்‌. *₹₹ உக்கிராணம்‌”? என்னும்‌ சொல்லைப்‌ 
பண்டகசாலை என்னும்‌ பொருளில்‌ பாமரரும்‌ பயன்படுத்தி 
வருகின்றனர்‌. “பெண்டுகள்‌?” என்னும்‌ சொல்‌, மனைவி 
என்னும்‌ பொருளில்‌ வழங்கி வருகிறது. இச்சொல்‌, முதல்‌ 
இராஜராஜ சோழனுடைய கல்வெட்டில்‌ காணப்படுகிறது. 
தென்னிந்தியக்‌ கல்வெட்டில்‌ இரண்டாம்‌ தொகுதி இரண்டரம்‌ 
பக்கதீதில்‌ இக்‌ கல்வெட்டு அச்சிடப்‌ பெற்றிருக்கிறது. உரிய 
பகுதியாவது: 

“நாம்‌ எடுப்பிச்சத்‌ திருக்கற்றளி ஸ்ரீராஜராஜேஸ்வர 


முடையார்க்கு 
நாம்‌ குடுத்தனவும்‌ அக்கன்‌ குடுத்தனவும்நம்‌ 


பெண்டுகள்‌ குடுத்தனவும்‌!? - 


வட்டம்‌, வாசி என்ற சொற்கள்‌ செட்டிநாட்டில்‌ மிகுதி 
யாக வழங்கி வருகின்றன. சில்லறை மாற்றிக்‌ கொடுப்பதற்கும்‌, 


கள்ள நாணயம்‌ இல்லை என்று பொறுப்புச்‌ சொல்வதற்கும்‌.” 


ஓர்‌ ஊரில்‌ பெற்றுக்‌ கொண்ட பணத்தைப்‌ பிறிதொரு ஊரில்‌ 
கொடுப்பதற்குப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ கழிவுத்‌ தொகைக்கும்‌ 
வட்டம்‌, வாசி என்று பெயர்‌. இவ்வாறு வட்டம்‌ வாங்கும்‌ 
வழக்கம்‌ சோழர்காலத்திலேயே ஏற்பட்டது. திருஞானசம்பந்த 


சுவாமிகள்‌, “*வரசதரவே.கா௪ நல்குவீரீ-மாசின்‌ மிழலையீர்‌ ' 


72 


-ஏசவில்லையே?? என்று பாடியிருப்பதையும்‌ இங்கே குறிப்பிட 
லாம்‌. (இரு இருக்குகீ குறள்‌ பதிகம்‌ 92:1) 


செட்டிநாட்டிலுள்ள ௨. சிறுவயல்‌ என்னும்‌ ஊர்‌ உய்யக்‌ 
கொண்டான்‌ என்ற சோழ அரசன்‌ பெயரால்‌ ஏற்பட்ட செறு 
வயல்‌ என்று கூறுவர்‌. 


பட்டினத்தடிகள்‌ 


பொருட்‌ செல்வத்தையெல்லாம்‌ துறந்து, துறவறச்‌ 
செல்வராக விளங்கிய பட்டினத்தடிகள்‌ நகரத்தார்‌ சமூகத்தைச்‌ 
சேர்ந்தவரே.* நகரக்‌ கோவில்களுள்‌ ஒன்றான இளையாற்றக்‌ 
குடியில்‌, ““பட்டினசாமி வகுப்பு”? என ஒரு பிரிவு உண்டு. இப்‌ 
பிரிவினரின்‌ குல முதல்வர்‌, பட்டினத்தடிகளே ஆவர்‌, 


தென்னிந்தியக்‌ கல்வெட்டுகள்‌ எட்டாம்‌ தொகுதியில்‌ 


425முதல்‌ 442வரை இருப்பவை பிரான்மலைக்‌ கல்வெட்டுக்கள்‌. 
இவற்றுள்‌ 422-ஆம்‌ கல்வெட்டு சொக்கநாதர்‌ கோவில்‌ தெற்குச்‌ 


சுவரில்‌ உள்ளது. வணிகர்‌ சேர்ந்து அறம்‌ செய்யக்‌ கையெழுதி 
திட்டதைத்‌ தெரிவிக்கும்‌ இக்கல்வெட்டில்‌ பட்டினத்தடி.களின்‌ 
பெயரும்‌ குறிப்பிடப்‌ பெற்றிருக்கிறது. 
““ரமுடையார்‌ உடைய பிள்ளை பெராம்‌ பூருடையார்‌ 
தாதர்‌ காளையர்‌ காவுப்‌ பெருந்தெரு 
பட்டின சுவாமிகள்‌ வணிகர்‌ மாதர்கள்‌ 


சொக்க ஞானசம்பந்தர்‌ எறிபடைறல்லூர்‌” * 


வரி 29 

பட்டினதிதடிகளுக்குக்‌ காவிரிப்‌ பூம்பட்டினத்தில்‌ வீடு 
இருந்த செய்தியும்‌, சிதம்பரம்‌ செட்டியார்‌ மனைவியாகிய 
i ற சிவகலையம்மையாரை அவர்‌ 

ம்‌ அவர்‌ வரலாற்றில்‌ உள.பட்டினத்‌ 
கேள்விப்பட்டதும்‌ அவரது உற்றார்‌ 
எய்தியதாகவும்‌ வரலாறு கூறுகிறது, 
பெரியதொரு மடம்‌ அமைத்திருப்‌ 
ல்‌ பட்டினத்தடிகளின்‌ பரம்பரை 
நகரத்தார்‌ சமூகத்தில்‌ பட்டினசாமி 
*பட்டினத்தார்‌ என்ற பெயரில்‌ பல 

கள்‌, ஆராய்ச்சிகள்‌ வெளிவந்துள்ளன. 


யினர்‌ என்றகாரணகீதால்‌ 


ர்‌ இருந்ததாகவும்‌ வரலாறு 


ட 


தி 


93 


வகுப்பைச்‌ சேர்ந்த ஒருவர்‌ இன்றளவும்‌ அறஙிகாவலர்‌ ஒருவ 
சரக இருந்து வருவதும்‌ இங்கே குறிப்பிடத்‌ தகுந்தவை. 


காவிரிப்‌ பூம்பட்டினத்திலும்‌ . நகரத்தார்‌ ஒரு மடம்‌ 
அமைத்து, பட்டினத்தடிகளின்‌ நினைவைப்‌ பதிது நாள்‌ விழா 
வாக ஆண்டுதோறும்‌ கொண்டாடி வருகின்றனர்‌. 


தாயாரை *“ஆத்தாள்‌'” என அழைப்பது நகரத்தார்‌ 
களிடையே வழக்கமாக இருந்து வருகிறது. பால்மணம்‌ மாறாப்‌ 
பச்சிளங்குழந்தைகள்‌, **ஆத்தாத்தா அன்பாத்தா கஞ்சிஊதிதிக்‌ 
காப்பாதிது'” என்று மழலை மொழியில்‌ சொல்லுவர்‌. பட்டினத்‌ 
தடிகள்‌ தம்‌ பாடலில்‌ தாயாருக்குத்‌ தகனக்கிரியை செய்தது 
பற்றி, “அரிசியோ நானிடுவேன்‌ ஆத்தாள்தனக்கு வரிசையிட்டுப்‌ 
பார்தீதுமகிழாமல்‌?” என்று குறிப்பிட்டிருக்கிறார்‌. தேட்டேது 
மில்லை என்ற சொல்லையும்‌ அவர்‌ கையாண்டிருக்கறார்‌. 
தேட்டு என்பது பொருள்‌ தேடுதலைக்‌ குறிக்கும்‌. இவ்விரு 
சொற்களையும்‌ இன்றளவும்‌ நகரதிதார்‌ சமூகத்தார்‌ பயன்‌ 
படுதிதி வருகின்றனர்‌. 


பட்டினத்தடிகள்‌ இயற்றிய நூல்களாவன: கோயில்‌ 
நான்மணிமாலை, திருக்கழுமல மும்மணிக்கோவை, திருவிடை 
மருதூர்‌ மும்மணிக்‌ கோவை, திரு ஏகம்பமுடையார்‌ 
திருவந்தாதி, தருவொற்றியூரீ ஒருபா ஒருபஃது ஆ௫யவை. 


கோனாபட்டு கற்பக விநாயகர்‌ கோவிலில்‌ பட்டினத்‌ 
தடிகள்‌ வரலாறு பாடல்களாகப்‌ பதிக்கப்பட்டிருக்கிறது. 


8. பாண்டியர்‌ காலம்‌ [கி.பி. 300-1700] 


சங்கம்‌ வைத்துத்‌ தமிழ்‌ வளர்த்த பகுதி 


தமிழ்‌ மூவேந்தரான சேர சோழ பாண்டியருள்‌ சடிகம்‌ 
வைத்துத்‌ தமிழ்‌ வளர்த்த பெருமை பாண்டியர்க்கே உரியது. 
அப்பாண்டியரால்‌ ஆளப்‌ பெற்ற பாண்டிய நாட்டின்‌ ஒரு 
பகுதி செட்டி நாடு. 


“பாண்டிய நின்‌ நாட்டுடைத்து நல்ல தமிழ்‌?” என்ற 
செரற்றொடரும்‌ பாண்டி நாட்டுக்கும்‌ தமிழுக்கும்‌ உள்ள 
தொடர்பை வலியுறுத்துகிறது. மேலும்‌ இளங்கோவடிகள்‌ 
(சிலப்பதிகாரம்‌ நாடு காண்‌ காதைவரி 58) சேக்கிழார்‌(பெரிய 
புராணம்‌ திருநாவுக்கரசர்‌ புராணம்‌ பாக்கள்‌400, 412 மூர்த்தி 
நாயனார்‌ புராணம்‌ பாக்கள்‌ 12,13) கம்பர்‌ (நாடவிட்டபடலம்‌) 
ஆகிய பெரும்‌ புலவர்களும்‌ பாண்டி நாட்டையே செந்தமிழ்‌ 
நாடென்று சிறப்பிதிதுள்ளனர்‌. 


பாண்டியரின்‌ அழைப்பு 


சோழ நாட்டில்‌ சருடனும்‌ சிறப்புடனும்‌ வாழ்ந்து வந்த 
நகரத்தார்‌ பாண்டிய மன்னர்களின்‌ அழைப்புக்‌ கணங்கியே 
பாண்டி நாட்டுக்கு வருவாராயினர்‌. பாண்டிய மன்னர்கள்‌ 
அவர்களுக்கு வழங்கிய இளையா ற்றக்குடி முதலிய ““நகற??றி 
களிலேயே தங்கள்‌ கோவில்களை அமைத்துக்‌ கொண்டு நெடுங்‌ 
காலம்‌ ஏழுபிரிவுகளாகவும்‌ பின்னர்‌ பிள்ளையார்‌ பட்டில்‌ 
கோயில்‌ இரணிக்கோயில்‌ என்பன ஏற்பட்டு ஒன்பது பெரும்‌ 
பிரிவுகளாகவும்‌ வாழ்ந்து வருகின்றனர்‌.சோழ நாட்டிற்‌ போலப்‌ 
பாண்டிய நாட்டிலும்‌ வாணிகம்‌ செழிக்கச்‌ செய்தனர்‌. 


வாணிகச்‌ செழிப்பு 


பாண்டியர்‌ ஆட்சியில்‌ வாணிகம்‌ சிறந்திருந்ததை 
மார்கோ போலோ குறிப்பிட்டுள்ளார்‌. முத்துக்ளாலேயே 
பாண்டியர்க்குப்‌ பெரு வருவாய்‌ கிடைத்தது. செட்டியார்கள்‌ 
முதிது முதலிய பொருள்களை வியாபாரம்‌ செய்து வந்ததும்‌ 


75 


இங்கே கருத்திற்‌ கொள்ளத்தக்கது. முதிது, முத்தையா, 
முத்தப்பன்‌, முதிதுக்கறாப்பன்‌, முதிதாத்தாள்‌ என்ற பெயர்கள்‌ 
முசிதுவாணிகத்‌ தொடர்பால்‌ ஏற்பட்டன. 


“எட்டிச்‌ சாத்தன்‌? 


எட்டி என்னும்‌ சிறப்புப்‌ பெயர்‌ வணிகர்க்குப்‌ 
பாண்டியரால்‌ கொடுக்கப்‌ பெற்றதை இந்நூலில்‌ ஏற்கெனவே 
தெரிவித்துள்ளோம்‌, மாரன்மரசக் கர கோலாகலன்காலதிஇல்‌ 
““எட்டிச்‌ சாதிதன்‌”' என்ற அரசியல்‌ தலைவனுக்குப்‌ பரிசில்கள்‌ 
வழங்கப்‌ பெற்றன. 


நெடுஞ்சடையன்‌ பராந்தகன்‌ காலத்திலிருந்த அரசியல்‌ 
தலைவர்களில்‌ ஒருவனுக்கு ஏனாதிசாத்தன்‌ சரதிதன்‌ என்னும்‌ 
பெயர்‌ இருந்தது, ஏனாதி என்னும்‌ இச்‌ சிற்றூர்‌ சன்மார்க்க 
சபையால்‌ புகழ்‌ பெற்ற மேலைச்‌ இவபுரியிலிருந்து பொன்‌ 
னமராவதிக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ உளது. அந்த ஊரினரரன 
சாதீதன்‌ சாத்தன்‌ என்னும்‌ அரசியல்‌ தலைவர்க்குப்‌ பாண்டியர்‌ 
பரிசளித்தனரெல்பது வரலாறு. 


காளையார்‌ கோவிலுசிகும்‌ பாண்டியர்க்கும்‌ உள்ள 
தொடர்பையும்‌ கானப்‌ பேரெயில்‌ கடந்த உக்கிரப்‌ பெருவழுதி 
என்னும்‌ சொற்றொடரைப்‌ பற்றியும்‌ முன்னரே குறிப்பிட்டுள்‌ 
ளோம்‌. சுந்தர பாண்டியனுடைய அரியல்‌ அலுவலர்‌ ஒருவர்‌ 
இவ்வூரைச்‌ சேர்ந்தவரே ஆவார்‌. அவர்‌ பெயர்‌, திருக்கானப்‌ 
பேருடையால்‌ மழவ சக்கரவர்தீதி என்பதாகும்‌. 


கல்வெட்டுக்கள்‌ 


சடையவர்மன்‌ வீர பாண்டியனது ஆட்சியின்‌ 23-ஆம்‌ 
ஆண்டு முடியவுள்ள கல்வெட்டுக்கள்‌ புதுககாட்டைப்பகுதி 
யிலேயே உள. 14-ஆம்‌ நூற்றாண்டில்‌ மதுரையை ஆண்ட 
முஸ்லிம்‌ மன்னர்களின்‌ ஆட்சியைக்‌ குறிக்கும்‌ கல்வெட்டுக்கள்‌ 
இராங்கியதீதிலும்‌ பனையூரிலும்‌ உள்ளன. 


வெளிநாட்டுத்‌ தொடர்பு 
விசய நகரப்‌ பேரரசுக்‌ காலத்தில்‌ தாய்லநீதுக்கும்‌ 


அங்கோர்‌ வாட்டு முதலிய பகுதிகளுக்கும்‌ நகரத்தார்‌ சென்று 
தமிழர்‌ பெருமையைப்‌ பரப்புவாராயினர்‌. 


76 
ஏழகப்படை 


பாண்டிய நாட்டுக்குப்‌ பெரும்புகழ்‌ தந்த ஏழகப்படை 
செட்டிநாட்டிலுள்ள சுழநிவாசல்‌ என்னும்‌ ஊரில்‌ இருந்தது. 
இவ்வூர்‌ காரைக்குடிக்கு அருகே இருக்கிறது. கழநி வாசல்‌ 
குடியார்‌ என்ற பிரிவும்‌ செட்டியார்களுள்‌ இளையாற்றக்‌ 
குடிக்கோவில்‌ புள்ளிகளில்‌ இருந்து வருகிறது, கழனி வாசல்‌ 
குடிப்‌ பிரிவினர்‌ ஆட்சியில்‌ இளையாற்றக்குடியில்‌ உள்ள 
பெருமாள்‌ கோவிலுக்கு ஏழசப்‌ பெருமாள்‌ விண்ணகரம்‌ என்று 
பெயர்‌ வழங்குதிறது. 

1956 ஜனவரியில்‌ வெளியான கலைமகள்‌" இதழில்‌ 
கம்பனடிப்பொடி சா, கணேசன்‌ அவர்கள்‌ எழுதியுள்ள 
கட்டுரையின்‌ ஒரு பகுதி வருமாறு 


“இங்கே (கழநிவாசலில்‌) வசித்த நாட்டுக்‌ கோட்டை 
நகரதிதார்கள்‌ தொகை நிலையால்‌ ஐஞ்ஞற்றுவர்‌ என்றும்‌ 
வகை நிலையால்‌ எழுவகையார்‌ அல்லது ஏழகத்தார்‌ 
என்றும்‌ குறிப்பிடப்‌ பெற்றார்கள்‌. அவர்களுக்குள்ளே ஒரு 
பிரிவினரான, அதாவது எழுவகை நகரத்தார்க்குள்‌ ஒரு 
வகசையினரான வயிரவன்‌ கோயிலார்க்கு ஏழகப்‌ பெருந்‌ 
தெருவான வீரபாண்டி யபுரமுடையார்‌ என்ற கோத்திரப்‌ 
பெயர்‌ வழங்கி வருகிறது. அதுவன்றியும்‌ அவர்களின்‌ உட்‌ 
பிரிவு மூன்றுக்கும்‌ சிறுகுளத்‌ தூருடையார்‌, கழனிவா 
யிலுடையார்‌, மருகேந்திரபுரமுடையார்‌ என்ற பெயர்கள்‌ 
வழங்கி வருகின்றன.” 

ஏழகப்‌ படையின்‌ கோட்டைக்குக்‌ கீழ்பால்‌, மக்கள்‌ 

வாழ்ந்த ஊரே இன்றைய கோட்டையூர்‌. 


கம்பன்‌ அடிப்பொடி அவர்கள்‌, 1978-ஆம்‌ ஆண்டில்‌ 
வெளிவந்தகோவிலூர்‌ திருக்குடநீராட்டுமலரில்‌ பின்வருமஈறு 
எழுதியிருக்கிழார்கள்‌;- 


“இப்பொழுது உள்ள கோவிலூர்‌ என்பது தமிழ்‌ 
நாட்டில்‌ 10-ஆவது நூற்றாண்டில்‌ மிகப்‌ பிரபலமாக இருந்த 
கழனிவாயில்‌ என்ற ஏழகப்பெருந்‌ தெருவின்‌ ஒரு பகுதி 


யாகும்‌. இந்த ஏழகப்‌ பெருந்தெருவில்‌ பல ஆலயங்கள்‌ 
அன்று புகழுடன்‌ விளங்கின. அவற்றுள்‌ கொற்றவாள்‌ 
ஈசர்‌ கோயில்‌ என்னும்‌ ஆலயமும்‌ ஒன்று, ம 
ஏழகப்‌ பெருமாள்‌ விண்ணகரம்‌, 


மற்றொன்று 


12 


77 


இவை அல்லாமல்‌ கொற்றவை கோயில்கள்‌ சிலவும்‌ 
இங்கு இருந்தன. இப்போது பெருவளர்ச்சிெயடைந்திருக்கும்‌ 
காரைக்குடி நகரம்‌ இதனுடைய ஒரு பகுதியே ஆகும்‌. 

இன்று வரலாற்றுப்‌ பெருமை மிக்கதும்‌, மிக்க வீரம்‌ 
செறிந்ததுமான ஏழகப்‌ பெரும்படை இங்குதான்‌ இருந்தது. 
அந்தப்‌ பெரும்‌ படைதான்‌ மூன்றாம்‌ குலோத்துங்க சோழ 
னுக்கும்‌ குலசேகர பாண்டியனுக்கும்‌ நனடபெற்ற பெரும்‌ 
போரில்‌ சதுர்வேதமங்கலம்‌ என்று இன்று வழங்கும்‌ 
மட்டியூருக்குப்‌ பக்கத்தில்‌ பொருதி சோழப்‌ படைக்குப்‌ 
பெருஞ்சேததீதை உண்டாக்கியதாகும்‌. இந்தப்‌ படை அக்‌ 
காலத்து முறைப்படி தனவணிகர்களைச்‌ சார்ந்து அவர்‌ 
களால்‌ பேணிப்‌ பரிபாலிக்கப்‌ பட்ட படையாகும்‌. 


இடைஇரு வகையோர்‌ அல்லது 
படை வகை பெறார்‌ என்மனார்‌ புலவர்‌ 


- தொல்காப்பியம்‌ 


க்திதிரியர்‌, நாட்டைக்‌ காக்கும்‌ பொறுப்பு ஏற்றுப்‌ 
படை வைத்துக்‌ கொள்ளுவர்‌. வைசியர்‌, தங்களுடைய 
வாணிகத்தைக்‌ காக்க, படை வைத்துக்‌ கொள்ளுவர்‌.* 
நாட்டுக்கு அபாயம்‌ விளைந்தால்‌ அப்போது இரு படை 
களும்‌ நாட்டைக்‌ காக்க ஒன்று பட்டுப்‌ போரிட வேண்டும்‌, 


* Private Army or Regiment 


9. அண்ணாமலை அரசர்‌ 


இந்த நூற்றாண்டில்‌ தமிழுக்கு ஏற்றம்‌ கொடுக்க ஒல்லும்‌ 
வகையால்‌ எல்லாம்‌ உழைத்த பெருமகன்‌ செட்டிநாட்டரசர்‌ 


இராசா சர்‌ சா. ராம, ம. ௮. அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ 
ஆவார்‌. இவர்‌ காலம்‌ 1881 முதல்‌ 1948வரை. 


இளமையிலேயே இவர்‌ குமிழ்‌ ஆர்வம்‌ மிக்கவராக விளங்‌ 
கினார்‌. 


மீனாட்சி தமிழ்க்‌ கல்லூரி J 


தமிழ்‌ வித்துவான்‌ தேர்வு எழுத விரும்புபவர்கள்‌, கல்விக்‌ 
கூடம்‌ ஒன்றில்‌ முறையாகச்‌ சேர்ந்து பயில வசதியாக 
சிதம்பரத்தை அடுத்த திருவேட்‌ களத்தில்‌ (1929இல்‌ தான்‌ அது 
்‌ i ற்று) வள்ளல்‌ அண்ணாமலையார்‌ 
1924-ஆம்‌ ஆண்டில்‌ ஒருசல்லூரி தொடங்கினார்‌. மகாமகோ 
வே. சாமிநாத ஐயர்‌ அவர்கள்‌ இந்தக்‌ 
கல்லூரியின்‌ முதல்வராகப்‌ பணியாற்றினார்கள்‌. 


தமிழுக்கு அரியா சனம்‌. 


1929_ இல்‌ பல்கலைக்கழகம்‌ உருவாயிற்று. அதன்‌ ஒரு 
பகுதியாக, தமிழ்ப்புலம்‌ நிறுவப்பெற்று, பேராசரியக கட்டில்‌ 
அமைக்கப்‌ பெற்றது. தமிழுக்கு என்று ஒரு பேரா சிரியக்‌ கட்டில்‌ 
ஏற்பட்டது அதுவே முதன்‌ முறையாகும்‌, 


தற்குரிய பாடத்திட்டம்‌, முதல்‌ தடவையாக அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்கழகத்தில்‌ வகுக்‌ 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழக வெள்ளி விழா நிகழ்ச்சி 
களை வெள்ளிதிதிரைப்படமாஃ நான்‌ (இந்நூலாசிரியர்‌) எடுத்‌ 
தேன்‌. மேற்கூறிய நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்தும்‌ வகையில்‌ 
“இம்தியா. 1960 இல்‌ சுதழ்துரம்‌ ஜெற்றது, !சமிழ்மொழ்‌. 
அமைத்‌ தளைகளிலிருந்து அதற்கு 18 ஆண்டுகள்‌. முன்னே 
விடுதலை பெற்றது. விடுவித்‌ தவர்‌ அண்ணாமலை அரசர்‌?” என்று 
அதித வசனத்தில்‌ குறிப்பிட்டிருந்தேன்‌. 


79 


விபுலானந்தர்‌ 


தமிழ்ப்‌ பேராசிரியராக யாரை நியமிப்பது? தகுதியும்‌ 
திறமையும்‌ உடைய ஒருவர்‌ சந்திரமண்டலத்தில்‌ இருந்தாலும்‌ 
அவரை அழைத்துவந்து, அண்ணாமலையில்‌ அமர்தித அரசர்‌ 
உறுதி கொண்டார்‌, அவர்‌ இயல்பு அத்தகையது. 


தொழில்‌ தொடர்பாக ஈழநாட்டுக்குச்செல்லும்போதெல்‌ 
லாம்‌, விபுலானற்த அடி.களின்‌ முத்தமிழ்ப்‌ புலமையையும்‌, மும்‌ 
மொழி அறிவையும்‌ பற்றி அரசர்‌ கேள்விப்பட்டிருந்தார்‌ - 
அவரையே, தமிழ்ப்‌ பேராசிரியராக நியமிக்க விரும்பினார்‌. 


- எனினும்‌ அவரை அணுசவில்லை. 


அடிகள்‌ இராமகிருஷ்ண மடதிதில்‌ சேர்ந்து அதன்‌ சட்ட 
திட்டங்களுக்கு உட்பட்டு, ஆன்மீகப்பணிகள்‌ செய்து கொண் 
டிருந்ததை அரசர்‌ அறிந்திருந்தார்‌. எனவே அரசர்‌ திடீரென்று 
கல்கத்தாவிற்குச்‌ சென்றார்‌. பேலூரில்‌ உள்ள இராமகிருஷ்ண 
மடதீதின்‌ தலைமை நிலையத்துற்குப்‌ பேசய்‌, மடத்தின்‌ 
தலைவரை முறைப்படிவணங்கினார்‌. தாம்‌ ஒருபல்கலைக்கழகம்‌ 
தொடங்கியிருப்பதையும்‌, தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ ஒருவரை 
நியமனம்‌ செய்ய விரும்புவதையும்‌ அதற்கு இரா மகிருஷ்ணமடத்‌ 
தின்‌ தலைவருடைய உதவி தேவை என்பதையும்‌ கூறினார்‌. 


தலைவர்‌ விவரங்களைக்‌ கேட்டார்‌, “தங்களிடம்‌ அவர்‌ 
(விபுலானந்தரிடம்‌) இசைவு கெரிவித்திருந்தால்‌ எங்களுக்கு 
ஒரு தடையும்‌ இல்லை” என்று மடத்தின்‌ தலைவரான 
அந்தப்‌ பெருந்துறவி கூறினார்‌. ்‌ 


““விபுலானந்தருக்கு இச்‌ செய்தி ஒன்றும்‌ தெரியாது. 
மடத்தில்‌ துறவியாக இருப்பவர்‌ ஒருவரை நான்‌ அணுகுவது 
முறையாகுமா? உடநிகளுடைய ஊழியரை விடுவிக்கும்‌ உரிமையில்‌ 
நான்‌ தலையிடலாமா??'என்று அரசர்‌ கூற, துறவி மனம்‌ 
நெகிழ்ந்தார்‌, 


“விபுலானந்தர்‌ இப்போது இமயமலையின்‌ அடிவாரதீ 
தில்‌, இராமதிருஷ்ண மடத்‌ துப்‌ பணிகளைக்‌ கவனித்துக்கொண் 
டிருக்கிறார்‌. “பிரபுத்த பாரதா” என்னும்‌ ஆங்கில இதழின்‌ 
ஆசிரியப்‌ பொறுப்பையும்‌ ஏற்றுக்கொண்டிருச்றாரி.அவருக்கு த்‌ 
தங்கள்‌ கருக்கை இன்றே தெரிவிப்போம்‌. அவர்‌ விரும்புவார்‌ 
ஆயின்‌ உடனே விடுவித்து உங்கள்‌ எண்ணத்தை மகிழ்ச்சியோடு 
நிறைவேற்றுவோம்‌'? என்று பெருந்துறவி கூறினார்‌. 


80 


இதன்‌ விளைவாக, விபுலானந்தரின்‌ தமிழ்‌ அறிவு, தமிழ்‌ 
தாட்டுக்குப்‌ பயன்பட்டது. யாழ்‌ நூல்‌ வெளிவந்தது. ஈழத்து 
மாணாச்கயர்‌--இரு பாலாரும்‌-உயர்‌ தமிழ்‌ கற்கவும்‌ இசை 
பயிலவும்‌ அண்ணாமலை நகருக்கு ஆண்டுதொறும்‌ வருவா 


“கா,சு ? 


நிகரற்ற தமிழ்ப்‌ புலமை பெற்றிருந்த கா.சுப்பிரமணிய 
பிள்ளை, எம்‌.எல்‌ என்னும்‌, சட்டத்துறையில்‌ உயர்பட்டம்‌ 
பெற்றிருந்ததால்‌, கல்கத்தாவில்‌ சட்டக்கல்லூரியில்‌ பணி 
யாற்றிக்‌ கொண்டிருந்தார்‌. அவரை அண்ணாமலை அரசர்‌ 
தமிழ்ப்பேரஈசிரியராக நியமித்துத்‌ தமிழ்நாடெங்கும்‌ செல்லும்‌ 
காச? ஆக உலாவரச்‌ செய்தார்‌. 


காவலர்‌ பாரதியார்‌ 


ஓடிவிளையாடும்‌ பருவத்‌ திலேயே கவியரசர்‌ சுப்பிரமணிய 
பாரதியாருடன்‌ கூடி விளையாடியவர்‌ எட்டையபுரத்துச்‌ 


ஈடுபட்டுவந்த போதிலும்‌,சோமசுந்தரபார தியார்‌,தொழிலரல்‌ 
அதகிகறிஞராகவும்‌ அரசில்‌ சார்பால்‌ தேசிய இயக்கத்தைத்‌ 
சார்ந்தவராகவும்‌ திகழ்ந்தார்‌, செல்வச்‌ செழிப்பில்‌ மிதந்து 

காண்டிருந்த சோமசுந்தர பாரதியாரை, அரசர்‌ பல முறை 
சந்தித்து அவர்‌ தம்‌ வருவாயைத்‌ தியாகம்‌ செய்து தமிழ்ப்‌ 
பேராசிரியர்‌ பதவியை ஒப்புக்‌ கொள்ள வேண்டுமென்று 
வற்புறுத்தி அவரை இணங்க வைத்தார்‌. 


இதன்‌ விளைவுகள்‌ தமிழ்நாட்டையே குலுங்க வைத்தன, 
பண்டிதமணி 


9 மகத்தில்‌ பணிபுரியுமாறு அவரை 
அழைத்தார்‌, பொருள்‌ வள ச்துடன்‌ வாழ்ந்து வந்த பண்டித 
மணி ஏதாவது ஒரு சாக்குச்‌ சொல்லி, காலந்தாழ்த்தி வந்தார்‌, 


81 


நகரதீதார்‌ எவரும்‌ ஆசிரியப்பணிக்குச்‌ சென்ற தில்லை என்று 
சொல்லிதீ தப்பிக்கப்‌ பார்தீதார்‌. நீங்களே வழிகாட்டுநிகள்‌” £ 
என்றார்‌ அரசர்‌. 


“ஏன்‌ உடல்‌ அமைப்பு, ஆரிரியரி பணிக்கு இடையூறாக 
இருக்கும்‌? என்றார்‌ பண்டிதமணி. இத்தகைய கூற்றுக்களுக்‌ 
கெல்லாம்‌ சமாதானம்‌ சொல்லி, நினைத்ததை முடித்தார்‌ 
அரசர்‌. அதன்‌ பயனாக, தமிழுக்கு மற்றுமொரு மகா மசோபா 
தியாயர்‌ திடைத்தார்‌ 


சேதுப்‌ பிள்ளை 


திருநெல்வேலி நகராண்மைக்‌ கழகதீ துணைத்‌ தலைவ 
“ராக இருந்த திரு ரா.பி. சேதுப்பிள்ளை, அரசியலிலும்‌ பொது 
வாழ்விலும்‌ நாட்டம்‌ கொண்டிருந்தார்‌. தமிழ்ப்பணியே 
அவருக்கு ஏற்றது என்று அரசர்‌ கருதினார்‌. திருநெல்வேலியில்‌ 
இருந்த நீதிக்கட்‌ரதீ தலைவரான அவருடைய உறவினரிசள்‌ 
வாயிலாக இளைஞர்‌ சேதுப்பிள்ளைக்குத்‌ தன்‌ கருத்தை 
அறிவுறுத்தினார்‌. 


பயன்‌, தமிழுக்கு ஒரு சொல்லின்‌ செல்வர்‌ கிடைத்தார்‌: 
அளப்பரிய நூல்களை அவர்‌ படைதீதார்‌. 


ஏனையோர்‌ 


இவர்கள்‌ அனைவரும்‌ பழுதீத தமிழ்‌ அறிஞர்களாக 
இருந்த போதிலும்‌ வேறு துறைகளில்‌ தம்‌ கவனத்தைச்‌ 
செலுத்தி வந்தவர்கள்‌ என்பது குறிப்பிடதி தக்கது, அந்த 
நீர்களைத்‌ தமிழ்‌ வாய்க்காலுக்குத்‌ திருப்பிவிட்டவர்‌ அரசர்‌. 


ஏனைய இடங்களில்‌ தமிழாசிரியர்களாக இருந்த. 
நரவலரீ ந. மு. வேங்கடசாமி நாட்டார்‌ உரைவேந்தாரா்‌ 
அவ்வை துரைசாமிப்‌ பிள்ளை, வெள்ளைவாரணர்‌, சதாசிவப்‌ 
பண்டாரத்தார்‌ போன்ற எத்தணையோபுலவர்சளும்‌ *'தமிழ்ப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌?” நியமிக்கப்‌ பெற்றனர்‌. 
மகாவித்துவான்‌ 

மகாவித்துவான்‌ ரா. இராகவ ஐயங்காரின்‌ புலமையை 
அரசர்‌ அறிந்தார்‌. அவரையும்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
நியமித்தார்‌. தமிழ்த்துறைகீ தலைவரான நாவலர்‌ பாரதியார்‌ 

செ.-ட0 


82 


தமக்குத்‌ தெரியாமல்‌ ஒருவர்‌ தமிழ்த்துறையில்‌ நியமிக்கப்‌ 
பெற்றதை விரும்பவில்லை. அரசரி மீது இருந்த ஆத்திரதீதை 
ஐயங்கார்மீது காட்டினார்‌. இன்னின்ன ஆசிரியர்கள்‌ இன்ன 
வகுப்புக்கு இன்ன பாடம்‌ நடத்துவது என்பதை முடிவு செய்ய 
வேண்டியிருந்தது. பேராசிரியரின்‌ மீசையில்‌ கோபக்‌ கனல்‌ 
துடிப்பதைப்‌ பார்தித ஐயங்கார்‌ தமிழ்‌ எம்‌. ஏ. வகுப்பு 
வேண்டாம்‌, வித்துவான்‌ வகுப்பே எனக்குப்போதும்‌ என்றார்‌. 


ஐயங்கார்‌ அண்ணா மலைக்கு வந்தபோது அவருக்குவயது 
50ச்கு மேல்‌ இருக்கும்‌. அந்தக்காலத்தில்‌ அது பெரிய வயது. 
நூல்களைப்‌ படிப்பதற்கு ஒரு கண்ணாடி, எதிரே உட்கார்ந்‌ 
திருக்கும்‌ மாணவர்களைப்‌ பார்க்க மற்றொரு கண்ணாடி, இவ்‌ 
விரண்டில்‌ எது என்று தேடிப்பார்க்க மூன்றாவது கண்ணாடி 
யைப்‌ பயன்‌ படுத்தினார்‌ என்பர்‌. 


மகாவிதீதுவானின்‌ புலமையை காளையரும்‌ கன்னியரும்‌ 
உணரவில்லை. அவர்களுக்குப்‌ பாடம்‌ நடதிதவும்‌ அவர்‌ விரும்ப 
வில்லை. பரந்துபட்ட சென்னை இராசதானியிலேயே பெரிய 
நிலக்கிழாராக இருந்த சேதுபதியின்‌ அரண்மனைக்கே திரும்பிச்‌ 
சென்று கவலையிலறிவாழலாமா என்று “ராரா?” நினைத்தார்‌. 


செய்தி, அரசர்க்கு எட்டியது, அரசர்‌, விரைந்து 
செயலாற்றும்‌ துணிவு உடையவர்‌. பல்‌ குழுவினரையும்‌ 
பாழ்‌ செய்யும்‌ உட்குமுவினரையும்‌ கலந்து அவரி கருத்துக்‌ 
கேளாமல்‌ தாமே முடிவு எடுக்கும்‌ மதி நுட்பம்‌ வாய்ந்தவர்‌. 


உடனே தமிழ்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதியைத்‌ தொடங்‌ 
கினார்‌. அப்பொறுப்புக்களுக்கு மகாவித்துவான்‌ ரா. இராகவ 
ஐயங்காரை நியமிதீது ஒரே கல்லில்‌ பலமாங்கனிகளை 
வீழ்த்திஏராளமான பிரச்சினைகளுக்கு ஒரு நொடியில்‌ தீர்வு 
கண்டார்‌. 


கவிமணி 


கவிமணி தேசிக விநாயகம்‌ பிள்ளை போன்ற சில 
அறிஞர்‌ பெருமக்கள்‌ அவர்கள்‌ விரும்பியபோது அண்ணாமலை 
நகரில்‌ சிலநாட்கள்‌ தங்கியிருப்பது (VISITING PROFESSOR) 
என்ற ஏற்பாட்டையும்‌ நிறைவேற்ற அரசர்‌ விரும்பினார்‌. 
அதற்காக இரண்டு வீடுகளும்‌ ஒதுக்கப்பட்டுத்‌ தயாராக 
வைக்கப்பட்டிருந்தன. 


88 


விளைவு 


இவ்வாறெல்லாம்‌ தொலை நோக்குடன்‌ அரசர்‌ செயல்‌ 
பட்டார்‌, 


அதன்‌ பயனாக, தமிம்‌ மொழியை ஆழமாகப்‌ படிக்க 
விரும்பிய இளைஞர்களெல்லாம்‌ மலரைமொய்க்கும்‌ வண்டுகள்‌ 
போல அண்ணாமலை நகருக்குச்‌ சாரை சாரையாகச்‌ 
சென்றனர்‌. அவர்கள்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக 
மாணவர்கள்‌ என்று தங்களைச்‌ சொல்லிக்‌ கொள்வதில்‌ 
பெருமிதமும்‌ பூரிப்பும்‌ கொண்டனர்‌. 


இளைஞர்‌ பலரும்‌ தங்களுடைய வடமொழிப்‌ பெயரீ 
களை மாற்றிக்கொண்டு தனிதி தமிழ்ப்பெயரீகளுடன்‌ அண்ணா 
மலை நகரிலிருந்து வெளிவந்தனர்‌. 


சான்ற: 

நாராயணசாமி நெடுஞ்செழியன்‌ 
இராமையா அன்பழகன்‌ 
சோமசுந்தரம்‌ மதியழகன்‌ 


இவ்வாறு நூற்றுக்கும்‌ மேற்பட்டவர்கள்‌ தங்கள்‌ பெயர்‌ 
களை மாற்றிக்‌ கொண்டதோடு, மேடைகளில்‌ தமிழ்‌ நாடெங்‌ 
கும்‌ முழங்கி ஒரு புதிதுணர்ச்சியைத்தமிழ்‌ மக்களிடம்‌ உருவாக்‌ 
னர்‌. 


அண்ணாமலையில்‌ படிதிதவர்களே இந்தியாவிலும்‌ 
அண்டை நாடுகளிலும்‌ உள்ள பல்கலைக்கழகங்களில்‌ தமிழ்‌ 
ஆசிரியர்களாகவும்‌ பேராசிரியர்கள்‌ ஆகவும்‌ ஆயினர்‌. உலகத்‌ 
தமிழ்‌ மாநாடுகள்‌ கூட்டவும்‌ காரணமாக இருந்தனர்‌. 


மேலே நாம்‌ குறிப்பிட்ட தமிழ்ப்‌ பேராரிரியர்களிடம்‌ 
பயின்றவர்களில்‌ சிலர்‌ இன்றைய தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
உட்படப்‌ பல பல்கலைக்‌ கழகங்களில்‌ துணை வேந்தர்‌ ஆயினர்‌. 
பிற மொழிகளில்‌ பெரும்‌ புலமை படைத்தவரிகளும்‌ 
வாழ்க்கையின்‌ பல்வேறு கூறுகளில்‌ ஏற்கெனவே வெற்றிசண்ட 
வார்களும்‌ தமிழ்ப்‌ பேராசிரியரிகளாக இருந்ததால்‌ பல்கலைக்‌ 


64 


கழகத்தின்‌ ஏனைய துறைகளைச்‌ சேர்ந்த ஆரியர்களும்‌ 
தமிழ்தி துறையை மதித்தனர்‌. தாங்களும்‌ ஓரளவாவது 
தமிழறிவு பெற விழைந்தனர்‌. 


அண்ணாமலை அரசரின்‌ காலம்‌ அண்ணாமலைப்‌ பல்‌ 
கலைக்‌ கழகத்தின்‌ பொறிகாலமாகவும்‌ தமிழுக்கு ஏற்றம்‌ தந்த 
நாளாகவும்‌ விளங்கிற்று. அரசர்‌ காலத்துடன்‌, தமிழ்‌ மொழி 
வளர்ச்சியின்‌ சிறப்பானதொரு காலகட்டம்‌ முடிவடைந்தது. 
விசுவபாரதி 

1947-இல்‌ இரு, இராசகோபாலாச்சாரியார்‌ மேற்கு 
வங்காளதிதின்‌ ஆளுநராக நியமிக்கப்‌ பெற்றார்‌. ஆளுநர்‌ என்ற 
முறையில்‌ அவர்‌ (சாந்தினிகேதனத்தில்‌ கவியரசர்‌ இரவீந்திர 
நாத தாகூர்‌ நிறுவிய) விசுவ பாரதி பல்கலைக்‌ கழகதிதின்‌ 
வேந்தரும்‌ அனார்‌. 

அங்கே அவரி சென்றபோது, சீனமொழி, ஜப்பானிய . 
மொழி, நேப்பாள மொழி போன்றவையெல்லாம்‌ கற்பிக்கப்படு 
வதையும்‌ ஏராளமான மொழிகளில்‌ வெளிவந்த நூல்கள்‌, பல்‌ 
கலைக்‌ கழக நூலகத்தில்‌ இருப்பதையும்‌ ' கண்டார்‌. தமிழ்‌ நூல்‌ 
ஒன்றுகூட இல்லாததை உணர்ந்தார்‌. அந்தக்‌ குறையை நிறை 
செய்ய விரும்பினார்‌, மூதறிஞர்‌ இராஜா ஜி. 


தமிழ்‌ நூல்கள்‌ அனுப்பும்படி, சென்னை மாநில 
அரசையோ பல்கலைக்‌ கமகங்களையோ இராஜாஜி கேட்டுக்‌ 
கொண்டிருக்கலாம்‌. அவர்‌ அவ்வாறு செய்யவில்லை. இவப்பு 
நாடாவுக்குள்‌ சிக்கிக்‌ கொண்டிருக்கும்‌ அரசு இயந்திரத்தின்‌ 
ஆமை வேகமும்‌ அணுகு முறைச்‌ சிக்கல்களும்‌ அவருக்கு 
நன்றாகத்‌ தெரியும்‌, 


எனவே, முப்பதாண்டுக்‌ காலம்‌ தன்னுடைய கெழுதகை 
நண்பராக இருந்தவரும்‌ தமிழ்‌ வள்ளலுமான அண்ணாமலை 
அரசர்க்கு இராஜாஜி ஒரு கடிதம்‌ எழுதினார்‌. கிடைக்கும்‌ 
தமிழ்‌ நூல்கள்‌ அனைதீதையும்‌ வாங்கி விடும்படி பெரிய 
அண்ணாமலை, சின்ன அண்ணாமலையைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. நூல்கள்‌ யாவும்‌ சேகரிச்கப்பெற்ற பிறகு தமிழ்க்‌ 
கோமான்‌ டி.கே.சி, *கல்தி' ஆரியர்‌ இரு, கிருஷ்ணமூரீ ததி, 
சின்ன அண்ணாமலை மூவரும்‌ சல்கத்தாவிற்குச்‌ சென்று 
ஆளுநர்‌ மாளிகையில்‌ சில நாள்‌ தங்கியிருந்து பின்னர்‌ சாந்தினி 
கேதனதிதில்‌ முறைப்படி நூல்களை அன்பளித்தனரி, 


85 


அரசர்‌ கடைசியாக மேற்கொண்ட தமிழ்ப்‌ பணி இநீ 
அன்பளிப்பே யாகும்‌; > 
இந்த நூல்‌ கொடையின்‌ விளைவாக, இப்போது ஒரு 
திமிழ்தீ துறை விசுவபார தியில்‌ இயங்குகிறது. திரு. சொ. 


முூதிதையா (தலைவர்‌), திரு.க. சுப்பையா ஆகியோர்‌ பணி | 


யாற்றி வருகின்றனர்‌. 


“காந்தி யடிகள்‌ திருவுள்ளம்‌ கனிந்து போற்றும்‌ குருதேவன்‌ 

ஆய்ந்த அகில கலையாளன்‌ - அண்ணல்‌ தாகூர்‌ அமைத்தவுயர்‌ 

சாந்தி நிகேதப்‌ பெரும்‌ பொழிலில்‌ தமிழகம்‌ கமழச்‌ செய்து புகழ்‌ 

ஏந்தும்‌ அண்ணா மலை மன்னன்‌ என்றும்‌ வாழ்க! வாழ்கவே!”” 
என்று கவிமணி இச்செயலைச்‌ சிறப்பித்துள்ளார்‌. 


பயிற்சி மொழி 


கல்லூரி அளவிலும்‌ பயிற்சிமொழியாகத்‌ தமிழ்மொழி 
பயன்பட வேண்டும்‌ என்று அரசர்‌ விரும்பினார்‌. அதற்குத்‌ 
தேவையான இயற்பியல்‌, வேதியல்‌, தரவரஇயல்‌ நூல்கள்‌ 
பலவற்றையும்‌ அவ்வத்துறையினர்‌ தமிழ்தி துறையினருடன்‌ 
சேர்ந்து அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகதீதில்‌ 1933-இல்‌ 
உருவாக்கி முடித்தனர்‌. 


தமிழ்‌ இசை 


இளமையிலையே அண்ணாமலை அரசர்க்கு இசையறிவு 
இருந்தது. 1930- இல்‌ அண்ணாமலை நகரில்‌ ராஜா 
அண்ணாமலை இசைக்‌ கல்லூரியைத்‌ தொடங்கினார்‌. அதைத்‌ 
தொடர்ந்து தமிழ்‌ இசை இயக்கம்‌ உருவாயிற்று. 


மூன்று மணி நேரக்‌ கச்சேரியில்‌ துக்கடாப்‌ பகுதியில்‌ 
மட்டும்‌ இரண்டொரு தமிழ்ப்‌ பாடல்கள்‌, திரைப்படப்‌ பாடல்‌ 
கள்‌ இடம்‌ பெற்றன. இது தவிர, இசையரங்குகளில்‌ தமிழ்ப்‌ 
பாடல்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. 


“முதல்‌ பாடலும்‌ கடைசிப்‌ பாடலும்‌ தமிழ்ப்‌ பாடல்‌ 
களாக இருக்க வேண்டும்‌; பாடப்படும்‌ பாடல்களில்‌ பெரும்‌ 
பான்மை தமிழ்ப்பாடல்களாக இருக்க வேண்டும்‌?” என்ற குறிக்‌ 
கோளுடன்‌ தமிழ்‌ இசை இயக்கம்‌ நடத்தப்பட்டது. இந்த 
இயக்கதிதைப்‌ பாடகர்களும்‌ செய்தித்தாள்‌ முதலாளிகளும்‌ 


வ 


/ 


| 


896 


அவர்களைச்‌ சார்ந்தவரீகளும்‌ கடுமையாக எதிர்த்தனர்‌. 
எதிர்ப்பு பலமாக உருவானதும்‌ அரசர்‌ முழு மூச்சுடன்‌ போர்‌ 
தொடுத்தார்‌. தமிழில்‌ பாடக்‌ கூடியவர்களைத்‌ திரட்டினார்‌. 
தமிழ்‌ இசைமாநாடுகளை நகரங்களிலும்‌ சிற்றூர்களிலும்கூட 
நடத்தினார்‌ . தமிழுக்கு ஆதரவான கிறுஇதழ்கள்‌ யாவும்‌ தமிழ்‌ 
இசைமலர்‌ வெளியிட ஆவன செய்தார்‌. தமிழ்ப்‌ பாடல்களைதி 
தொகுத்து அச்சிட வழிவகை கண்டார்‌. தமிழ்‌ இசை 
இயக்கதிதுக்கு எதிர்ப்புத்‌ தெரிவித்த பாடகர்களை, நிகழ்ச்சி 
களுக்கு அழைப்பவர்களைச்‌ சந்தித்தார்‌. பாடகர்‌ இன்ன 
இன்ன பாடல்‌ பாடவேண்டும்‌ என்று முன்கூட்டிமுடிவு செய்து, 
பாடல்களின்‌ விவரம்‌ அடங்கிய நிகழ்ச்சி நிரலை அச்சிட்டு 
வழங்குவது என்ற ஏற்பாட்டை அமலுக்கு கொண்டுவந்தவர்‌. 
தமிழ்‌ இசை இயக்கப்‌ பிரசாரப்‌ படையாக, மேடைகளில்‌ 
முழங்கக்‌ கூடிய ஓர்‌ ௮ணியைதி திரட்டி தமிழகமெங்கும்‌ அவர்‌ 
கள்‌ உலா வரச்‌ செய்தார்‌. வானொலி நிலையத்தின்முன்‌ தமிழ்‌ 
இசை ஆதரவாளர்கள்‌ பெரிய அளவில்‌ கிளர்ச்சி நடத்தினர்‌. 


தெடர்ந்து இயக்கதிதின்‌ குறிக்கோளை நிறைவேற்ற 
தமிழ்‌ இசைச்சங்ககீதை, அரசர்சென்னையில்‌ தோற்றுவித்தார்‌. 


தமிழ்‌ இசையை நிலைநாட்ட அரசர்‌ மேற்கொண்ட 
அருஞ்‌ செயல்களையும்‌, மிகவும்‌ வலுவான எதிர்ப்பைச்‌ 
சமாளித்து அவர்‌ வெற்றிகொண்டதைவயும்‌ முற்றிலும்‌ மாறு 
பட்ட இன்றைய சூழ்நிலையில்‌ வரமும்‌ நாம்‌ புரிந்து கொள்ள 
முடியாது. 
நூல்கள்‌ 


.. அரசருடைய ஆதரவால்‌ வெளிவந்த சிறந்த நூல்கள்‌ 
நூற்றுக்கு மேற்பட்டவை ஆகும்‌. 


A அண்ணாமலைஅரசருடையதமிழ்ப்பணிகளை அவருடைய 
ஆண்‌, பெண்‌ மக்கள்‌ வழியினர்‌ தொடர்ந்து செய்து வரு 
கின்றனர்‌. 
டாக்டர்‌ ராஜா சர்‌ தமிழிசைக்காவலர்‌ பத்மபூஷண்‌ மூ, ௮. 
முத்தைய செட்டியார்‌ டி,லிட்‌, எல்‌.எல்‌.டி: (1905-1984) 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகதீதின்‌ இணைவேந்தர்‌, 
தமிழ்‌ இசைச்‌ சங்கத்தின்‌ துணை தலைவர்‌ என்ற முறைகளில்‌ 
இவர்கள்‌ செய்த பலவகைப்‌ ப 


ணிகளை நாடு நன்‌ கறியும்‌: 


ஆ 


87 


குறிப்பாக மதுரையில்‌ தமிழ்‌ இசைச்‌ சங்கத்திற்குக்‌ கவினுறு 
கட்டிடம்‌ கட்டப்‌ பெற இவர்‌ மேற்கொண்ட முயற்சிகள்‌ 
போற்றத்தக்கன. 

இவர்‌ பொறுப்பில்‌ உள்ள ராஜா சர்‌ அண்ணாமலைச்‌ 
செட்டியார்‌ அறக்கட்டளையும்‌, பொள்ளாச்சி தொழிலதிபர்‌ 
சன்மார்க்கச்‌ செல்வர்‌ காந்திய வள்ளல்‌ டாகிடர்‌ நா. 
மகாலிங்கம்‌ அவர்களுடைய சக்தி அற நிறுவனமும்‌ இணைந்து, 
ஆண்டுதொறும்‌ சென்னை ராணி சீதை ஆச்சி மன்றதீதில்‌ 
இசை விழாக்கள்‌- இசை ஆராய்ச்‌ அரங்குகளை நடதீதி' 
வருகின்றனர்‌. 


சென்னை எழும்பூரில்‌ இவர்கள்‌ நிறுவியுள்ள தமிழ்‌- 
சமஸ்கிருதம்‌ மற்றும்‌ இந்திய மொழிகள்‌ ஆராய்சிசி நிறுவனம்‌ 
அதற்கெனக்‌ கட்டப்‌ பெற்ற கட்டிடத்தில்‌ இயங்கி வருகிறது. 


திரு. முத்தைய செட்டியார்‌ அவர்கள்‌ தம்‌ நீண்ட பொது 
வாழ்வில்‌ கலந்து கொள்ளாத தமிழ்‌ விழா இல்லை எனலாம்‌. 


ஒரு நூற்றுக்கும்‌ மேற்பட்ட தமிழ்ப்‌ புலவர்களுக்குப்‌ . 
பொன்னாடை போர்த்தி அல்லது வேறு வழிகளில்‌ சிறப்புச்‌ 
செய்த பெறாமை இவர்களைச்‌ சேரும்‌, 


டாக்டர்‌ எம்‌. ஏ. எம்‌ இராமசாமி (பி. 1931) 


இவர்‌ அரசர்‌ முத்தைய செட்டியாரின்‌ இரண்டாவது 
மைந்தர்‌, 1984 ஜுன்‌ முதல்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தின்‌ இணைவேந்தராக இருந்து வருகிறார்‌, தமிழ்‌ இசை 
இயக்கதீதை மேன்மேலும்‌ வளர்க்க உறுதி கொண்டுள்ளார்‌. 
இவர்‌ அண்ணாமலை அரசர்‌ போன்ற செயல்‌ திறன்‌ மிக்கவர்‌. 


குமாரராணி மீனா முத்தையா 


இவர்‌, தம்‌ கணவரும்‌, அரசர்‌ முத்தையச்‌ செட்டியாரின்‌ 
மூதித மகனுமானகுமாரராஜா மு. ௮, முத்தையா செட்டியார்‌ 
இறந்தபின்‌ அவர்‌ நினைவாக தஞ்சாவூர்க்‌ கலையான 
கண்ணாடியில்‌ ஒவியங்கள்‌ வரைவதை வளர்திது வருகிறார்‌. 
ஆசிரியர்‌ பலரை ஊக்குவிதிது ஒரு கலைக்கூட தீதைச்‌ சென்னை 
யில்‌ தம்‌ மாளிகையிலேயே சிறப்பாக இயக்கி வரறாதிறார்‌. 
பம்பாய்‌ முதலிய நகர்களில்‌, தமிழக அரசின்‌ தமிழ்‌ வளர்ச்சி 
- பண்பாட்டு துறையின்‌ ஒத்துழைப்போடு பொருட்‌ காட்ட 
களூம்‌ நடத்தி வருவதும்‌ குறிப்பிடதக்கது, 


} 


வ தும்மல்‌ ட. 


86 


திரு.ஆர்‌: இராமநாதன்‌ செட்டியார்‌ (பி. 1913) 


இவர்‌ அண்ணாமலை அரசரின்‌ இரண்டாவது மகன்‌ 
ஆவார்‌. 


இவருடைய விடா முயற்சியாலும்‌ பொருளுதவியா லும்‌ 
நகரத்தார்‌ வரலாறு, அறங்களின்‌ விவரங்களுடன்‌ தொகுக்கப்‌ 
பெற்றது. தசிகவர்களைக்‌ கொண்டு சரிபார்திதுப்‌ பண்டிதமணி 
அவர்களுடைய விரிவான முன்னுரையுடனும்‌ 1953. இல்‌ 
இற்நூல்‌ வெளியிடப்பெற்றது. 


அரசருடைய குடும்பத்தில்‌ இறுதிவரை பண்டிதமணி 
அவர்களுடன்‌ தொடர்பு கொண்டிருந்தவர்‌ இவரே ஆவார்‌. 
பண்டிதமணி இறந்த செய்தியறிந்ததும்‌ இவர விமானதிதில்‌ 
திருச்சிக்கு வந்து, மகிபாலன்பட்டியின்‌ எல்லையைஅடைந்தார்‌. 
அவ்வூரைச்‌ சூழ்ந்துள்ள காட்டாற்றில்‌ திடீரென வெள்ளம்‌ 
ஏற்பட்டது. அக்காலத்தில்‌ பாலம்‌ கட்டப்பெறவில்லை.கலைகீ 
தந்தை கருமுத்து தியாகராசச்‌ செட்டியாரும்‌ இராமநாதன்‌ 
செட்டியாரும்‌ மொட்டை வண்டியில்‌ ஏறி, ஆற்றைக்‌ கடந்து 
கரை சேர்ந்தது புலவர்பால்‌ அவர்கள்‌ கெரண்டிருந்த 
மதிப்பினை உணர்த்தும்‌. 


அரசர்‌ குடும்பத்தில்‌ பண்டிதமணி அவர்களுடன்‌ முதல்‌ 
தொடர்பு கொண்டவர்‌, திரு.இராமநாதன்‌ செட்டியாருடைய 
சுவீகாரத்‌ தந்தையார்‌ திவான்‌ பகதூர்‌ சா. ராம. மு. ராம. 
இராமசாமிச்‌ செட்டியார்‌ ஆவார்‌. அவர்‌, அகிகாலதிது வழக்கப்‌ 
படி, 1901 க்கும்‌ 1915க்கும்‌ இடையில்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ 
எழுதிய நூல்கள்‌ பலவற்றுக்கு,” ஆங்கிலத்தில்‌ முன்னுரை 
வழகிகியுள்ளார்‌, / 


7 


திரு. மு. ௮. சிதம்பரம்‌ (மி. 1918) 


அண்ணாமலை அரசரின்‌ மூன்றாவது மகனான இவர்‌, 
தமிழ்‌ இசைச்‌ சங்கம்‌ சென்னையில்‌ தொடங்கிய நாள்முதல்‌ 
இன்றளவும்‌ அதன்‌ செயலராக இருந்து வருகிறார்‌. 


இவரும்‌ இவர மகன்‌ திரு. ஏ. சி முத்தையாவும்‌ 
எம்‌, ஏ. சி. அறக்‌ கொடை நிறுவியிருக்கன்றனர்‌. இறந்த 
தமிழ்‌ நாவல்‌ அல்லது தமிழ்நாடு மற்றும்‌ தமிழ்ப்பண்பாடு 
தொடர்பான நுண்கலைகள்‌ பற்றிய (இசை, நடனம்‌, ஓவியம்‌, 
தற்பம்‌ மற்றும்‌ கட்டிட வடிவமைப்பு) மற்றும்‌ தமிழ்‌ 


69 


ஆராம்ச்சிப்‌ படைப்புகளுக்கும்‌ மிகச்‌ சிறந்த சிறு கதைத்‌ 
தொகுப்பு, கவிதைகள்‌ தொகுப்பு அல்லது இதிகாசம்‌ அல்லது 
நாடகம்‌ அல்லது நெடுங்காவியம்‌ ஆகியவற்றுக்கு டாக்டர்‌ 
ராஜா சர்‌ அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ பரிசினை இந்த 
நிறுவனம்‌ வழங்குகிறது. 

மேற்கண்ட துறைகளில்‌ ஏதேனும்‌ ஒன்றில்‌ மிகச்‌ 
சிறந்ததாகத்‌ தேர்ந்‌ தடுக்கப்படும்‌ நூலின்‌ ஆசிரியருக்கு 
ரொக்கப்‌ பரிசாக ரூ 10,000/- வழங்கப்பெற்றது. 1983 முதல்‌ 
பரிசுத்‌ தொகை ரூ 20, 000 ஆக உயர்த்தப்‌ பெற்றிருக்கிறது. 
திட்டம்‌ பற்றிய முழுவிவரங்களைத்‌ தெரிந்து கொள்ள 

செயலாளர்‌, நிர்வாகக்‌ குழு, 
டாக்டர்‌ ராஜாசர்‌ அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ பரிசு 
எம்‌, ஏ. சி. அறக்கொடை 
36-40 அரண்மனைக்காரத்‌ தெரு; 
சென்னை-600001 

என்ற முகவரிக்கு ஒவ்வோர்‌ ஆங்கிலப்‌ புதிதாண்டு 
பிறந்ததும்‌ எழுதித்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. 

இதுவரை $£ழ்க்கண்டவர்களுக்குப்‌ பரிசுகள்‌ கொடுக்கப்‌ 
பெற்றிருக்கின்றன. 
1975 திரு. அகிலன்‌ 


1976-(1) கூதீத நூல்‌ - திரு. ௪. து. ச. யோகி 
(2) யாழ்நூல்‌ _ விபுலானந்த அடிகள்‌ 
(3) பஞ்சமரபு _ வெ. ரா. தெய்வசிகாமணி 
} கவுண்டர்‌ 


(4) கருணாமிருதசாகரம்‌ _ ஆபிரகாம்‌ பண்டிதர்‌ 


1977-- இரு நீல. பத்மநாபன்‌ 
1978 இரு.ம.ப. பெரியசாமிதூரன்‌ 
1979-- திரு. கோவி மணிசேகரன்‌ 
1980_ திரு. வி .கணபதி ஸ்தபதி 
சிறப்புப்‌ பரிசு--கவியறசர்‌ கண்ணதாசன்‌ 
1981-- இரு. நா. பார்‌ த்தசார தி(தீபம்‌) 
1982--  திரு,.வா. ஜகந்நாதன்‌ 
1983— திரு.மீ,ப. சோமசுந்தரம்‌ 


்‌ 
ட 


90 
கானாடுகாத்தான்‌ 
“சிவிசிடி” வேங்கடாசலம்‌ செட்டியார்‌ 


அண்ணாமலை அரசருடைய மகள்‌ மீனாட்சி ஆச்சியின்‌ 
கணவர்‌. 


இவர்‌ தமிழ்‌ இலக்கிய ஆர்வமும்‌ இசைப்‌ புலமையும்‌ 
மிக்கவராகதி திகழ்ந்தார்‌. 


“திருத்தலப்‌ பயணம்‌” என்னும்‌ நூல்‌ வெளிவரக்‌ 
காரணமாக இருந்தார்‌. 


காரைக்குடி அழகப்பர்‌ கல்லூரிச்‌ செயலராக இருந்த 


' பேது, தமிழ்‌ ஆராய்ச்சித்‌ துறையை அங்கு நிறுவி தமிழ்க்கடல்‌ 


ராய சொ-வில்‌ புலமை பயன்படச்‌ செய்தார்‌. 
காரைக்குடி கம்பன்‌ மண்டபம்‌ கட்ட, நன்கொடைகளை 
வசூலிதீத செயலர்‌ இவரே ஆவார்‌, 


புலவர்‌ பலருடன்‌ தொடர்பு கொண்டும்‌ நகைச்சுவை 
யாக மேடைகளில்‌ பேசியும்‌ இவர்‌ செய்த பணி சாலச்‌ 
சிறந்தது. 


ர ட்ப! ௮. ௧. ௮. சித. அழ. சிதம்பரம்‌ செட்டியார்‌ 


அண்ணாமலை அரசரின்‌ மகள்‌ உண்ணாமலை ஆசிசியின்‌ 
கணவர்‌. இவர்‌ தமிழ்ப்‌ புலவரீகளை மதிப்பவர்‌. தமிழ்‌இசைக்கு 
அறக்கட்டளைகள்‌ நிறுவியிருப்பவரீ. மேலைச்‌ சிவபுரி 
சன்மார்க்க சபையின்‌ புரவலர்‌. பெருவள்ளல்‌. 


தமிழ்க்‌ கடல்‌ “ராய சொ? நினைவு அறக்கட்டளையை 
மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழகதிீதில்‌ நிறுவியுள்ளார்‌. 


கற்கோயில்‌ கட்டும்போது, பயனுள்ள விரிவான சொற்‌ 


கோயிலாக அத்தலதிதைப்‌ பற்றிய அரிய பெரிய மலர்‌ 
ஒன்றைவெளிக்‌ கொணரச்‌ செய்வதும்‌ இவர்‌ இயல்பு 


கண்டனூர்‌ திருவாளர்‌ ப. லெட்சுமணன்‌ 


பி. 1-3-1938 இவர்‌ அண்ணாமலை அரசரின்‌ மகள்‌. 
திருமதி லெட்சுமிஆச்?ி லெ. இத. பழ. பழனியப்பச்செட்டியார்‌ 
ஆகியோருடைய மகன்‌ ஆவர்‌. ' 


91 


28-2-1970 9ல்‌ இவர்‌ தம்‌ தம்பி திரு. சிதம்பரம்‌, நண்பர்‌ 
பாரதி ஆகியோருடன்‌ சேர்ந்து இலக்கியச்‌ சிந்தனை என்னும்‌ 
அமைப்பைத்‌ தொடங்கினார்‌. 


இலக்கியச்‌ சிந்தனையின்‌ செயல்முறை: 


ஒவ்வொரு மாதமும்‌ தமிழ்‌ வார, மாதப்பத்திரிகைகளில்‌ 
வெளியாகும்‌ சிறுகதைகளில்‌ சிறந்தவற்றை ரசனைமிக்க 
ஆய்வாளர்‌ ஒருவர்‌ தேர்வு செய்வார்‌. மாதத்தின்‌ கடைசிச்‌ 
சனிக்கிழமையன்று சிறப்புக்‌ கூட்டம்‌ ஒன்றில்‌ அவருக்குப்‌ 
பரிசளிக்கப்படும்‌. இலக்கியப்‌ பொறுப்புள்ள அன்பர்‌ ஒருவர்‌ 
சிறப்புரை ஆற்றுவார்‌. 


ஓராண்டின்‌ பன்னிரண்டு படைப்புக்களையும்‌ சீர்தூக்கி 
அதை அந்த ஆண்டின்‌ சிறந்த சிறுகதையாக அறிவிப்பார்‌, 
இன்னொரு நடுவர்‌. இவை தொகுக்கப்பெற்று நூல்‌ வடிவம்‌ 
பெறும்‌. ஒவ்வோர்‌ ஆண்டிலும்‌ தமிழ்ச்சிறுகதையின்‌ தேக்கம்‌, 
அல்லது வளர்சீசி எநீதப்போச்கிலிருந்தது என்று கணக்கிட 
விரும்பும்‌ திறனாய்வாளருக்கு இந்த நூல்‌ ஓர்‌ ஆதாரம்‌ ஆகும்‌. 


பிற மாநிலங்களைச்‌ சேர்ந்த இலக்கியப்‌ பெருந்தகை 
யினர்‌ ஆண்டு விழாவில்‌ பங்கேற்றுச்‌ சிறப்புரை ஆற்றுவார்‌ 
கள்‌. திருவாளர்கள்‌ சிவராம்கரநீதி, அனந்தமூரித்தி, குஷ்வந்தீ 
ஆகியோர்‌ சிலயொறுக்கு மணிகள்‌. இவரிகள்‌ ஆற்றியுள்ள 
பேருரைகள்‌ சிறந்த மொழிப்பாலமாக அமைகின்றன. 


புதினங்களும்‌ திறனாய்வு செய்யப்படுகின்றன. அவை 
கையெழுதிதுப்‌ படியாகவும்‌ இருக்கலாம்‌. அல்லது௮அந்தஆண்டு 
பத்திரிகைகளில்‌ தொடராக வெளியாகியும்‌ இருக்கலாம்‌. அதே 
ஆண்டின்‌ முதற்பதிப்பு வெளியீடாக இருந்தாலும்‌ ஆய்வுபெறதி 
தகுதியுண்டு, 


கையெழுத்துப்பிரதி சிறந்த நூலாகத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பெற்றால்‌ அதைவெளியிடவும்‌ இந்த அமைப்பு துணைசெய்யும்‌. 
தேர்வு பெறும்‌ நூலுக்கு ரூபாய்‌ ஐயாயிரம்‌ பரிசு வழங்கப்படு 
கிறது. இதுவரை 14 நூல்களுக்குப்‌ பரிசுகள்‌ வழங்கப்‌ 
பெற்றுள்ளன. 


ஒரு பேட்டியில்‌ திரு, சிதம்பரம்‌, பின்வறாமாறு கூறி 
யுள்ளசர்‌, 


ப உ புங்க க்க- க்‌ 


க ல்ல தத அய உறுவ அவம்‌ க 


92 


“என்‌ தம்பி திரு. சிதம்பரமும்‌ நானும்‌ சிறுகதை இலக்‌ 
தியம்‌ வளர இந்த விரிவான முறையைக்‌ கையாண்டு ஊக்குவிக்க 
வேண்டும்‌ என்று விரும்பியதன்‌ விளைவுதான்‌ இலக்கியசி 
சிந்தனை. 

பள்ளி, கல்லூரி நாட்களிலேயே எனக்குத்‌ தமிழில்‌ ஈடு 
பாடு இருந்தது. திரு.௮ ச. ஞா அவர்சள்‌ துணையுடன்‌ ஐயப்‌ 
பாடுகளைத்‌ தீர்தீதுக்கொண்டு நானே படித்தேன்‌.- புலமை 
பெற்றேன்‌ இல்லை. 

-விமரிசனரைத்‌ தேர்ந்தெடுத்ததும்‌ எங்கள்‌ பணி முடிந்‌ 
தது. கதையைத்‌ தேர்ந்தெடுப்பது விமர்சசரின்‌ பணி, இதே 
போல்‌ விமரிசகரைக்‌ குறிப்பிட்ட அவர்‌ ஆண்டின்‌ றந்த 
கதையை முடிவு செய்கிறார்‌. சிறுகதைத்‌ தொகுதிகள்‌ 14, இது 
வரை ளெளிவந்தள்ளன வானதி துணையுடன்‌. 

இலக்கியச்‌ சிந்தனை வழங்கும்‌ பரிசு (ரூ 5,000) பெற்ற 
நூல்கள்‌ வருமாறு 
(1) விட்டல்‌ ராவ்‌-போக்கிடம்‌ 
(2) அசோகமித்திரன்‌--18 அட்சரக்கோடு இரண்டு 
(22) வண்ண நிலவன்‌ -- கடல்‌ ரது னைக்‌ 
(38) ஜெயகாந்தன்‌ _ நினைக்கப்படும்‌ ல்‌ 
(3) ௪, ராஜநாராயணன்‌ ன்ப, 
(4௪) ராஜம்‌ கிருஷ்ணன்‌ - கருப்பு மணிகள்‌ 
(42) பூமணி , பிறகு | 
(5௮) கோமதி சுவாமிநாதன்‌ _— தண்ணீர்‌ தண்ணீர்‌ 
(52) பாலகுமரன்‌ -- மெர்க்குறிப்‌ பூக்கள்‌ | 
(6) ராஜம்‌ கிருஷ்ணன்‌-சேற்றில்‌ மனிதர்கள்‌ 
(7) ரகுநாதன்‌-பாரதி காலமும்‌ கருத்தும்‌ 
(8) தி. ஜானகிராமன்‌..நளபாகம்‌ 

இலக்கியச்‌ சிந்தனை, தமிழ்‌ இலக்கிய வளர்ச்சியை ஊக்கு 
விக்கப்‌ பெரிதும்‌ துணை செய்து வருகிறது. 


திரு. ப: சிதம்பரம்‌ 8.36, BL, MBA: (HAXVARD) 


திரு, லெட்சுமணன்‌ அவர்களின்‌ இளவல்‌ இலக்கியச்‌ 
சிந்தனையின்‌ தொடக்க கால அமைப்பாளருள்‌ ஒருவர்‌. 
காங்கிரஸ்‌ கட்சியின்‌ மேடைகளில்‌ தமிழில்‌ முழங்குபவர்‌, 


AA 


வண்ணன்‌. - 


டட . 2௮4 


10. கருமுத்து 


ஆதீதிக்காடு தெற்கூர்‌ கருமுத்து குடும்பம்‌, பண்டிதமணி 
அவர்கள்‌ குடும்பதிதுடனும்‌ மேலைச்சிவபுரியில்‌ சன்மார்க்கசபை 
நிறுவிய குடும்பதிதுடனும்‌ கொள்வினை கொடுப்பினை உறவு 
கொண்டது. ்‌ 


இலங்கையில்‌ பெரிய அளவில்‌, புதுவகைதீ தொழில்கள்‌ 
செய்துவந்த தால்‌, அந்தநாடெங்கும்‌ செல்வாக்குப்பெற்றிருந்த 


/ 


குடும்பமாகவும்‌ இது இிசழ்ந்தது. தமிழறிஞர்பலரும்‌ கருமுத்து, / 


குடும்பத்துடன்‌ எந்த வகையிலாவது தொடர்புடையவராக 


இருந்திருக்கின்றனரீ. 


சன்மார்க்கசபை தோன்றியபோது, அதாவது 1909-இல்‌ 
கருமுத்து அருணாசலம்‌ செட்டியாரும்‌ அவர்‌ தம்பிமார்களும்‌ 
சபைக்கு 5,000 ரூபாய்‌ நன்கொடை வழங்கினர்‌. அன்றைய 
விலைவாசியில்‌ இதுமிகப்பெரிய தொகையாகும்‌. அதை வியந்து 
ஒரு புலவர்‌ பாடிய பாட்டு இது: 


“ஈதெற்கூர்‌ ஈதெற்கூர்‌”” என்றே பல்‌ 
நல்லறமும்‌ இயைந்து நாடும்‌ 
ஆதெற்கூர்ப்‌ புனை அருணா சலமுமவன்‌ 

சோதரரும்‌ அரிய கல்விக்‌ 
காதற்கோர்‌ கூறுதவு மாதேவன்‌ 
திருவருளால்‌ வாழி வாழி! 


கர மத்து அழகப்பச்‌ செட்டியார்‌ (1876-1984) 


கருமுதிது பொதுக்குடும்பத்தின்‌ தருப்பணியாக சிக்கல்‌ 
சிங்காரவேலர்‌ கோயிலைக்‌ கற்கோயிலாகக்‌ கட்டி முடிக்கும்‌ 
பொறுப்பை இவர்‌ ஏற்றுச்‌ செம்மையாக நடதீதி இனிது நிறை 
வேற்றினார்‌. பல்லாண்டுகள்‌ அந்தக்‌ கோயிலின்‌ அறங்கா வல 
ராகவும்‌ இருந்தார்‌. 


இலக்கிய நிசழ்ச்சிகளும்‌ தமிழிசை அரங்குகளும்‌ கோயில்‌ 
விழாக்களின்யோத நடையெற வசதியாக, பெரியதொரு 
மண்டபத்தைக்‌ கோயில்‌ வாயிலில்‌ இவர்‌ கட்டினார்‌. 


94 


தம்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ மேலைச்‌ இவபுரிசி சன்மார்க்க 
சபையுடன்‌ தொடர்பு கொண்டிருந்தார்‌. 


சோழவந்தானூர்‌ மகாவித்துவான்‌௮ரசன்‌ சண்முகனாரை 
இவர்‌ இலங்கைக்கு அழைத்துச்‌ சென்றார்‌. இலங்கையின்‌ முடி 
சூடா மன்னராக விளங்கிய சர்‌. பொன்னம்பலம்‌ இராமநாதன்‌ 
மற்றும்‌ ஈழநாட்டுச்‌ செல்வர்களிடமும்‌ சண்முகனாரை 
அ.றிமுகப்படுதிதினார்‌. 


கலைத்தந்தை கருமுத்து தியாகராசச்‌ செட்டியார்‌ 
(1893-1974) 


ழி இவர்‌, அருணாசலம்‌ செட்டியார்‌, அழகப்பச்செட்டியார்‌ 
ஆகியோரின்‌ தம்பி ஆவார்‌, 


இளமையில்‌ இவர்‌ கொழும்பில்‌ கல்வி பயின்றாரி . பெரும்‌ 
புலமை மிக்க ஆசிரியர்களிடம்‌ ஆங்கில மொழியைப்‌ பயின்று, 
அந்த மொழியைத்‌ தாய்‌ மொழியாகக்‌ கொண்டவர்களே 
வியக்கும்‌ வண்ணம்‌ ஆகிகிலத்தில்‌ எழுதவும்‌ பேசவும்‌ ஆங்கிலச்‌ 
சொற்களை உச்சரிக்கவும்‌ திறமை பெற்றார்‌. எனினும்‌, அவ்‌ 
வாறே தமிழிலும்‌ பயிற்‌ பெற வேண்டும்‌ என்ற எண்ணமே 
இந்த இளைஞர்க்குத்‌ தலையாய எண்ணமாக இருநிதது. 


மாணவராக இருந்தபோதும்‌, ஆங்கில நாளிதழ்‌ ஒன்றில்‌ 
துணை ஆ$ூரியராகப்‌ பணி புரிந்தபோதும்‌, தியாகராசர்‌ தனி 
மாணவராக சிற்கைலாசப்‌ பிள்ளை என்பாரிடம்‌, தமிழ்‌ 
கற்றார்‌. சிற்கைலாசப்‌ பிள்ளை யாழ்ப்பாணதிதவர்‌;இலக்கண 
இலக்கியங்களைக்‌ கசடறக்‌ கற்றவர்‌, பலநூல்களை யாத்தவர்‌- 


தம்‌ மாணாகிகரிக்கு இலக்கியச்‌ சுவையில்‌ ஈடுபாடு ஏற்படச்‌ 


செய்யும்‌ ஆற்றல்‌ கைவரப்‌ பெற்றவர்‌. 

சர்‌. பொன்‌. இராமநாதன்‌ அவர்களுடைய இளவல்‌ சரி 
பொன்னம்பலம்‌ முதீதுக்குமாரசுவரமியும்‌ தியாகராசரும்‌ நாள்‌ 
தொறும்‌ இரண்டு மணி நேரம்‌ சிற்கைலாசப்பிள்ளை அவர்‌ 
களிடம்‌ ஈராண்டுகள்‌ கொழும்பு மாநகரில்‌ தமிழ்‌ நூல்களைப்‌ 
பயின்றனர்‌. சர்‌ பொன்‌. முதீதுக்குமாரசுவாமி, தாயுமானவர்‌ 


பாடல்கள்‌ உட்படச்‌ சில தமிழ்‌ நூல்களை ஆங்கிலத்தில்‌ மொழி 
பெயர்த்திருக்கிறார்‌, 


95 


குடும்பத்தில்‌ பங்கு பிரிதிதுக்கொண்டு, ஏதாவது ஒரு 
தொழில்‌ தொடங்க விரும்பி தியாகராசரீ மதுரைக்கு வநீ 
தாரீ. தொழில்‌ பற்றிய முடிவுக்கு வர இரண்டு மூன்று ஆண்டு 
கள்‌ ஆயிற்று. அந்த இடைக்காலதிதில்‌, சல மாதங்கள்‌ மகா 
வித்துவான்‌ அரசன்‌ சண்முகனார்‌ மதுரை தீ தமிழ்ச்‌ சங்கதிதில்‌ 
தங்கியிருந்தார்‌. நாள்தொறும்‌ அங்கே சென்று அவரிடம்‌ தொல்‌ 
காப்பியம்‌ படித்ததாக, தியாகராச ர எழுதியிருப்பதிலிருந்து 
நமக்குத்‌ தெரிகிறது, 


சிறு பருவத்தில்‌ ஏற்பட்ட இந்தத்‌ தமிழ்க்காதல்‌ ' 
தியாகராசரின்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ நீடித்து நிலவியது. 
கணக்காயர்‌ நாவலர்‌ சோமசுந்தர பாரதியார்‌ அண்ணாமலைப்‌ 
பல்கலைகி கழகதிதின்‌ தமிழ்ப்‌ பேரா9ரியராகப்‌ பதவியேற்கசி 
செல்லுவதற்கு முன்‌, பன்னிரண்டு ஆண்டுகள்‌ ஒவ்வொருநாளும்‌ 
தியாகராசர்‌, பாரதியாரறாடன்தமிழ்‌ மொழி இலக்கியம்‌ குறித்து 
அரைமணி நேரமாவது உரையாடுலாராம்‌. இந்த உரையாட 
லுக்கு உரிய நேரம்‌ இரவு8-30 மணி. இருப்பரங்குன்றம்‌ திருக்‌ 
கோயிலில்‌ வழிபாடு முடிதிதுவிட்டு மீனாட்சி ஆலைக்குத்‌ 
திரும்பும்‌ வழியில்‌ வழக்கறிஞர்‌ சோமசுந்தர பாரதியாருடைய 
பசுமலை மாளிகை இந்தச்‌ சந்திப்புகளின்‌ நிகழிடமாக 
விளங்கியது. 


சங்க இலக்கியங்களில்‌ பல நூல்கள்‌ தியாகராசர்க்கு 
மனப்பாடமாக இருந்தன. பிற்காலத்தில்‌ தியாகராசர்‌ 
கல்லூரியில்‌ தமிழாசிரியராகப்‌ பணிபுரிய விரும்பி, மனுச்‌ 
செய்த முதுகலைப்‌ பட்டதாரிகள்‌ உரிய நூல்களையோ 
அவற்றின்‌ பகுதகளையேோ ஒப்புவிக்கஇயலாமல்‌ தடுமாறினர்‌. 
அப்போது கல்லூரி நிறுவிய வள்ளலே தம்‌ வினாக்களுக்கு 
விடையும்‌ விளக்கமும்‌ அருவி நீரின்‌ சாரல்காலத்து வீழ்ச்சியை 
போலச்‌ சொல்லுவார்‌. பேட்டிக்கு வந்தவர்‌ மட்டுமன்று 
உடனிருக்கும்‌ தமிழ்ப்‌ பேரரசிரியர்களான மூதறிஞர்களும்‌ 
முதுபெரும்புலவர்களும்‌ வாய்க்குள்‌ ஈ செஃ௮லும்‌ அளவுக்குதி 
திறந்தவாய்‌ மூட இயலாமல்‌ தியாகராசரின்‌ புலமையை 
வியந்தனர்‌. 


திருவாசகம்‌ முழுவதும்‌ தியாகராசர்க்குப்‌ பாராயணமாக 
இருந்தது. எந்தட்பகுஇக்கும்‌ புதிய உரை கூறும்‌ அளவுக்கு அந்த 
நூலில்‌ ஈடுபாடு கொண்டு நுண்மாண்‌ நுழைபுலம்‌ பெற்றிருந் 
தார்‌, 


96 


தம்‌ துணைவியார்‌ திருதி இராதா தியாகராசன்‌ 
அம்மையாரை, முநையாகதீ தமிழ்ப்‌ பயிலச்‌ செய்து 
திருவாசகத்தைப்‌ பற்றி ஆராய்ந்து பி எசி. டி பட்டம்‌ பெறும்‌ 
நிலையை அடையச்‌ செய்ததும்‌ கலைதீ தந்தை அவர்களின்‌ 
உள்ளப்‌ பாங்கினை உணர்தீதும்‌, 


இளமை தொட்டே தமிழ்‌ நூல்களை வாங்கி, முழுமை 
யாகப்படிதீது அவற்றைப்‌ பேணி வந்தார்‌. பல நகரங்களிலும்‌ 
அவர்‌ அமைத்துக்‌ கொண்ட கவினுறு மாளிகை ஒவ்வொன்றி 


' அம்‌ சிறந்த தமிழ்‌ நரலகத்தையும்‌ உருவாக்கிக்‌ கொண்டார்‌. 


1930ஆம்‌ ஆண்டு அளவில்‌ அச்‌டெப்‌ பெற்று மீனாட்டு 
ஆலை பகிகாளிகளுக்கு அனுப்பப்‌ பெற்ற ஆண்டறிக்கையில்‌ 
ஆங்கிலதீதோடு அருந்தமிமும்‌ சரிசமமான இடம்‌ பெற்றிருப்‌ 
பதையும்‌ பார்ககிறோம்‌, 


மகாமகோபாகீதியாயர்களான டாக்டர்‌ ௨. வே. சாமி 
நாத ஐயர்‌ அவர்கள்‌ பண்டி தமணி அவர்கள்‌ ஆதிய இருவருட 
னும்‌ இளமையிலே3ய பழகும்‌ பேறு இவர்களுக்குக்கிட்டியது. 
சென்னை தி நவ௱ன்மியூரில்‌ கலைநடம்‌ பயிலும்‌ கலாச்சேதீதிரதி 
துடன்‌ இணைந்து யெங்கும்‌ உ.வே. சாமிநாத ஐயர்‌ நூல்‌ 
நிலையத்தின்‌ வளர்ச9யில்‌ பேரார்வம்‌ காட்டி அதற்கு உறு 
துணையாக இருந்தார்‌ கலைத்‌ தந்தை, 


அரசியல்‌ ஈடுபாட்ட 
திருந்த தியாகராசர்‌, இ 
ஆகியவற்றின்‌ வாயிலாகத்‌ 


அதனால்‌ காநிகிரஸ்‌ கட்‌ 
937-இல்‌ மூதறிஞர்‌ இராஜாஜி 
அவர்கட்கு இவர்‌ வரைந்த நீண்ட முடங்கல்‌ ஒரு சிறு நூலாக 
அச்சிடப்‌ பெற்றிருக்இறது, அது ஒரு பேரிலகீகியமாகும்‌, 


தனித்தமிழ்‌ ஈடுபாடு தியாகராசர்க்கு இயல்பாகவே 
ஏற்பட்டு, படிப்படியாக வளர்சி பெற்றது. 194]. இல்‌ 
விபுலானந்த அடிகளாரை அழைதிது வந்து மதுரையில்‌ ஒரு 
தமிழ்‌ விழாவை சர்‌ டி டி. ராசனும்‌ சோமசுந்தரபாரதியாரும்‌ 
தியாகராசரும்‌ ஏனையோரும்‌ புதுமண்டபதிதில்‌ நடத்தி 
னார்கள்‌. த ராலத்தில்‌(1948-1953) தமிழ்வளர்ச்சிச்கழகத்தின்‌ 
தமிழ்‌ விழாக்கள்‌ பெரியஅளவில நடைபெறவும்‌, அவற்றையும்‌ 
மிஞ்கம்‌ வகையில்‌ உலகம்‌ கழுவிய தமிழ்‌ மாநரடுகள்‌ கூட்டவும்‌ 


97 


புதுமண்டபதீதில்‌ 194;-இல்‌ நடைபெற்ற மாநாடு வழிகாட்டி 
யாக இருந்தது. அழைப்பிதழ்‌ களில்‌ ஸ்ரீ” என்னும்‌ சொல்லுக்குப்‌. 


பதிலாக “திரு? என்ற அடைமொழியையே பயன்படுதித ' 
வேண்டுமென்று தியாகராசர்‌ பெரியதொரு போராட்டமே - 


நடதிதினாராம்‌. மாநாட்டுச்‌ செயற்குழு மூன்று முறை கூடிய 
பிறகே இந்தக்‌ கருத்தை ஏற்றுக்‌ கொண்டதாம்‌. ‘ 


ஒரு. சொல்லைப்‌ படிக்க அல்லது கேட்க நேரீநிதால்‌ 
அதன்‌ வரலாறு பற்றிய ஆராய்ச்சியிலும்‌ அதனுடைய 
வேர்ச்‌ சொல்‌ என்ன என்பதைத்‌ தெரிந்து கொள்வதிலும்‌ 
கலைத்‌ தந்‌ைத தியாகராசர்‌ தம்‌ பணிகளுக்கிடையே மணிக்‌ 
கணக்கில்‌ செலவிடுவார்‌. பெருற்‌ தொழில்‌ தொடர்பாக 
அவருடைய ஆணையை எதிர்‌ பார்த்து, கோப்புகளுடன்‌ 
நிற்கும்‌ ஆலை அலுவலரீகளாலும்‌ வங்கி அலுவலர்களாலும்‌ 
அன்று முழுவதும்‌ அவர்‌ கவனத்தை ஈர்க்க இயலாது. 


பிறப்பாலேயே செல்வராக இருந்த கலைதீ தநீதை 
அவர்களிடம்‌ பெருஞ்‌ செல்வம்‌ மீண்டும்‌ வந்தடைநீதபோது 


அது ஒன்று பதீதாட, நாறாகிப்‌ பெருகியது. அவ்வமயம்‌ பெரும்‌ ' 


புலவர்‌ பலரை தியாகராசர்‌ கல்லூரிக்கும்‌ தம்‌ அரண்மனைக்கும்‌ 
நியமித்தார்‌. 


குறிப்பிடதிதக்கவர்கள்‌; உரைவேற்தர்‌ அவ்வை துரை 


74 


சாமிப்பிள்ளை, பேராசிரியர்‌ ௮. இ. பரந்தாமனார்‌, டாக்டர்‌ / 


மா, இராசமாணிக்கனார்‌, பேராசிரியர்‌. ௮. மு. பரம 


சிவானந்தம்‌, அகராதிப்‌ பணியை முடிதீதுச்‌ சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்திலிருந்து ஓய்வு பெற்றிருந்த டாக்டர்‌ 


௮. சிதம்பரநாதச்‌ செட்டியார்‌, நாகர்கோயில்‌ கல்லூரி 4 


யிலிருந்து துரதிதப்பட்ட பேராசிரியர்‌ ௪. இலக்குவனார்‌, 
பெரும்‌:புலவர்‌ சேலம்‌ வரத நெஞ்சைய பிள்ளை. 


தமிழ்‌ வளர்ந்த மதுரையில்‌ 1920 க்குப்‌ பிறகு தமிழ்‌" 
மொழி வளர்சிசியும்‌ தமிழார்வமும்‌ வறண்டு கிடந்தன. 
இத்துணைப்‌ புலவர்களும்‌ மதுரைக்குவர நேர்ந்ததால்‌, மதுரை 
மாநகரில்‌ நாள்தொறும்‌ தமிழ்க்‌ கூட்டங்கள்‌ பெருகின. தமிழ்‌ 
உணர்ச்சி ஓங்கிற்று. திருவள்ளுவர்‌ கழகம்‌ வீறுடன்‌ செயல்‌ 
பட்டது. தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ பொன்விழா ஒரு 
கொண்டாடப்‌ பெற்றது. 


செ.--7 


96 


இந்தப்‌ புலவர்களைப்‌ பயன்படுத்தி, மதுரை இராமநாத 
புரம்‌ திருநெல்வேலி மாவட்டங்கள்‌ எங்கணும்‌ தமிழ்‌ மன்றநஙிகள்‌ 
புதிதாக தோன்றின அல்லது மறுமலர்ச்சி பெற்றன. 


தமிழ்வளரீச்சி தொடர்பான அனைதீது முயற்சிகளுக்கும்‌ 
கலைதீதந்தை அதரவாக இருந்தார்‌. அளவோடு வழங்கினார்‌. 


டாக்டர்‌ இலக்குவனார்‌ ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்த 
தொல்காப்பியம்‌ வெளிவரப்‌ பொருளுதவினார்‌. 

சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகப்‌ பகுதியில்‌ தலைநகராதிய 
சென்னை மாநசர்க்கு வெளியே கமிழ்முதுகலை வகுப்பு மதுரை 
தியாகராச கல்‌ ஓரரியிலேயே கொடங்கப்பெற்றது. நாடறிந்த 
பெரும்‌ புலவர்கள்‌ அங்கே பணி செய்ததால்‌, கென்மாவட்டற்‌ 
களில்‌ நல்ல தமிழ்‌ கற்க விழைந்த இளைஞர்‌ கள்‌ 1950க்குப்‌ பிறகு 
மதுரை தியாகராசர்‌ கல்லூரிக்கு விரைந்தனர்‌. 


இக்கல்‌ லூரியில்‌. ஆண்டுதொறும்‌ ஒரு புலவர்க்கு விழா 
எடுக்கப்பட்டது. இந்த ஏற்ப௱டு, தமிழக அரசு இப்போது 
புலவர்களுக்கு நூற்றாண்டு விழாக்‌ கொண்டாடுவதற்கு 
முன்னோடியாக அமைந்தது எனலாம்‌, இன்றைய தமிழ்‌ 
வளர்ச்சியில்‌ முதன்மை பெற்றுள்ள டாக்டர்‌ காளிமுத்து 
(அமைச்சர்‌), டாக்டர்‌ அவ்வை நடராசன்‌ (தமிழக அரரின்‌ தமிழ்‌ 
வளர்ச்‌ி--பண்பாட்டுச்‌ செயலர்‌, புதுக்கவிதை முன்னோடி 
களான மு. மேத்தா, நா. காமராசன்‌, அப்துல்ரஹீம்‌, மீரா 


போன்றோர்‌ தியாகராசர்‌ கல்‌ ஓரரியில்‌ உருவானவர்களில்‌ 
சிலரீ அவர்‌. 


“கருமுதீது இல்லாவிட்டால்‌ இந்தக்‌ காளிமுதிதுஇல்லை?* 
என்று அமைச்சர்‌, தமிழ்‌ இலக்கிய டாக்டர்‌ பட்டம்‌ பெற்ற 


திரு. காளிமுத்து கூறும்‌ அளவுக்குதி தமிழ்‌ உணர்ச்சி பெற்றவர்‌ 
பலர்‌ அவர்‌, 


அழுகீதமாயும்‌ சந்திப்பார்‌. பி 


செம்மையான எழுதிது வடிவம்‌ கொடுப்பார்‌. மீண்டும்‌ மீண்டும்‌ 
திருத்துவார்‌. நூற்றுக்கு மேற்பட்ட நூல்களைத்‌ தமிழப்‌ 


99 


களைச்‌ சேர்ப்பார்‌. உரிய சொற்களைத்‌ தேடிப்‌ பிடிதிது, அந்த 
உரையில்‌ இடம்‌ பெறச்‌ செய்வதற்காக மணிக்கணகிகில்‌ 
மீனாட்சி ஆலை வளமனையில்‌ பட்டி மண்டபமே நிகழும்‌! 


தமிழ்நாட்டில்‌ நல்லதமிழ்‌ பரவவேண்டும்‌ என்பதற்‌ 
காகவே “தமிழ்நாடு” நாளிதம்‌ தொடங்கினார்‌. ஆண்டுதொறும்‌-' 
ஒரு நூறாயிரம்‌ இழப்பு ஏற்பட்டது. சறதீதாமழ இருபது ஆண்டு 
கள்‌ இதழ்‌ இயங்கியது. கடை விரித்தோம்‌ வாங்குவாரில்லை 
என்ற நிலையில்‌ இதம்‌ நிறுதீதப்பட்டது. 


கலைத்‌ தந்தை அவர்களுடன்‌ பழகிய ஆலை அரசர்கள்‌, 
ஏனைய தொழிலதிபர்கள்‌, நண்பர்கள்‌, உறவினர்‌, பணியாளரி, 
மதுரை வங்கியின்‌ இயக்குநர்கள்‌ ஆகிய அனைவரும்‌, அவர்‌ 
கொடர்பால்‌ தமிழ்ப்‌ புலவர்களை இனங்‌ கண்டு மதிக்கத்‌ 
தொடங்கினர்‌. தமிழையும்‌ மதிக்கத்‌ தலைப்பட்டனர்‌. 


பல்லாண்டுகள்‌ தமிழ்‌ பயின்று பழந்‌ தமிழ்‌ நூல்களை 
ஆராய்ந்து ஐரோப்பிய மொழிகள்‌ சிவைற்றில்‌ பெயர்த்துப்‌ 
புகழ்‌ பெற்ற, செக்கோசுலவாக்கிய நாட்டுத்‌ தமிழறிஞர்‌ 
டாக்டர்‌ கமில்‌ சுவலபிலை, கலைதீதந்தை அவர்கள்‌ மதுரையில்‌ 
வரவேற்றுப்‌ பொன்னாடை போர்த்திச்‌ சறெப்பித்தார்கள்‌. 


1968-இல்‌ பேரறிஞர்‌ அண்ணா அவர்கள்‌ ஆட்சியில்‌ 
சென்னை மாநகரில்‌ சிறப்பாக நடைபெற்ற இரண்டாவது 
உலகதி தமிழ்‌ மாநாட்டுப்‌ பேராளர்கள்‌ மதுரைக்கு வநிதிருந்த 
போது, அவர்களுக்குக்‌ கலைத்தந்தை அவரிகள்‌ விருநீது 
படைதிது அனைவரிக்கும்‌ தனிதிதனியே ப்ரிசில்கள்வழநிதினார்‌. 


தமிழகப்‌ புலவர்‌ குழுவினர்க்கும்‌ ஒரு முறை இவ்வாறு 
சிறப்புச்‌ செய்தார்‌. 


இசுபானிய நாட்டிலிருந்து வந்த ஒரு திராவிடர்‌ (4 
DRAVIDIAN FROM SPAIN)என்று தம்மைக்‌ கூறிக்‌ கொண்ட 
திராவிட மொழியியல்‌ திராவிடர்‌ தொல்லியல்‌ திராவிடர்‌ 
வரலாற்று ஆய்வாளரான ஹீராஸ்‌ பாதிரியாரிடம்‌ கலைத்‌ 
தந்தை அவர்கள்‌ மிகப்‌ பெரிய அளவில்‌ மதிப்பு வைத்திருநீ 
தார்‌. உடல்‌ நலம்‌ குன்றி, மரணப்‌ படுக்கையில்‌ அவர்‌ 
இருநீதபோது, சலைத்தந்கை அவர்கள்‌ காட்டிய பரிவு ஒரு 
தனிநூலுக்கு உரியது. 


100 


தமிழரின்‌ தொன்மையான கட்டிடக்‌ கலைக்கும்‌ கலைதி 
தந்‌ தை அவர்கள்‌ புரவலராக விளங்கி வந்தார்கள்‌. 


மதுரையில்‌ வகை வகையான புதிய கல்லூரிகளைசீ 
சிறந்த முறையில்‌ தம்‌ பொருள்‌ கொண்டு கலைத்தநீதை 
அவர்கள்‌ அமைகிததால்‌, அங்கு ஒரு பல்கலைக்‌ கழகம்‌ உருவாக 
வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தமிழுக்கு ஏற்றம்‌ கொடுத்து 
தமிழ்‌ அறிஞர்களான பன்மொழிப்‌ புலவர்‌ தெ. பொ. மீ, 
டாக்டர்‌ மு. வ., கவிஞர்‌ குலோத்துங்கன்‌ என்ற வா. செ 
குழந்தைசாமி, டாக்டரீ வ.சுப மா. ஆகி3யோர்‌ அடுத்தடுத்துதி 
துணைவேந்தர்களாக வருவதற்குரிய அடித்தளத்தை மதுரைப்‌ 
பகுதியில்‌ போட்டவர்‌ கலைத்தந்தை, 


உரைவேந்தர்‌ அவ்வை துரைசாமிப்‌ பிள்ளை அவர்‌ 
களிடம்‌ மூறையாகத்‌ தமிழ்‌ பயின்றவரும்‌ கலைத்தந்தை அவர்‌ 
ஞுடைய வாழ்க்கைதி துணைவியாருமான டாக்டர்‌ இராதா 
தியாகராசன்‌ அவர்கள்‌ திருவாசகத்தில்‌- அருளியல்‌ என்ற 
தலைப்பில்‌ தமிழ்‌ நூல்‌ ஒன்றை இயற்றியுள்ளார்கள்‌. இது, 
பிஎச்‌. டி பட்டத்திற்கு இவர்‌ படைத்த ஆகிகல ஆய்வினை 
ஓரளவு தழுவியதாயினும்‌, தனி நூலாக ஆக்கப்பெற்றது, தனிப்‌ 
பட்ட முறையிலும்‌, தியாகராசர்‌ கல்லூரி வாயிலாகவும்‌, பழனி 
அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்‌ வாயிலாக 
வும்‌ இவர்கள்‌ ஒல்லும்‌ வகையாலெல்லாம்‌ தமிழ்ப்புலவர்களை 
தமிழ்‌ அறிஞர்களை ஆதரித்து வருகிறார்கள்‌, இவர்கள்‌ மகனார்‌ 
திரு. இ, கண்ணன்‌, சிறந்த முறையில்‌ தமிழில்‌ எழுதவும்‌, 
பேசவும்‌ ஆற்றல்‌ கைவரப்‌ பெற்றவராக விளங்குகிறார்‌. 


தி. மாணிக்கவாசகம்‌, தி.சுஃசொக்கலிங்கம்‌ ஆகியோரைப்‌ 
பற்றிப்‌ பிறிதோரிடத்தில்‌ கூறுவோம்‌. 


11. வை. ௬. சண்முகனார்‌ 


1918-ஆம்‌ ஆண்டில்‌ பாரதியார்‌ புதுச்சேரியில்‌ இருந்த 
பொழுது அவரிடம்‌ கடிததீதொடர்பு கொண்டேன்‌. 7-2-1919 
அன்று மாலை 3 மணிக்குக்‌ ழக்‌ கடையத்தின்‌ தெல்ஒழக்கு 
மூலைக்‌ கோடியில்‌ இருந்த பாழடைந்த ஓர்‌ வீடு தேடிச்சென்று 
இங்குதான்‌ பாரதியார்‌ இருக்கிறாரா என்று வினரவியபோது 
உள்ளேயிருந்து, நல்ல சிவந்த மேனி மழுங்கச்சிறைத்த வழு 
வழுப்பான தலை, கரிய மின்னலிடும்‌ உறுதியான தாடி மீசை 
களுடன்‌ அசல்‌ *முசல்மான்‌” வடிவில்‌ பாரதியார்‌ வந்து அமைதி 
யாக நின்றார்‌. ஐயமுற்று மூன்று விநாடி நேரத்தில்‌ அவரின்‌ 
விரிந்த, சுடரொளி வீசும்‌ கண்களைக்கண்டு உறுதி பெற்றுக்‌ 
கைகூப்பி வணங்கினேன்‌. 


“கானாடுகாதிதானிலிருந்து வருகின்றீர்களா?' என்று 
அவர்‌ கேட்டதும்‌ என்னை அறியாமல்‌ எனது கண்களில்‌ நின்று 
கண்ணீர்தி துளிகள்‌ விழுந்தன. எனது வாய்‌ பேசதி துணிய 
வில்லை. 


ஆம்‌ என்று மட்டும்‌ கூறிவிட்டு அருள்‌ ஒளிவீசும்‌ அவர்‌ 
முகத்தையே பார்த்துக்கொண்டு நின்றேன்‌. " 


இவ்வாறு கானாடுகாத்தான்‌ வை, ௪௯. சண்முகனார்‌ 
அவர்கள்தாம்‌ முதன்முதலாகத்‌ கவியரசர்‌ பாரதியாரைச்‌ 
சந்தித்த நிகழ்ச்சியைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


கானாடுகாத்தான்‌ வை. சு சண்முகனார்‌ அவர்கள்‌ தலை ர்‌ 
சிறந்த தமிழறிஞர்‌. கவிஞரீகளின்‌ புரவலர்‌. ஒழுக்கத்தின்‌ உருவ 
மாய்‌,கம்பீரத்தின்‌ சன்னமாய்‌, ௮ருளின்‌இல்லமரய்‌ வாழ்ந்தவரீ. 3 

கவியரசர்‌ பாரதியாரை, இன்று அவரைப்‌ போற்றும்‌ | 
தலைவர்களும்‌, பிறரும்‌ புறக்கணித்து ஒதுக்கிய காலத்தே ye 
அவருக்கு உற்றுழி உதவியும்‌-உறுபொருள்‌ கொடுத்தும்‌ பேணி | 
யவர்‌. அதியமான்‌ ஒளவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்துப்‌ 
பொன்றாப்‌ புகழடைந்ததுபோல, பாமதியாருக்குக்‌ காலதீதால்‌ : 
உதவிசெய்து புகதழ்கொண்டவர்‌ இவர்‌, 


102 

பாரதியார்‌ கானாடுகாத்தான்‌ இரு.வை. ௬,சண்முகனார்‌ 
வீட்டிற்கு வந்திருந்தார்‌. அப்பொழுது கையைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு விறைப்பாக அங்கும்‌ இங்கும்‌ உலவிக்கொண்டிருந்‌ 
தார்‌. “ஏதாவது கவிதை பாடலாமே” என்றார்‌ வை. சு. ௪. 
கவிதை, வேண்டும்‌ போதெல்லாம்‌ வராது; அதுதானாக வர 
வேண்டும்‌” என்றார்‌ பாரதியார்‌. பிறகு திடீரென்று கவிதை 
தானே, இதோ பாடுகிறேன்‌, கேளுங்கள்‌” என்று சொல்லி இப்‌ 
பாடல்களைப்‌ பாடத்‌ தொடங்கினார்‌. 


செட்டி மக்கள்‌ குலவிளக்கு 


பல்லாண்டு வாழ்ந்தொளிர்க! கானாடு 
காத்த நகர்ப்‌ பரிதி போன்றாய்‌, 
சொல்லாண்ட புலவோர்த முயுர்த்துணையே, 
தமிழ்காக்குக்‌ துரையே, வெற்றி 
வில்லாண்ட இராமனைப்போல்‌ நிதியாளும்‌ 
இராமனென விளங்கு வாய்‌ நீ 
மல்லாண்ட திண்டோளாய்‌, சண்முகநா 
மம்‌ படைத்த வள்ளற்‌ கோவே. 1 
செட்டி மக்கள்‌ குலத்தினுக்குச்‌ சுடர்‌ விளக்கே 
பாரதமா தேவி தாளைக்‌ 
கட்டியுளத்‌ திருத்திவைத்தாய்‌, பராசக்தி 
புகழ்பாடிக்‌ கனிந்து நிற்பாய்‌, 
ஒட்டியபுன்‌ கவலை பயஞ்‌ சோர்வென்‌ னும்‌ 
அரக்கரெல்லாம்‌ ஒருங்குமாய 
வெட்டியுயர்‌ புகழ்படைத்தாய்‌ விடுதலையே . 
வடிவமென மேவி நின்றாய்‌. 2 
தமிழ்‌ மணக்கும்‌ நின்னாவு; பழவேத 
உபநிடத்தின்‌ சார மென்னும்‌ 
அமிழ்துநின தகத்தினிலே மணம்‌ வீசும்‌; 
அதனாலே யமரத்‌ தன்மை 
குமிழ்படநின்‌ மேனியெலா மணமோங்கும்‌; 
உலகமெலாங்‌ குழையுமோசை 
அமிழ்படுவேய்ங்‌ குழலுடைய கண்ணனென 
நினைப்புலவோர்‌ ஓது வாரே 3 
பாரத தனாதிபதி யென நினையே 
வாழ்த்திடுவார்‌ பாரி லுள்ளோர்‌; 
ஈரமிலா நெஞ்சுடையோர்‌ நினைக்கள்ர்டா்‌ 
லருள்வடிவ மிசைந்து நிற்பார்‌; 


103 
நேரறியா மக்களெலா நினைக்கண்டால்‌ 
நீதி நெறி நேர்ந்து வாழ்வார்‌. 


யாரறிவார்‌ நின்‌ பெருமை? யாரதனை 
மொழியினிடை யமைக்க வல்லார்‌? 4 


பலநாடு சுற்றி வந்தோம்‌; பலகலைகள்‌ 
கற்றுவந்தோ மிங்கு பற்பல்‌ 
குலமார்ந்த மக்களுடன்‌ பழகி வந்தோம்‌; 
பலசெல்வர்‌ குழாத்தைக்‌ கண்டோம்‌; 
நிலமீது நின்போலோர்‌ வள்ளலையாங்‌ 
கண்டிலமே, நிலவை யன்றி 
புலனாரச்‌ சகோரபக்ஷி களிப்பதற்கு 
வேறு சுடர்ப்‌ பொருளிங்‌ குண்டோ? 5 
மன்னர்மிசைச்‌ செல்வர்மிசைத்‌ தமிழ்பாடி 
யெய்ப்புற்று மனங்கசந்து 
பொன்னனைய கவிதையினி வானவர்க்கே 
யன்றி மக்கட்‌ புறந்தார்க்‌ கீயோம்‌ 
என்ன ௩ம துளத்தெண்ணி யிருந்தோமற் 
றுன்னிடத்தே இமையோர்க்‌ குள்ள 
வன்னமெலாங்‌ கண்டு நினைத்‌ தமிழ்பாடிப்‌ ஜ்‌ 
புகழ்தற்கு மனக்கொண் டோமே. 6 


மீனாடு கொடியுயர்த்த மதவேளை 
நிகர்த்தவுரு மேவி நின்றாய்‌ 

யா[ம்‌] நாடு பொருளையெமக்‌ கீந்தெமது 
வறுமையினை யின்றே கொல்வாய்‌ 

வானாடு மண்ணாடுங்‌ களியோங்கத்‌ 
திருமாது வந்து புல்கக்‌ 

கானாடு காத்த௩க ரவதரித்தாய்‌, - 
சண்முகனாங்‌ கருணைக்‌ கோவே. 


சிதிதார்த்தி-ஐப்பூ ய௫. 


1919, அக்டோபர்‌ 31, சி. சுப்பிரமணிய பாரதி. 
கானாடுகாத்தான்‌ ட்‌ 


காரைக்குடியிலிருந்து வந்த “எழில்‌” பத்திரிகையின்‌ 
ஏவிளம்பி ஆண்டு மாசித்‌ திங்கள்‌ இதழில்‌ 65-69 பக்கங்களில்‌ 
வெளிவந்தது. சென்னை, சக்தி காரியாலயம்‌ வெளியிட்ட “பாரதி 
யார்‌ கவிதைகள்‌”? நான்காம்‌ பதிப்பில்‌ இக்‌ கவிதைகள்‌ சேர்க்கப்‌" 
பெற்றுள்ளன. 


12. ஏனைய புரவலர்கள்‌ 


பூமா திருந்தென்‌ புவிமா திருந்தென்ன பூதலத்தில்‌ 

நாமா திருந்தென்ன நாமிருந்‌ தென்ன ஈன்னாவலர்க்குக்‌ 

கோபான ழகர்‌ மால்‌ சீதக்‌ காதி கொடைமிகுந்த 

சீமானிறந்‌ திட்டபோதே புலமையும்‌ செத்ததுவே. 
--ப்டிக்காசுத்‌ தம்பிரான்‌ பாடிய சரமகவி, 


பாரி வள்ளலின்‌ காலந்‌ தொட்டு இன்றளவும்‌ புரவலர்‌ 
பலரை ஈன்றெடுத்த பெருமை செட்டி நாட்டுக்கு உண்டு, 
அத்தகைய பெரு மக்கள்‌ சிலரின்‌ தமிழ்ப்பணியை இக்கட்டுரை 
யில்‌ சுட்டுவோம்‌. 


களையும்‌ பொன்னும்‌ மணியும்‌ பூந்துகிலும்‌ பொற்பட்டும்‌ 
இன்ன பிறவும்‌? இனிது அளித்து ஆதரித்தனர்‌. 


மருது பாண்டியர்‌ 


வமந தமிழ்மன்னர்களைப்‌ போலவே 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ 


வர்‌ 'மயூரதிரிக்‌ கோவை பாடினார்‌, 
தமிழ்ப்‌ புலவர்‌ இருந்ததற்கு 
ஆதாரங்கள்‌ உள்ளன. சற்க கால மன்னர்‌ போல, மருத சரும்‌ 
தமிழ்ப்‌ புலவர்கட்கு த தலைமையிடம்‌ தந்தும்‌ பரிசு பல 
நல்கியும்‌ அவர்களை ஆதரிதிதார்‌. 


அவர்க்குப்‌ பின்னர்‌ அத்தகைய சிறப்பு செட்டிநாட்டி 
னர்க்கே உண்டு எல்‌ துணிந்து கூறலாம்‌, அரசர்‌ பின்னோர்‌ 


று 
வணிகர்‌ என்று இளங்கோ இயம்பியது இன்றளவும்‌ பொருத்த 
மாக உளது, | 


105 
*பெத்தாச்சி வள்ளல்‌ / இறந்தது80-4-1924 7 


ஆண்டிப்பட்டி குறு நில மன்னராக விளங்‌கியவர்களும்‌ 
கானாடு காதிதானைச்‌ சேர்ந்தவர்களுமான இவான்‌ பகதூர்‌ 
சா. ராம, மு. சித. பெத்தாச்சி செட்டியார்‌ வள்ளல்‌ உள்ளம்‌ 
படைத்தவர்‌. கருவூரில்‌ கொலு வீற்றிருந்து அவர்‌ புலவர்க்கு 
வாரி வழங்கியுள்ளார்‌. “அவரிடத்தில்‌ பரிசு பெற்ற பரவலரும்‌ 
நாவலரும்‌ கலைவாணர்‌ களும்‌ எண்ணத்‌ தொலையாதவர்‌””என்‌ 
கிறார்‌ நாமக்கல்‌ இராமலிங்கம்‌ பிள்ளை. பெத்தாச்சி 
செட்டியார்‌ நான்கு ஆண்டுகள்‌ மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ 
துணைகதீ தலைவராக இருந்தார்‌. அச்சங்கத்திற்குப்‌ பல்லாயிரம்‌ 
ரூபாய்‌ பொருளுதவி செய்துள்ளார்‌. கரந்தைத்‌ தமிழ்ச்சங்கதி 
அடனும்‌ இவருக்கு மிகுந்த தொடர்பு உண்டு. கரந்கை தமிழ்ச்‌ 
சங்க ஆண்டு விழாக்களிலே மூன்றாம்‌ ஆண்டிலும்‌ பன்னிரண்‌ 
டாம்‌ ஆண்டிலும்‌ இவர்கள்‌ தலைமை தாங்கியிருக்கிறரர்கள்‌, 
1923-ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ திங்களில்‌ பெத்தாச்‌ வள்ளல்‌ 
கரந்கைதி: தமிழ்ச்‌ சங்கத்துகீகுக்கட்டிடம்‌ கட்ட நிலம்‌ வாங்கு 
வதற்காகப்‌ பொருளுதவி செய்தார்‌; தம்‌ அரண்மனைப்‌ புலவ 
சாயிருந்த திருஞானசம்பந்தக்கவிராயரையும்‌ சங்கத்திற்கு 
வேண்டும்‌ உதவிகளைச்‌ செய்யுமாறு பணித்து, அவருக்கு ஏற்‌ 
படும்‌ செலவுகளையும்‌ தாமே ஏற்றுக்‌ கொண்டார்‌. ஏராள 
மான தமிழ்‌ நூல்களையும்‌ வழங்கினார்‌. “பெத்தாச்சி புகழ்‌ 
நிலையம்‌? என்னும்‌ இந்நூல்‌ நிலையம்‌ அவர்‌ இறந்த பின்னர்‌ 
அவருடைய தம்பி சர்‌. மு. இத, முத்தையச்‌ செட்டியார்‌ 
அவர்களால்‌ திறந்து வைக்‌ கப்பெற்றது, அப்போதுகொடுக்கப்‌ 


பெற்ற வரவேற்பிதழில்‌ காலஞ்‌ சென்ற பெத்தாசில 
வள்ளலை, 


“எங்கள்‌ சங்கத்தின்‌ எழிற்புர வலனாய்‌ 
ஆயிரம்‌ ஆயிரம்‌ ஆயமாப்‌ பொரு ளொடு 
எண்ணில்‌ அடங்கா தியல்‌ நூலும்‌ 
பிறவும்‌ அருளியும்‌ அறவுரு வாய 
பெத்தாச்சியாய நற்றமிழ்‌ வள்ளல்‌”? 


என்று கரநீதைகீ தமிழ்ச்‌ சங்கத்தார்‌ பாராட்டியுள்ளனர்‌. 


*பெத்தாச்சி* அன்பினால்‌ கட்டுண்ட தாயைப்‌ போன்ற 
அன்புடையவன்‌” 


106 


பாளையஙிகோட்டைசி சைவ சபைக்கும்‌ பொகதிதாசிசி 
வள்ளல்‌ பெரும்‌ பொருள்‌ உதவியுள்ளார்‌; காயக சிகாமணி 
அரிகேச நல்லூர்‌ முத்தைய பாகவதரைப்‌ பெரிதும்‌ ஆதரிதி 
துள்ளார்‌. திருவாங்கூர்ப்‌ பல்கலைக்‌ கழக ஆராய்ச்சித்துறைத்‌ 
தலைவராயிருந்த மு. இராகவ லயங்கார்‌ அவர்கள்‌ இயற்றிய 
சேரன்‌ செங்குட்டுவன்‌ என்னும்‌ நூல்‌ இவர்கள்‌ உதவியாலேயே 
- வெளிவந்தது. இந்நூலின்‌ நாயகனான சேரர்‌ பெருமான்‌ வீற்றி 
ருந்து ஆட்சி புரிந்த வஞ்சிமா நகரின்‌ பரிபாலனத்‌ தலைமை 
பூண்டுள்ள இப்பிரபுவுக்கு அவனது வரலாற்றுநூலை ஆதரிக்கும்‌ 
உரிமை இயல்பாக உண்டன்றோ? என நூலாசிரியர்‌ 
முன்னுரையில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


பெத்தாச்சி வள்ளல்‌ 122 மாணவர்க்குத்‌ திங்கள்தோறும்‌ 
பொருள்‌ அனுப்பி அவர்கள்‌ கல்வி கற்க உதவி வந்தார்‌, ஒரு 
மறை, ஒரு நண்பர்‌ அவரிடம்‌ “எல்லாச்‌ செல்வமும்‌ நிறைந்த 
தங்களுக்குகி குழந்தைகள்‌ இல்லாத ஒரு குறை மட்டும்‌ இருக்‌ 
கிறது. சுவீகார மகனாக ஒருவரை ஏற்றுக்கொண்டால்‌, இந்தக்‌ 
குறையும்‌ நிறையாகுமே?? என்றாராம்‌ அதற்கு வள்ளல்‌ *எனக்கு 
122 குழந்தைகள்‌ உள்ளனர்‌? என்று சொல்லி அவர்களுடைய 


பெயர்களையும்‌ படித்தாராம்‌, இத்தகையாரே உண்மை 
வள்ளல்கள்‌ ஆவர்‌, 


ம. கோபாலகிருஷ்ணய்யர்‌ இயற்றிய “அரும்‌ பொருட்டிரட்டு” 
மூதலிய நூல்களும்‌ பல ஆங்கில நூல்களின்‌ மொழிபெயர்ப்பு 
இவை பெரும்பாலும்‌ 1915-ஆம்‌ 
ஆண்டில்‌ வெளிவந்தன, 
முறையூர்‌ வள்ளல்‌ பழ. சி. சண்முகம்‌ செட்டியார்‌ 
(26-1-1875-9-7- 1090) 


பல கலைகளில்‌ வல்லுநராக விளற்திய இவர்கள்‌ 
கருப்பையா பாவலர்‌*என்பவரைத்‌ தமது மாளிகைப்‌ புலவராக 


கருப்பையா பாவலரைப்ப 
டாம்‌ பகுதியில்‌ பேராசிரியர்‌ த 
குறிப்பிட்டுள்ளார்கள்‌. 


ற்றி, இலக்கிய வரலாறு--இரணா 
1. ச. பிள்ளை அவர்கள்‌ விரிவாகக்‌ 


107 


வைத்திருநீது ஆதரித்து, வந்தார்கள்‌; மூ. ரா. கந்தசாமிக்‌ 
கவிராயர்‌ அவர்கள்‌ வாயிலாக, புலவர்‌ பலர்‌ இயற்றிய “தனிச்‌ 
செய்யுட்‌ சிந்தாமணி” ஓன்றைக்‌ தொகுதிது வெளியிட்டார்‌. 
கந்தசாமிக்‌ கவிராயர்‌ அவர்கள்‌ குமணசரிதீதிரம்‌ பாடிய 
போதும்‌ இவர்கள்‌ மிகுதியான பொருள்‌ வழங்கினார்கள்‌. 
சோழாந்தநல்லூர்‌ (சோழவந்தான்‌) அரசன்‌ சண்முகனார்‌ அவர்‌ 
களையும்‌, புலவர்‌ பீமகவி அவர்களையும்‌ இப்புரவலர்‌ 
ஆதரித்துள்ளார்‌. 


குமண சரிதீதிரம்‌, முறையூர்‌ பிரபந்தத்‌ திரட்டு, திறாப்‌ 
போரூர்‌ வண்ணம்‌, திருப்போரூர்‌ திரிபதாதி, நாமகள்‌ 
இசட்டை,மணிமாலை,திருக்கோட்டாற்றுக்‌ கலம்பகம்‌ முதலிய 
நூல்கள்‌ வெளிவர இவர்‌ உதவினார்‌. 


வேம்பத்தூர்‌ பிச்சு பாரதிகள்‌, பறம்புமலை தெய்வ 
சிகாமணி ஐயர்‌,குன்றக்குடி அப்பாவு பிள்ளை, அட்டாவதரனம்‌ 
மீனாட்சி சுந்தரக்‌ கவிராயர்‌, வெள்ளகால்‌ .வெப.சுப்பிரமணிய 
முதலியார்‌ போன்ற தமிழறிஞர்களுடன்‌, வள்ளல்‌ ட்ப பர்‌ 
கொண்டிருந்தார்‌. 


அட்டரவதானம்‌ முத்து வேங்கடாசலம்‌ ஐயங்கார்‌, 
மதுரை குப்புசாமி நாயுடு, வித்துவான்‌ நா. ராமசாமி நாயுடு 
சரமாராயர்‌ முதலானோர்‌ வள்ளலைப்‌ பாடியுள்ளனர்‌. 


புலவர்கட்கு அன்பளிப்பாக, துணி வகைகளை வழங்கு 
வதற்கரகவே வள்ளல்‌ சண்முகனார்‌ மதுரையில்‌ ஒரு சவுளிக்‌ 
கடை வைகதீதிருந்தார்‌. முறையூரில்‌ வழங்கும்‌ சீட்டுக்கு மதுரை 
யில்‌ பட்டாடையும்‌ பொன்னாடையும்‌ புத்தாடையும்‌ 
கொடுக்கப்‌ பெற்றன. 


இவர்‌ ஆதரித்த புலவர்களின்‌ பட்டியல்‌ தொகுதிதரல்‌ 
ஒரு நூறு பேர்‌ இடம்‌ பெறுவர்‌. வரவு செலவு தெரியரமல்‌ 
வழங்கியதால்‌, இவருடைய வள்ளன்மை உரிய பயனை 
அளிக்கவில்லை. இவருடைய விரிவான வரலாறு, ஒரு சோகக்‌ 
கதையாக வெளிவந்திருக்கிறது ஆசிரியர்கள்‌: அரு. செ. 
அரங்க சீனிவாசன்‌. நூலின்‌ பெயர்‌-வள்ளல்‌ சண்முஎனரமர - 


108 
திவான்‌ பகதூர்‌ தர்மபூஷணம்‌ 
தீ. நா. மு, முத்தையச்‌ செட்டியார்‌ 
எப்‌. ஆர்‌. எஸ்‌. ௭. (லண்டன்‌) எம்‌. எல்‌: சி.:(1888--1986) 


இவர்கள்‌ இராமச்சந்திரபுரத்தில்‌ தோன்றியவர்கள்‌. 
இவர்களுடைய தந்தையார்‌ நாச்சியப்பச்‌ செட்டியார்‌ 
அவர்கள்‌ இருப்பாதிரிப்புலியூர்‌ கோவில்‌ திருப்பணி செய்தும்‌ 
பிற வகைகளிலும்‌ 25லட்சம்‌ ரூபாய்‌ தருமம்‌ செய்தவர்கள்‌. 
நாச்சியப்பச்செட்டியார்‌ அவர்களின்‌ வாழ்க்கை வரலாற்றைத்‌ 
திருப்பா திரிப்புலியூர்‌ ஞானியாரடிகள்‌ எழுதியிருக்கிறார்கள்‌. 


முதிதையச்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ 32 லட்சம்‌ ரூபாயைத்‌ 
தரும காரியங்களில்‌ செலவு செய்தவர்கள்‌. இராமலிஙிக 
அடிகளின்‌ பிரபந்தத்திரட்டு என்னும்‌ நரலை 1923-இல்‌ இவர்‌ 
கஸ்‌ வெளியிட்டு அன்பளித்து உதவினார்கள்‌. அடுத்த 
ஆண்டில்‌ சன்மார்க்கத்‌ திரு நெறிக்‌ குறிப்புக்களையும்‌ சரிதீதிர 
வரலாறுகளையும்‌ சேர்த்து திரு அருட்பாவைச்‌ சுதிதப்பதிப்பாக 


வெளியிட்டார்கள்‌. வடலூரிலிருந்து கையெழுதீதுப்பிரதிகளை ' 


வரவழைதிது, அப்பீரதிகளுடன்‌ திரு அருட்பாவை ஒப்பு நோக்கி, 
பச்சையப்பன்‌ கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ மோ. கந்தசாமி 
முதலியார்‌ அவர்களைச்‌ சரிபார்க்கச்‌ செய்து, 2000 பிரதிகள்‌ 
அச்சிட்டு அவற்றை அன்பளிப்பாகக்‌ கொடுதிதார்கள்‌, இந்‌ 
நூலின்‌ அடக்க விலை அந்நாளில்‌ படி ஒன்றுக்கு 30 ரூபாய்‌ 
ஆயிற்று என்பது இங்குக்‌ குறிப்பிடத்‌ தகுந்தது. பின்னர்‌, 
இவர்‌ திருவாசகத்தை நாடெங்கும்‌ பரப்புமாறு இரண்டணாப்‌ 
யதிப்பாக,* சென்னைச்சைவ பரிபாலன சபை வாயிலாக 
அதனை வெளியிட்டார்‌. 


முதிதையச்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ திருப்பா திரிப்புலியூரில்‌ 
தமிழ்ப்பாடசாலை ஒன்றையும்‌, திருமெய்யத்தில்‌ சதிதியமூர்த்தி 
உயர்நிலைப்பள்ளியையும்‌ நிறுவியவர்கள்‌. டாக்டர்‌ ௨, வே 
சாமிநாதஜயர்‌ அவர்களுடைய நூல்கள்‌ சில வெளிவருவதற்குப்‌ 
பெரும்பொருள்‌ உதவிசெய்தவர்கள்‌, நாகைநீலலோசனிஇதழுக்‌ 
கும்‌, சென்னை ரக மடல்‌ சபைக்கும்‌ இவர்கள்‌ புரவலராக 
இருந்தார்கள்‌. 


* இரண்டணா-13 காசு 


109 


கோனூர்‌ ஜமீன்தார்‌ பெ, ராம. ராம, சித. சிதம்பரம்‌ 
செட்டியார்‌ (1906-52) 


இவர்கள்‌ நற்சாந்துபட்டியைச்‌ சேர்ந்தவர்கள்‌. தமிழ்‌ 
அன்பர்களை விருந்தினராக ஏற்று நன்குஉபசரி த்து அவர்களிடம்‌ 
அளவளாவித்‌ தமிழின்பம்‌ நுகரீதலையே வாழ்க்கையின்‌ சிறந்த 
நோக்கமாகக்‌ கொண்டு ஒழுயெவர்கள்‌; பல புலவர்களுடன்‌ 
நெருங்கிய கூட்டுறவும்‌ தொடர்பும்‌ கெ௱ண்டவர்கள்‌; தமிழ்‌ 
அன்பர்கள்‌ பலர்க்குப்‌ பல்லாற்றானும்‌ ஆதரவு தந்தவர்கள்‌. 
புதுக்கோட்டையில்‌ இவர்கள்‌ நிறுவிய இராம நிலையதீதில்‌ 
புலவர்களுசிகுதி தங்க இடம்‌ கொடுத்து, பக்கத்திருந்து இன்‌ 
னமூது ஊட்டி, அவர்களுடைய தமிழ்‌ ஆராய்ச்சிகளுக்கு 
வேண்டும்‌ வசதிகளையும்‌ செய்து கொடுத்தவர்கள்‌. தமிழ்ப்‌ 
பெரும்புலவர்களில்‌ இராம நிலையத்திற்கு வராதவர்கள்‌ 
யாருமேயில்லை எனலாம்‌. 


இவர்கள்‌ குடும்பத்தார்‌ திருக்கொள்ளம்புதரரில்‌ செய்‌ 
துள்ள திருப்பணிகள்‌ பல; அங்குச்‌ கும்பாபிடேசம்‌ நடதிதிய 
பேஈது, சைவப்‌ புலவர்கள்‌ மாநாட்டைக்‌ கூட்டிவைதிீதும்‌ 
தமிழ்‌ இலக்கியச்‌ சொற்பெஈழிவுகளும்‌ கவியரங்கங்களும்‌ 
அமைதீதும்‌ பிற திருப்பணியாள ரீ களுக்குச்‌ சிதம்பரம்‌ 
செட்டியார்‌ அவர்கள்‌ வழிகாட்டினாரிகள்‌. 


கரந்தைதி தமிழ்ச்‌ சங்கதிதிற்கு இவர்கள்‌ பெரும்பொருள்‌ 
உதவியுள்ளார்கள்‌. தம்‌ குடும்பதிதைச்‌ சேர்ந்தவர்களும்‌ அச்‌ 
சங்கதீதிற்குப்பொருள்‌ வழங்க இவர்கள்‌ தரண்டுகோலாக இருநி 
தார்கள்‌. தமிழ்‌ இசைச்‌ சங்கம்‌, மேலைச்‌ சிவபுரி சன்மார்க்க 
௪பை ஆகியவற்றுக்கும்‌ தமிழ்தி தொண்டில்‌ ஈடுபட்டுள்ள பிற 
மன்றங்கள்‌ பலவறிறுக்கும்‌ இவர்கள்‌ பொருள்‌ வழங்கியுள்ளார்‌ 
கள்‌. இளைஞர்‌ பலர்கீகுதி தமிழ்க்‌ கல்வியூட்டி, அவர்கள்‌ புலவரி 
களாகதி திகழ இப்‌ பெருமகன்‌ உதவி செய்திருகீகிறார்‌. 


சிதம்பரம்‌ செட்டியார்‌ அவரீகள்‌ பண்டிதமணி அவரீ 
களின்‌ இனிய நண்பராகஇருந்தரரிகள்‌. அப்புலவர்பெருமானின்‌ 
நூல்கள்‌ சிலவற்றை அச்சிட்டு வெளியிடுவதற்கு வேண்டும்‌ 
யொருளை அன்புடன்‌ உதவி புரிந்தார்கள்‌. பண்டிதமணி 
அவரிகளின்‌ அறுபதாம்‌ ஆண்டு நிறைவுவிமாவில்‌ அரிய கட்டுரை 
களைக்‌ கொண்ட மணிமலர்‌ ஒன்று இவர்களுடைய முயற்சி 
யாலேயே வழங்கப்‌ பெற்றது. 


110 


இவர்சன்‌ தம்‌ தாயாரின்‌ நினைவு மலராக கரநீதைக்‌ 
கவியரசு அவர்களைக்கொண்டு காரைக்காலம்மையாரி வர 
லாற்றை எழுதுவிதீது வெளியிட்டார்கள்‌. பேராசிரியர்‌ 
டாக்டர ச.சோமசுந்தர பாரதியார்‌ அவர்கள்‌ இயற்றிய 
மநிகலக்‌ குறிச்சிப்‌ பொடிஃல்‌ நிகழ்ச்சி?” என்ற செய்யுள்‌ 
நூல்‌ இவர்களுடைய பொருளுதவியாலேயே வெளியிடப்பெற்ற 
தாகும்‌. 


1939 முதல்‌ விபுலானந்த அடிகள்‌ இறைவன்‌ திறாவடி 
நிலையடைந்த நாளாகிய 19-7-1947 வரை சிதம்பரம்‌ 
செட்டியார்‌ அவர்கள்‌ அடிகளுடன்‌ நெருங்கிய தொடர்பு 
கொண்டிருந்தார்கள்‌. இவர்களுச்கு இயற்சையாகவே தமிழ்ப்‌ 
புலவரிகளிடம்‌ இருந்து வந்த தனியன்பை உணர்ந்த 
விபுலானந்த அடிகளார்‌, சிதம்பரம்‌ செட்டியாரீ இல்லத்தில்‌ 
அடிக்கடி வந்து தஙிகனார்கள்‌. இவர்கள்‌ குடும்பத்து வழிபடு 
கடவுள்மீது விபுலானந்த அடிகள்‌ பெருநீதேவபாணி ஒன்றைப்‌ 
பாடியுள்ளார்கள்‌. இவர்கள்‌ குடும்பக்கார்‌ திருப்பணி செய்துள்ள 
திருக்கொள்ளம்பு தார்‌ என்னும்‌ கலக்திலேயே 5-6-1947-இல்‌ 
மாம்‌ நூல்‌ அரங்கேற்றப்‌ பெற்றது. அந்நூல்‌ வெளிவரப்‌ 
பொருளுதவிசெய்தவர்களும்‌ சதம்பரம்செட்டியாரீ அவர்களே. 


இவர்களுடைய புதுக்கோட்டை மாளிகையான இராம 
நிலையத்திலும்‌, இலநிகையில்‌ வட்டவளையிலுள்ள இவர்‌ 
களுடைய உட்‌ ஸ்டாக்தோட்டசிதுலுமே யாழ்‌ நூல்‌ எழுதப்‌ 
பெற்றது. இந்நரலை இயற்றிக்‌ கொண்டிருந்தபோது அடிகன்‌ 
திடீரென நோய்வாய்ப்பட்டாரிகள்‌. சிதம்பரம்‌ செட்டியார்‌ 
அவர்கள்‌ பெருஞ்செலவு செய்து மருத்துவ உதவியை ஏற்பாடு 
செய்தார்கள்‌. அடிகள்‌ நோய்க்‌ துன்பதீதினின்றும்‌ முற்றிலும்‌ 
விடுதலை பெறவில்லை யெனினும்‌ சிறந்த மருத்துவ உதவியின்‌ 
காரணமாக யாழ்நூல்‌ முடிவடையும்‌ வரையிலாவது உயிருடன்‌ 
இருந்தனர்‌ என்று சொல்வது பொருந்தும்‌. 


யாழ்நாலின்‌ படிகளை விற்றுப்‌ பொருளீட்டிக்கொள்ளும்‌ 
உரிமையை சிதம்பரம்‌ செட்டியார்‌ அவரிசள்‌ கரந்தைத்‌ தமிழ்ச்‌ 
சங்கதீதிற்குக்‌ கொடுதிதார்கள்‌. இச்‌ சங்கத்திற்கு அவர்கள்‌ 
புரவலராக இருந்தார்கள்‌ என்பதும்‌ இங்கே குறிப்பிடத்தக்கது. 
சைவ சித்தாந்தம்‌ பற்றி ஆங்கிலத்தில்‌ தக்ககொரு நூல்வெளி 
வர முயன்று சொண்டிருக்கும்‌ போதே சிதம்பரம்‌ செட்டியார்‌ 
அவர்கள்‌ இறைவன்‌ திருவடி நிழலை அடைந்தனர்‌. 


த க 


111 


தமிழ்ப்புலவர்களுக்குச்‌ சிதம்பரம்‌ செட்டியார்‌ வழங்கிய 
பொருளுக்கும்‌ தமிழ்‌ மரணவர்களுக்கு அவர்கள்‌ காட்டி வந்த 
ஆதரவுக்கும்‌ கங்கு கரையில்லை. 


இலங்கையில்‌ இவர்களுக்குச்‌ சொந்தமாக இருந்த 
தேயிலைதி தோட்டத்தில்‌ (உட்ஸ்டாக்‌ எஸ்டேட்டில்‌) யான்‌ 
சிலநாள்‌ தடதியிருந்தபேோது உருவானதே என்னுடைய 
“வளரும்‌ தமிழ்‌? என்ற நூல்‌. 


சி. உ. சுப. உடையப்பா [இறந்தது 1954] 


இரொமநாகபுா மாவட்டக்‌ குழுவின்‌ தலைவராக 
இருந்தும்‌ அரசியல்‌ இயக்கத்தில்‌ ஈடுபட்டுப்‌ புகழ்‌ பெற்ற இப்‌ 
பெரியார்‌ பாகனேரியைச்சேர்நீ தவர்கள்‌. நாட்டார்‌ சமூகத்தில்‌ 
தோன்றியவர்கள்‌. இவர்களுக்குத்‌ தமிழ்ப்‌ பற்று மிகுதியாக 
இருந்தது. 


இவர்கள்‌ பல ஆண்டுகள்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகசிதின்‌ ஆட்‌ ரிக்குழுவில்‌ உறுப்பினராக இருந்‌ 
கார்கள்‌. புலவர்‌ ந.மு. வேநிகடசாமி நாட்டார்‌ அவர்களை 
யும்‌ ஏனையோர்‌ சிலரையும்‌ உடையப்பா அவர்கள்‌ பெரிதும்‌ 
ஆகரித்திரக்கிறொர்சள்‌. கஞ்சை நாட்டார்‌ பேரவையின்‌ 
ஆண்டு விழாவில்‌ இவர்கள்‌ தலைமை தாங்கியிருக்கிறார்கள்‌. 


இவர்‌ மகனும்‌ தமிழகச்‌ சட்டப்‌ பேரவை உறுப்பினரும்‌ 
நல்ல பேச்சாளருமான இரு ௨. சுப்பிரமணியம்‌ ஒரு பயண 
நூலை இயற்றியிருக்கிறார்‌. 


டாக்டர்‌ இராம. அழகப்பச்‌ செட்டியார்‌ (1909-1958) 


சிறந்த வள்ளலாக விளங்கிய டாக்டர்‌ அழகப்பச்‌ 
செட்டியார்‌ அவர்கள்‌ சமிழ்ப்புரவலராவும்‌இருந்து வந்தார்கள்‌. 
தமிழில்‌ றந்த சொற்பொழிவாளராகவும்‌ காரைக்குடி கம்பன்‌ 
கழகத்தின்‌ தலைவராகவும்‌ குமுதம்‌” என்னும்‌ இதழின்‌ கெளரவ 
ஆசிரியராகவும்‌ இவர்கள்‌ இருந்து வந்தார்கள்‌. 


1943_ஆம்‌ ஆண்டு இவருடைய மகள்‌ திருமணம்‌ நடை 
பெற்றபோது இருவாங்‌ கூர்‌ (இப்போது) கேரளப்‌ பல்கலைக்‌ 
கழகத்திற்கு ஒருலட்சம்ரூபாய்‌ நன்கொடை கொடுத்துத்தமிழ்கி 
கல்விக்கு அங்கு ஒரு பேராசிரியக்‌ கட்டில்‌ நிறுவினாரிகள்‌. 


112 


மலையாள மொழிக்குப்‌ பேராசிரியக்‌ கட்டில்‌ அமையுமுன்னரே 
தமிழுக்கு அத்தகைய சிறப்பு ஏற்பட்டது குறிப்பிடதீதக்கது. 
சங்கஇலக்கியங்களுக்குச்‌ சொல்லடைவு தொகுக்கும்வேலையை 
இங்கு டாக்டர்‌ வி. ஐ. சுப்பிரமணியம்‌ செய்திருக்கிறார்‌. 


இ கொடையைப்‌ பற்றி டாக்டரீ வ. சுப. மாணிக்கம்‌ 
அவரிகள்‌ பின்வருமாறு பாடியுள்ளார்கள்‌: 


“சிலம்பு பிறந்த திருநாடென்‌ றெண்ணி 
கலங்கு தமிழியலைக்‌ காண - இலங்கும்‌ 
இலக்கமொன்‌ நீந்தான்‌; இடும்பை தனக்கும்‌ 
கலக்கமொன்‌ நீந்தான்‌ களித்து."' 


கலைக்களஞ்?ய3 ஒன்று தமிழில்‌ வெளிவர வேண்டுமென்று 
1947-இல்‌ கல்வி அமைச்சராக இருந்த இ. சு. அவினாசிலிங்கம்‌ 
செட்டியார்‌ அவர்கள்‌ எண்ணிய மாத்திரதிதில்‌ டாக்டர்‌ 
அழகப்பச்செட்டியார்‌ அவர்கள்‌ ரூபாய்‌ 10, 000 - மும்‌ திருஷ்டிப்‌ 
பரிகாரதீதிற்காக ரூ 1-ம்‌ அன்பளிப்பாக வழங்கினார்கள்‌. 
இவர்கள்‌ கலைக்‌ களஞ்சியச்‌ செயற்குழுவில்‌ ஒர்‌ உறுப்பினராக 
இருந்து வந்ததும்‌ இங்கே குறிப்பிடத்‌ தக்கது. 


அழகப்பா கல்லூரியின்‌ அறக்குழுவின்‌ உதவியால்‌ கலைசி 
சொற்களைதீ . தமிழில்‌ ஆக்குவதற்கான ஒரு முயற்சியும்‌ 
அக்‌ கல்லூரியின்‌ ஆகரவில்‌ தொடங்கிற்று. இதற்கென 1954_இல்‌ 
திரு. இராசகோபாலச்சாரியாரின்‌ வாழ்தீதுடன்‌ திரு. சா, 
கணேசன்‌ முதலிய ஐவர்‌ கொண்ட்‌ 'குழு ஒன்று அமைக்கப்‌ 
பெற்றது. 1958 முதல்‌ அழகப்பா கல்லூரியில்‌ தமிழ்‌ முதுகலை 
வகுப்பு நடைபெற்று வருகிறது. 


க. வீ: அழ. மு. இராமநாதன்‌ செட்டியார்‌ (இ. 1955) 


கோட்டையூர்‌ ஊரினர்‌. வள்ளல்‌ அழகப்பரின்‌ சித்தப்பன்‌ 
மகன்‌. டி. கே, ௮. - யில்‌ இனிய நண்பர்‌. பல புலவர்களை 
ஆதரித்தவர்‌, 1500 பக்கற்கள்‌ கொண்ட இராமாயண 
வெண்பாவை அச்சிட்டு அபளித்தவர்‌. 


கோனாபட்டு பெ. சித. வி. விசுவனாதச்‌ செட்டியார்‌ 


இவர்கள்‌ சிறந்த தமிழன்பர்‌;கரநீதை கீ தமிழ்ச்சநிதத் தின்‌ 
தலைவராக இருந்த தமிழவேள்‌ த. வே. உமாமகேசுவரனா 
ருடன்‌ 40 ஆண்டுகளாகதீ தொடர்பு கொண்டு,அச்சங்கத்திற்குதி 


113 


தன்மகன்‌ இதம்பரனார்‌ திருமணத்தின்‌ போது நன்கொடை 
வழங்கினார்‌. இதுவன்றி, மலேசியாவில்‌ மூவாரிலும்‌ கோலாலம்‌ 
பூரிலும்‌ உள்ள தமது கடைகளின்‌ வாயிலாகப்‌ பலரிடம்‌ முயன்று 
நிதி சேர்தீதுக்‌ கரந்தைச்‌ தமிழ்ச்‌ சங்கத்திற்கு அனுப்பினார்கள்‌, 


கரந்தைக்‌ கவியரசு அவர்கட்கும்‌ வேறுசில புலவர்கட்கும்‌ 
இவர்கள்‌ பொருளுதவி செய்துள்ளார்கள்‌. இவர்களுடைய 
புதல்வருள்‌ ஒருவர்‌ திருவாளர்‌ விசு. திருநாவுக்கரசு. இவரைப்‌ 
பற்றிய குறிப்புக்களைப்‌ பிறிதொரு கட்டுரையில்‌ காண்க. 


நாச்சியாபுரம்‌ சு. வி: நா. நாச்சியப்பச்‌ செட்டியார்‌ 
(இ. 1957) 


வியாபாரதிதைக்‌ கருதியும்‌ வேலை வேண்டியும்‌ தமிழ்‌ 
நாட்டின்‌ பல பக்கங்களிலிருந்தும்‌ கேரள மாநிலத்துக்‌ கொச்௪, 
மட்டாஞ்சேரி, வெல்லிங்டன்‌ தீவு, திருப்பணத்துறை, எர்ணா 
குளம்‌, ஆல்வாய்‌, பெரும்பாவூர்‌ முதலிய இடங்களிலே வநீது 
குழுமியிருக்கும்‌ தமிழ்மக்கள்‌ அனைவரும்‌ ஒன்று சேர்வதற்கும்‌, 
அடிக்கடி ஒருவரை யொருவர்‌ சந்தித்துக்‌ கொள்வதற்கும்‌ 
வழிசெய்ய வேண்டுமென்ற முயற்சியே எர்ணாகுளதீதில 
தமிழ்ச்‌ சங்கமாக 14 - 6 - 1953-இல்‌ உருவெடுத்தது. 


அச்சங்கத்தைப்‌ பற்றி அதன்‌ செயலாளர்‌ திரு. 
குழந்தைவேல்‌ அவர்கள்‌ 1954- இல்‌ இந்நூலா சிரியர்க்குப்‌ பின்‌ 
வருமாறு எழுதியிருந்தார்கள்‌. 


“எங்கள்‌ செயல்களெல்லாம்‌ வெற்றி பெறக்‌ காரணம்‌ 
எங்கள்‌ சங்கத்தின்‌ தலைவரும்‌, பேரன்புப்‌ பெருந்தகைய 
மான உயரீதிருவாளர்‌ சு. வி. நா. நாச்சியப்பச்செட்டியார்‌ 
அவர்கள்‌ தான்‌ என்றால்‌ அதுமிகையாகாது. அவர்கள்‌ தான்‌ 
எங்கள்‌ சங்கத்தின்‌ ஆணி வேர்‌. கொச்சியில்‌ திரு. 
நாச்சியப்பச்‌ செட்டியாரவர்களை வணிகதி துறையில்‌ 
அறியாகவரே இல்லையெனலாம்‌ அவர்கள்‌ மனம்‌ மிக 
மிகப்பரந்தது; அதிலே தமிழுக்கு நிறைய இடம்‌ வைத்திருக்‌ 
கின்றார்கள்‌. தமிழ்‌ வளர வேண்டும்‌, தமிழ்‌ மக்கள்‌ நலன்‌ 
வளர வேண்டுமென்று மிகுந்த ஆசைப்‌ படுகிறார்கள்‌. 
அன்னாரின்‌. முயற்சிகள்‌ எர்ணாகுளம்‌ தமிழ்ச்‌ சங்கதிதின்‌ 
சரிதீதிரதீதலே பொன்னெழுத்துக்களால்‌ பெர றிக்கப்பட 


செ, 


114 


வேண்டுமென்பது எங்கள்‌ கருத்து. சருங்ககி கூறினால்‌ 
தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ பெருமை அவர்களுடைய பெருமை 
யென்று சொல்ல விரும்புகின்றோம்‌.”” 


சநிகத்திற்கு ஒரு சொந்தக்‌ கட்டிடம்‌ தேவையென்பதை 
எங்கள்‌ சங்கத்தலைவர்‌ திரு, செட்டியாரவர்களிடம்‌ கூறியிருக்‌ 
கின்றோம்‌. அவர்களும்‌ அதை அஆமோதிதிதிருக்கிறார்கள்‌; 
அன்னாரின்‌ துணையும்‌ தமிழன்னையின்‌ ஆஃசயுட்‌ எங்கள்‌ 
ஆசைகள்‌ நிறைவேற வழி செய்யுமாகுக! 


தமிழ்ச்‌ சநிகத்தின்‌ மூலமாகத்‌ திருவாங்கூர்‌ கொசிச 
அரசியலாரை அணு, பெருமுயற்சி செய்து, எர்ணாகுளத்தில்‌ 
ராமவர்மா உயர்நிலைப்‌ பள்ளியில்‌,முதலிரண்டு வகுப்புக்களுக்கு 
எல்லாப்‌ பாடங்களையும்‌ தமிழிலேயே போதிக்கும்‌ படியாக 
அனுமதி பெற்று, 1953 - அம்‌ ஆண்டில்‌ முதல்‌ வகுப்பு மாத்திரம்‌ 
சிறப்பாக நடைபெற்றது. இனி ஆண்டு தோறும்‌ ஒவ்வொரு 
வகுப்புக்கள்‌ கூட்டி அமைக்கப்படும்‌. 


, இது தவிர, பள்ளியில்‌ சேர்க்க இயலாத கொஞ்சம்‌ 
பெரிய பிள்ளைகளுக்கு, தமிழ்ச்‌ சநிகக்‌ கட்டிடத்திலேயே, நல்ல 
பயிற்சி பெற்ற ஓர்‌ ஆ௫ரியை நியமித்து, வகுப்புக்கள்‌ நடத்த 
ஏற்பாடு செய்து, அதுவும்‌ சிறப்பான முறையில்‌ நடந்து 
வருகின்றது. அடிக்கடி தமிழிசைக்‌ கச்சேரிகளுக்கு ஏற்பாடு 
செய்து தமிழ்‌ மக்களும்‌ ஏனையோரும்‌ :இசை இன்பத்தில்‌ 
திளைக்க முயற்‌ செய்து வருன்றோம்‌.”” 


குப.அரு.நடராசன்‌ செட்டியார்‌,வேந்தன்பட்டி(1904-1968 


19 20- இல்‌ “திருவள்ளுவர்‌ வாசக சாலை” என்ற பெயரில்‌ 
இவர்‌ வேந்தன்பட்டியில்‌ நூலகம்‌ நடத்திவந்தார்‌. 


தம்‌ நண்பர்களுடன்‌ சேர்ந்து இப்பகு தியில்‌ 1932-இல்‌ 
தொடங்கிய மரக்கடைக்கு இருவள்ளுவர்க்கு உரிய “பெரு 
நாவலர்‌” என்னும்‌ பெயரை இட்டார்‌. இப்பெயரிலேயே இக்‌ 
கடை இன்றளவும்‌ இயங்‌ வருது, 


இவர்‌ தொடங்க கதர்க்கடை **யெருநாவலர்‌ கதரீசி” 
சாலை” என்னும்‌ பெயரி தாடுகியதும்‌ குறிப்பிடத்தக்கது. 


1 


115 


தமிழ்ப்‌ பொன்மொழிகளையும்‌ குறட்பாக்களையும்‌ 
விழாக்காலங்களில்‌ அட்டைகளில்‌ எழுதித்‌ தொங்கவிடும்‌ . 
பழக்கத்தை இவர்‌ பரப்பினார்‌, 


தமிழ்நாட்டின்‌ பல பகுதிகளிலும்‌ நடைபெற்ற இலக்கிய 
விழாக்களுக்கு ஆர்வமுடன்‌ சென்று வந்தார்‌. 1926-ஆம்‌ 
ஆண்டில்‌, ஓரிரு நூல்களுக்கு ஒராயிரம்‌ படிகளுக்கு உரிய 
தொகையை சாது அச்சுக்கூடத்தில்‌ முன்பணமாகக்‌ கொடுத்து 
அவை வெளிவர உதவினார்‌. 


இந்நூலில்‌ குறிப்பிடப்‌ பெற்றிருக்கும்‌ டாக்டச்‌:ந, 
மாணிக்கம்‌, இவருடைய மகனார்‌ ஆவார்‌. 


பழ.பெரி.பெரி.பெரியகருப்பன்‌ செட்டியார்‌ 
நெற்குப்பை (1890-1969 


தமிழிலும்‌ வடமொழியிலும்‌ புலமை பெற்றிருந்தார்‌ 
பெரியதொரு நூலகத்தைப்‌ பேணி வளர்தீதார்‌; அந்நூல்‌ 
நிலையம்‌ இன்றும்‌ இவர்‌ இல்லதீதில்‌ உள்ளது. தென்னிந்தியத்‌ 
திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ ஃழகதீதின்‌ .. 
தொடக்க காலப்‌ பங்காளியும்‌ ஆவார்‌. 


பெரும்‌ புலவரி பலருடன்‌ தொடர்பு கொண்டிருந்தார்‌. 


பொன்மொழிகள்‌, திருக்குறள்கள்‌ தாங்கிய அட்டைகளை 
எங்கும்‌ பரப்பினர்‌. தம்‌ கொடையாக, ஒரு தேவாரப்பள்ளியை 
நடதீதினாரி. 


இன்ன. இன்ன தமிழ்ப்பாடல்களைப்‌ பாடவேண்டும்‌ 
என்று வரையறை செய்து விவரமான நிகழ்ச்சி நிரல்‌ அச்சிட்டு 
அதற்கு ஒப்புக்கொண்ட இசைவாணர்களையே அழைதிது 
தம்‌ இல்லத்து நிகழ்ச்சிகளை நடத்தும்‌ பழக்கத்தை இவர்‌ 1929 
-இலேயே கடைப்பிடித்து வந்தார்‌. \ 


இவர்‌ இந்நூலாசிரியரின்‌ சிறிய தந்தையார்‌ ஆவார்‌. 


இவருடைய தந்தையார்‌ (நூலஈூரியரின்‌ பாட்டனார்‌) 
பெரியகருப்பன்‌ செட்டியார்‌ சிவக்ஷதிஇர விளக்கம்‌ என்னும்‌ 


நூலை இயற்றியுள்ளார்‌. 


116 


தமிழ்வள்ளல்‌ தவகோட்டை ௨. ராம. மெ.சுப சேவு. மெ 
மெய்யப்ப செட்டியார்‌ (1910-1967) 


தமிழ்‌ என்றால்‌ மெ, அவர்கட்குக்‌ கற்கண்டு. 


திருவையாற்றுத்‌ திருப்பணி வேலைகளில்‌ நாள்தோறும்‌ 
ஈடுபட்டு மேற்பார்த்துக்‌ கொண்டிருந்த போது, தஞ்சை 
மாவட்டதீதைச்‌ சேர்ந்த சக்திவேல்‌ பிள்ளை என்ற பெரும்‌ 
புலவருடைய தொடர்பு ஏற்பட்ட து.புலவரைதீ திருவையாற்றி 
லேயே, தங்கியிருக்கச்செய்து, த.கிழ்‌ இலக்கண இலக்‌ய அறிவை 
வளர்தீதுக்‌ கொண்டார்கள்‌, பிறகு தமிழ்‌ நாட்டிலுள்ள 
அனைத்துப்‌ புலவர்களுடனும்‌ மெ. அவர்கள்‌ தொடர்பு 
கொண்டார்கள்‌, 

தமிழ்நூல்‌ எதையாவது வெளியிடவேண்டும்‌ என்று யாரீ 
கூறினாலும்‌ அப்பணிக்கு மெ. அவர்கள்‌ உதவினார்கள்‌. 

ஏராளமானவர்கள்‌ தமிழ்‌ மொழியை முறையாகவும்‌ 
ஆழமாகவும்‌ படிக்க வேண்டுமென்று மெ. அவர்கள்‌ விரும்பி 
னார்கள்‌. மயிலம்‌, திருவையாறு, மேலைச்‌ சிவபுரிக்‌ கல்லூரி 
களில்‌ படிக்க முன்வந்த அனைவருக்கும்‌ இன, மத வேறுபாடு 
பாராமல்‌ தங்கு தடையின்றிப்‌ படிக்க எல்லா வசதிகளையும்‌ 
தம்‌ செலவில்‌ ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள்‌. 


திருவையாறு அரசர்‌ கல்லூரியில்‌ பேராசிரியராக விளங்‌ 
கும்‌ காளையார்‌ கோயில்‌ இரு, சொர்ணகாளீசுவரன்‌, மெ. 
அவர்கள்‌ ஆதரவும்‌ ஆசியும்‌ பெற்றவர்‌. இந்த வள்ளலின்‌ அர 
வணைப்பில்‌ வளர்ந்தவர்‌ பலர்‌ ஆவர்‌. 

எண்ணி முடியாத சங்கங்கள்‌, தமிழ்ப்புலவர்‌ மாநாடுகள்‌ 
ஆகியவற்றிற்கு மனமுவந்து நன்கொடை வழநிகிய வள்ளலாக 
மெ. அவர்கள்‌ தம்‌ வாழ்நாள்‌ முமுவதும்‌ இகழ்ந்தார்கள்‌. 


தமிழ்ப்‌ புலவர்கள்‌ பலரும்‌ சேர்ந்து, அவர்களுக்கு “தமிழ்‌ 
வள்ளல்‌” என்ற பொருத்தமான பட்டத்தைச்‌ சூட்டினார்கள்‌. 
பலாப்பழத்தை ஈக்கள்‌ கூட்டம்‌ மொய்ப்பதுபோல மெ. அவர்‌ 
களை எப்போதும்‌ புலவர்கள்‌ சூழ்ந்தவண்ணமாக இருந்தனர்‌. 
காலை 9 மணிக்குத்‌ தெடங்கி விடும்‌ இந்நிகழ்ச்சிக்கு ஒய்வே 
இராது. இதனால்‌ தொழில்‌ தொடர்பாக மெ. அவர்களிடம்‌ 
தகவல்களைக்‌ கேட்டுக்‌ கொள்ள விரும்பிய கணக்கர்கள்‌, 


செயலாளர்கள்‌, ஊழியர்கள்‌ முதலாளியை அணுக இயலாமல்‌ 
தவிப்பார்கள்‌. 


டண. கணை டன னைக கை 


ட 4 


>} 


117 


புலவர்கள்‌ பரிசில்‌ பெறத்‌ தேவக்கோட்டையை தோக்கிப்‌ 
படையெடுத்த வண்ணமாக இருந்தனர்‌. வந்தவர்கள்‌ அனை 
வருக்கும்‌ கனிவான வரவேற்பும்‌, வயிறு நிறையச்‌ சுவையான 
உணவும்‌ அவருடைய வளமனையில்‌ உறுதியாகக்‌ இடைக்கும்‌. 
அவர்கள்‌ அனைவருடனும்‌ மெ, அவர்கள்‌ இலக்கிய நயங்களை 
ஆராய்ந்த வண்ணமாக இருந்தார்கள்‌. மிகப்பெரிய நூலகத்தை 
அவர்கள்‌ வைத்திருந்தார்கள்‌. இடைதிதற்கரிய நூல்கள்‌ அதில்‌ 
இடம்‌ பெற்றிருந்தன. 


இரவு 11 மணிக்கு மெ. அவர்கள்‌ துயில்‌ கொள்ளுவார்கள்‌ 
அற்‌ நேரத்திலும்‌ ஒரு புலவர்‌ வருவார்‌.மெ. அவர்களின்‌ குடும்பத்‌ 
தார்‌ அனைவரும்‌ புலவர்கள்‌ செட்டியாரை நேரம்‌ காலம்‌ 
பார்க்காமல்‌ மொய்ப்பதைப்‌ பொறுக்கமாட்டாரீகள்‌, அவர்‌ 
கட்குத்‌ தெரியாதபடி, வந்த புலவரின்‌ வறுமை நீங்க, வள்ளல்‌ 
வாரி வழங்கிப்‌ புலவரை நொடிப்போதில்‌: அனுப்பிவைப்பார்‌. 


தம்மைக்‌ காணவந்த புலவர்கள்‌ தீவிர, ஏனைய புலவர்‌ 
கட்கும்‌ சொல்லியனுப்பி, மெ. அவர்கள்‌ அப்புலவர்களுடனும்‌ 
பல நூல்களை ஆய்ந்தும்‌, பொதுப்படையாக அளவளாவியும்‌ 
மகிழ்ந்தார்கள்‌. தேவகோட்டை, புலவர்‌ நாராயணசாமி ஐயர்‌ 
புலவர்‌ பால சுப்பிரமணிய ஐயர்‌ போன்‌ றோர்‌ இவ்வகையினர்‌ 
ஆவர்‌, 


தேரில்‌ வாராமல்‌, தங்கள்‌ நிலைகளை எழுத்தில்‌ வடித்‌ 

தனுப்பும்‌ புலவர்கட்குக்‌ கணக்கே இராது. சராசரி ஒரு நாளில்‌ 

௦: அவர்கட்குப்‌ புலவர்களிடமிருந்து 30 கடிதங்களாவது 
வரும்‌. அவையாவும்‌ கவிதை வடிவி3லயே இருக்கும்‌ 


அந்தச்‌ செய்யுட்களை, அன்று வருகைதரும்‌ புலவர்‌ 
“ஞூடன்‌ ஆராய்வார்‌. மீண்டும்‌ மீண்டும்‌ படிப்பார்‌. இலக்கணப்‌ 
பிழைகள்‌ உண்டா என்று கேட்பார்‌. பிறகு தாமே அப்பாடல்‌ 
களின்‌ குறைகளையும்‌ பொருளையும்‌ எடுத்துக்‌ கூறுவார்‌. குறை 
நிறை எது இருப்பினும்‌ வள்ளல்‌ அனுப்பிவைக்கும்‌ கொடையிற்‌ 
குறையிராது. 


வெளியூர்கட்குச்‌ செல்லும்போதும்‌ மெ, அவர்கள்‌ 
தனி3ய செல்லமாட்டரர்கள்‌. இரு புலவர்களாவது பக்கத்தில்‌ 
இருப்பார்கள்‌. வழியில்‌ வேறு லெ புலவர்களும்‌ சேர்ந்து கொள்‌ 
வார்கள்‌. தமிழ்ப்‌ புலவர்கஸ்‌ அனைவருக்கும்‌ அவர்கள்‌ காட்டிய 
மரியாதைக்கு ஈடு இணையே இல்லை, அவர்கட்குத்‌ தம்மேரடு 


118 


சரிசமமான நிலையை வழங்கினார்கள்‌, வீட்டிலும்‌ சரி வெளியூர்‌ 
களிலும்‌ சரி, அனைவரும்‌ அவருடன்‌ சேர்ந்துதான்‌ உண்ண 
வேண்டும்‌. தம்‌ நெருங்கிய பங்காளிகளுக்குக்‌ கொடுத்த 
மரியாதையை மெ. அவர்கள்‌ புலவர்கட்கும்‌ அளித்து வந்தார்‌ 
கள்‌. 


சிறுவன்‌ என்றே ஏழையாக இருக்கிறான்‌ என்றோ 
யாரையும்‌ மெ. அவர்கள்‌ அலட்சிமப்படுதிதியதில்லை.சிறியன 
சிந்தியாதவராகிய அக்கோமான்‌ வெளியூர்களில்‌ ஓயாமல்‌ 
சுற்றுப்பயணம்‌ செய்தார்கள்‌. அப்போது அந்தந்த ஊரில்‌ சுவை 
யான இற்றுண்டிகள்‌ எங்கே கிடைக்கும்‌ என்பதையறிந்து 
வைத்திருந்தரர்கள்‌. அந்தச்‌ சிற்றுண்டிக்‌ கடைகள்‌ இருக்கும்‌ 
வீதி குறுகலாக இருக்கும்‌. பகட்டான ௮றிவுப்புப்பலகைகள்‌ 
இரா. அங்கே போடப்பட்டுள்ள மேசைகள்‌, நாற்காலிகள்‌ 
கவர்ச்சியாக இரா. இக்குறைகளை மெ. அவர்கள்‌ சிறிதும்‌ 
பொருட்படுத்த மாட்டார்கள்‌. மெ. அவர்கள்‌ அவர்தம்‌ புலவர்‌ 
படையினருடன்‌ சென்று, இச்சிற்றுண்டி விடுதிகளுச்கு ௮ளிதித 
ஆதரவு குறிப்பிடத்தக்கது. 


பள்ளிக்கூடங்களிற்‌ பரிசுகளாக வழங்க, நூற்றுக்கணக்‌ 
கான தமிழ்‌ நூல்களை வாங்கி அளித்துவந்தார்கள்‌. 


சில புலவர்களுடைய குடும்பங்களில்‌ நெடுங்காலமாக 
நிலவிய பிணக்குகளையும்‌, மெ. அவர்கள்‌ தீர்தீது வைத்தார்‌ 
கள்‌. 

தைப்பொங்கல்‌ அன்று தம்‌ பெண்‌ மக்கல்‌ வீடுகட்குச்‌ £ர்‌ 
அனுப்புவது போலவே, மெ. அவர்கள்‌ தமிழ்ப்புலவர்‌ சிலர்‌ வீடு 
கட்கு அரிசி,கரும்பு,தேங்காய்‌, மஞ்சட்கொதீது முதலியவற்றை 
ஆண்டுதோறும்‌ அனுப்பி வந்தார்கள்‌. புலவர்கள்‌ வீட்டுச்‌ சிறப்பு 
நிகழ்ச்சிகளிலும்‌, தம்‌ குடும்பத்து நிகழ்ச்கெளிலும்‌ புலவர்‌ 
களுக்கு மெ. அவர்கள்‌ தவறாமல்‌ பொருள்‌ வழங்கிவந்தரர்கள்‌. 


தேவகோட்டை நகரதீதரர்‌ உயர்நிலைப்பள்ளியில்‌ திரு 
வள்ளுவர்‌ விழா, திருக்குறள்‌ போட்டி ஆகியவை ஆண்டுதோறும்‌ 
சிறப்பாக நடைபெற வழி வகுத்தரர்கள்‌. 


மெ, அவர்கள்‌ தஞ்சை நாட்டார்‌ பேரவையின்‌ தலைவ 
ராக இருந்தார்கள்‌. கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ புரவலராக 
வும்‌ இருந்து வந்தார்கள்‌. 


4 


119 


மதுரைக காமராசர்‌ பல்கலைக்கழகதீதின்‌ துணைவேநறீதி 
ராக இருந்த பன்மொழிப்‌ புலவர்‌, பல்கலைச்செல்வர்‌, பெரும்‌ 
பேராசிரியர்‌, டாக்டர்‌. தெ. பெஈ. மீனாட்டு சுந்தரனார்‌ 
அவர்கள்‌ பெரும்‌ புகழும்‌ பதவிகளும்‌ பெறுதற்கு முந்திய காலதி 
தில்‌, அவர்களை மதிதிதுப்‌ பாராட்டி இடையறாத்‌ தொடர்பு 
கொண்டிருந்தவர்கள்‌,மெ. அவர்கள்‌. “*குருதேவர்‌"என்று தெ. 
பொ. மீ அவர்களை அன்புடன்‌ அழைதித குமாத்தினர்‌ அனை 
வரும்‌ மெ. அவர்கட்கு அறிமுகமாயிருந்தனர்‌. 


மம. அவர்களின்‌ முயற்கியாலும்‌ பொருளுதவியரலும்‌ 

(1) குருதேவர்‌ அவர்களின்‌ கல்விதி தொண்டுக்கு வெள்ளி 
விழா 1954 டிசம்பரில்‌ கொண்டாடப்பெற்றது. 

(2) இந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப்பள்ளியில்‌ குரு 
தேவரின்‌ உருவச்‌ சிலை நிறுவப்பெற்றது. 

(3) கட்டுரைகளாக அவ்வப்போது வெளிவந்த இதழ்‌ 
, களில்‌ மட்டுமே இடம்‌ பெற்றிருந்த குருதேவரின்‌ கட்டுரைகள்‌ 

தொகுகீகப்பெற்று நூல்வடிவில்‌ மணிவிழா மலர்களாக மலர்நீ 

தன. பின்னர்‌ குறுதேவர்‌ யபொற்தாலதீதில்‌ அடியெடுத்து வைதி 
கார்‌. 1 

மெ. அவர்கள்‌ அழுத்தமான தமிழ்‌ மொழிப்பயிற்சி 
பெற்றிருந்தார்கள்‌ என்பது அவர்கள்‌ எழுதியுள்ள பின்வரும்‌ 
நூல்களிலிருந்து தெரியவரும்‌. 


(1) திருவையாறு அறம்‌ வளர்த்த நாயகி பதிகம்‌. 

(2) கருதாவூரணி ஸ்ரீ கைலாச விநாயகர்‌ 
நான்மணிமாலை. 

(3) குன்றை நகர்கீ குமரன்‌ போற்றிப்பதிகம்‌. 

(4) ஸ்ரீ செயங்கொண்ட சோளீசர்‌ போற்றிப்பதிகம்‌. 

(5) திருவேடகம்‌ ஸ்ரீ ஏடகநாதர்‌ மெய்‌ வருக்கமாலை. 

(6) திருவையாறு ஐயாறப்பர்‌ நவமணிமாலைஃ 

(7) கேஈசட்டைவயல்‌ ஸ்ரீ நடரரசர்‌ உயிர்‌ வருக்கமாலை 

(8) இலம்பையங்‌ கோட்டூர்‌ ஸ்ரீ அரம்பேசன்‌ திரு 
விருத்தப்பதிகம்‌. 

(9) சிவபூசை முறை அநுட்டான விதி. 

(10) சைவ சிதிதாற்த விதி 


120 


(11) சைவ தர்ப்பண விதி 
(12) சட்‌ பிரபந்தம்‌ 
(13) துவைதப்‌ பிரபந்தம்‌, 


தோல்‌ ஏற்றுமதிப்‌ பெருவணிகர்‌ தாமரைச்‌ செல்வர்‌ 
ஆ. நாகப்பச்‌ செட்டியார்‌ (1915-1982) 


மேலைச்‌ சிவபுரி ஊரினர்‌. தாம்‌ பயின்ற சன்மார்க்க 
சபையின்‌ செயலராகவும்‌ கல்லூரிக்‌ குழுவின்‌ தலைவராகவும்‌ 
பணி செய்தார்‌. கல்லூரி மாணவர்கட்கு நாகப்ப இல்லம்‌ கட்டி 
வழங்களார்‌.வேண்டும்போதெதல்லாம்‌ நிதியளித்துச்‌ சபையைக்‌ 
காத்தார்‌. 


பண்டிதமணி, பன்மொழிப்‌ புலவர்‌ தெ. பொ. மீ. முத 
லரன பெரும்‌ புலவர்களிடம்‌ ஈடுபாடு கொண்டிருந்தார்‌. 


சித்தாந்த மணிமொழிச்‌ செல்வர்‌ மகிபாலன்பட்டி சி. ராம. 
இராமசாமிச்‌ செட்டியார்‌ (1903-1970) 


பண்டிதமணி அவர்களின்‌ வீட்டு மாணவராகப்‌ பயின்று 
சைவசமய நூல்களில்‌ தேர்ச்சி பெற்றுப்‌ புலவராகவும்‌ புரவல 
ராகவும்‌ வாழ்ந்தார்கள்‌. கவிஞர்‌. சைவசமயச்‌ சொற்பொழி 
வாளர்‌, தேவார திறுவாசகங்களை இசையுடன்‌ பாடுபவர்‌, 
இனிமையாக இவற்றை ஓதும்‌ ஓதுவார்களை ஆதரிப்பவர்‌, 


மலேசியாவில்‌ சைவம்‌ தழைக்கவும்‌ தமிழ்ப்பயிர்‌ வளரவும்‌ 
இவர்கள்‌ ஆற்றிய தொண்டுகளை நேரில்‌ கண்ட தவதிதிரு 
குன்றக்குடி அடிகளார்‌ அவர்கள்‌, இவர்க்கு “சித்தாந்த மணி 
மொழிசி செல்வர்‌” என்ற பட்டத்தைச்‌ சூட்டினார்கள்‌. 


இவர்கள்‌ மேலைச்சிவபுரி சன்மார்க்க சபையின்‌ 
வளரீசசிக்குத தாமும்‌ நிதி வழங்கி ஏனையோரிடதிதும்பெருநிதி 
சேர்க்க உதவினார்கள்‌. 


சித்தாந்தம்‌, சப்பான்‌ பயணம்‌ குறிதீதுப்‌ பல கட்டுரை 
களை எழுதியுள்ளார்கள்‌, 


வெளியிட்ட நூல்‌: கவிஞர்‌ பெரி. இலச்குமணசி 
செட்டியார்‌ இயற்றிய பூம்புகார்‌ ஆற்றுப்படை. 


[i 


121 
காரைக்குடி திரு “ஏவிஎம்‌? (1907-1979) 


திரையுலக மேதை திரு ஏ.வி. மெய்யப்பன்‌ அவர்கள்‌ 
தம்‌ இருபதாம்‌ வயதிலேயே பி,ஸ்ரீ., தி.ஐ.ர. போன்ற எழுத்‌ 
தாளர்களுடன்‌ பழகியவர்கள்‌. வாழ்க்கை முழுதும்‌ தமிழ்‌ நூல்‌ 
களைப்‌ படிதிதுகி கொண்டிருந்தவர்‌. வளரும்‌ எழுத்தாளர்க்கு 
வாழ்வளித்தவர்‌. மணிவிமா கண்ட எழுத்தாளர்க்குப்‌ பண 
முடிப்பு வழங்கியவர்‌. தம்‌ இல்லதீதுத்‌ திருமணங்களில்‌, எழுத்‌ 
தாளர்க்குப்‌ பரிசும்‌ சன்மானமும்‌ வழங்கியவர்‌. தொழில்‌ முறை 
யில்‌ பணம்‌ கொடுத்து வாங்கிய பாரதியார்‌ பாடல்கள்‌ : 
உரிமையை, தமிழக அரசுக்கு வழங்கி அந்தப்பாடல்களை | 
தாட்டுடமையாக்க உதவியவர்‌, 


குமிழின்‌ இனிமை கெடாதபடி, திரைப்படங்களில்‌ தமிழ்ச்‌ 
செரற்கள்‌ உச்சரிக்கப்பட வேண்டும்‌ என்பதில்‌ கண்ணும்‌ 
கருத்துமாக இருந்தவர்‌. 


நாமக்கல்‌ கவிஞரின்‌ இனிய நண்பராகத்‌ திகழ்ந்தார்‌. 
புதுவைக்குயில்‌ புரட்சிக்கவிஞர்‌ பாரதிதாசனுக்கு வழங்க முதல்‌ 
நன்கொடை கொரடுத்து, பேரறிஞர்‌ அண்ணா ஒரு நிதி திரட்டு 
வதற்கு வழிவகுத்தார்‌. 


நூற்றுக்‌ கணக்கான பாடல்களை மனப்பாடம்‌ செய்‌ 
திருந்தார்‌. குழந்தை இலக்கிய வளர்ச்சிக்கு ஒல்லும்‌ வகையா 
லெல்லாம்‌ துணையாக இருந்தார்‌. சென்னைக்‌ கம்பன்‌ கழகத்‌ 
துக்கு ஊன்றுகோலாக விளங்கினார்‌. 


தேர்ந்தெடுத்த பாடகர்களைக்‌ கொண்டு, கவியரசர்‌ 
சுப்பிரமணிய பாரதியார்‌ பரடல்களைத்‌ திரைப்படங்களில்‌ 
பாடச்‌ செய்தவர்‌ ஏவிஎம்‌. அதன்‌ விளைவு பட்டிதொட்டியெல்‌ 
லாம்‌,படம்‌ பார்திதவர்கள்‌ திரைப்பட அரங்கைவிட்டு, வெளியே 
வந்தபோது, பாரதி பாடல்களைத்‌ தெருவெல்லாம்‌ முழங்கிக்‌ 
கொண்டவாறே தங்கள்‌ வீடுகளை அடைந்தனர்‌. 


இரண்டாவது உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டின்‌ ஊரிவலசி 
சிறப்பு, ஏவிஎம்‌-மின்‌ கைவண்ணம்‌ ஆகும்‌. ்‌ 

இவர்‌ மகன்‌ திரு, சரவணன்‌, தமிழ்‌ எழுதிதாள ர்கள்‌, 
கவிஞரீகள்‌, அமைப்புக்களுடன்‌ இனிய தொடர்பு கொண்டுள்‌ 
ளார்‌. பல இதழ்களில்‌ சுவைமிக்க கட்டுரைகள்‌ எழுதி வரு 
கிறார்‌. 


122 
*சேந்தணியார்‌' இராமசாமிச்‌ செட்டியார்‌ (பி, 1901) 


கல்வி வள்ளல்‌ என்று போற்றப்‌ பெறுபவர்‌ காரைக்குடி 
ராம. வீர. ராம. இராமசாமிச்‌ செட்டியார்‌. இவர்‌ தமிழ்ச்‌ 
சான்றோர்‌ ஆவார்‌. 

இவர்‌ தம்‌ நெருங்கிய நண்பரீ சா.சு. சுப்பிரமணியன்‌ 
்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ தமிழுக்குச்‌ சிறப்புத்‌ தரும்‌ குருகுலம்‌ 
- என்னும்‌ உயர்நிலைப்பள்ளியை அமராவதிபுதரரில்‌ நிறுவிளார்‌. 
உலகப்போரால்‌ அந்த நிறுவனதிதுப்‌ பணங்கள்‌ சிங்கப்பூரில்‌ 
முடமிகிக்‌ கடந்தபோது, குருகுலத்தைதி தாமே நடத்தினார்‌. 

மேலைச்சிவபுரிச்‌ சன்மார்க்க சபைக்கும்‌ ஏனைய நிறு 
வனங்களுக்கும்‌ தமிழிலும்‌ பிற துறைகளில்‌ உயர்கல்வி படிப்ப 
வரீகிகும்‌ வாரி வழங்கி வருபவர்‌. 

இயற்கைக்‌ கொடைஞனான இவர்‌ பெயரால்‌ இராமசாமி 
தமிழ்க்‌ கல்லூரி, காரைக்குடியில்‌ இயங்குகிறது: கல்லூரியை 
இவர்களே 18.6-1967-இல்‌ திறந்து வைத்தார்கள்‌. **என்‌ மகன்‌ 
பெரியகருப்பன்‌ தன்‌ உழைப்பால்‌ தேடிய தன்‌ பொருளைக்‌ 
கொண்டு, என்‌ பெயரால்‌ தமிழ்க்‌ கல்லூரியை நான்‌ இருக்கும்‌ 
போதே அமைத்தது எனக்கு அளவற்ற மகிழ்ச்சியைத்‌ தருகிறது.” 
ஒரு தந்த பெறக்கூடிய பேறுகளுள்‌ இது மிகவும்‌ பெரியது; 
போற்றத்தகுந்தது. இக்கல்‌ லூரியும்‌ என்‌ மகனும்‌ நெடி வளர்ந்து 
நாட்டுக்கும்‌ மொழிக்கும்‌ நற்றொண்டு செய்யவேண்டும்‌ என 
இறைவனை வேண்டுகின்றேன்‌”? என்று அவ்வமயம்‌ பாராட்டி 
னார்கள்‌. 


இராயவரம்‌ 
திரு: ப. வ. ராம குழந்தையன்‌ செட்டியார்‌(பி, 1918) : 

இவர்‌ புலவரும்‌ புரவலருமாவார்‌. கம்பரா மயணப்பாடல்‌ 

களை மனனம்‌ செய்திருக்கிறார்‌. சிறந்த மேடைப்‌ பேச்சாளர்‌. 
காரைக்குடியிலும்‌ சென்னையிலும்‌ நடைபெறும்‌ கம்பன்‌ 

கழகநிகளில்‌ பெறாம்‌ பொறுப்பு வ௫திது வருகிறார்‌. காரைக்குடி. 

யில்‌ தமிழ்க்‌ கடலின்‌ சிலை திறக்க உதவிய மூவருள்‌ ஒருவர்‌. 
கருவமிலாக்‌ கலைஞானம்‌ கார்பொழியும்‌ கவிஞாளம்‌ 
கருத்தறியும்‌ டி. கே. சி, கடல்மடையார்‌ இராயசொவாம்‌ 
இருபெரியோர்‌ உளங்கவர்ந்து இலக்கியத்தில்‌ சுவைசேர்த்து 
தருமநெறிப்‌ பணிபுரியும்‌ கலையரசர்‌ குழந்தைஐயா! 

என்று இவரைக்‌ கவியரசர்‌ கண்ணதாசன்‌ பாடியுள்ளார்‌. 


அ 


123 


காரைக்குடி திரு. சா. நா. ௮. சொ. அண்ணாமலைச்‌ 
செட்டியார்‌ (பி. 1920) 


காரைக்குடி கம்பன்‌ மணி மண்டபத்தில்‌ விருந்தினர்‌ 
இல்லம்‌ கட்டிய கொடைஞர்‌. கம்பன்‌ அறக்கட்‌ டளையின்‌ 
அறங்காவலருள்‌ ஒருவர்‌. 


தமிழ்க்கடல்‌ ராய சொ - வின்‌ மரணவர்‌ என்று 
சொல்லிக்‌ கொள்வதில்‌ பெருமிதம்‌ அடைபவர்‌, அவரி தம்‌ இறு 
நூல்களை தம்‌ இல்லத்து நிகழ்ச்சிகளின்‌ போது அச்‌ட்டு 
வழங்கியவர்‌.ரஈய சொ நினைவாக அண்ணாமலைப்‌ ப்பைத 
கழகதீதல்‌ சொற்பொழிவுகள்‌ நடைபெற அறுக்க 
நிறுவியிருக்கி றார்‌. 


மலேசியாவிலும்‌ காரைக்குடிப்‌ பகுதியிலும்‌ தமிழ்ப்‌ 

பணிகளுக்கு ஆதரவு தருபவரீ. 

தேவகோட்டை திரு: சேவு: ௮: அண்ணாமலைச்‌ 
செட்டியார்‌ (பி. 1928) 


தமிழ்‌ வள்ளல்‌ மெ. அவர்களின்‌ தம்பி, சேவுகன்‌ 
அண்ணாமலை கல்லூரி நிறுவுனர்‌, 


எழுத்து, இவர்களுடைய பொழுது போக்கு. குறிப்பிடத்‌ 
தகக படைப்புக்கள்‌: *தமிழ்‌ நாடு” நாளிதழில்‌ தொடர்ந்து 
வாரந்தொறும்‌ எழுதி வந்த :மலேசியாக்‌ கடிதங்கள்‌” 
“மலேசியாவில்‌ தமிழ்ப்‌ பண்பாடு” என்னும்‌ ஆராய்தல்‌ 
கட்டுரை. 


இவர்தம்‌ கல்லூரியில்‌ தமிழுக்குச்‌ இறப்பிடம்‌ உண்டு. 
புலவர்கள்‌, எழுத்தாளர்கள்‌, கவிஞர்களை ஊக்குவிக்கும்‌ பண்பு 
உடையவர்‌. 


தமிழில்‌ சரளமாகப்‌ பேசவும்‌, வெண்பாக்‌ கல்‌ இயற்றவும்‌ 
வல்லவர்‌, சைவசித்தாந்தம்‌ பாடம்‌ கேட்டவர்கள்‌. 


பண்டிதமணி நினைவாக, மதுரை காமராசர்‌ பல்சலைகி 
கழகத்தில்‌ சொற்பொழிவுகள்‌ நிகழ்வதற்கும்‌ அற்தப்‌ பொழிவு . 
கள்‌ நுரலுருவம்‌ பெறவும்‌ அறக்‌ கட்டளை நிறுவியுவிளரர்கள்‌. 


திரு: எல்‌. சோமு 


புகழ்பெற்ற பெ. ராம, குடும்பதீதின்‌ வழித்‌ தோன்றல்‌ 
179-1937 இல்‌ நற்சாந்துபட்டியில்‌ பிறந்தவர்‌. கோவை. 
நீலகிரி மாவட்டங்களில்‌ தொழில்‌ அதிபர்‌. “திருவருட்‌ செம்மல்‌?” 


கோயம்புத்தூர்‌ சன்மார்க்க சங்கம்‌ முதலிய அமைப்புக்‌ 
களின்‌ தலைவர்‌. கம்பன்‌ கழகம்‌ போன்ற சங்கங்களில்‌ ஆர்வ 
முடன்‌ பங்கு கொள்பவர்‌. 


தமிழ்‌ இலக்கியச்‌ சுவைஞர்‌, கவிதை நடையில்‌ உரை 
யாற்றும்‌ இனியபேச்சாளர்‌, தமிழ்‌ அறிஞர்களுக்குப்‌ பேராதர 
வாளர்‌. நாள்‌ தொறும்‌ நூல்‌ நயம்‌ அறிந்து பொழுதும்‌ 
தமிழமுதம்‌ பருகி மகிழ்ந்தும்‌ மகிழ்விதிதும்‌ வரும்‌ தென்றமிழ்‌ 
வல்ல வித்தகர்‌. இலக்கிய மணம்‌ கமழும்‌ கடிதங்கள்‌ கவிதைகள்‌ 
பலவற்றை இவர்‌ எழுதாத நாளெல்லாம்‌ பிறவாத நாளே. 


சோமு பதிப்பகம்‌ என்ற பெயரில்‌ சிறு நூல்களை 
அச்சிட்டு அன்பளிப்பாக வழங்க வருகிறார்‌. 


திருக்கொள்ளம்புதூர்க்‌ கோயில்‌ குடமுழுக்கு நினைவாக 
வெளியிடப்‌ பெற்ற பெ, ராம. 'குடும்பதி திருப்பணிகள்‌ என்ற 
நூல்‌ இவருடைய கை வண்ணமாகும்‌. 


கவியரசர்‌ கண்ணதாசன்‌ பாடல்களையும்‌ புகழையும்‌ 
பரப்புவதே இவருடைய குறிக்கோள்‌. தோற்றத்திலும்‌ திரு. 
சோமு, கவிஞரை நினைவூட்டுகிறரர்‌. கவிஞரின்‌ குடும்ப 
நலத்தைப்‌ பேணிக்‌ காக்க விரும்‌ பி, பெரியவர்‌ கள்‌ பலர்கொண்ட 


அறக்‌ கட்டளையை உருவாக்கி நிதி சேர்த்த பெறாமை இவருக்கு 
உரியது. 


கவிஞர்‌ மணிமண்டபம்‌ 


அமைக்கத்‌ தமிழக அரசு முடிவு 
செய்து அறிவிக்கக்‌ காரணமா 


க இருந்தவர்‌ இவரே ஆவார்‌. 


ஆண்டு தொறும்‌ அக்டோபர்‌ 17 - இல்‌ கண்ணதாசன்‌ 
விழாவையும்‌ மார்கழித்‌ திங்களில்‌ ஒரு வாரதிதுக்குதீ இருவெம்‌ 
பாவைவிழாவையும்‌ சிறந்த இலக்கிய விற்பன்னரீகளை வர 
வழைத்துக்‌ கோவையில்‌ செம்மையாக நடத்தி வருகிறார்‌, 


வள்ளலார்‌ பாடல்களிலும்‌ கண்ணதச சல்‌ கவிதைகளிலும்‌ 
மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்‌, 


125 


சொந்தமாகப்‌ பெரியதொரு நூலகத்தை உருவாக்கி 
வருபவரி. 


ஐப்பானியருடைய தொழில்‌ நிர்வாக முறைகளின்‌ சிறப்‌ 


பியல்புகளைக்‌ குறித்து இவர்‌ தமிழ்‌ நூல்‌ ஒன்றை எழுதியிரு க்‌ 
கிறார்‌. 


மாண்புமிகு இராம வீரப்பன்‌ 


புதுக்கோட்டைக்கு அருகேயுள்ள வல்லத்தராக்கோட்டை 
ஊரினர்‌. மணிவிழாவை நோக்கி, வீறு நடை போட்டுக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌ இளைஞர்‌. சீரிய சந்தனையாளரி.இளமைகிகாலதீதில்‌ 
செட்டி நாட்டில்‌ வாழ்ந்தவர்‌. பள்ளிப்‌ படிப்பை முடிக்கும்‌ 
வாய்ப்பை இழந்த போதிலும்‌, அதைத்‌ தம்‌ முயற்சியால்‌ ஈடு 


செய்து, புது நூல்களைப்‌ படிப்பதற்கு நாளும்‌ நேரம்‌ ஒதுக்கிக்‌. 


கொண்டிருக்கிறார்‌. 


சிறுவயதிலேயே தமிழ்‌ இசை இயக்கத்திற்குப்‌ பேராதரவு 
காட்டித்‌ தம்‌ உணர்ச்சிகளை வெளிப்படுத்திய சிறப்பு இவர்க்கு 
உரியது. 


இரு ஏ கே. வேலனுடன்‌ சேர்ந்து, தஞ்சாவூரிலிருந்து 
“கதிரவன்‌ என்ற இதழைச்‌ சில காலம்‌ நடத்தினார்‌. 


பேரறிஞர்‌ அண்ணா அவர்கள்‌ எழுதி நடித்த ஆரம்பகால 
நாடகங்களை மாறுபட்ட அரியல்‌ கருத்துடையவர்களும்‌ 
பார்த்துப்‌ பாராட்டச்செய்தது இவருடைய சாதனைஎனலாம்‌. 


தமிழ்‌ எழுத்தாளர்களுடன்‌ “ஆர்‌. எம்‌ வீ” அவர்கட்கு 
நிறைந்த தொடர்பு உண்டு. 


1977 முதல்‌ தமிழகஅரசு செய்துவரும்‌ பரந்த விரிந்த 
பல்வேறு தமிழ்‌ வளர்ச்சிப்‌ பணிகள்‌ அனைத்திற்கும்‌ அச்சாணி 
யாக இருப்பவர்‌. நெஞ்சில்பட்டதை அஞ்சாமல்‌ உறைக்கும்‌ 
துணிவு படைத்தவர்‌. நல்ல தமிழில்‌ மணிக்கணக்கில்‌ முழங்க 
வல்ல மேடை மணி, 


அனல்‌ தெறிக்கும்‌ அரசியல்‌ நெடுஞ்சாலையிலும்‌ 
குளிரீந்த இலக்கியச்‌ சோலையிலும்‌ பீடு நடை போடுபவர்‌. 
செட்டிநாட்டார்‌ எழுதும்‌ கணக்குகளில்‌ கையாளப்‌ பெறும்‌ 
கூட்டெழுத்து முறையை, தமிழக அரசின்‌ கோப்புசுளிலும்‌ 
பயன்படுதீதி வருபவர்‌. I 


126 


“நரன்‌ செட்டிநாட்டில்‌ பிறந்தேன்‌. செட்டிநாட்டில்‌ 
வளர்ந்தேன்‌. என்‌ திருமணம்‌ கூட திருப்பரநிகுன்ற தீதில்‌ 1956- 
இல்‌ நகரத்தார்‌ விடுதியில்‌ தான்‌ நடை பெற்றது. செட்டி நாடு 
தமிழுக்குச்‌ செய்திருக்கும்‌ அளவுக்கு, தமிழ்நாட்டின்‌ வேறு 
எந்தப்‌ பகுதியும்‌ செய்யவில்லை”? என்றெல்லாம்‌ அரங்குகளில்‌ 
பெருமிதத்தோடு கூறி, பூரிப்படைபவர்‌ ஆர்‌ எம்‌ வீ. 


செய்தி அற நிலையைத்‌ துறை அமைச்சராக இவர்கள்‌ 
தமிழ்நாட்டுத்‌ திருக்கோயில்கள்‌ அனைத்திலும்‌ தமிழ்‌ ஏற்றம்‌ 
பெறவும்‌ தேவார திருவாசகங்கள்‌ அவற்றுக்கு உரிய இடதிதை 
மீண்டும்‌ அடையவும்‌ ஓதுவார்கட்கு மறுவாழ்வு அளிக்கவும்‌ 
ஆவன அனைத்தும்‌ செய்து வருகிறார்கள்‌. 


பல்கலைக்கழகங்கள்‌ ஆராய்ச்சிப்‌ பட்டங்களுக்கு உரிய 
ஆய்வு ஏடுகளைத்‌ தமிழில்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டுமெஃபது 
இவருடைய அவா. 


ஹிந்தி எதிர்ப்பு! இயக்கம்‌ என்பது ஆங்கிலக்‌ கல்விக்கு 
அடிமை மோகத்தை உருவாக்கித்‌ தமிழைப்‌ புறக்கணிப்பது 
என்ற நிலையை உண்டாக்கி விட்டது. இந்தச்‌ சூழலில்‌, தாய்‌ 
மொழியாம்‌ தமிழ்க்‌ கல்வியின்‌ தேவையைத்‌ தமிழ்நாட்டில்‌ 
வாழும்‌ தமிழர்கள்‌ உணர்வது இன்றியமையாதது என்ற 
கருதீதை மாண்புமிகு ** இராமவீ?'மேடைதொறும்‌ வலியுறுத்‌ இ 
வருகிறார்‌. 


உலகத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ அமைப்பதற்கான குழுவின்‌ 
தலைவராக இருந்து அதை உருவாக்க வழி வகுத்தவர்‌ இவரே. 


இந்தியாவுக்கு வெளியே சென்று பல நாடுகளில்‌ குடியேறி 
யுள்ள தமிழர்களின்‌ அடுத்த தலைமுறையினரிடையே தமிழ்ப்‌ 
பண்பாட்டையும்‌ தமிழ்‌ மொழியையும்‌ பரப்பவும்‌ மாண்புமிகு 
இராமவீ அவர்கள்‌ பல திட்டங்கள்‌ வகுத்து வருகிறார்கள்‌. 


த தா க 


13. மேலைச்‌ சிவபுரிச்‌ சன்மார்க்க சபை 


இந்நூற்றாண்டின்‌ தொடக்க காலதிதில்‌ செட்டி 
நாட்டில்‌. புரவலரீ பலர்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ தம்மை நாடி 
வந்த புலவர்களுக்குப்‌ பொருள்‌ வழங்கியும்‌ அவர்களை 
உபசரித்தும்‌ அவர்கள்‌ எழுதியும்‌ பதிப்பிதீததுமான தமிழ்‌ 
நூல்களுக்கு ஆதரவு கொடுத்தும்‌ வநீதனர்‌. 


இதிதகைய புரவலர்க்குள்‌ மேலைச்சிவபுரி. வ. பழ. சா. 
பழனியப்பச்‌ செட்டியாரும்‌ அவருடைய தடிபி அண்ணாமலை 
செட்டியாரும்‌ குறிப்பிட தக்கவர்‌ ஆவர்‌. கமிழ்ப்புலமை மிக்க 
பண்டிதமணி அவர்கள்‌, நண்பராக வாய்கிதது இப்புரவலரி 
களுக்கும்‌ ஏனைய புரவலர்களுக்கும்‌ உள்ள சிறப்பான வேறு 
பாடாகும்‌. இயல்பாகவே தமிழ்ப்‌ புலவரீ சளுகீகு வரையாது 
வழங்கும்‌ இவர்களது தமிழ்ப்‌ பற்று பண்டிதமணியின்‌ 
கூட்டுறவால்‌ சன்மார்க்க சபையாக உருவாயிற்று. 


சபைத்‌ தொடக்கம்‌ 


சன்மார்க்க சபை (13-5-1909) செளமிய ஆண்டு 
சித்திரைத்‌ தங்கள்‌ 31-ஆம்‌ நாளில்‌ நிறுவப்‌ பெற்றது. 
சோழவந்தான்‌ மகாவித்வான்‌ அரசஞ்சண்முகனார்‌ இச்சபை 
யைதி தெடங்கி வைத்தார்‌. 


நோக்கங்கள்‌ 


சபையின்‌ நோக்கங்கள்‌ “ஒழுக்கம்‌ கல்வி முதலிய பல 
விஷயங்களைப்‌ பற்றி உபந்நியாசங்கள்‌ புரிவித்தலும்‌ தக்க 
பண்டிதர்‌ ஒருவரை ிச்சபையின்‌ உபாதிதியாயராக நியமனஞ்‌ 
செய்து ஆங்குச்‌ சேரும்சிறுவர்களுக்குக்‌ கல்வி பயிற்றுவித்தலும்‌ 
சபையில்‌ வந்து படிப்பார்‌ பலருக்கும்‌ உபமயோகமாகும்படி. 
கமிழ்‌ சமஸ்கிருத பாஷைகளிலுள்ள முக்கியமான எல்லாப்‌ 
புத்தகங்களையும்‌ தொகுத்து வைத்‌ தலும்‌ இலெள$க சம்பநித 
மானவும்‌ இலக்‌ கண இலக்கிய சாஸ்திர சம்பந்தமானவும்‌ ஆகிய 
பதீதிரிகைகளை தருவிதிதலும்‌ பிறவுமஈம்‌?” 


சபை தொடங்கிய இரண்டாம்‌ அண்டிலேயே (1911) 
சபைக்கென சிறந்த கட்டிடம்‌ அமைக்கப்‌ பெற்றது. கட்டிடத்‌ 


128 


திறப்பு விழாவில்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ பெருமக்கள்‌ பங்கு 
கொண்டனர்‌. இவ்விழாவின்‌ சிறப்பை விரோதிகிருது சித்திரை 
20 ௨. சுதேசமித்திரன்‌ இதழில்‌ எம்‌. எஸ்‌. பூரணலிங்கம்‌ 
பிள்ளை மிக விரிவாக எழுதியிருக்கிறார்‌. அன்று 


டுதால்‌ 
காப்பியனார்‌? 


நூல்‌ நிலையமும்‌ நிறுவப்‌ பெற்றது சபையின்‌ 
நீடிய வளர்ச்சி கருதி வ. பழ, சா. குடும்பத்தாரும்‌ ஏனைய 
நகரத்தார்களும்‌ ரூபாய்‌ ஐம்பதாயிரம்‌ வரை பொருள்‌ 
உதவினார்கள்‌. 


ஆண்டு விழாக்கள்‌ 


போக்குவரத்து வசதியும்‌ விளம்பரக்‌ 
பிரச்சார முறைகளும்‌ பெருசாத இந்த நூற்றாண்டின்‌ 
தொடக்க காலத்தில்‌ சன்மார்க்க சபையின்‌ ஆண்டு விழாக்கள்‌ 


மூன்று நாட்கள்‌ ' மிகப்பெரிய இலக்கியத்‌ திருவிழாக்களாக 
கொண்டாடப்‌ பெற்றன. 


கருவிகளும்‌ 


வெளியூர்களிலிருந்து மூவாயிரம்‌ மக்கள்‌ வி 
வருவார்கள்‌. ஒழுங்கான சாலைகளே, 
இல்லஈமையின்‌ விழாக்‌ காண வரும்‌ பெருமக்க 
களைத்‌ தாண்டி மாட்டு வண்‌ 
களுக்குச்‌ செவிக்கும்‌ வயிற்றுக்‌ 
வ. பழ. சா. 


மாக்காண 
கார்வசதியோ, 
ள்‌ பல கண்மாய்‌ 


வழக்கமாக இருந்தது. இவ்கிழா பற்றியும்‌ 
ஸின்‌ சிறப்பு இயல்புகள்‌ ப 


வாம்‌ முதியவர்கள்‌ இன்றும்பெருமையாகநிை 


இவ்‌ விழரக்களில்‌ தமிழ்‌ நாட்டின்‌ தலை சிறந்த புலவர்‌ 
மக்கள்‌ கலந்து கொண்டு சொற்பொழிவுகள்‌ ஆற்றுவர்‌ 
டாகடர்‌ உ.வே. சாமிநாதஐயர்‌ அவர்கள்‌ சபையின்‌ 5. 16. 25 
ஆகிய மூன்று ஆண்டு நிறைவுகளில்‌ தலைமை தாடி சிறப்பித்‌ 
துள்ளார்கள்‌. மற்றும்‌ மு. ரா. கந்தசாமிக்‌ கவிராயர்‌ 
மு. ரா கவையங்கார்‌, ரா. ராகவையங்கார்‌, டி.கே. £னிவாக 
ஐயங்கார்‌, வீபுலானந்த அடிகள்‌ இரு. வி. கத வே, உமா 
மகேசுவரம்‌ பிள்ளை, ௪. சோமசுந்தர பாரதியார்‌, 
ந.மு. வேங்கடசாமி நாட்டார்‌,வே. ப. சுப்பிரமணியமுதலியார்‌ 


சி. கே. சுப்பிரமணிய முதலியார்‌. கரந்தைக்‌ கவியர௫ 


129 


வேற்கடாசலம்பிள்ளை கா. சுப்பிரமணிய பிள்ளை. ரா. பி. 
சேதுப்பிள்ளை, டாக்டர்‌. மு. வ. ஆகியோர்‌ ஆண்டு விழாதி 
தலைவர்களில்‌ சிலராவர்‌. 


தவத்திரு. ஞானியாரடிகள்‌. ஜே. எம்‌. சோமசுநிதரம்‌ 
பிள்ளை, ந. சிவகுருநாத பிள்ளை முதலியோர்‌ பலமுறை 
சிறப்புச்‌ சொற்பொழிவு ஆற்றியுள்ளனர்‌. 


ஈழநாட்டுத்‌ தொடர்பு 


ஈழ நாட்டுத்‌ தமிழ்ப்‌ புலவர்களின்‌ தொடர்பும்‌ சபைக்கு 
நிரம்ப உண்டு. சபை தொடங்கிய 1909-இல்‌ ஆறுமுக நாவலரின்‌ 
மாணவர்‌ “சைவ உதய பானு”? ஆசிரியர்‌ ௬. சரவணமுத்ீதுப்‌ 
பின்ளை கலந்து கொண்டுள்ளார்‌. விதிவான்‌ ச. தாமோதரம்‌ 
பிள்ளை, சாமிநாத பண்டிதர்‌, ச, நவநீதகிருஷ்ண பாரதியார்‌ 
மற்றும்‌ பலர்‌ விழாக்களில்‌ பங்கு கொண்டுள்ளனர்‌. சுவாமி 
விபுலானந்தாவுக்கும்‌ சபைக்கும்‌ நெறாக்கமான தொடர்பு 
உண்டு. சபையின்‌ 23, 33ஆம்‌ ஆண்டு விழாக்களீல்‌ தலைமை 
தாங்கியும்‌ பல முறை சிறப்புச்‌ சொற்பொழிவுகள்‌ ஆற்றியும்‌ 
உள்ளார்‌, சிறப்பாகச்‌ சொல்வதென்றால்‌ இவ்விருபதாம்‌ 
நூற்றாண்டின்‌ புலவர்‌ பெருமக்கள்‌ அனைவரும்‌ சபையின்‌ 
விழாக்களில்‌ கலந்து கொண்டிருக்கிறார்கள்‌ எனலாம்‌. சபை 
ஆண்டு விழாக்களில்‌ தமிழ்‌ முன்னேற்றம்‌ பற்றிப்‌ பல கருத்துக்‌ 
கள்‌ தெரிவிக்கப்‌ பெற்று தீர்மானங்களாக நிறைவேறியுள்ளன. 


காலப்போக்கில்‌ அரசினரால்‌ அவை நிறைவேற்றப்‌ பெற்றும்‌ 
உள்ளன. 


கல்விப்பணி 


செவிவழிக்‌ தமிழ்ப்‌ பயிரை வளர்ப்பதுடன்‌ சன்மார்க்க 
சபை அமையவில்லை. இப்பகுதிறார்களுக்கென தொடக்கப்‌ 
பள்ளி அமைத்து தேவாரம்‌ நீதிநூல்களுடன்‌ சிறந்த கல்வி 
பயிற்றி வருகிறது. இதுபோது தமிழ்மொழி வாயிலாக 
“மழலையர்‌ பள்ளி” ஒன்றையும்‌ நிறுவி இருக்கிறது. இவ்வூரில்‌ 
அரசினர்‌ உயரீநிலைப்பள்ளி அமைக்க ஆவனசெய்து அதற்குரிய 
நிலத்தையும்‌ கொடுத்திருக்கிறது, உயர்நிலைப்பள்ளி அமைக்க 
யெரும்நிஇயை முன்னாள்‌ தலைவர்‌ சாமிநாதன்‌ செட்டியார்‌ 
மக்கள்‌ வழங்கினர்‌. 


செ.-9 


130 
நூல்நிலையம்‌ 


சபையின்‌ சாரீபில்‌ உள்ள “தொல்காப்பியனார்‌ நூல்‌ 
நிலையம்‌?” சிறப்பாக இயகிதிவருதிறது, இன்றுகிடைத்தற்கரிய 
நூல்கள்‌ பல இங்கு உள்ளன. மாணவர்க்கும்பொதுமக்களுகிகும்‌ 
இது நன்கு பயன்படுகிறது. தொஞல்காப்பியருக்கு தமிழ்நாட்டில்‌ 
ஏற்பட்ட முதல்‌, நினைவுச்‌ சின்னமாக இது திகழ்கிறது, 


செந்தமிழ்க்‌ கல்லூரி 


சபையின்‌ சிறந்த உறுப்‌ 


பு கணேசர்‌ செந்தமிழ்க்கல்லாரி 
யாகும்‌. இது தெஈடக்க கா i 


லத்தில்‌ மதுரைதி தமிழ்ச்சநிகம்‌ 


மதிதீதுப்போற்றிய வி 
யின்‌ மாணவர ராவார்‌. 


1939ஆம்‌ ஆண்டுமுதல்‌இக்கல்‌ 5 [] லை 
கழகத்தோடு இ நீது வித்‌ ரஸ்‌ வ ப்பு த்‌ 
்‌ ணை ஓ குப்‌ சிகளை நடத்தி 


உதவியும்‌ செய்யப்‌ பெறுவறைது. 


சன்மார்க்க சபை வித்‌ 
சலம்பிள்ளை, மீ த்‌ 


- 131 


உரை எழுதிய ஆ, பூவராகம்‌ பிள்ளை ஆகியோர்‌ முன்பு இச்‌ 
சபையில்‌ பணி யாற்றியவரீகளே. 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தேரடு 1939ஆம்‌ ஆண்டு 
கல்லூரி இணைந்தத முதல்‌, இன்றுவரை கல்லூரி முதல்வராகப்‌ 
பணி ஆற்றிய அனைவருமே அண்ணாமலைப்‌ பல்கலைகி 
கழகத்துப்‌ பட்டதாரிகளே ஆவர்‌. இவ்வகையில்‌ கொண்டும்‌ 
கொடுத்தும்‌ உள்ள இவ்வுறவு குறிப்பிடத்தக்கதாகும்‌, 


மாணவர்கள்‌ 


(இக்கல்‌ லூரியில்‌ மாணவர்‌ தேரீவு எண்ணிக்கை மிக்க 
தாகும்‌. இதுவரை ஆயிரதீதிற்கும்‌ மேற்பட்டவர்கள்‌ புலமைப்‌ 
பட்டம்‌ பெற்று நாடெங்கும்‌ பணிபுரிகின்றனர்‌. மதுரை காம்‌ 
ராசீர்‌ பல்கலைக்கழக தலைமைத்‌ தமிழ்ப்‌ யேரோசிரியர,டாரகிடர்‌ 
இராம. பெரியகருப்பன்‌ (தமிழண்ணல்‌), மாநிலக்‌ கல்லூரி 
தலைமைப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ மெ.சுந்தரம்‌, கவியரசு, 
முடியரசன்‌ போன்ற பலர்‌ இக்கல்லூரியில்‌ பயின்றவராவரி. 
சில ஆண்டுகளாக இங்கு 8. 1/(்‌ பட்டப்படிப்புகள்‌ நடந்து 
வருகின்றன. வகுப்பு அறைகள்‌, மரணவர்‌ விடுதி, மாணாக்ீகியரீ 
விடுதி முதலியன நன்கு அமைந்துள்ளன. 


பட்டங்கள்‌--நூல்வெளியீடுகள்‌ 


தமிழ்‌ அறிஞர்கள்‌ இச்சபையை பண்டிதமணி சபை 
என்றே குறிப்பிடுவர்‌. பண்டி தமணி கதிரேசனார்‌, சபையைக்‌ 
தோற்றுவித்து தம்‌ இறுதிக்காலம்‌ வரை சபையைக்‌ கண்‌ என 
காத்து வந்தார்‌. தம்‌ தமிழ்த்தொண்டுகளுக்கெல்லாம்‌ சபையே 
நிலைக்களம்‌ என்று உறுதி பூண்டார்‌. அவர்கள்‌ கலந்து 
கொள்ளாத விழாவே இங்கு இல்லை எனலாம்‌,கதிரேசனார்க்கு 
“பண்டிதமணி? என்னும்‌ நாடு மதித்தபட்டம்‌ 1925இல்‌ டாக்டர்‌ 
உ.வே.சா. தலைமையில்‌ சபையே வழங்கிச்சிறப்பிதிதது. அது 
போது ரா. ராகவையங்கார்‌ அவர்களுக்கு “முசாவிதிவானி? * 
என்ற பட்டத்தையும்‌ சபைவழங்கிற்று. பண்டி தமணி அவர்‌ 
களை சுக்ரநீதி, மண்ணியல்‌ சிறுதேர்‌ முதலிய நூல்கள்‌ எழுத்ச்‌ 
செய்து சனை வெளியிட்டது. 


i “சபையை நான்‌ வளரீத்தேன்‌ எனப்‌ பலர்‌ சொல்லு 
வார்கள்‌.உண்‌ை றயில்சபை தான்‌ என்னை வளர்த்தது''என அடிக்‌ 
கடி பண்டிதமணியார்‌ அடகிகத்தோடு குறிப்பிடுவார்‌ .இவ்வா று 


132 
சபைக்கும்‌ பண்டிதமணிக்கும்‌ உள்ள அகலாது தொடர்பை 
நினைத்து, அவர்தம்‌ அருமை மக்கள்‌ பண்டிதமணி எழுதிய 
திருவாசக கதிர்மணி விளக்க உரை, உரைநடைக்‌ லவ்‌ 
போன்ற பல நூல்களின்‌ பதிப்பு உரிமையைச்‌ சபைக்கே 
வழங்கிப்‌ பெருமை பெற்றனர்‌. பண்டிதமணி அவர்களின்‌ 
சிறந்தநினைவுச்‌ன்‌ னம்மேலைச்‌சிவபுரிச்‌ சன்மார்க்கசபைதான்‌ 
என்பது சாலப்பொருந்தும்‌,. 


புதிய கட்டிடங்கள்‌ 
சபையின்‌ பமைய மாண 


கொண்டிருப்பது தனிச்சிறப்பா 
இந்திய க்தோல்‌ வணிகத்தில்‌ 


வர்கள்‌ சபையின்பால்‌ பேரன்பு 
கும்‌. சபைப்பழையமாணவரும்‌ 

சிறப்பிடம்பெற்று அதிதுறையில்‌ 
உலகமதிப்புப்‌ பெற்றவருமான மேலைசிசிவபுரி ஆ. நாகப்பசி 
செட்டியார்‌ அவர்கள்‌ *பைச்‌ செயலராகவும்‌ கல்லூரிக்‌ குழு 


தலைவராகவும்‌ கீண்டநாள்பணிபுரிந்தார “நாகப்பா மாணவர்‌ 
இல்லம்‌” என்றபெயரில்‌ நவீ: ர்‌ கூடிய பெரியமாண 
வர்‌ . விடுதியைக்‌ கட்டி நல்‌ 


மகிபாலன்‌ பட்டி 

ராமசாமி செட்டி 

ம அிந்ததொருமாணவியரவிடு தட்‌ 

அமைதிது அவர்‌ திருமகனார்‌ நாகப்பர்‌ சபைக்கு வழங்கி 
யுள்ளார்‌. 


133 
பறைக்‌ கட்டிடங்கள்‌ கட்டி அவர்தம்‌ மக்கள்‌ பெரும்‌ நிதி 
வழங்கினர்‌. சிதம்பரம்‌ செட்டியார்‌ தம்‌ நன்‌ கொடையால்‌ 
தொடக்கப்‌ பள்ளிக்கு, கட்டிடங்கள்‌ அமைத்துத்‌ தந்தார்‌, 


இப்போது பழ. பழனியப்பச்‌ செட்டியார்‌ தலைவராகப்‌ 
பணி புரிகின்றார்‌. 


பண்டிதமணிக்குப்‌ பின்‌ 


பண்டிதமணி அவர்களுக்குப்‌ பிறகு சபையில்‌ புலமை. 
உறுப்பினராக டாக்டர்‌ வ. சுப. மாணிக்கனார்‌ பொறுப்‌ 
பேற்றார்‌. அது சபை வளர்ச்சியின்‌ திருப்பு . முனையாக 
அமைந்தது.மாணிக்கனார்‌இவ்வனர்‌.சபையில்‌ கல்விபயயின்றவர்‌. 
சபையை நிறுவிய குடும்பத்தினரின்‌ பங்காளி உறவினர்‌, 
பண்டிதமணியின்‌ உளங்கலந்தமாணவர்‌ தம்‌ ஆசிரியரின்‌ சபைப்‌ 
பணி3மலும்‌ சிறக்க மாணிக்கனார்‌அயராது உழைதீதார்‌. சபை 
யின்‌ வளர்ச்சி கருதி திரு. சிதம்பரம்‌ செட்டியாருடன்‌ சிங்கப்பூர்‌ 
மலேயா முதலிய நாடுகள்‌ சென்று பெரும்நிதி திரட்டி 
சபையின்வழமிகமிழ்த்தொண்டுக்குநல்ல அடிப்படைஅமைக்தார்‌. 
இந்தத்‌ தமிழ்ச்‌ சபைக்கு மலேயா வாழ்‌ இந்திய இனதிதவர்‌ 
மனம்‌ உவந்து பெருங்கொடை நல்கினர்‌. பண்டிதமணி 
அவர்களுக்கு பிறகும்‌ மாணிக்களாரின்‌ அயராத உழைப்பால்‌ 
சபை பலதுறைகளிலும்‌ வலுவான அடிப்படை பெற்றுத்‌ 
திகழ்கிறது. 


பண்டிதமணி நூற்றாண்டு விழா 


பண்டிதமணி அவர்களின்‌ நூற்றாண்டு விழாவினை 
(1981) சபை முதலில்‌ கொண்டாடி பிற பகுதிகளிலும்‌ 
அவ்விழா நடத்த துணைபுரிந்தது. நரற்றாண்டு நினைவாக 
பண்டிதமணியின்‌ சுக்கிரநீதி மண்ணியல்‌ சிறுதேர்‌ திருவாசக 
உரைகள்‌ ஆகிய அனைதிது நூல்களும்‌ மறு பதிப்புகள்‌ 
வெளியிடப்‌ பெற்றுள்ளன. தமிழ்‌ ஆர்வம்‌ மிக்க நகரத்தார்‌ 
பெருமக்கள்‌ இதற்குப்பெரும்‌ நிதி வழங்கித்‌ துணைபுரிந்தனர்‌. 


பவள விழா 
சபையை 1909இல்‌ நிறுவிய வ.பழ.சா. குடும்பத்தாரின்‌ 


தமிழ்த்தொண்டு நாட்டினரின்‌ நன்றிக்கு உரியதாகும்‌. எவ்வித 
ஆரவாரமும்‌ விளம்பரமும்‌ இன்றி மெரழிப்பணி ஒன்றையே 


134 


குறிக்‌ கோளாகக்‌ சொண்டு இடைவிடாது சபை நடந்து 
வருகிறது. செட்டி நாட்டில்‌ இன்று காணும்‌ தமிழ்‌ அறிவுப்‌ 
பெருக்கத்திற்கு இச்‌ சபையே விளை நிலம்‌ எனலாம்‌. பல 
சங்கங்களும்‌ கழகங்களும்‌ செட்டிநாடுமுழுவதும்‌ தோன்‌ றி,பணி 
செய்து வருவதற்கு இச்‌ சபையே வழிகாட்டியரகும்‌. 


நாட்டுக்‌ கோட்டை நகரத்தார்களின்‌ தமிழ்‌ உணர்வுக்கு 
இச்சபை ஓர்‌ எடுத்துக்காட்டாகும்‌. 


7 


A “சைவமும்‌ தமிழும்‌ தழைத்து இனிது ஓங்குக? என்பது 
சபையின்‌ குறிக்கோள்‌ அகும்‌. 


சபையின்‌ 75ஆம்‌ ஆண்டு நிறைவுவிமாவை 1984இறு தியில்‌ 
கொண்டாடஏற்பாடுகள்‌ நடைபெற்றுக்‌ கொண்டிருக்கின்றன. 


க க்‌ - 


14. கம்பன்‌ பணி 


ஓராயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ கவிச்சக்கரவர்த்தி கம்பன்‌ 
காலமானான்‌. ஆனால்‌ இப்போது தான்‌ அவன்‌ புகழ்‌ பல 
மடங்கு ஓங்கி உயர்ந்திருக்கிறது, 
கம்பராமாயணக்‌ கல்வியில்‌: ஒரு புரட்சி 


பக்தி நூலாக வைணவர்‌ மட்டும்‌ அதுவும்‌ குறிப்பிட்ட 
நரட்களில்‌ மட்டுமே ஒரு சடங்காகப்‌ படித்து வந்த கம்ப 
ராமாயணம்‌, பல மதத்தினர்க்கும்‌ அறிமுகப்‌ படுதிதப்பட்டு 
விட்டது. கம்பன்‌ கழகங்கள்‌ ஐம்பதுக்குமேல்‌ இயங்குகின்றன. 
கம்பராமாயணத்‌ தொடர்பான பட்டிமண்டபங்கள்‌, வழக்காடு 
மன்றங்கள்‌, கவியரங்குகள்‌ பட்டி தொட்டியெல்லாம்‌ நடை 
பெறுகின்றன. கம்பராமாயணத்தை எரிக்கவும்‌ எதிர்க்கவும்‌ 
பகுத்தறிவுப்‌ பாசறையினர்‌. 1939 . அளவில்‌ . ஒரு பெருகி 
இளர்ச்சியே நடத்திய தமிழ்‌ நாட்டில்‌ ஒரு புரட்சிகர மான 
மாறுதல்‌ ஏற்பட்டு இந்த அளவு பெருகியுள்ள கம்பன்‌ பேரியகி 
கதிதுக்கு வித்திட்டது செட்டிநாடு, இந்த வரலாற்றை, இக்‌ 
கட்டுரையில்‌ ஒல்லும்‌ வகையால்‌ கூறுவோம்‌. ்‌ 3 
செட்டிநாட்டுத்‌ தொடர்பு இ. 

கம்பனுக்கும்‌ செட்டிதாட்டுக்கும்‌ மிகுதியான தொடர்பு 
உண்டு. கானாடு, கோனாடு ஆகிய பகுதிகளிலுள்ள 24 
கேரட்டத்து வேளாளர்‌ தம்‌ சமூகதிதைச்‌ சிறப்பித்துக்‌. கம்பன்‌ 
பாடியுள்ள ஏரெழுபதைக்‌ கேட்டனர்‌ என்றும்‌, உடனே. அப்‌ 
புலவர்‌ பெருமானுக்குப்‌ பரிசில்கள்‌ வழங்கினர்‌ _ என்றும்‌ 
பொன்னமராவதி பொய்‌ சொல்லாத்தேவன்‌ அம்பல காரரிட 
மிருந்த புதுக்கோட்டை அரசினர்‌ பெற்ற ஒரு சுவடியிலிருநீது 
தெரிகிறது. கம்பர்‌ தன்‌ வாழ்நாளின்‌ இறுதிக்‌ காலத்தில்‌ 
செட்டிநாட்டில்தான்‌ இருந்தார்‌. : அவர்‌ . உயிர்‌ நீத்ததும்‌ 
நாட்டரசன்‌ கோட்டையிலேயேயாகும்‌. 


கம்பன்‌ சமாதி 


கம்பன்‌ நாட்டரசன்‌ கோட்டைக்‌ காட்டில்‌” எருமை 
மேய்க்கும்‌ சிறுவர்‌ சிலரைக்‌ கண்டு, .முடிக்கரைக்குநெறியாது? 


136 


என வினவ 'அடிக்கரை பிடித்தேகின்‌ முடிக்கரை எய்தலர்கும்‌* 
என்று அவர்கள்‌ மறுமொழி கூறக்‌ கேட்டு, அதன்‌ பொருள்‌ 
தெறியாது திகைத்துப்‌ பின்னர்‌ தெளிந்து, பின்‌ வருமாறு 


கம்பன்‌ பரடினான்‌ என்பர்‌. 


“கருங்காலிக்‌ கட்டைக்கு நாணாக்‌ கோடாரி 
யிருங்கதலித்‌ தண்டுக்கு நாணு-மருங்காகக்‌ 
காட்டெருமை மேய்க்கின்றன காளையர்க்கே யாந்‌ 


தோற்றோம்‌ 
நாட்டரசன்‌ கோட்டை நகர்க்கு”? 


இப்பகுதியில்‌ வாழ்ந்த சைவநெறி முத்து நாயகம்‌ என்று 
திருப்பெயர்‌ விளங்கிய முத்துநாயகப்‌ பு i 
புலவர்‌ என்றும்‌ சொல்வர்‌) 1775-இல்‌ இயற்‌ 


''வாசமான தென்பாண்டி நன்னாடு 

மதுரை நாட்டில்‌ வளருமிந்நாடு 
காசினிக்குட்‌ கதிர்க்கின்ற நாடு 

முன்‌ கம்பர்‌ வந்து துதிக்கின்ற நாடு 
பூசுரர்க்‌ கன்னதானஞ்‌ செய்‌ நாடு 

புலவர்‌ மேலபிமானஞ்‌ செய்நாடு 
ராசலட்சுமி கண்ணுடை யாளருள்‌ 

ஈல்கு நாட்டரசன்‌ கோட்டை நாடே? 


இப்புலவர்‌ பாடிய 


பின்வரும்‌ 
வளதீதை அறியலாம்‌. 


பாடலிலிருந்து நகர 
1*சொல்லினாலிசை கொண்ட கரம்‌ 


சுகிர்த வாவிகள்‌ 


கண்ட நகரம்‌ 
நெல்லினால்‌ நிதி தே 


டும்‌ நகரம்‌ 
நிதியினால்‌ தர்மம்‌ நீடு நகரம்‌ 
எல்லவர்க்கு முகந்த நகரம்‌ 
இளசை வாழ்வு மிகுந்த நகரம்‌ 
நல்ல நாட்டரசன்‌ கோட்டை ஏழுர்‌ 


ஈகரமெங்கள்‌ ௩கரங்கா ணாண்டே'? 


137 


படித்து இன்புறதிதக்கவாறு நாட்டு வளம்‌, நகர வளம்‌ 
பள்ளன்‌ வருதல்‌ ஆகியவை இதில்‌ காணப்படுகின்றன. இவ்வூர்‌ 
நகரத்தார்‌ இதை 1903-இல்‌ வெளியிட்டுள்ளனர்‌. 


பிற சான்றுகள்‌ 


கம்பர்‌ சமாதியைத்‌ தவிர நாட்டரசன்‌ கோட்டையில்‌ 
கம்பனைப்‌ பற்றிய நடுகல்‌, கம்பன்‌ செய்‌, கம்பன்குளம்‌, கம்பன்‌ 
ஊருணி ஆகிய சான்றுகளும்‌ உள்ளன. சமாதியை அடுத்துள்ள 
இடங்களுக்குப்‌ பட்டா வழங்கும்‌ போது. “கம்பன்‌ செய்க்கழிவு” 
என்ற சொற்றொடர்‌ சில நூற்றாண்டுகளுக்கு முன்னரே 
பயன்படுத்தப்‌ பெற்றிருக்கிறது. 


நாச்சியாபுரம்‌ - மானகிரி சரலையில்‌ உள்ள இளங்குடி 
அருகே கம்பனூர்‌ என்ற ஊர்‌ இருக்கிறது. திரு மெய்யத்துக்கும்‌ 
புதுக்கோட்டைக்கும்‌ இடையே கம்பன்‌ செட்டி சத்திரம்‌ 
இருக்கிறது. 


சடையன்‌ 


கம்பனை ஆதரித்த வள்ளல்‌ சடையப்பன்‌. சடையன்‌, , 
சடையப்பன்‌ என்ற பெயர்கள்‌ இன்றளவும்‌ செட்டி 
நாட்டில்‌ வழங்கி வருகின்றன. காரைக்குடிக்கும்‌ தேவகோட்‌ 
டைக்கும்‌ இடையே சடையன்‌ கண்மாய்‌ என்று ஒரு கண்மாய்‌ 
இருக்கிறது. ஆகையால்‌ சடையப்பரும்‌ செட்டி நாட்டவரே 
என ஆராய்ச்சியாளர்‌ முடிவு கூறுவாராயின்‌ யாம்‌ வியப்படை 
வதற்கில்லை. 


கம்பர்‌ இராமநாதன்‌ செட்டியார்‌ 


கம்பன்‌ சமாதி அமைந்துள்ள தோட்டத்தின்‌ உரிமை 
யாளர்‌ திருவாளர்‌ ஆவி, ௮௬, இராமநாதன்‌ செட்டியார்க்கு 
கம்பர்‌ இராமநாதன்‌ செட்டியார்‌ என்றபெயர்‌ வழங்கி வந்தது, 
இவர்‌ 1925 - ஆம்‌ ஆண்டில்‌ கம்பன்‌ ௪மாதியை 40,000 ரூபாய்‌ 
செலவில்‌ எழில்‌ மிக்க சோலையும்‌ கோவிலுமாக அமைதீதார்‌. 
இப்போது, இங்கு மின்சார விளக்குகளும்‌ போடப்‌ பெற்றுள்ளன 
கம்பன்‌ இங்கு சமாதி அடைந்ததை அறிந்து, கம்பர்‌ இராம்‌ 
நாதன்‌ செட்டியாரின்‌ முன்னோர்கள்‌ 200 ஆண்டுகளாக இங்கு 
ஆண்டு தொறும்‌ பூசை நடத்தி வந்திருக்கன்றனர்‌. 


138 


கம்ப ராமாயண ஏடு படிக்கும்‌ வழக்கம்‌ செட்டி நாட்டில்‌ 
நெடுங்காலமாக இருந்து வருகிறது. கம்பராமாயண வகுப்பு 
களும்‌ பல இடங்களில்‌ நடைபெற்றன. 


டி. கே. சி. 


கம்பராமாயணப்‌ பதிப்பு என்றவுடன்‌, “டு கே, யின்‌ 

பெயர்‌ தமிழன்பர்‌ நினைவுக்கு வருவது இயற்கையே, டி.கே. 
செட்டிநாட்டால்‌ தமிழ்நாட்டுக்கு அறிமுகமானவரென்று தங்கு 
தடையின்றிச்‌ சொல்லலாம்‌. அவர்‌ நீதிக்‌ கட்சியிலிருந்த போது, 

சொ. முருகப்பா அவர்கள்‌ அரசியல்‌ துறையில்‌ டி கே, யுடன்‌ 
நெருங்கியநண்பராயினார்‌. அதன்விளைவாக ௮. லெ. நடராஜன்‌ 

| அவர்களுடைய நட்பும்‌ டி.கே.சிக்கு ஏற்பட்டு, புதுமைப்‌ பதிப்‌ 
| பகத்தார்‌ டி.கே.சியின்‌ இராமாயணத்தை வெளியிடுவராயினர்‌. 
| 
| 


திருவாளர்கள்‌ சொ. முருகப்பா, சா. கணேசன்‌ ஆகிய 
பெருமக்களின்‌ ஆதரவால்‌ டி.கே. யின்‌ கம்பராமாயணச்‌ 
| சொற்பொழிவுகள்‌ காரைகிகுடியிலும்‌ செட்டிநாட்டின்‌ சிற்றூர்‌ 
களிலும்‌ நிகழ்ந்த வண்ணமாக இருந்தன. பின்னர்‌, தமிழ்‌ இசை 
இயக்கத்திலும்‌ டி.கே.சி. முன்னணியில்‌ நின்றார்‌. 
| 
i 


3 டி.கே.சி.யின்‌ இறுதி நாள்‌ வரை செட்டி நாட்டன்பர்கள்‌ 
அவருடன்‌ நெருங்கிப்‌ பழகினர்‌. உயர்திருவாளர்கள்‌ க.வீ.அமழ, 
மு. இராமநாதச்‌ செட்டியார்‌, ப,வ. ராம, குழந்தையன்‌ 
செட்டியார்‌ ஆதிய இருவரும்‌ டி.கே.சி. இராமாயணத்தின்‌ மறு 
பதிப்பு வெளிவரவும்‌ அரங்கேற்று விமா நடைபெறவும்‌ எல்லா 
| வகையாலும்‌ உதவினார்கள்‌. 
| டி.கே.சி. பிறந்தது தென்காசியில்‌; வழக்கறிஞராகத்‌ 
| தொழில்‌ நடத்தியது நெல்லை வண்ணார்ப்‌ பேட்டையில்‌: அற 
, நிலையப்பணியாற்றியது சென்னையில்‌; அமைதியாக வாழ்ந்தது 
| அவரது அந்திமாலையில்‌, ௮ றந்தமிழ்பரப்பியது திருக்குற்றாலத்‌ 
| தில்‌: ஆனால்‌ அவருடைய கம்பராமாயணப்‌ பிரசாரத்திற்கு 
| ஆதரவு கிடைத்தது, செட்டிநாட்டில்தான்‌. டி.கே.சி கம்பா 
பாடல்களில்‌ இிளைதிதார்‌: அப்பாடல்களில்‌ அமைந்துள்ள 
பாவத்தை உணர்ந்து போற்றினார்‌. சில பாடல்களைப்‌ பல 
முறை பாடிப்பாடி மகிழ்ந்தார்‌. மற்றவர்களையும்‌ பாடிமதிழச்‌ 
செய்தார்‌ கம்பர்‌ போன்ற புலவர்கள்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு 


ஒரு முறையே தோன்றுவார்கள்‌” என்று புகழ்ந்தார்‌. சென்னை 
யிலும்‌ குற்றாலத்திலும்‌ மாறி 
வட்டத்தைப்‌ பெருக்கின 


மாறித்‌ தங்கியிருந்து, “இலக்கிய 
ஈர்‌. அவர்‌ வட்டத்தில்‌ சேர்ந்த இலர்‌ 


. 139 


செட்டிநாட்டில்‌ செல்வமும்‌ செல்வாக்கும்‌ படைதிதவர்களர்க 
இருந்தனர்‌. அவர்களுக்குக்‌ கம்பரிடதீதில்‌ பற்று உண்டாகி, 
அது தனீவேகம்‌ பெற்றது. திரு. சா. கணேசன்‌, ரசிகமணி 
டி.கே.சி. ஐயாவை தம்‌ குருவாகக்‌ கொண்டார்‌. 


இராம காதை 


பேராசிரியர்‌ ரா. பி. சேதுப்பிள்ளை அவர்களின்‌ கம்ப 
ராமாயணக்‌ கட்டுரைகளைக்‌ *குமர”னில்‌ வெளியிட்ட சொ. 
முருகப்பா அவர்கள்‌ 1950 முதல்‌ 1956 - இல்‌ உயீர்நீத்த வரையில்‌ 
கம்பராமாயணப்‌ பதிப்பு வேலையில்‌ ஈடுபட்டிருந்தார்கள்‌. 
கம்பனுடைய காவியம்‌ தெளிவான உருவம்பெற வேண்டும்‌, 
மக்கள்‌ யாவரும்‌ அதன்‌ பயனைப்‌ பெற வேண்டுமென்பது 
முருகப்பா அவர்களுடைய குறிக்கோள்‌. கதைக்கோவை விடாத 
படி ஏறத்தாழ 4000 பாடல்களைக்‌ கொண்ட இராமகா தையை 
சொற்பொருள்‌, பொழிப்புரை, பாநயம்‌ இவற்றுடன்‌ வெளி 
யிடும்‌ வேலையில்‌ முனைந்து, இரு பகுதிகளை நாட்டிற்கு 
அளித்துள்ளார்கள்‌. 


கம்பர்‌ காவியம்‌ 


இராம காதைக்கு ஒரு முன்னுரை போல, முருகப்பா 
அவர்கள்‌ கம்பர்‌ காவியம்‌ - அதன்‌ நிலை விளக்கம்‌ என்னும்‌ 
நூலை இயற்றினார்கல்‌. கம்பராமாயணச்‌ சீரழிவை வெளிப்‌ 
படுத்தும்‌ அரிய ஆராய்ச்சியாக அது திகழ்கிறது. 


முருகப்பாவின்‌ இராம காதை வெளியீட்டு விழாவில்‌ 
1954 இல்‌ பேராசிரியர்‌ வையாபுரிப்‌ பிள்ளை அவர்கள்‌ கம்ப 
னுக்கும்‌ செட்டிநாட்டுக்கும்‌ உள்ள அழல்‌ பற்றிக்குறிப்பிட்டதை 
இக்‌ கட்டுரையில்‌ கூறுவோம்‌. 


செட்டிநாடும்‌ கம்பனும்‌ 


“இருவழுந்தூரில்‌ கம்பன்‌ பிறந்ததாகக்‌ கூறுகின்‌ றனரீ, 
கம்பன்‌ வாழ்ந்து வந்ததாகக்‌ கூறும்‌ வீட்டினையேனும்‌ 
துலக்கித்‌. தமிழ்மக்கள்‌ அனைவருக்கும்‌ உரிய புனித ஸ்தல 
மாகவும்‌ காட்சி நிலையமாகவும்‌ வைத்திருக்கிறார்களா? 
அதுவும்‌ இல்லை. அவ்வூரில்‌ உள்ளார்‌ கம்பராமாயணப்‌ 
பிரதிகளையேனும்‌ தொகுத்து வைதிதுப்‌ பலரும்‌ பார்வை 
யிடும்படி வைத்திருக்கிறார்களா? அதுகூட இல்லை, 


ருந்தும்வந்து இங்கே கூடுகின்றனர்‌. கம்ப 


140 


எனக்குத்‌ தெரிந்தவரை ஒரு பிரதியேனும்‌ அவ்வூரிலிருந்து 
கஇிடைத்ததாகச்‌ சொல்லமுடியாது. கம்பன்‌ பிறப்பைப்‌ 
பற்றியுள்ள இம்மலட்டு உண்மையினால்‌ என்ன பயன்‌? 
இதற்குமாறாக நாட்டரசன்‌ கோட்டையில்‌ கம்பன்‌ சமாதி 
அடைந்தான்‌ என்ற கொள்கை மிக்க பயன்‌ தருவதாக 
உள்ளது. அதனால்‌ விளைந்துள்ள நன்மைகளும்‌ பல. 


“ஆண்டுதோறும்‌ கம்பன்‌ திருநாள்‌ மிகச்‌ சிறப்பாக 
இங்கே கொண்டாடப்‌ பெற்று வருகிறது. அவனதுபெருங்‌ 
காப்பியத்தை நன்கு கற்றுள்ள அறிஞர்கள்‌ பல இடங்களிலி 
னைப்‌ பற்றியுள்ள 
ளயும்‌ குறித்துச்‌ சொற்பொழிவுகள்‌ நிகழு 
ஆராய்ச்சிகளும்‌ விவா தங்களும்‌ நடைபெறு 
ன. கம்பனது புகழ்‌ பரவுவதற்கு 
கள்‌ பலவும்‌ செய்யப்படுகின்றன. 
தமிழ்க்‌ கவிதைகளில்‌ உண்மை 
விமர்சனங்களும்‌ இங்‌ 


பல விஷயங்‌ 5ை 
தின்றன. பல 
கின்ற 


கே 


எப்பொழுதும்‌ 
உள்ளது. வாய்ப்புக்‌ கிடைக்கும்‌ 


“இங்கிருந்து ஏட்டுப்‌ பிரதிகள்‌ ஒன்றிரண்டு தானும்‌ 
பெற்றுள்‌ ளன்‌.இவையெல்ல ம்தற்‌ i 
காலத்திற்கு முன்னா கம்பராமாயணம்பற்றி கம்பநாடார்‌ 
என்ற மாத வெளியீடு பேர. வே கோவிந்தராச 
ஐயங்கார்‌ அவர்களை ரண்டு இங்கே 
தோன்றி, தமிழ்நாடு மேழுவதும்‌ உலவிவந்‌ 
ஞாபகம்‌ இருக்கலாம்‌, இந்நாட்டிலுள்ள மக்களி 
ஆர்வமும்‌ ஊக்இு வூர்‌ 
தோன்றி மிகவும்‌ பய 


ஆசிரியராகக்‌ கெ 


ன்‌ஆதரவும்‌ 
இந்தப்‌ பத்திரிகை 


னளித்து வந்தது. 


பஸ 
ண ண ணை காக க காகா ன கனகவ எ என வைத கை ச்‌ 


141 


டிலுள்ள பெரியார்‌ ஒருவர்‌ செய்த முயற்சியை நால்‌ குறிப்‌ 
பிட வேண்டியது அவசியம்‌. ராஜா அண்ணாமலைச்‌ செட்‌ 
டியார்‌ அவர்களது மூத்த சகோதரர்‌ இரு. இராமசுவாமி 
செட்டியார்‌ அவர்கள்‌ பல பிரதேசங்களிலுமிருந்து ஏட்டுச்‌ 
சுவடிகளை வரவழைத்து ஸ்ரீ, பு. ஆர்‌. கிருஷ்ணமாச்சாரி 
யார்‌ அவர்களைப்‌ பதஇப்பாடுரியராகக்‌ கொண்டு இராமா 
யணத்தை முற்றும்‌ வெளியிட வேண்டுமென்று கருதிப்பெறா 
முயற்சி செய்தார்கள்‌. 


“இரண்டு ஆண்டுகளுக்குமுன்னால்‌, (1952-இல்‌) டாக்டர்‌ 
ஆர்‌. கே.ஷண்முகம்செட்டியார்‌ அவர்கள்‌ தலைமையின்‌ 8ழ்‌ 
இங்கே கூடிய கம்பர்‌ விழாக்‌ கூட்டதீதில்‌ இப்பதிப்பு வெளி 
யீட்டு முயற்சியைப்‌ பற்றிச்சில முக்கியமானதர்மானங்கள்‌ 
நிறைவேறியுள்ளதையும்‌ நீங்கள்‌ அறிவீர்கள்‌. நன்மைக்கு 
வித்தாகிய இம்முயற்சிகள்‌ அனைத்தும்‌ தோன்றிய இந்நாடு 
எவ்வகையிலேனும்‌ கம்பனோடு உறவு கொண்டாடுவது 
தமிழ்மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும்‌ விஷயமல்லவா? இவ்‌ 
வகையாகக்‌ கம்பனுக்கும்‌ இந்நாட்டிற்கும்‌ அழியாத ஒரு 
தொடர்பு இன்று முருகப்பா அவர்களின்‌ மூலம்‌ பிரத்தியட்‌ 
சத்திலேயே ஏற்பட்டுவிட்டது. இதுவும்பிறர்‌ தரண்டுத 
லின்றி இந்நாட்டவர்கள்‌ தமது அறிவு கொண்டேதுணிந்து 
அமைத்துக்‌ கொண்டதாகும்‌. இக்காரணத்தால்‌ செட்டி 
நாட்டில்‌ புகழ்‌ மற்றப்‌ பிரதேசத்தின்‌ புகழையெல்லாம்‌ 
ஒளி மழுநிகச்‌ செய்துவிட்டது”. 


கோவிந்தராஜ அய்யங்கார்‌ * 


சேலம்‌ மாவட்டம்‌ மோகனூர்‌ என்ற ஊரில்‌ 
கோவிறிதராஜ ஐயங்சார்‌ எஃ்பவர்‌ வடமொழியிலும்தமிழிலும்‌ 
யெரும்‌ புலமை பெற்றிருந்தார்‌. அவர்‌ வால்மீகியையும்‌ படித்‌ 
தார்‌. கம்பனையும்‌ பயின்றார்‌. கம்பனுடைய கதையும்‌, நடை 
யும்‌ கவிதையும்‌ அவரைக்கவர்ந்தன. வால்மீகியையும்‌, கம்பனை 
யும்‌ இணைத்துப்‌ படித்துப்பார்த்த அவர்‌ கம்பனுடைய ஆற்றல்‌ 
பெரியது என்பதை உணர்ந்தார்‌. 

கம்பனுடைய பெருமையைதீ தமிமுலகுக்கு அறிவிக்க 
வேண்டுமென்ற உந்துதலினால்‌ 'கம்பநாடார்‌” என்னும்‌ திங்கள்‌ 


*இச்‌ செய்திகள்‌ உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌ வெளி 
யிட்டுள்ள 1980-இல்‌ தமிழ்‌, 1981- இல்‌ தமிழ்‌ என்ற நூல்களில்‌ 
உள்ள தகவல்களின்‌ அடிப்படையில்‌ எழுதப்‌ பெற்றவை, 


142 


இதழைதீ தொடங்க முயன்றார்‌. ஆனால்‌ மோகனூரில்‌ அதற்கு 
வேண்டிய உதவியை அவர்‌ பெற இயலவில்லை. 


“கம்பநாடார்‌” வாயிலாகக்‌ கம்பன்‌ ஏகம்‌ பரவ வேண்டும்‌ 


என்ற ஒன்றையே நோக்கமாகக்‌ கொண்ட கோவிந்தராஜர்‌ 
தம்மை ஏற்கக்கூடிய - தம்‌ கருதிதுக்கு ஆக்கம்‌ தரக்கூடிய 
செல்வரை நாடிச்‌ சென்றார்‌. அவருடைய செலவு அவரைக்‌ 
காரைக்குடியில்‌ கொண்டு வந்து நிறுத்தியது. 


காரைக்குடியில்‌ இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கதி 
தில்‌ வாழ்ந்திருந்த செல்வர்‌ சிலர்‌ கோவி 
மளித்தனர்‌. அவர்களுடைய 
'சம்பநாடார்‌? என்னும்‌ இதழ்‌ லெ அண்டுகள்‌ வெளி வந்தது. 


ல்‌ எழுதினார்‌. எழுதியதெல்லாம்‌ 


செய்வார்‌. அப்போது அவர்‌ கையில்‌ எந்த காலும்‌ இருக்காது. 
தொடர்ந்து மூன்று, நான்கு மணி நேரம்‌ உரை நிநழ்திதுவார்‌. 


கோவிந்தராஜருடைய அறிவும்‌ 
இளைஞர்‌ பலரைக்‌ கவர்ந்தன. 
ராமாயணம்‌ பாடம்‌ கேட்டனர்‌, 


ஆற்றலும்‌ காரைக்குடி 
பலர்‌ அவரிடம்‌ கம்ப 
“தமிழ்க்கடல்‌' ராய.சொ. 


மனப்பாடம்‌ 

( தமிழ்க்கடல்‌? ஜயா அவர்கள்‌ 
வருந்துவதுண்டு இவ்‌ க்‌ கம்‌ ணம்‌ காரைக்குடி. 
யில்‌ கால்‌ கொண்ட பின்‌ அலிகப்ய்லர்‌ 
டம அந்நகரில்‌ உள 
மேலோங்க வளர்ற. பற்றும்‌, இலக்கிய ஆர்வமும்‌ 


விடுதலை வேட்கை 


பாரதியார்‌ வீறிட்டெழுந்த நேரத்தில்‌ 


143 


“யாமறிந்த புலவரிலே கம்பனைப்‌ போல்‌ 
வள்ளுவன்‌ போல்‌ இளங்கோவைப்‌ போல்‌ 
பூமிதனில்‌ யாங்கணுமே பிறந்ததில்லை 
உண்மை; வெறும்‌ புகழ்ச்சி இல்லை.” 
என்றும்‌, 
**கல்வி சிறந்த தமிழ்நாடு-புகழ்க்‌ 
கம்பன்‌ பிறந்த தமிழ்நாடு”? 
என்றும்‌ பாடிதீ தமிழ்‌ மக்களை கண்‌ விழிக்கச்‌ செய்தார்‌. 


வ. வே. சு. ஐயர்‌ 


இந்த நூற்றாண்டில்‌ கம்பராமாயண மறுமலர்ச்சி ஏற்‌ 
பட்டதற்கு தேசபக்தர்‌ வ.வே,சு.அய்யர்‌ மற்றொரு வகையில்‌ 
தொண்டாற்றியுள்ளார்‌. இப்பெருமகனார்‌ பல திறப்பட்ட 
ஆற்றல்‌ வாய்ந்தவராக இருந்தார்‌. அவரீ பல மொழிகளில்‌ 
புலமை பெற்றிருந்தார்‌. ரிறையிலிருந்த போதெல்லாம்‌ உடன்‌ 
இருந்தவர்களுச்குக்‌ கம்பராமாயணம்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுதி 
திருக்கிறார்‌. வ.வே.சு அய்யர்‌ ஆங்கிலத்தில்‌ எழுதிய கம்ப 
ராமாயண ஆராய்ச்சி நூல்‌ ஆங்கெம்‌ கற்றவரை ஓரளவுக்கு 
விழிக்கச்‌ செய்தது. வால்மீகி,காளிதாசன்‌,ஷேக்ஸ்‌ பியர்‌ மில்டன்‌ 
ஹோமர்‌, கதேபோன்ற உலகப்‌ பெரும்புலவர்களோடு ஒப்பு 
நோக்கிக்‌ கம்பருடைய பேராற்றலை அவர்‌ விளக்குகிறார்‌. 
“கம்பர்‌ ஒர்‌ உலக மகாகவி” என்று முதன்முதலில்‌ உணர்ந்து 
வெளியிட்டவர்‌ வ. வே. சு. அய்யரே ஆவார்‌. இவரைச்‌ செட்டி 
நாட்டு தேசபக்தர்‌ கள்‌ அரசியல்‌, இலக்கியதீ துறைகளில்‌ தங்கள்‌ 
குருவாகக்‌ கருதினர்‌. 


“கலா நிலையம்‌” ஆசிரியர்‌ டி என்‌. சேஷாசலம்‌ 
(1891—1988) 


பெரும்‌ புலவரான இவர்‌ கம்பராமாயண அறிவைப்‌ 
பரப்ப சென்னையிலிருந்து 1928 - இல்‌ கலா நிலையம்‌ என்ற 
சஞ்சிகையை வெளியிட்டார்‌. கானாடுகாத்தான்‌ சா. ராம. 
சித. ஜம்புலிங்கம்‌ செட்டியார்‌, கொப்பனாபட்டி கலைமகள்‌ 
கல்லூரி மெய்யப்ப செட்டியார்‌, கொத்தமங்கலம்‌ (நீலாவதி) 
இராம. சுப்பிரமணியம்‌ ஆயோர்‌ இவ்விதமுக்கு அளவுடன்‌ 
. உதவினர்‌. துணை ஆரியர்‌ திற, இராஜ 3காபாலாச்சாரியார்‌ 


144 


என்பார்‌ 1929 - இல்‌ பரீமாவுக்குச்‌ சென்று லெ நூறு நகரதி 
தார்களைச்‌ சந்தாதாராகச்‌ சேர்‌த்துவந்து, பத்திரிகை இடை 
யறாது நடைபெற வழி வகுத்தார்‌. 


திரு. 


சேஷாசலனார்‌ வாரம்‌ ஒரு முறை கானாடுகாத்‌ 
தானுக்குச்ட 


சன்று கம்பராமாயண வகுப்புகள்‌ நடத்திவந்தார்‌. 


்‌ கலாநிலையம்‌ இத 
பொன்னமராவதியிலும்‌ அண்ணாமலை நகரிலும்‌ திரு. சேஷா 
சலனாஈர்‌ நாடசங்கள்‌ ல 


துணையுடன்‌ நடத்தினார்‌, 


தமிழகம்‌ அவரை நன்கு அறிந்து கொள்ளுமுன்‌ அவர்‌ 


அடித்தளம்‌ 


திரு, சா. கணேசன்‌ சிறு வயதில்‌ வ.வே.சு. ஐயர்‌ 
மோகனூர்‌ கோவிர்‌ ஆகியோருடன்‌ நெருங்கிப்‌ பழகும்‌ 
தியாரின்‌ பாடல்கள்‌ கணேசன 
ஆமழ்தீதின. டி 
ஏற்பட்டது, இ 
Lu பறை சாந்‌ 
காள்ளும்‌ அரிய வாய்ப்பினைப்‌ பெற்றார்‌ 
இரு. கணேசன்‌. கம்ப க்கு இவர்‌ ஆற்றியுள்ள மாபெருநி 
தொண்டிற்கு இத்தப்‌ பெரு க்களின்‌ தொடர்பு, அடித்தளமாக 
அமைந்தது என்று கூறலாம்‌. 


ரரை 
ற்காலத்தில்‌ ரசிகமணி 
கம்பன்‌ பெருமைகளை 


கம்பனுடைய ( 
றாண்டு வரையில்‌ ஒரு 


ம்‌ பதிதொன்பதரம்‌ நூற்‌ 
வந்திருக்கிறது. பெரு 


லாகவே பாராட்டப்‌ பெற்று 
்‌ 5 ்‌ ்‌ ள்‌ லர்‌ அவ்வக்‌ காலங்களில்‌ 
ட தகடவ்ய்‌ நயங்களைப்‌ போற்றியுள்ளனர்‌. ஆயினும்‌, 
க்கட ப மதி மக்களே கம்பன்‌ காவியத்தை 
ஒரு பகத்‌ ரகக்‌ ண்டு போற்றும்‌ சூழ்நிலையைத்‌ தரு. 
கணேசன்‌ உருவாக்தி வெற்றி கண்டார்‌ 

கம்பன்‌ காவிய 


ப நய த்தில்‌ 
ராயினும்‌ அக்காவியத்தை உணர்‌ 
இயக்கமாக வளர்த்‌ அப்புலவர்‌ டு 
கண்ட பெருமை திரு, கணேச 


ப்‌ பொது 


இதயம்‌ களித்தவர்‌ பல்லோ 
ந்து போற்றுவதை ஒரு மக்கள்‌ 
ப்ருமகனுக்காகக்‌ கழகங்கள்‌ 
ஒருவரையே சார்ந்தது, 


ப 4 அலசைவவு மமுயுகபையயூயுகாகைக்கி வய அனைய கடைய னையே? 


145 
கம்பன்‌ கழகம்‌ 


1939 அம்‌ ஆண்டு ஏப்ரல்‌ திங்கள்‌ நான்காம்‌ நாளில்‌ 
திரு, கணேசன்‌ தம்‌ சொந்த ஊரா காரைக்குடியில்‌ கம்பன்‌ 
கழகம்‌” என்ற அமைப்பை முதல்‌ முதலில்‌ தோற்றுவித்தார்‌. 
அது முதல்‌ஆண்டு தோறும்‌ பங்குனிதீ இங்களில்‌ ௮க்கழகத்தின்‌ 
சார்பில்‌ அங்குக்‌ கம்பன்‌ விழா நடைபெற்று வருகிறது, 


கம்பனுடைய பிறப்பு வளர்ப்பு வரலாறு ஆயெ செய்தி 
அறிய நமக்குச்‌ சான்றுகள்‌ எவையும்‌ கிடைத்தில; ஆயினும்‌ 
கி.பி 886 பெப்ரவரி 23 ஆம்‌ நரள்‌ - விசுவாவசு பங்குனி 4 ஆம்‌ 
நாள்‌ புதன்‌ கிழமை அதீத நட்சத்திர நாளில்‌ கம்பன்‌ தம்‌ 
முடைய இராமாவதாரதீதை அரங்கேற்றியதாக திரு. 
கணேசன்‌ தம்‌ ஆய்வின்‌ முடிவாக உறுதியிட்டுக்‌ கூறுகின்றார்‌. 


எனவே, ஒவ்வொரு பங்குனித்‌ இங்களிலும்‌ மகம்‌, பூரம்‌, 
உத்திரம்‌ ஆமெ மூன்று நாளில்‌ காரைச்‌ குடியிலும்‌, அத்ததீதில்‌ 
நாட்டரசன்‌ கோட்டையில்‌ கம்பனுடைய பள்ளிபடை எனக்‌ 
கருதப்படும்‌ திருக்கோயிலிலும்‌ கம்பன்‌ திருநாள்‌ கொண்டாடு 


' வதை வழகீகப்படுதீதிக்‌ கொண்டார்‌. 


இந்துக்களின்‌ கோவில்‌ களிற்‌ போலவே, இலக்கிய விழாக்‌ 
களில்‌ மூல விக்கிரகங்களும்‌ உண்டு. உற்சவ விக்கிரசங்களும்‌ 
உண்டு.சென்னைத்‌ தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகச்தாரீ நடத்திய தமிழ்‌ 
விழா உற்சவ விக்‌ ரகம்‌ போன்றது: அது ஓராண்டு மதுரையில்‌ 
நிகழும்‌. பின்னர்த்‌ திருவாரூர்‌, கோவை, சென்னை, டில்லி 
போன்ற இடங்களில்‌ நடைபெறும்‌. இடையே கடல்‌ கடந்தும்‌ 
செல்லும்‌. உலகத்‌ தமிழ்‌ மாதாடுகளும்‌ இத்தகையவை.ஆனால்‌ 
கம்பன்‌ திருநாளைத்‌ தொடக்கதீதிலிருந்து காரைச்குடியிலேயே 
நடதீதிவருதின்றனர்‌, கம்பன்‌ கழகத்தார்‌. எனவே, இவ்விழாவை 
ஒரு மூல விக்கிரகத்துக்கு ஒப்பிடலாம்‌. 


இத்திருவிமாவின்‌ மற்றொரு சிறப்பு, விழாவை நடத்து 
பவர்‌ அல்லதுவிழாவில்‌ கலந்து கொள்ளும்‌ பெருமக்கள்‌ ஆகியோ 
ருடைய திட்டங்களுக்கும்‌, நலனுக்கும்‌ ஏற்றபடி விழா நிகழ்ச்சி 
கள்‌ மாற்றப்படுவதில்லை. உலகமே இரண்டாகப்‌ பிளந்தாலும்‌ 
சரி, வானிடிந்து வீழினும்‌ சரி, கம்பன்‌ திருநாள்‌ ஆண்டுதோறும்‌ 
(கம்பன்‌ இராமாயணத்தை அரங்கேற்றிய) பங்குனித்‌ திங்களில்‌ 


செ.ஃ10 ம 690 


146 


அத்த நட்சத்திரத்தன்று முடிவடைவதற்குப்‌ பொரறாந்தும்‌ வகை 
யில்‌ அமைக்கப்படுகிறது. 


காரைக்குடி கம்பன்‌ திருநாளுக்கு வரும்‌ புலவரீகட்கும்‌, 
அன்பர்கட்கும்‌ செய்யப்படும்‌ விருந்துபசாரம்‌ நாடறிந்த செய்தி 
இதீதிருநாளை அன்பர்‌ சா. கணேசன்‌ தமது பிறவிப்‌ பெருங்‌ 
கடமையாகச்‌ செய்து வந்தார்‌. 


ஆராய்ச்சிப்‌ பதிப்புக்கள்‌ 

1950 ஏப்ரலில்‌, கம்பன்‌ ஆராய்ச்சிப்‌ பதிப்பு ஓன்றை 
வெளியிடவும்‌ கம்பன்‌ கழகம்‌ முயன்றது. இது பற்றிய விவரி 
சளை, பேராசிரியர்‌ வையாபுரிப்‌ பிள்ளை அவரிகளின்‌ “கம்பன்‌ 


காவியம்‌* (தமிழ்ப்‌ புத்தகாலய வெளியீடு) என்னும்‌ நூலில்‌ 
காண்க, 


ன 1952-இல்‌ டாக்டர ரா.க, 
கள்‌ கம்பன்‌ திருநாளைத தொ 
தொடரிபின்‌ விளைவாக த்தான்‌ 
பதிப்பு ஒன்றை வெளியிடும்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ மேற்கொண்ட 


சண்முகம்‌ செட்டியார்‌ அவர்‌ 
டங்கி வைதிதார்கள்‌. அந்தத்‌ 
,கம்பராமாயணத்துக்குப்‌ புதிய 
முயற்சியை அண்ணாமலைப்‌ 
து. 


கம்பன்‌ சுவைஞர்‌ கூட்டம்‌ 


த கழகம்‌ முதலில்‌ காரைக்குடிப்பகு யிலும்‌ 
ன்னர்‌ த ழ்நாடெடிதலும்‌ உருவாக்கியிருகீகிறது. தமி 
தின்‌ தனிப்பெரும்‌ ; oe i ட்‌ 


திரு. கணேசன்‌ ஏற்‌ 


அவருடைய அக்கறையினாலும்‌ ஆர்வத்இனா 
க வர்ர பட ரது க வன்‌ ஆயிரக்கணக்கரன 
தமிழர்கள்‌ கம்பன்‌ காப்பி 


ர | யதிதைப்‌ படிதிது அதில்‌ மூழ்கி 
மதிழ்சீசியில்‌ இளை 1 அதனை மற்றவர்களோடு பகிர்ந்து 


னம்‌ 


147 


கொள்வதற்காக ஊர்தொறும்‌ கம்பன்‌ கழகங்கள்‌ தொடங்கி 
னார்கள்‌, கம்பன்‌ விழாக்கள்‌ நடத்தினார்கள்‌. இப்படியாக, 
கம்பனுடைய பெருமையில்‌ மூழ்யெ இரு. கணேசனின்‌ விடா 
மூயற்சி, கம்பன்‌ இயக்கமாக மலர்ந்தது. தமிழகத்துக்கப்பா லும்‌ 
இன்று பரந்து ஒளிவிட்டுப்‌ பிரகாசித்துக்‌ கொண்டிருக்கிறது. 
கம்பன்‌ புகழ்‌ பாடுபவர்கள்‌ ஒரு குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
, ஆயினர்‌. இரு. கணேசனை அக்குடும்பத்தின்‌ தலைவராக ஏற்றுக்‌ 
| 


கொண்டிருந்தார்கள்‌. 
திரு. கணேசனின்‌ கம்பன்‌ பணி, வேறொரு" வகையிலும்‌ 
பலன்‌ அளிதீதது. அவர்‌ நடத்திய கம்பன்‌ விழாவின்‌ கருத்தரங்‌ 
| கம்‌, கவியரங்கம்‌, பட்டி மண்டபம்‌ முதலிய பல்வேறு நிகழ்ச்சி 
களில்‌ பங்கு கொள்வதற்குப்‌ பலர்‌ தேவைப்பட்டனர்‌. ஆரம்பக்‌ 
காலத்தில்‌ கம்பனை முறையாகப்‌ படித்திருந்த பண்டி தரீகள்‌ 
Fo பள்ளி ஆசிரியர்கள்‌ பலர்‌ இருந்தனர்‌. ஆயினும்‌ கம்பனுடைய 
காப்பியத்தின்‌ அருமையைப்‌ பொது மக்களுக்கு விளக்கக்‌ 
கூடியவர்கள்‌ மிக மிகச்‌ சிலரே இருந்தனர்‌. ஆகையால்‌ 
கம்பனைப்‌ படிதிது இந்தக்‌ சோணத்தில்‌ கம்பனைப்‌ பற்றி 
எழுதவும்‌ பேசவும்‌ திறமையுள்ளவர்களை அழைத்து, கம்பன்‌ 
விழா நிகழ்ச்சிகளில்‌ அவர்களுக்கு இடமளித்தார்‌. அவர்களுக்கு 
ஊக்கமூட்டி உற்சாகப்படுத்தினார்‌. இந்த வகையில்‌ கம்பனைப்‌ 
| படிக்கவும்‌, அவன்‌ படைப்பைப்‌ பற்றி எழுதவும்‌, பேசவும்‌ 
| தகுதியும்‌ திறமையும்‌ பெற்ற ஒரு படையினரே 
| நாற்பதீதினான்கு ஆண்டுகளாகத்‌ தொடர்ந்து நடந்து வந்த 
கம்பன்‌ விழாக்களின்‌ விளைவாகத்‌ தோன்றினர்‌. அவர்கள்‌ 
வேறு பலரையும்‌ தோற்றுவிதிதார்கள்‌. 


( 
்‌ அணுகு முறையில்‌ மாறுதல்‌ 


கம்பனுடைய படைப்பை ஒரு சமயக்‌ காப்பியமாக 
அணுகும்‌ போக்கைக்‌ கைவிட்டு, சமய உணர்வுக்கு அப்பாற்‌ 


| பட்ட பொதுநோரக்கில்‌ கண்டு இலக்கியமாகசி சுவைப்பதற்குத்‌ 


திரு. கணேசன்‌ வழி வகுத்தார்‌, இதன்‌ பயனாக எல்லாச்‌ 

சமயத்தினரும்‌ மத பேதமின்றி, கம்பனின்‌ தமிழை அதன்‌ 

அழ்கை,அருமையை உணர, அனுபவிச்ச, ஆராய முடிந்தது. 

கம்பராமாயணம்‌ படிப்பது மோட்சதிதிற்குப்‌ போவதற்கு 

| நுழைவுச்‌ சீட்டு வாங்குவதற்கு ஒப்பான நிலையாக இருந்த 
வழக்கதிதுக்கு இதனால்‌ முற்றுப்‌ புள்ளிவைக்கப்பட்டது . 

ட ட ஸ்‌ 1 ih i, ல்‌ ம்‌ ப்‌ 


கப்‌ ஒக 


148 
பகுத்தறிவு இயக்கத்தாரின்‌ எதிர்ப்பு 


கம்பராமாயணம்‌, கம்பன்‌ விழா என்றாலே எரி, 
எதிர்ப்பு காட்டு என்ற தந்தை பெரியார்‌ ஈ3வரா-ஆணைப்‌ 
படி, ஒரு பெரும்படை தமிழக மெங்கும்‌ தன்‌ கைவரிசையைக்‌ 
காட்டிற்று. 1943 - 1944 இல்‌ சென்னையில்‌ தமிழன்பர்‌ இலரி 
கோகலே மன்றத்தில்‌ நடத்திய கம்பர்‌ விமாவின்போது 
ஒலிபெருக்கிகள்‌ உடைந்தன. வானொலி நிலையத்தின்‌ ஒலிப்‌ 
பதிவுக்‌ கருவி தூள்‌ தூளாயிற்று, பண்டிதமணி, தம்‌ தலைமை 
உரையை நிசழ்த்த விடாமல்‌ கடுக்‌கப்பட்டார்‌, மற்போர்க்கு 
அவரை இழுத்த (பிற்காலத்தில்‌ தி.மு க. அமைச்சராக 
இருந்த திராவிடர்‌ கழகத்து) என்‌. வி, நடராசனிடம்‌, "நான்‌ 
சொற்‌ போருக்கு வந்தவன்‌, மந்‌ போருக்கு வந்தவனில்லை. 
என்‌ உடல்‌ அமைப்பு அதற்கு ஏற்றதன்று?' என்று சொல்லித்‌ 
- இன்றைய நிலை அதனின்றும்‌ 
அடியோடு மாறிவிட்டது. கம்பராமாயணத்தின்‌ லெ பகுதிகள்‌ 
யுனெஸ்கோ நிறுவனக்தாராலும்‌ பலமொழிகளில்‌ மொழி 
பெயர்க்கப்‌ பெற்றுள்ள து ப்குதிதறிவாளரும்‌ கம்பல்‌ விழாக்‌ 
களில்‌ பங்கு கொள்கின்றனர்‌. 


கம்யூனிஸ்டுகள்‌ 


இலக்கிய விழாக்கள்‌, உண்டு கொழுத்து வாழும்‌ 
வர்க்கத்தின்‌. (பூர்ஷீவாக்களின்‌) பொழுதுபோக்கு னன்‌ 
கம்யூனிச சித்தாந்தம்‌. அக்கட்‌எயினரான திரு, ப, ஜீவானந்தம்‌ 
போன்றோரையும்‌ கம்பன்‌ விழாக்க 
கம்பனடிப்பொடி, 
ஒப்பியல்‌ ஆய்வு 

அல்‌ மொழியில்‌ கவிஞர்கள்‌, இலகிய 
மேதைகள்‌ ஆகியோர்க்கும்‌ கம்பனுக்கும்‌ உள்ள ற்றுனக்‌ 
டேவற்றுமைகளைத்‌ திரு. பனசன்‌ ஊன்றிப்படிச்தார்‌,அவற்றை 
முழுமையாகத்‌ ரிந்து கொள்ள வேண்டும்‌ என்ற வேட்கை 
அவருக்கு ஏற்பட்டது, அதனால்‌ பேராசிரியர்‌ அ. எனிவாச 
pie ட ஆவ தகர்‌ எஸ்‌, மகராஜன்‌, டாக்டர்‌ எஸ்‌ 
இராம$ூருஷ்ணன்‌ போன்ற ஆங்கில மொழி 
கம்பன்‌ மேடையில்‌ பங்கு பெ 


ஆல மொழிபில்‌ காவியம்‌ ர்கள்‌ கம்பனை 


2 வடைதிதவர்களுடன்‌ பிட்டுத்‌ 
காட்டினர்‌. ஸு ஒப்பிட்டு 


149 


கம்பண்‌ விழா நிகழ்ச்சிகளை வானொலியிலும்‌ பின்னர்‌ 
தொலைக்காட்களிலும்‌ ஒலி, ஒளி பரப்பவும்‌ ஏற்பாடு 
செய்தார்‌. இந்த வாய்ப்புக்கள்‌ நெடுந்தொலைவிலுள்ள தமிழர்‌ 
களை அஊக்குவித்தன. 


மர்ரே ராஜம்‌ 


தமிழ்‌ இலக்கியத்தில்‌ உண்மையான ஈடுபாடு கொண்டு 
ஆரவாரமில்லாமல்‌ பணி செய்து வரும்‌ மர்‌3ர கம்பெனி இரு. 
சாஜம்‌ கம்பராமாயணத்தை மலிவுப்‌ பதிப்பாக வெளியிட 
விரும்பினார்‌. பாடல்களை நிர்ணயம்‌ செய்வத, அச்சிடும்‌ 
முறையை வகுப்பது போன்ற பொறுப்புக்களை ஏற்று 
பதிப்பாசிரியர்‌ குழுவில்‌ தலை றந்த பணியாற்றியவர்‌ கம்பன்‌ 
அடிப்பொடியே ஆவார்‌. இப்பதிப்பு 1957 - இல்‌ வெளிவந்தது, 


பைபிள்‌ போலே, கம்பன்‌ காவியம்‌ முழுவதையும்‌ ஓரே 
நூலாகக்‌ கையடகிஈப்‌ பதிப்பாக மெல்லிய காதெத்நில்‌ சூப்பர்‌ 
டீலகீஸ்‌ பதிப்பாக வெளிவரவும்‌ இவர்‌ அரும்பாடு பட்டார்‌. 


நிகழ்ச்சிகளின்‌ சிறப்புக்‌ கூறுகள்‌ 


பொன்னாடை போர்த்தல்‌, பட்டி மண்டபம்‌, மேல்‌ 
முறையீட்டுப்‌ பட்டி மண்டபம்‌, நற்றமிழ்‌ முற்றம்‌, இவர்கள்‌ 
சந்திதீதால்‌ போன்ற புதிய பாணிசளை தமிழ்‌ இலக்கிய விழாக்‌ 
களில்‌ புகுத்தியவர்‌ திரு. கணேசன்தான்‌. 


இசை,நாட க, நாட்டியநிகழ்ச்சிகள்‌ 


கம்பன்‌ கவிதையை அலூயவர்‌ இரு: கணேசன்‌. சலி 
விருத்த) என்ற ஒரே வகைப்பாடலில்‌ 40விதமான சந்த 
அமைப்பைக்‌ க்விச்சக்ரவர்தீதி சம்பன்‌ பயன்படுத்தியுள்ளதைக்‌ 
கண்டு கூறியவர்‌ அவர்தாம்‌. 


எதிதுணை வகை இசை வேறுபாடுகள்‌ கம்பன்‌ கவிதையில்‌ 
உள்ளன என்பதை ஆரரய்ந்து பட்டியல்‌ போட்டவரும்‌ அவர்‌ 
ஒருவரே ஆவார்‌. 


கம்பன்‌ பாடல்களை பட்டுமே பயன்‌ படுத்தி, முழுநேர 
நாட்டியக்‌ கச்சேரி ஏற்பாடு செய்து அரங்கேற்றியவர்‌ அவரே! 


|| 


வைகயி யனட  — வடட அனபப அண. மாவ ப 


150 
மணி மண்டபம்‌ 


கம்பனுக்கு மணிமண்டபம்‌ அமைக்கும்‌ பெருமுயற்சியில்‌ 
திரு. கணேசன்‌, தம்‌ மணிவிழாவிற்குப்‌ பின்னர்‌ முனைந்தார்‌. 


செட்டிநாட்டில்‌ தொட, தமிழ்‌ நாடெங்குமுள்ள அன்பர்‌: 


களின்‌ பேராதரவுடனும்‌ குறிப்பாக, கோவை தொழிலதிபரும்‌ 
திரு. கணேசனின்‌ உழுவலன்புமான திரு.ஜி.கே சுந்தரம்‌ மற்றும்‌ 
அவர்‌ தம்‌ நண்பர்களுடைய இடைவிடாத ஆதரவாலும்‌ பெரும்‌ 
பகுதி முடிந்த நிலையில்‌ உள்ளது. 


திரு.கணேசன்‌ காலதிதிற்குப்‌ பிறகு, 


கம்பன்‌ அறகீ 
கட்டளைதி தலைமையைத்‌ திரு ஜி,கே.சுந்தரம்‌ 


ஏற்றுள்ளார்‌. 
சுதந்திரப்‌ போராட்ட 
கொண்டு, சிறையில்‌ இருந்தபோ 
போதும்‌ கம்பன்‌ விழா தொடர்‌ 
வர்களைக்கொண்டு தக்க மு 


திலும்‌ தலைமறைவாக இருந்த 
நீது நடைபெற நம்பிக்கையான 
ன்னேற்பாடு செய்திருந்தார்‌. 


தொடங்கிய நாள்‌ 
பெரும்‌ பகுதியைத்‌ தா 
இயலாமற்போகவே, 


கம்பனை, கடவுளுக்கு அடுதித நிலையில்‌ வைத்துப்‌ போற்‌ 
றிப்‌ புகழ்ந்துவந்த திரு கணேசன்‌, தம்‌ பெயரையே “கம்பன்‌ 
அடிப்பொடி” என்று மாற்றிக்கொண்டார்‌, 


கம்பன்‌ கழகம்‌, நாட்டரசன்‌ கோட்டை 


வழிபாடு நடக்கிறது. மே 


ங்கள்‌ 
கம்பன்விழா கொண்டாடு இறுதி சனி ஞாயிறுகளில்‌ 


மது. 
வைகாசித்‌ திங்களில்‌ 


| பக கண்ணுடைய நாயஓ வி ன்‌ 
பேது இலக்கிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடுசெய்கிறது, இன்‌ 


புதன்கிழமை தோறும்‌ க 
பட்டிமண்டபம்‌ நடதிதப்படு 


ருத்தரங்கர்‌ 
கிறது, 


,சுவியரங்கம்‌ அல்லது 


இயக்கங்களில்‌ பெரும்‌ பங்கு . 


151 
கம்பனைப்‌ பற்றிய நூல்கள்‌ 


இவ்வகை நூல்கள்‌, ஆய்வுக்கட்டுரைகள்செட்டிநாட்டில்‌ 
வெளிவந்தவண்ணமாக உள்ளன. முழுப்பட்டியலையும்‌ தர இய 
லாது. இயன்றவரை தொட்டுக்காட்டுவோம்‌. 


பாலகாண்டம்‌ (மூலமும்‌ உரையும்‌) திரு. மோ. வே. 
கோவிந்தராஜ ஐயங்கார்‌, சம்பநாடார்‌ இதழில்‌ 22 பாடல்‌ 
களுக்கு எழுதிய பதவுரையும்‌ குறிப்புரையும்‌, 


இராம காதை-பாலகாண்டம்‌ கதைச்சுருக்கம்‌, படல 
அட்டவணை, ஒவ்வொருபாடலுக்கும்‌ தலைப்பு சிலஇடங்களில்‌ 
புத்துரையுடன்‌ திரு. சொ. முருகப்பா இயற்றியது. (பக்கங்கள்‌ 
48ம்‌ 386ம்‌ 1953-ஆம்‌ ஆண்டில்‌ வெளிவந்தது. 


கம்பர்‌ கதை-— (புலவர்‌ நாக சண்முகம்‌ 1966 எழுபதிதாறு 
பகிகங்கள்‌.) 


ஸ்ரீராம தூதன்‌ (கம்பன்‌ கலை நாடகம்‌] கார்காலம்‌ : 
படலம்‌ --இருவடி தொழுதபடலம்‌ சுவாமி சுத்தானந்தபாரதி 
யார்‌ எழுதி 1942-இல்‌ அன்பு நிலையம்‌ வெளியிட்டது. 


அறந்தரு சந்தையோன்‌ சிவகங்கை அன்னை நிலையத்து 
வெளியீடு (964-ஆ௫ரியர்‌ --பேரா௫ரியர்‌ லெ. இராமநாதன்‌ 


(1) பரதன்‌ (நாடசம்‌) (2)நாரணன்‌ விளையாட்டு (3) 
மன்னர்‌ மன்னன்‌(நாடகம்‌) கருமுதிது தி.மாணிக்கவாசகம்‌ 


கம்பனும்‌ சிவனும்‌ (ஆய்வுநூல்‌) தமிழ்க்கடல்‌ ராயசொ 
(அமழகப்பர்‌ கல்லூரி வெளியீடு )1960 7 


கம்பன்‌ கண்ட அறநெறி--கவிஞர்‌ ௮௬, சோமசுந்தரம்‌ 
இயற்றிய கவிதைகள்‌. “ 


கம்பராமாயணதீதில்‌ நகைச்சுவை-ராயசொ.. 
கம்பன்‌ கவிநலம்‌ சென்னையில்‌ கொற்தளிப்புக்கடையே 
16-4-1944ல்‌ நிகழ்ந்த கம்பர்‌ மாநாட்டிற்குப்‌ பண்டிதமணி 


எழுதிய தலைமை உரை. 


' நரன்கு கவிமணிகள்‌--வி, ஆர்‌. எம்‌. செட்டியார்‌ . 
ஷேக்ஸ்பியரையும்‌ கம்பரையும்‌ ஐப்பிட்டது, 


இய தத்துக்‌ ப ததத பபா ந்ல்ல... ப க்‌ பமடம்‌ 


7 


152 
கம்பன்‌ கவிதை (தொகுப்பு) நவயுகப்‌ பிரசுராலயம்‌ 1946 
கம்பர்‌ காவியம்‌_—சொ. முருகப்பா 1953 
கவியரங்கற்களில்‌ முடியரசன்‌ 


சும்பன்‌ (குழந்தைப்‌ பாடல்கள்‌) நாக. முத்தையா 


கம்பன்‌ என்‌ கைவல்‌ நாக முத்தையா 
கம்பர்‌ 0 டாக்டர்‌! வசப்‌. மாணிக்கம்‌ நிசழ்தீதிய 
அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு. 

கம்பன்‌ 


வேண்டாமா? சொல்லமுதம்‌: 
அடிகளார்‌ 1966 


குன்றக்குடி 
கவியரங்கில்‌ கம்பன்‌ அரு. நாகப்பன்‌. 

இராமாயணத்‌ தும்பைப்‌ 
(இந்தியப்‌ பல்கலைக்க 
கருத்தரங்கு ஆய்வுக்‌ ே 


போர்‌ -தே சொக்கலிங்கம்‌ 
கத்‌ தமிழாசிரியர்‌ மன்ற எட்டாவது 
கரவை, தொகுதி--1) 

அவளோ இவள்‌ - 


- தமிழ்ச்சுவை (வலம்புரி அண்ணாமலை 
1961) 
பி, ஸ்ரீ. 
கம்பராமாயண ச 
பெரியது 95 i 


கு இவர்‌ ஆற்றியுள்ள தொண்டு 
இவர்‌ வறுமையில்‌ வாடினார்‌. அதை 
அவர்‌ இந்நூலாசிரியர்க்கு (0 ( 

குதிப்பிட்டுள்ளார, 2 (சோமலி எழுதிய கடிதத்தில்‌ 


தத்தை நான்‌ 


கடி \ 
18 6-1978 இத ஆனந்த விகடனுக்கு அனுப்பினேன்‌. . 


தில்‌ பிரசுரமாயிற்று. 


டத்‌ விகடன்‌ ஆசிரியர்‌ திறு, பாலு, 
ஒரு தெரகையை அனுப்ப ஏற்பாடு செய்தார்‌. 
செய்தியைப்‌ ப i 1 
காசோலையும்‌ ணவோலையும்‌ AEN ட 
நெல்லை மாவட்டக்‌ கம்பன்‌ 
உதவித்தொகை வழங்கவும்‌ 
முன்வந்தது, "கம்பராமரயண 
அவருக்கு அளித்தது, 


மாதந்தோறும்‌ 


கழகம்‌ மாதந்தேரறும்‌ 
மருத்துவச்‌ செலவை ஏற்சவும்‌ 


மேதை” என்ற பட்டத்தையும்‌ 


ரவ வய ட டப... ப அல்‌. - 


ஸ்ஸ்‌ 


க ட்ட தல்ல பந்தைய ம கற்றை இடப ன திற்கு க்கி 


153 


அவ்வமயம்‌ பி. ஸ்ரீ அவர்கள்‌ எழுதிய கடிதம்‌ வருமாறு. 


௨ 
ஸ்ரீராமஜயம்‌ 
பி ஸ்ரீ “அன்பின்‌ அல்லது ஓர்‌ விட்டலபுரம்‌, 
ஆக்கம்‌ உண்டுமோ”? 29— 8-78 


அருமை நண்பர்‌ சோமலெ அவரிகளுக்கு 


நமஸ்காரம்‌. தாங்கள்‌ காலத்தால்‌ செய்த உதவி, பாயும்‌ 
படுக்சையுமாக இருந்த என்னை, நிமிர்ந்து உட்காரச்செய்து 
நாளடைவில்‌ புத்துயிரையும்‌ புதியவசதிசளையும்‌ நம்பிக்கை 
களையும்‌ அளித்திருக்கிறது. அதற்கும்‌ மேலாக கம்பனுடைய 
அன்புபற்றிய ஒரு மகாவாக்கியத்திற்கு ஆழ்ந்த பொருளையும்‌ 
அறிவித்துள்ளது. அந்த மகாவாக்கியம்‌ வருமாறு 
*அன்பென்பது ஒன்றின்‌ தன்மை 
அமரரும்‌ அறிந்ததென்றால்‌”” 
மற்றொரு சந்தர்ப்ப தீதில்‌ 
அன்பின்‌ அல்லது ஓர்‌ 
ஆக்கம்‌ உண்டாகுமோ? 
என்றும்‌ 
அன்பிற்‌ சிறந்தாயதோர்‌ 
பூசனை யார்க்கண்‌ உண்டே? 
என்றும்‌ நம்‌ கவிச்சக்ரவர்த்தி நாம்‌ என்றும்‌ மறந்துவிடாதபடி 
நம்‌ மனதிதைவிட்டு அகலாதபடி வற்புறுத்தியுள்ளான்‌. தங்களை 


என்‌ மனக்‌ கண்ணால்‌ கண்டு முகமாய்ப்‌ பேசுவது போல்‌ 


எழுதப்‌ பெற்றது இத்திருமுகம்‌, 


அன்பன்‌ 
பி.ஸ்ரீ 


15. பிற நிறுவனங்கள்‌ 


புகழ்மிக்க சன்மார்க்க சபையும்‌ கம்பன்‌ கழகமும்‌ தவிர, 
_*செட்டிநாட்டில்‌ தமிழ்ப்பணி புரிந்துவரும்‌ ஏராளமான நிறு 

வனங்கள்‌ உள்ளன. இவற்றுள்‌ ஒரு சிலவற்றைப்பற்றி இங்கே 
கூறுவோம்‌. இவற்றைப்‌ பள்ளிக்கூடங்கள்‌, மன்றங்கள்‌ என்ற 
இரு பிரிவாகப்‌ பிரிக்கலாம்‌. 


பள்ளிகளும்‌, மன்றங்களும்‌ 


பள்ளிக்கூடங்களுள்‌ குறிப்பிடத்தக்கவை கொப்பனா 
பட்டி கலைமகள்‌ கல்லூரி, அமராவதிபுதூர்குருகுலம்‌, அமரா 
வதிபுதூர்‌ மகளிர்‌ இல்லம்‌, ஆவனிப்பட்டி, விவேகானந்தர்‌ 
கல்விக்கழகம்‌, இலக்குமிபுரம்‌ சொக்கலிங்க விதீதியாசாலை, 
நேமத்தான்பட்டிதிருநாவுக்கரசுவித்தியாசாலை, வலையபட்டி 
இதீதிவிநாயகர்‌ செந்தமிழ்க்‌ ஃலாசாலை, வலம்புரி அலர்மேலு 
பெண்‌ கல்லூரி, வலையபட்டி நாமகள்‌ கல்லூரி ஆதியவை. 


மன்றங்களுள்‌ குறிப்பிடத்தக்கவை காரை 
கழகம்‌, காரைக்குடி திருக்குறள்‌ கழகம்‌, காரைக்குடி இந்து 
மதாபிமான சங்கம்‌, காரைக்குடி சிவநேசர்‌ திருக்கூட்டம்‌ 
ஆகியவை. இவைதவிர சிற்றூர்‌ தவறாது, ஒரு மன்றம்‌ இருந்து 
வருகிறது. 


ரக்குடி கம்பன்‌ 


கலைமகள்‌ கல்லூரி 


கொப்பனாபட்டி கலைமகள்‌ ௧ 
(காலஞ்‌ சென்ற) ௮. மெ, மெய்யப்பச்‌ெ 
தம்‌ பொருளுடன்‌ நகரத்தார்களின்‌ பெரும்‌ பொருளு தவியும்‌ 
பெற்று நிறுவப்பெற்றது. இப்பள்ளியின்‌ தலைவராக, மெ.அவர்‌ 
களின்‌ மகன்‌ ௮. மெ. தியாகராசன்‌ அவர்கள்‌ இருந்து நடத்தி 
வருகிறார்கள்‌. 


ல்தூரி 5. 9. 1935 இல்‌ 
சட்டியார்‌ அவர்களால்‌ 


கலைமணி, கலைச்செல்வி என்ற பட்டங்கள்‌ இக்கல்‌ லூரி 
யில்‌ வழங்கட் படுகின்றன. ட்‌ ப்பில்‌ கீகண இலக்‌ 


1 


155. 


முறையையும்‌ கற்‌ பித்து வருகிறார்கள்‌, பண்முறைப்படி தேவாற ' 
திருவாசகங்கள்‌ வரய்ப்பாட்டாகக்கற்பிக்‌ கப்படுகன்‌ றன. கலைச்‌ 
செல்வி வகுப்பில்‌ வெற்றி பெற்றவர்கள்‌ புலவர்‌ வகுப்பில்‌ 
சேர்ந்து பயிலத்‌ தகுதி உடையவரென அண்ணாமலைப்‌ பல்‌ 
கலைக்கழகதீதார்‌ அறிவித்துள்ளனர்‌ 


-இங்கு பயிலும்‌ மாணவிசள்‌ கவிபாடும்‌ திறம்‌ பெற்றிருப்‌ 
பதைக்கண்டு டாக்டர்‌ ௨, வே. சா. ஐயரவர்கள்‌, விபுலானந்த 
அடிகள்‌, திரு. வி. க. ஆகியேரர்‌ உவகையும்‌ வியப்பும்‌ அடைந்‌ 
துள்ளனர்‌. 


தொடக்கதிதில்‌ தலைமைத்‌ தமிழாசிரியராக இருந்து 
வற்த ரெ. இராமமூர்தி ஐயரவர்கள்‌ நிறைந்த தமிழ்ப்புலமை 
உடையவர்கள்‌. 


இகிகல்‌ லூரி நிறுவிய மெய்யப்பச்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ 
பண்டிதமணி கதிரேசனாரின்‌ நூல்‌ஓஒன்றை வெளியிட்டுள்ளனர்‌... 
மெய்யப்பரின்‌ வேண்டு கோளுக்கிணங்கவே விவேகானந்த 
சுவாமிகள்‌ அருளிய சிகாகோ பிரசங்கங்கள்‌, கர்மயோகம்‌, 
ராஜயோகம்‌ என்னும்‌ நூல்களைவிபுலானந்த அடிகள்‌ தமிழில்‌ 
மொழி பெயர்க்கச்‌ செய்து பிறகு மெ, அவர்களுடைய 
பொருளுதவியால்‌ வெளிவந்தன. 


இப்பள்ளியில்‌ கலைமகள்‌ கோயிலும்‌, சலவைக்கல்லால்‌ 
ஆன கலைமகள்‌ உருவமும்‌ காணத்தகிகவை. அரிய நூல்கள்‌ 
ஆயிரக்கணக்கில்‌ உள்ள வேள்‌ பாரிநூல்‌ நிலையம்‌ இருப்பதும்‌ 
இப்பள்ளியின்‌ சிறப்பு. 


விவேகானந்தர்‌ கல்விக்கழகம்‌ 


ஆவினிப்பட்டி விவேகானந்தர்‌ கல்விக்கழகம்‌ 1927 இல்‌, 
௮, பழனியப்பச்செட்டியார்‌ அவர்களால்‌ தொ டங்கப்பெற்றது. 
தக்க புலவர்கள்‌ இருந்து 100 மாணவ மாணவியர்க்கு இங்கு 
முத்தமிழ்ச்‌ சுவையை ஊட்டி வருகின்றனர்‌. 


சுதிதானந்த பாரதியார்‌ அவர்களுடைய நூல்கள்‌ சில 
வற்றை இப்பள்ளியினர்‌ வெளியிட்டுள்ளனர்‌. 


இரு. பழநியப்பச்‌ செட்டியார்‌ அவர்களுக்கு உதவியாக 
அவர்களுடைய மகனார்‌ (மதுரைத்‌ தியாகராசர்‌ கல்லூரி 
வணிகதீதுறை விரிவுரையாளர்‌) பழ. விவேகானந்தன்‌, பி.கஈம்‌ 


156 


(ஆனர்சு) அவர்களும்‌, சிறந்த சொற்பொழிவாளரான ஆவினிப்‌ 
பட்டி திருவாளர்‌ முரு, சேதுராமன்‌ அவர்களும்‌ பள்ளியின்‌ 
மேற்பஈர்வையில்‌ ஆர்வம்‌ காட்டி வந்திருக்கின்றனர்‌. 


அமராவதிபுதூர்‌ குருகுலம்‌ 


புரவலர்‌ என்ற பகுதியில்‌ இக்குருகுலதீதைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிட்டுள்ளோம்‌. தமிழில்‌ பெரும்‌ புலமை பெற்றவர்கள்‌ 
இற்கு பண்புரிந்திருக்கின்றனர்‌. இந்தச்‌ சூழலில்‌ உருவரனவரே 
கவீஞர்‌ கண்ணதரசன்‌. 


மகளிர்‌ இல்லம்‌ ்‌ 


திரு. சொ. முருகப்பா, தம்‌ வாழ்நாள்‌ வரை நடதிஇ 
வந்த மசளிர்‌ இல்லம்‌ சின்னஞ்சிறு வயதிலேயே அங்கு பயின்ற 
அனைவர்க்கும்‌ தமிழ்‌ உணர்ச்சியும்‌ முறையான பயிற்சியும்‌ 
ஊட்டி வந்தது. முருகப்பா இருக்கும்‌ எந்த இடமும்‌ ஒரு தமிழ்ச்‌ 
சங்கமாகவே காட்சி தந்தது. 


பிற பள்ளிகள்‌ 


இக்கட்டுரையின்‌ தொடக்கத்தில்‌ குறிப்பிட்டுள்ள ஒவ்‌ 
வொரு பள்ளியும்‌ இவ்வாறே தேர்ந்தெடுத்த புலவர்களைக்‌ 
கொண்டு இயங்கின. நமத்தான்பட்டி திருநாவுக்கரசு 
வித்தியாசாலை, சொல்லின்‌ செல்வர்‌ ரா. பி. சேதுப்பிள்ளை 
அவர்கள்‌ கருத்துப்படி செயற்பட்டது, 7/ 


ரீ 
ப 


சங்கங்கள்‌ 


இன்று செட்டிநாட்டில்‌ பட்டிதொட்‌ 
கள்‌ உள்ளன. இவற்றுன்‌ சன்மார்க்கசபை 
அமைந்தது இந்துமதரபிமாண சங்கம்‌, 


டிதொறும்‌ மன்றங்‌ 
க்கு அடுத்தபடியாக 


இந்து மதாபீமான சங்கம்‌, காரைக்குடி 

செட்டி நாட்டில்‌ அரியல்‌ எழுச்சிக்குத்‌ தாயகமாக 
ஆம்‌ ஆண்டுக்கு 
டிநாட்டில்‌ இச்‌ 
சங்கத்தின்‌ தந்‌ைத சொ. 
சங்கத்தைத்‌ தொடங்கிய 


இருந்தது இத்து மதாபிமான சங்கம்‌, 1930. 
அனர்‌, “சங்கம்‌ என்ற சொல்‌ செட்‌ 
சங்கதிதையே குறித்தது எனலாம்‌, 
கப்பா அவர்கள்‌ ஆயார்‌. அவர்‌ 
நரன்‌ 109-1917. 


157 


‘கம்ப நாடார்‌ ஆசிரியரும்‌, கம்பராமாயணப்‌ பிரசாரக 
ரூம்‌ ஆதிய மோ. வே. கோவிநீதராச ஐயஙிகார்‌ அவரிகள்‌ 
தலைமையில்‌ சங்கம்‌ வாரந்தோறும்‌ திருக்குறள்‌ வகுப்பு நடத்தி 
வந்த து.சுப்பிரமணிய சிவா பல ஆண்டுகள்‌ காரைக்குடியிலயே 
முனீசுவரன்‌ கோவில வீதிபில்‌ வாழ்ந்தார்‌. பாரத ஆரெமதீதை 
அந்ந கரில்‌ நடத்து வந்தார்‌. அவரைதீ தவிர, திரு வி.க. வ.உ. 
௪தம்பரம்‌ பிள்ளை, வ. வே சு. ஐயர்‌, சுப்பிரமணிய பாரதியார்‌ 
போன்ற தேசியத்‌ தொடர்புடைய தமிழறிஞர்களும்‌, இடை 
யிடையே ஞானியார்‌ அடிகள்‌, விபுலானந்த அடிகள்‌, வீர 
சுப்பைய சுவாமிகள்‌, ந. மு, வேஙிக_சாமி நாட்டார்‌ போன்ற 
தமிழறிஞர்‌ சிலரும்‌, சங்கதீதிற்து வந்து தலைமை தாங்கியும்‌ 
சொற்பொழிவாற்றியும்‌ உளர்‌. இச்சஙிகதீதில்‌ சிறந்த நூல்‌ 
திலையம்‌ ஒன்று இருந்து வருகிறது. சதிகதீதின்‌ பொன்விழாவின்‌ 
போது, 1967-இல்‌ ஒர மலரீ வெளியிடப்பெற்றது. 


திருக்குறள்‌ கழகம்‌ காரைக்குடி 


திருக்குறள்‌ விழாக்கள்‌ நடத்தியும்‌, இருக்குறள்‌ ஒப்பிப்ப 
தில்‌ போட்டிகள்‌ ஏற்பாடு செய்தும்‌, காரைக்குடி இருக்குறள்‌ 
கழஈம்‌ 1953முதல்‌ இப்பகுதி இளைஞரிடையே ஓர்‌ உணர்ச்சியை 
ஊட்டி வருறெது. பொறியாளர்‌ மு.தேனப்பன்‌, பி.ஈ. கெமிகல்‌) 
டாக்டர்‌ தமிழண்ணல்‌ இருவரறாம்‌ செயலராக இருந்து இக்கழகதி 
கைத தொடங்கினர்‌. 


இக்கழகத்தினர்‌ ஆண்டுதோறும்‌ தொடக்கப்பள்ளி, நடு 
நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, கல்லூரி இவற்றுக்குத்‌ தனித்‌ 
தனியே திருக்குறள்‌ ஒப்புவித்தல்‌, கவிறை, நாடகம்‌ ஆகிய 
போட்டிகளை நடதீதி விழாவில்‌ பரிசு வழங்கி வந்துள்ளனர்‌. 
திருக்குறள்‌ தொடர்புடைய ஓஙியகீ காட்சியையும்‌ ஏற்பாடு 
செய்து வருகின்றனர்‌. திருக்குறளை குவலயம்‌ எங்கும்‌ பரப்பும்‌ 
சான்றோர்களைப்‌ பாராட்டுகன்றனர்‌. 


இக்கழகதீதின்‌ வளர்ச்சியில்‌ பெரும்‌ பங்கு கொண்டவர்‌ 
கன்‌, சமதர்மம்‌ இராம சுப்பையா அவரீகள்‌ மற்றும்‌ திருவாளரீ 
கள்‌ ரெங்க. லெட்சுமணன்‌, குறள்‌ லேனா, அரு. இலக்குமணன்‌ 
பழ. கருப்பையா ஆ௫3யார்‌. 
இளங்கோ இலக்கியப்‌ பேரவை 


கவிஞரீ அரு. நாசப்பனின்‌ முயற்சியில்‌ இயங்கி வருறெது. 


ஸ்ட தண்ட. 2 


ளான. 


158 
பாரதி தமிழ்ப்‌ பேரவை 


கம்பன்‌ கழகதீதின்‌ எதிரொலியாசப்‌ பிற புலவர்‌ பெரு 
மகீகள்‌ பெயரால்‌ தோல்றிப்‌ பணி செய்து வரும்‌ பல 
அமைப்புக்களுள்‌ இதுவும்‌ ஒன்று, 


திருப்பத்தூர்‌ இலக்கிய உலகு 


1978- இல்‌ தோஷறியது, ஒவ்வோர்‌ ஆஙிகல மாததிது 
முதல்‌ ஞாயிற்றுகீிகிமமை காலை 10 -15க்கு மாதக்‌ கூட்டமும்‌ 
ஆகஸ்ட்‌ மாததிதுமுதல்‌ஞாயிறன்று ஆண்டுவிழாவும்‌ நடைபெறு 
ன்றன. ஐம்பது உறுப்பினர்‌ உள்ளனர்‌. 


சிறந்த முறையில்‌ இயங்கும்‌ இந்த அமைப்புக்கு அச்சாணி 


களாக இருப்பவர்கள்‌ திருவாளர்கள்‌ த. சுவாமிநாதன்‌, 
கு. மணி, க. பொன்னம்பலம்‌, வீ. இரத்தினம்‌. 
சிவகங்கைச்‌ செந்தமிழ்க்‌ கழகம்‌ 

*“தமிழில்‌ பழமறையைப்‌ பாடுவோம்‌ - என்றும்‌ 


தலைமைப்‌ பெருமை புகழ்‌ கூடுவோம்‌?” * 


எனப்‌ பேசுவான்‌ மகாகவி பாரதி. இந்த வாக்கையே தங்கள்‌ 
நேரகிகாகக்‌ கொண்டு 1974 _ இல்‌ சிவகங்கையில்‌ தமிழன்பர்‌ 
சிலர்‌ கூடிச்‌ செந்தமிழ்க்‌ கமகம்‌ கண்டனர்‌. தமிழ்‌ நலம்‌ 


டனர்‌. தனித்‌ தமிழ்க்‌ காப்பை 
னர்‌. தமிழ்‌ மொழிக்குப்‌ பெரும்‌ 
பலரின்‌ நினைவு விழாக்களைச்‌ 
மும்‌ கழகம்‌, வெள்ளிச்‌ இழமை 
ய முறையாக நடத்தி வருகிறது. 
விரிவுரையைக்‌ கழகத்‌ தலைவர்‌ வீ. முத்துச்சாமி ஆற்றி 


வருகிறார்‌. திரு, சொ, ப8ர தன்‌, பேராசிரியர்‌ இராமநாதன்‌ 
வழக்கறிஞர்‌ ௬௨. தமிழ்‌ மகன்‌ ஆகியோர்‌ இந்தக்‌ கழகத்தை 
வளரித்து வருகின்றனர்‌. 


கவிமணி மன்றம்‌ 
ஆவினிப்பட்டியில்‌ இருப த 


மன்றம்‌ இயங்க வருகிறது, 
அவர்களின்‌ புகழைப்‌ பரப்பிவருகிறத , 


159 


வள்ளுவர்‌ மன்றம்‌, மேலைச்சிவபுரி 


புலவரீ நாக. சண்முகதீதைத்‌ தலைவராகக்‌ கொண்டு 
1957-.இல்‌ தொடங்கப்‌ பெற்றது. 1974-இல்‌ சொந்தக்‌ 
கட்டிடம்‌ கட்டப்பெற்றது. 1982-இல்‌ வெள்ளிவிழா பெரிய 
கொரு இலக்கிய விழாவாக நடைபெற்றது. 


திருவாளர்‌ திரு. சுப்பையா முதலிய பலஅஃபர்களின்‌ 
இடைவிடா முயற்சியால்‌ இலக்கிய விழாக்கள்‌ அடிக்கடி 
கொண்டாடப்‌ பெறுகின்றன; தனிதிதமிம்‌ ஆர்வம்‌ போற்றப்‌ 
பெறுகிறது, 
தமிழ்‌ மன்றம்‌ 

1956.இல்‌ தொடங்கப்பெற்று, இழச்சிவற்பட்டி, பி 
அழகாபுரி, விராமதி இளைஞர்‌ 125 பேரின்‌ ஆரீவதிதுடனும்‌ 
கவிஞர்‌ கண்ணதாசனின்‌ ஆதரவுடனும்‌ செயற்பட்டு வளர்ச்சி 
பெற்றுள்ளது. தைதீதிங்கள்‌ 4, 5, 6 - ஆம்‌ நாட்களில்‌ தமிழர்‌ 
திருநாள்‌ முத்தமிழ்‌ விழாவாகக்‌ கொண்டாடப்‌ பெறுகிறது. 


நகர இளைஞர்‌ குழு (1977) 


பி. அழகாபுரியிலும்‌ 8ழச்சிவற்‌ பட்டியிலும்‌ நடைபெறும்‌ 
திருமணங்களிலும்‌ திருவிழாக்களிலும்‌ இலக்கிய மணம்‌ பரப்பி 
வருகிறது. 


சிறப்புமிக்க சில அமைப்புக்கள்‌ 


இந்தியப்‌ பல்தமிழ்க்‌ கழஈம்‌, 1964-இல்‌.' தொடங்க 1967 
வரை சிறப்பாகச்‌ செயலாற்றியது. இப்போது இதன்‌ 
பணிகளுள்‌ ஒரு சிலவற்றை இராமசாமி தமிழ்க்‌ கல்லூரியும்‌ 
வேறு சிலவற்றையும்‌ காரைக்குடி தமிழ்ச்‌ சங்கமும்‌ செய்து 
வருகின்றன. விடுபட்ட பணிகளும்‌ உள்ளன. எனவேவரலாற்றுக்‌ 
சண்ணோட்டத்துடனும்‌ இனிப்‌ பணி செய்ய விழைவார்க்குப்‌ 
பயலை படட்டும்‌ என்ற கருதிதிலும்‌ இந்தியப்‌ பல்‌ தமிழ்க்‌ 
கழகத்தின்‌ குறிக்கோள்களை இங்கு அசீசிட்டுள்ளோம்‌. 


கழகத்தின்‌ குறிக்கோள்‌ 


இந்தியப்‌ பள்‌ தமிழ்க்கழகத்தின்‌ குறிக்கோளாவது எல்லா 
வகையானும்‌ எல்லாதீதுறையானும்‌ தமிழ்மொழியைப்‌ 
பதினைந்து ஆண்டுக்‌ காலத்தில்‌ தன்னிறைவாக்க வேண்டும்‌: 


ச 
ந 


160 


அதன்‌ தூய தனியியல்பும்‌ மரபும்‌ அடிப்படையிற்‌ குன்றாவாறு 
போற்றியே எவ்வகை வளர்ச்சியும்‌ செய்யவேண்டும்‌; உலக 
வரங்கில்‌ ஒரு. பெருமொழிக்கு என்னென்ன செல்வாக்குகள்‌ 
ஆற்றல்கள்‌ உண்டோ அவ்வனைத்தும்‌ தமிழ்‌ பெறச்‌ செய்ய 
வேண்டும்‌; நல்ல பொருளாதார வளங்களும்‌ பெருவேலை 
வாய்ப்புகளும்‌ அறிவாற்றல்களும்‌ தமிழால்‌ எய்தலாம்‌ எனவும்‌ 
எய்துதற்குத்‌ தமிழ்‌ போதும்‌ எனவும்‌ எண்ணுகின்ற நனம்‌ 
பிக்கையை மக்களுக்கு உண்டாக்கல்‌ வேண்டும்‌; உண்டாக்குதற்கு 
உரியனவும்‌ செய்தல்வேண்டும்‌- சில சொல்லாற்‌ கூறின்‌, கழகத்‌ 
தின்‌ குறிக்கோளாவது அறிவும்‌ ஆற்றலும்‌ சான்ற அனைத்துலக 
வழக்கு மொழிகளுள்‌ ஒன்றாகத்‌ தமிழ்‌ மொழியைத்‌ தமிழர 


தாமும்‌ பிறரும்‌ எண்ணி மதிக்குமாறு அதனைத்‌ தன்னிறை 
வாக்கல்‌ என்பதாகும்‌, 


ஐந்து மூன்றாண்டு திட்டங்கள்‌ கோலி, பதினைநீது 
ஆண்டுகளில்‌ தன்‌ அருங்குறிக்கோளைக்‌ கழகம்‌ நிறைவேற்றப்‌ 
பாடுபடும்‌. அறிவு வேகம்‌ காற்றினும்‌ கடிதாஈ இயலிப்‌ பரவும்‌ 
இற்றைவுலகில்‌ இருபதாண்டு முப்பதாண்டு எனக்‌ கைகடந்த 


நெடுந்திட்டம்‌ கருதுவதே ஒரு பிற்போக்கன்றோ? அத்திட்டம்‌ 
எங்கு உய்க்குமோ? 


வள போக்காய்‌ 
விடுமோ? ஆதலின்‌ இட a 


வும்‌ இருக்கவேண்டும்‌ என்று கழகம்‌ 
ராற்றலையும்‌ இடையறாப்‌ 

இவற்றை அறிவியல்‌ தந்துள்ள 
பயன்‌ படுத்திக்‌ கொள்வோமாயின்‌, வள்ளுவர்‌ கூறியாங்கு, 
ல” என்பது கழகதீ துணிபு. 


னருளாலும்‌ தமிழ்வளர்‌சீ9ிக்‌ 
யனைத்தும்‌ கடந்து குறித்த காலத்தில்‌ 
அம்‌ என்பது கழகத்தின்‌ உறுதி, 


குறைவற நிறைவெய்‌ 


(த்ய 


161 
முதன்‌ மூன்றாண்டுத்‌ திட்டம்‌ 
1. தேர்வுகளும்‌ பட்டங்களும்‌ 


கழகம்‌ செய்யக்‌ கருதியிருக்கும்‌ கூறுகளையெல்லாம்‌ 
இப்போதே. : விளம்புதல்‌ இனியதன்று. முதல்மூன்றாண்டு 
அகவையில்‌ ஆற்ற வகுத்துள்ள சில திட்டகிகளை மட்டுமே 
இங்குக்‌ குறிப்போம்‌. 


இளமணி, பெருமணி, முதுமணி என்ற மூன்று தேர்வுப்‌ 
பட்டஙிகளைக்‌ கழகம்‌ அமைத்துள்ளது. இவறிறுக்கு முறையான 
பாட்தி இட்டநகிகளையும்‌ வகுத்துள்ளது. பொருதிதமான 
வினாதிதாட்கள்‌ தந்து கழகம்‌ தேர்வுகளைச்‌ செம்மையாகவும்‌ 
பொறுப்பாகவும்‌ ஆண்டுதோறும்‌ நடதீதும்‌. தாமேபடிதீதோ 
தக்கரரிடம்‌ பரடங்கேட்டோ யாரும்‌ இதி தேர்வுகளை எழுத 
லாம்‌. எழுத முன்வருவார்க்கு வயது வரம்பு முதலான விதிகள்‌ 
இல என்பதைச்‌ சுட்டிக்‌ காட்ட விரும்புகின்றோம்‌. 


அரசினரின்‌ பல்வேறு அலுவலகங்களிலும்‌ நகராண்மைக்‌ 
கழகஙிகளிலும்‌ பஞ்சாயத்துக்களிலும்‌ தனியார்‌ * அலுவலககி 
களிலும்‌ பெருந்‌ தொழில்‌: நிலையங்களிலும்‌ அச்சகங்களிலும்‌ 
பதிப்பகங்களிலும்‌ செய்தித்தாளகங்களிலும்‌ வேலை பார்ப்பா 
ரெல்லாம்‌ இத்தேர்வுகள்‌ எழுதலாம்‌. பன்ளிகளிலும்‌ கல்லூரி 
களிலும்‌ உள்ள பல்துறை ஆசிரியர்கள்‌ எழுதலாம்‌; கலைத்துறை 
களிலும்‌ அரசியலிலும்‌ சமயதீதுறையிலும்‌ உள்ளஈரெல்லாம்‌ 
எழுதலாம்‌. தமிழ்ப்பற்றுக்கொண்டு ஆங்கரங்கேபல நூல்களைப்‌ 
படித்துவரும்‌ ஆடவர்‌. பெண்டிரெல்லாரும்‌ கழகத்தின்‌ பாடதீ 
திட்டங்களை வரன்முறையாகப்‌ படிதீதுப்‌ பட்டம்‌ யெறதிதேரீவு 
எழுதலாம்‌. சுருங்கக்கூறின்‌, தமிழ்‌ கற்க விழையுங்கள்‌! முயலுங்‌ 
கள்‌! கழகம்‌ : யாரையும்‌ வரவேற்பதல்லது விலக்காது. 
தமிழருக்கு அடையா நெடுங்கதவும்‌, தமிழுக்கு அஞ்சல்‌ என்ற 


சொல்லும்‌ உடையதுவே இந்தியப்‌ பல்‌ தமிழ்க்‌ கழகம்‌. 


நல்லமைப்புக்‌ கொண்ட ஒரு பெருங்கழகம்‌ நிரலான 
பாடத்திட்டம்‌ வகுத்து நேர்மையான தேர்வுகள்‌ நடதீதிப்‌ 
பெருமையான பட்டகிகள்‌ வழங்குமாயின்‌, ஆங்கிலம்‌ கற்ற 
தமிழ்மக்களும்‌ அறிவுநாடியலையும்‌ தமிழ்‌ இளைஞர்களும்‌ ஓய்வு 
நேரதிதையெல்லாம்‌ தமிழ்‌ கற்கப்பயன்படுத்தி யிருப்பரன்றோ 
செ. 11 ்‌ 


162 


இதிதகைய வாய்ப்பு தமிழ்‌ மக்களுக்கு இதுவரை இல்லாமை 
ஒருகுறையே. இக்குறைபரட்டை அறவே களைந்தெறியத்‌ 
தோன்‌ றியதுவே இக்கழகம்‌. தமிழ்‌ ஆட்சிமொழியாகவும்சட்ட 
மன்ற மொழியாகவும்‌ இயநிகிவரும்‌ இவ்வுரிமைக்‌ காலதிது, 
பற்பல வினைஞரும்‌ தொழிலரும்‌ தனியாகதி தமிழ்படிதிதுப்‌ 
பட்டம்‌ பெறுதற்கு ஓர்‌ எளியவழி வேண்டியது தானே! என்ன 
துறை பட்டம்‌ இருந்தாலும்‌, கூட ஒரு தமிழ்ப்‌ பட்டம்‌ இருப்பது 
குறைவாமேர? கோதிலா நிறைவன்றோ? தாய்மொழிப்பட்டம்‌ 
தனிமகிழ்ச்சியைத்‌ தருவது; தனிச்‌ சந்தனைக்குரியது;தளர்ச்சிக்‌ 


காலத்துத்‌ தாங்கவல்லது. உண்மை, இதுவெறும்‌ புகழ்சீசி 
யில்லை. 


மேற்சொல்லிய தேர்வுகள்‌ 19650ம திங்களில்‌ நிகழும்‌, 
தேரீவெழுதுவோர்‌ 1965 சனவரிதி திங்களுக்குள்‌ விண்ணப்பம்‌ 
அனுப்ப வேண்டும்‌. உரிய விண்ணப்பத்‌ தாள்கள்‌ கழகதீதில்‌ 
இிடைக்கும்‌. ஆங்காநிகே பணியாற்றிவரும்‌ தமிழ்க்‌ கழகங்களும்‌ 
தமிழாசிரியர்களும்‌ பல்தமிழ்க்‌ கழகத்‌ தேர்வு எழுத விரும்பு 
வார்க்கு வகுப்புக்கள்‌ நடத்தி ஒதிதுழைகிக வேண்டுகின்றோம்‌. 
2 ஆராய்ச்சிப்‌ பட்டங்கள்‌ 

தனிதீதமிழ்ப்‌ பட்டம்‌ கொண்ட யாருமே அஆராய்ச9ப்‌ 
பட்டம்‌ பெறுதற்கு வழிதுறை யாதும்‌ இல்லை. ஆங்கிலத்‌ 
தமிழ்ப்பட்டம்‌ உடைய பலர்‌ நிலையும்‌ இதுவே. எண்ணிறைந்த 
தமிழ்ப்புலவர்கள்‌ மேலும்‌ கற்று ஆய்ந்து வளரும்‌ ஆர்வமும்‌ 
சார்புமின்றிச்‌ சோர்வுற்று வருகின்றனர்‌. 


தமிழ்‌ அகலமாக 
வளர்வதுமட்டும்‌ போதாது. ஆழமாகவும்‌ வளர வேண்டும்‌, 


ஆதலின்‌ கல்விமணி, அறிவுமணி என்று இருபெரும்‌ ஆராய்ச9ிப்‌ 
பட்டங்களைக்‌ கழகம்‌ நிறுவியுள்ளது. நுண்மான்‌ நுழைபுலம்‌ 
மிக்க ஆராய்ச்சி நூற்கட்டுரைகள்‌ எழுதி முறைப்படி கழகத்‌ 
திற்குப்‌ பணிக்க வேண்டும்‌. அவற்றின்‌ தகுதியை ஆராய்ச்ஓச 
சான்றோர்‌ மதிப்பிடுவர்‌, நன்மதிப்புப்‌ பெற்ற கட்டுரைக்குப்‌ 
பட்டம்‌ அளிக்கப்படும்‌, இலக்கியம்‌ இலக்கணம்‌ மொழியியல்‌ 
திறனாய்வு கல்வெட்டு வரலாறு இசை மருத்துவம்‌ என்றினைய 
தமிழின்‌ பல்‌ துறைகளிலும்‌ ஆராய்ச்சி செய்யலாம்‌, அரிய புதிய 
இவ்வாய்ப்பைத்‌ தமிழ்‌ கற்றவர்கள்‌ பயன்‌ கொண்டு பட்டம்‌ 
பெற்றுத்‌ தாமும்‌ உயர்ந்து தமிழ்‌ மொழியையும்‌ உயர்த்துவார்‌ 
ஆகுக. 

8. ஆக்கப்‌ பட்டங்கள்‌ 


அறிவுலகில்‌ முற்றும்‌ புதியதொரு வழியைக்‌ கண்டு முதன்‌ 
முதலாக இந்தியப்‌ யல்‌ தமிழ்சி கழகம்‌ தொடங்குகின்றது. தம்‌ 


கட ளான 


163 


கூர்தித மதியால்‌ புதிய பெரும்‌ படைப்புக்களை ஆக்குவாரிக்குப்‌ 
பட்டம்‌ கொடுக்கும்‌ அமைப்பு, நாம்‌ அறிந்தவரை, இதுவரை 
எகிகல்விப்‌ பெரு நிலையத்திலும்‌ இல்லை.ஆராய்சி9 யளவிற்கே 
பட்டங்கள்‌ அளிப்பது வழக்காறாக உள்ளது. ஒரு மொழிக்கு 
அகலமும்‌ ஆமமும்‌ அவற்றோடு அடிப்படையான ஆக்கமும்‌ 
வேண்டுமன்றோ? ஆக்கம்‌ பெருகப்‌ பெருகவே அகலமும்‌ உண்‌ 
டாகும்‌, ஆமமு உண்டாகும்‌. ஆதலின்‌ தலைமணி, முதன்மணி 
என்ற இருபெரும்‌ ஆக்கப்பட்டங்களைக்‌ கழகம்‌ நிறுவியுள்ளது. 
மொழிக்கும்‌ மக்கட்கும்‌ வழிவழிப்‌ பயன்படும்‌ நிலை சான்ற 
பு.திதம்‌ புதிய நூல்கள்‌ இயற்றி முறைப்படி கழகதிதிற்குப்‌ 
பணிக்கவேண்டும்‌. அறிஞர்கள்‌ அவற்றின்‌ தகுதியை மதிப்பிடு 
வர்‌. நன்மதிப்பு உடைய நூல்களை இயற்றியவர்கட்கு ஆக்கப்‌ 
பட்டம்‌ வழங்கப்பெறும்‌. இப்பட்டப்‌ பேறு பெரும்‌ புகழும்‌ நற்‌ 
பயனும்‌ உடைம பெறன்றோ? முயற்சி யார்க்கும்‌ பெருமை 
தரும்‌, 


இளமணி பெருமணி முதுமணி என்ற மூன்று தேர்வுப்‌ 
பட்டங்களும்‌, கல்விமணி அறிவுமணி என்ற இரண்டு ஆராய்ச்சி 
பட்டங்களும்‌, தலைமணி முதன்‌ மணி என்ற இரண்டு ஆக்கப்‌ 
பட்டங்களும்‌ இந்தியப்‌ பல்தமிழ்க்‌ கழகம்‌ கொண்டாடும்‌ 
பட்டமளிப்பு விழாவில்‌ தக்கவரீ தலைமையில்‌ வழங்கப்பெறும்‌ 


"என்பதனைக்‌ குறிப்பிட விரும்புகின்றோம்‌, 


4. நற்பயிற்சி வகுப்புச்‌ சான்றிதழ்‌ 


இற்றைக்‌ கல்வி நிலையங்களிலும்‌ தமிழ்‌ ஒலிப்பிழைகளும்‌ 


எழுத்துப்‌ பிழைகளும்‌ சொற்பிழைகளும்‌ மரபுப்‌ பிழைகளும்‌ 


பல்கி வருகின்றன. இவ்வவலம்‌ மிக இரங்குதற்கு உரியது. ஒரு 
மொழிக்கு உயிரனைய ஒலிகள்‌ சின்னஞ்சிறுவர்‌ இறுமிகளால்‌ 
பிழைபட ஒலிக்கப்‌ படுமாயின்‌, கொலையனைய பெருந்தீனம 
அம்மொழிக்கு வேறு வேண்டியதில்லை. ஒலிப்பிறை ஒன்று 
போதும்‌. இலக்கண இலக்கியங்களும்‌ தமிழ்நெறி தழுவி வரன்‌ 
முறையாகக்‌ கற்பிக்கப்‌ படவில்லை. ஆதலின்‌ கழகம்‌ நற்பயிற்ச 
வகுப்பினைத்‌ தானே நடத்த முன்‌ வருகின்றது. இவ்வகுப்பு சில 
நாள்‌ நடைபெறும்‌. தமிழ்‌ மொழியியற்‌ கொள்கைகளும்‌ திற 
னாய்வு நெறிகளும்‌ பிறவும்‌ இவ்வகுப்பில்‌ விளக்கப்படும்‌. 
ஆசிரியத்‌ துறையில்‌ உள்ளவர்கள்‌ சேர்ந்து பயிற்சி பெறுவது 
பெரும்‌ பயனுடையதாகும்‌. வகுப்பிற்‌ கலந்து யயின்றார்கிகுச்‌ 
சான்றிதழ்‌ அளிக்கப்படும்‌. இவ்விதழ்‌ அறிஞர்களின்‌ மதிப்பைப்‌ 


oO 


164 


பெறும்‌ என்பது கழகத்தின்‌ நம்பிக்கை. இப்பயிற்சி முறையால்‌ 
தமிழ்நெறிகள்‌ காக்கப்படும்‌. அல்‌ நெறிகள்‌ தவிர்க்கப்படும்‌ 
என்று. எதிர்பார்க்கிக்றோம்‌. 


தேர்வுப்‌ பட்டம்‌ ஆராய்ச்சிப்‌ பட்டம்‌ ஆசிகப்பட்டம்‌ 
சான்றிதழ்‌ என்ற நால்வகைப்‌ பாங்கனால்‌ முதல்மூன்‌ றாண்டுதீ 
இட்ட காலதிதில்‌ தமிழ்ப்பணி செய்ய இந்தியப்பல்‌தமிழ்க்கழகம்‌ 
முற்படுகின்றது. நம்‌ தமிழ்த்‌ தாய்மொழியின்‌ அடிப்படை இம்‌ 


முயற்கியால்‌ வலுவடையும்‌. கழகத்தின்‌ நெடும்‌ பணிக்கும்‌ 
வாய்ப்புக்கள்‌ பெராகும்‌. 


தமிழ்ச்சங்கம்‌, காரைக்குடி. 
தோற்றமும்‌ நோக்கமும்‌ 


தமிழ்ச்சங்கம்‌ காரைக்குடியில்‌ 9-11-1969இல்‌ தொடங்கப்‌ 
பெற்றது. 1972 இல்‌ பதிவு செய்யப்பெற்றது. இச்சங்கம்‌ 
காரைக்குடியில்‌ நிறுவப்யெற்றதாயினும்‌ இஃது ஒறு பொதுச்‌ 
சங்கமாகும்‌. எங்கும்‌ வாழ்கின்ற தமிழ்‌ மக்கள்‌ அனைவர்க்கும்‌ 
தமிழ்ப்பணி செய்யும்விரிந்த குறிக்கோள்‌ உடையது. தமிழறிஞர்‌ 
களோடு தொடர்பு கொள்வது மட்டுமன்றித்‌ தமிழ்ப்‌ பொது 
மக்களோடும்‌ சிறப்பாக இளைஞரோடும்‌ பல்கலைக்கழகம்‌ 
கல்லூரி, பள்ளிகளிற்‌ பயிலும்‌ மாணவர்களோடும்‌. தொடர்பு 
கொண்டு தமிழை வளர்ப்பது இதன்‌ செயல்‌ நோக்கமாகும்‌, 
இலக்கிய வளர்ச்சியில்‌ மட்டுமல்‌ றிக்‌ காலத்துக்கேற்ற அறிவியல்‌ 
வளர்ச்சியிலும்‌ தமிழை வளப்படுத்தும்‌ முதல்‌ நோக்கம்‌ கொண் 
டது. இத்தமிழ்ச்சங்கம்‌ பொதுவாகத்‌ தமிழிலக்கியங்கள்‌ எல்லா 
வற்றையும்‌ பரப்பும்‌ நோக்கத்தோடு தமிழுக்கு மூலமான சங்க 
விலக்கியத்தினைச்‌ றப்பா கப்பரப்பும்‌ ஆர்வமுடையது.பொது 
மக்கட்கு அறிவியல்‌ நூல்களையும்‌ இலக்கியநூல்களையும்‌ மலி 
வான முறையில்‌ கிடைக்கச்‌ செய்தல்‌, தக்க உதவிகள்‌ வழங்கி 
இளம்‌ எழுத்தாளர்களை ஊக்குதல்‌, பழைய நூல்களைப்‌ 
போற்றிக்‌ காத்தல்‌, எல்லாத்‌ துறையிலும்‌ போட்டி நடத்திப்‌ 
பரிசு வழங்கல்‌, பல்துறைச்‌ செயலாக்கம்‌ செய்து மக்களிடைப்‌ 
பரப்புதல்‌ என்‌ றினையவும்‌ தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ நோக்கங்களாம்‌. 
செயல்கள்‌ 


சிறியநூலாயினும்‌ முழுநூலாகப்‌ படிப்பதே உரமும்‌ 
வளமும்‌ ஆகும்‌. முழுநூற்படிப்பினைச்‌ சிறுவரீ சிறுமியரிடம்‌ 
பரப்பவேண்டும்‌. அதனால்‌ கரரைக்குடிப்‌ பகுதியில்‌ உள்ள 


த்தி 


ட டல 


165 


தொடக்கப்பள்ளி மாணவர்கட்கு ஆதீதிகுடி,கொன்றைவேந்தன்‌ 
வெற்றிவேற்கை, மூதுரை, உலகநீதி முதலிய கால்களையும்‌ 
உயர்நிலைப்பள்ளி மாணவர்கட்கு நல்வழி, நன்னெறி, நீதிநெறி 
விளக்கம்‌ முதலான நூல்களையும்‌ முழுமையாக வைத்த. 1972 
முதல்‌ ஓப்பித்தற்‌ போட்டிகள்‌ நடத்திப்‌ பரிசுகளும்‌ சான்றிதம்‌ 
களும்‌ வழங்கி வருகின்றது. இதனால்‌ காரைக்குடி வட்டாரத்து 
2000 இளைஞர்கள்‌ முறையான தமிழறிவு பெற்றுள்ளனர்‌. 
சிறந்த பள்ளிகட்குப்‌ பரிசுப்‌ பட்டயம்‌ வழங்குவதுண்டு. 


2. வளர்ந்து வரும்‌ பெரிய இளைஞர்களிடைத்‌ தமிழில்‌ 
அறிவியலையும்‌ அறிவியற்‌ சொற்களையும்‌- பரப்பவேண்டும்‌; 
இதுவே தமிழுக்கு எதிர்கால உரமாகும்‌. பயிரியல்‌, விலங்கியல்‌, 
திலவியல்‌,பூதவியல்‌, வேதியியல்‌, கட்டிடப்பொறியியல்‌, கல்வ 
பொறியியல்‌,புவிபொறியியல்‌,வேதிப்பொறியியல்‌,வேளாண்மை 
யியல்‌ என்ற பத்துத்‌ துறைகளில்‌ கல்லூரி, பல்கலைக்கழக 
மாணவர்களிடை 1972 முதல்‌ போட்டிகள்‌ நடத்திப்‌ பெரும்‌ 
பரிசுகளும்‌ சான்றிதழ்களும்‌ வழங்கி வருகின்றது. ஏறக்குறைய 
150 அறிவியற்‌ கட்டுரைகள்‌ சங்கத்திடம்‌ உள. இவற்றை அரசின்‌ 
உதவியொடு நூல்வடிவில்‌ வெளியிடவேண்டும்‌. 


3. தமிழெனப்படுவது சங்கதீதமிழேயா தலின்‌ சங்க 
விலக்கியக்‌ கவிதைப்‌ பொருள்களையும்‌ கருத்துக்களையும்‌ பரப்‌ 
பும்‌ நோக்கொடு, 1976 முதல்‌ சங்கவிலக்கிய ஆய்வுக்கட்டுரைப்‌ 
போட்டிகள்‌ சங்கவிலக்கியதீதுறைக்‌ கவிதைப்‌ போட்டிகள்‌ 
இரண்டினையும்‌ நடத்தி வருகின்றது. ச பெரும்‌ த்‌ 
சான்றிதழ்களும்‌ உண்டு. > 


3ல்‌ 

4: சங்க வைகிய என்ற யொருள்‌ பற்றிப்‌. தள்‌ 
தலைப்புக்களில்‌ 12 ஆய்வுப்பொழிவுகளையும்‌, சீவகசிந்தாமணி 
என்ற . அருங்காப்பியம்‌ பற்றி 12 ஆய்வுப்யொழிவுகளையுல்‌, 
பேரறிஞர்கள்‌ செய்தனர்‌. i 


E> 


3. 1974 ஆம்‌ ஆண்டில்‌ சங்கத்‌. தமிழ்மலரி வெளியிடப்‌ 
பெற்றது. பல சமய. நெறிக்கட்டுரைகளும்‌, இலக்கிய அறத்‌. 
தொடர்களும்‌ சிறந்த புலவரீகளின்‌ யொன்மொழிகளும்‌-தமிழ்‌, 
இலக்கிய வரலாற்றுக்‌ கட்டுரையும்‌ இம்மலரில்‌ சிறப்புக்‌ கூறு 
களாகும்‌. 


6: மூதலரவது  சடிகப்யுலவர்‌ விழா- 19-2-78 இல்‌ 
கோண்டாடப்பெற்றது, முத்தமிழ்க்காவலரி ஷு வெ 


166 


விசுவநாதம்‌, குன்றக்குடி அடிகளார்‌, நாவலர்‌ நெடுஞ்செழியன்‌ 
முதலியோர்‌ கலந்து கொண்டனர்‌. சங்கதீதுறைகள்‌ என்ற 
தலைப்பில்‌ கவியரங்கமும்‌ சங்கத்தனிப்புலவரீகள்‌ என்ற தலைப்‌ 
பில்‌ யொழிவரங்கமும்‌ நடைபெற்றது. 


7. தமிழ்‌ வாழ்வு என்பது அதனைக்‌ கற்ற புலவர்வாழ்வு 
ஆதலின்‌ தமிழகதீதில்‌ தமிழ்ப்‌ பட்டம்‌ பெற்றும்‌ வேலையின்றி 
வாழும்‌ பல்‌ நூற்றுக்கணக்கான இளந்தமிழர்களின்‌ நலங்கருதி 
வேலையெறாத்‌ தமிழ்ப்பட்டதாரிகளின்‌ துணை நிலையம்‌ 
என்ற கிளை நிலையத்தினைச்‌ சங்கம்‌ ஓர்‌ உறுப்பாக நிறுவியது. 
இப்பட்டதாரிகளைப்‌ பற்றிய தகவல்கள்‌ தொகுக்கப்‌ பெற்றன, 
தமிழக அரசுக்கும்‌ இத்தகவல்கள்‌ கொடுக்கப்பட்டன. 


சநிகப்புலவர்‌ விழா இருமுறை கொண்டாடப்பெற்றது . 


தமிழமுது என்ற மலரில்‌ தேசியப்‌ பெருஙிகவி 
பாரதியரரைப்பற் றிய பல்பொருட்கட்டுரைகள்‌ இடம்பெற்றுள 


புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை என்ற நூல்கள்‌ 
அன்பர்கட்குப்‌ பரடம்‌ நடத்தப்பெற்றன. 


சங்கத்தின்‌ செயற்குழு 


அண்ணரமலைப்‌ பல்கலைக்கழக முன்னாள்‌ துணை 
வேந்தர்‌ த. மு. நாராயணசாமி பிள்ளை ।இச்சங்கதீதின்‌ பெரும்‌ 
புரவலர்‌ ஆவர்‌. தலைவர்‌ வ. சுப. மாணிக்கம்‌, துணைதி 
தலைவர்‌ டாக்டர்‌, இரா. சாரங்கபாணி. . செயலர்‌, மா. ௮, 
சூரனசேகரபாண்டியன்‌ (உரிமையாளர்‌ விசயதேனு விலாசு, 
பலபொருள்‌ அங்காடி காரைக்குடி) பிறவுறுப்பினர்கள்‌; 1, திரு 
சி. செல்வதீதாண்டவன்‌, 17 0.1.முதல்வர்கணேசர்‌ செநீதமிழ்கி 
கல்லூரி 2. திரு. ௬. பழனியப்பன்‌ பி. இ. எம்‌. ௭௬. பேராசிரியாீ 
அழகப்பா பொறியியற்‌ கல்லூரி, காரைக்குடி 3. புலவர்‌ 


திருமதி ம. நீலாயதாட்சி, 4. திரு.லெ. அருணாசலஞ்‌ 
செட்டியார்‌, 


முகவரி; செயலர்‌ திரு. மா, ௮. ஞானசேகர பரண்டிய௮ 
தமிழ்ச்சங்கம்‌, கல்லுக்கட்டி வடகரை, காரைக்குடி 623001 


ட ணாத. 


167 
தமிழ்‌ வளர்ச்சி உயர்‌ ஆராய்ச்சி மையம்‌, காரைக்குடி 


20116 for Tamil Dzvelopment and Advanced 
Research Karaikudi 


இவ்வரய்வு மையம்‌ 1977 கூன்‌ திங்களில்‌ பதிவு செய்யப்‌ 
பெற்றது. இயக்குநர்‌: டரக்டர்‌.வ. சுப. மாணிக்கம்‌, செயலர்‌. 
டாக்டர்‌ ௮. விசுவநாதன்‌. செயற்குழுவினரி: டாக்டர்‌ ௪, 
அகதிதியலிங்கம்‌, டாக்டர்‌ இரா. சாரங்கபாணி, டாக்டர்‌ 
வெ. தெ. மாணிக்கம்‌, டாக்டர்‌ ந. வெ. செயராமன்‌, திரு. ௪. 
செல்வத்தாண்டவ௮, 


நோக்கம்‌ 


தமிழ்‌இலக்கண இலக்கிய மொழித்‌ துறைகளையெல்லாம்‌ 
வளர்தீதல்‌. செய்யுளிலும்‌ உரைநடையிலும்‌ படைப்பிலக்கியங்‌ 
களை ஊக்குவித்தல்‌, தமிழியல்‌ தொடர்பான உயர்‌ ஆய்வு 
களுக்குத்‌ திட்டமிடல்‌, ஆய்வு மாணவர்களுக்கு வழிகாட்டல்‌, 
மொழிபெயர்ப்புகளை ஊகிகுதல்‌, நூல்கள்‌ இதழ்கள்‌ வெளி 
யிடல்‌, கருத்தரங்கு மாநாடுகள்‌ நடத்தல்‌, பிற கல்வி நிறுவனங்‌ 
களோடு இணைந்து ஆய்வுத்‌ திட்டங்கள்‌ மேற்கொள்ளல்‌, நடு 
வணரரசுசிகும்‌ மாநில அரசுக்கும்‌ பல்கலைக்‌ கழக மானியக்‌ 
குழுவிற்கும்‌ பிற பொது நிறுவனங்கட்கும்‌ தனிப்பட்ட புரவலர்‌ 
கட்கும்‌ ஆய்வுத்திட்டங்களைப்‌ பணித்து நன்கெொடை பெறல்‌ 
என்றினையவை, 


செயல்‌ 


ஒப்பியல்‌ நோக்கு, Collected Papers என்ற இரு 
'வெளியீடுகள்‌ வந்துள. விடுதலைப்‌ பாரதம்‌ என்ற படைப்புக்‌ 
காப்பியம்‌ இயற்றுவதற்கு நடுவணரசுக்கும்‌ பல்கலைக்கழக 
மானியக்குழுவிற்கும்‌ விண்ணப்பம்‌ செய்யப்பெற்றது. படைப்பு 
நூலுக்கு நிதியுதவி செய்யும்‌ விதியில்லை என்று மறுமொழி 
, இடைத்துளது, திராவிட ஒப்பியல்‌ இலக்கியம்‌ (9781718121 
Comparative Literature) என்ற புதிய ஆய்வினை இம்மையம்‌ 
தொடங்கியிருக்கன்றது. தமிழ்‌-இந்தி நீதியிலக்யெங்கள்‌ என்ற. 
ஓர்‌ பேரரய்வுத திட்டத்தை நடுவணரசுக்குப்‌ பணித்து நிதி 
பெறும்‌ முயற்சியையும்‌ இம்மையம்‌ தெரடஙிகவிருக்கின்‌்றது: 


168 
ராமசாமி தமிழ்க்கல்லூரி, காரைக்குடி 
ழ்‌ லூ 


சேந்தணியார்‌ வீட்டு இராமசாமி செட்டியார்‌ என்னும்‌ 
கல்விவள்ளல்‌ பெயரால்‌ அமைந்தது. அவர்‌ வாழ்நாளிலேயே 
அவர்தம்‌ மகனார்‌ இரு, இராம. பெரியகருப்பன்‌, (பி, 7-9-1930) 
இக்கல்‌ லூரியை நிறுவியுள்ளார்‌. 


திரு. பெரியகருப்பன்‌, பழுதித தமிழறிஞர்‌ பலருடன்‌ 
பழகியவர்‌. தனித்தமிழ்‌ ஆர்வலர்‌. தமிழ்‌ நூல்களுக்கடையே 
அல்லது தமிழ்ப்புலவர்கள்‌ சூழக்‌ காட்டு தருபவர்‌. 


தமிழ்ப்‌ பற்றால்‌ 26, 1. 1964ஆம்‌ நாளில்‌ இந்தியப்‌ பல்‌ 
தமிழ்க்கழகம்‌ என்ற ஓர்‌ அமைப்பைத்‌ தம்‌ இல்லதிதில்‌ நிறுவி 
அதன்‌ மூலம்‌ தமிழைப்‌ பரப்பி வளர்க்கப்‌ பெரும்பொருள்‌ செல 
விட்டார்கள்‌. அதன்‌ வளர்ச்‌ நாளடைவில்‌ தமிழ்க்‌ கல்லூரியாசு 
மலர்ந்து தற்போது தமிழ்‌ மணம்‌ பரப்பி வருகின்றது. 


அவர்‌ தம்‌ இல்லமே தமிழ்‌ இல்லந்தான்‌. தமிழ்ப்‌ பெரியார்‌ 
களின்‌ படங்களின்‌ றிப்பிற படங்களை வீட்டில்‌ காண இயலாது. 
திரு.வி.க. இல்லம்‌, நீலாம்பிகை இல்லம்‌, பரரதி நிலையம்‌, 
விபுலானந்தர்‌ இல்லம்‌ என்பன அவர்தம்‌ இல்லங்களின்‌ பெயர்‌ 
கள்‌. மறைமலையடிகள்‌ நூற்றாண்டு விழா நினைவாகப்‌ 


பிள்ளைத்‌ தமிழ்க்‌ கவிதைப்போட்டி ஒன்றை ஏற்படுதீதி 
ரூ. 3,000/ (மூவாயிரம்‌) பரிசளித்த ஒரே மனிதர்‌ தமிழுலகில்‌ 
இவரேயாவார்‌. I 


தமிழ்‌ மொழி வளர்ச்சியாகத்‌ தமிழ்க்‌ கல்லூரி நிறுவிய 
தோடு பல்கலைக்‌ கழகங்கள்‌ நடதீதும்‌ அறகிகட்டளைத்‌ 
தொடர்சொற்பொழிவுகளைப்‌ போலத்‌ தாமும்‌ தம்‌ தரயாரி 
பெயரால்‌ மீனாட்9 ஆச்ச நினைவுச்‌ சொற்பொழிவை நிறுவி 
நடத்தி வருகிறார்கள்‌. அச்சொற்பொழிவினை கேட்டோரே 
யன்றிப்‌ பிறரும்‌ பயனடைய வேண்டி அதைச்‌ றந்த ஆராய்சி 
தூலாகவும்‌ நூலாக்கம்‌ செய்து வெளியிட வேண்டியும்‌ நல்ல 
பல நூல்கள்‌ வெளியிட வேண்டியும்‌ தம்‌ மனைவியின்‌ பெயரால்‌ 
(மெய்யம்மை பதிப்பகத்தை உருவாக்கித்‌ தமிழ்‌ நூல்களை 


வெளியிட்டு வருகிறார்கள்‌. AL 5௦ 5 
ட இறு கடட தறை 
இராமசாமி தமிழ்க்கல்லூரி, பழைய. . கண்டனூர்ச்‌ 
சாலையில்‌ இயங்குகிறது. தோற்றம்‌ 18-6-1967, செயலர்‌ 
திருமதி பெரி, மெய்யம்மை ஆச்‌, 


த்தின்‌. 


169 


தமிழ்ப்புலவர்‌ (2டி) வகுப்புடன்‌ தொடஙிகப்‌ பெற்ற இக்‌ 
கல்லூரி மதுரை--காமராசர்‌ பல்கலைக்‌ கழகதிதுடன்‌ இணைவு 
பெற்றது. 1976-77ஆம்‌ கல்வியாண்டு முதல்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ 
படிப்பிற்குப்‌ பதிலாக இளம்‌ இலச்கியவியல்‌ எனும்‌ பட்டவகுப்பு 
(பி. லிட்‌. Bachelor Of Literature) நடைபெற்று வருகிறது. 
மேனிலைப்‌ பள்ளிச்‌ கல்வி (2) வெற்றி பெற்றோர்‌ பி.லிட்‌. 
பயிலத்‌ தகுதியுடையோராவர்‌. இக்கல்லூரியில்‌ மாணாக்கர்‌ கன்‌ 
தங்கிப்‌ பயிலும்‌ வண்ணம்‌ உணவு விடுதி ஒன்று உள்ளது. பிற்‌ 
பட்ட, மிகவும்‌ பிற்பட்ட மாணாக்கர்களுக்கு -- அரசாங்க 
உதவித்தொதைகள்‌ கிடைக்கின்றன. இதுகாறும்‌இக்கல்‌ லூரியில்‌ 
பயின்று பட்டம்‌ பெத்றோர்‌ முந்நூற்றுப்‌ பதினொருவர்‌ ஆவரீ. 


இங்குள்ள பேராசிரியர்கள்‌ நல்ல ஆய்வுதிதிறன்‌ கொண்ட 
வர்கள்‌. தஞ்சைத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ உருவாக்கிய குறுகிய 
கால ஆய்வுதிதிட்டத்தின்‌£ழ்‌ பேராசிரியர்‌ திருமதி நா. வள்ளி 
என்பவர்‌ சிற்பக்கலையின்‌ சிறப்பும்‌ சிற்பக்கலைக்கு முகவை 
யின்‌ பங்கும்‌'? என்ற தலைப்பில்‌ கள ஆய்வொளல்றைசி செய்து 
ஆய்வேடு தந்துள்ளமை குறிப்பிடதிதக்க ஒன்றாகும்‌. 


மீனாட்சி ஆசிரி நினைவுச்சொற்‌ பொழிவினை 
1978 ஆம்‌ ஆண்டில்‌ ஏற்படுத்தியுள்ளார்கள்‌, இச்சொற் 
பொழிவு ஆண்டுதோறும்‌ பிப்ரவரித்‌ இநிகளில்‌ 20,21,22 ஆதிய 
நாட்களில்‌ இக்கல்‌ லூரியில்‌ நடைபெற்று வருகின்றது. 


. இக்‌ கல்லூரியில்‌ காரைக்குடி சர்வதேசக்‌ குழந்தைகள்‌ 
ஆண்டு விழாக்‌ குழுவினரால்‌ ஏற்படுத்திய குழந்தைக்‌ 
கவிஞர்‌ அழ, வள்ளியப்பா பரிசு அறக்கட்டளையின்‌ மூலம்‌ 
ஆண்டுதோறும்‌ குழந்தைகள்‌ தினவிழா றப்பாக நடைபெற்று 
வருகிறது. 

) 2, 60௦ 
நாலாயிரதிது இருநூறுக்கும்‌ மேற்பட்ட நல்ல தமிழ்‌ நூல்‌ 
களைகி கொண்ட அழகப்பரி நூலகம்‌ பல்லாற்றானும்‌ பயன்‌ 
நல்கி வருகிறது. 
பல்கலைக்கழகத்‌ தேர்வில்‌ இக்கல்லூரி அளவில்‌ முதல்‌ 


மதிப்பெண்‌ பெறுபவருக்கு மெய்யம்மை ஆச்சி பொற்பதக்கப்‌ 
பரிசு வழங்கப்படுகிறது, 


கவிஞர்‌ கேர?” ““கவியறசு?*, 6 


170 
கல்லூரித்‌ தந்தை கல்வி வள்ளல்‌ ராம, வீர. இராம்‌. 
இர௱மசாமிசெட்டியார்‌ அவர்கள்‌ குறிப்பிட்ட சல மாணவர்‌ 


களுக்குத்‌ தம்‌ கல்வி அறக்கட்டளையின்‌ மூலம்‌ யெரருள்‌ 
உதவி செய்து வருகிறார்கள்‌. 


இக்கல்‌ லூரிக்கென, காரைக்குடி இரயில்‌ நிலையத்‌ 
திற்குதீ தெற்குப்‌ பக்கம்‌ உள்ள இலெப்பக்குடி கிராமத்திற்குச்‌ 
செல்லும்‌ சாலையில்‌ 19,11 ஏக்கர்‌ நிலத்தைதீ தமிழக அரசு 
1983ஆம்‌ ஆண்டு அஃபுடன்‌ வழங்கியுள்ளதை இக்கல்லூரியினர்‌ 
நன்றியுடன்‌ நினைக்கின்றனர்‌. 


முகவரி: திருவாளர்‌ இராம. பெரியகருப்பன்‌, திரு, வி, ௧, 
இல்லம்‌, 49, ஆறு. ஆ. இராம. வீதி, காரைக்குடி 623001, 


பறம்புமலை (பிரான்மலை) வள்ளல்‌ பாரிவிழா 
வள்ளல்‌ பாரி வாழ்ந்திருந்தது பறம்புமலை, (பிரான்‌ 
மலை). புலவர்களைப்‌ போற்றிய வள்ளல்‌ பாரியின்‌ பெயரால்‌ 


- பிரான்மலைத்‌ திருக்கோயிலில்‌ சித்திரைத்‌ திருவிழா ஏழாம்‌ 
திருநாளன்று இவ்விழா எடுக்கப்‌ பெறுகிறது. 


முல்லைக்‌ கொடிக்குத்‌ 
அடுத்து குடிமக்களுக்குப்‌ படியரி8ி 
டைபெறுகின்றன. 


மேலும்‌ உரையரங்கம்‌, 


(கருதிதரங்கம்‌, கவியரங்டிம்‌ 
பட்டி மன்றம்‌, பாராட்டுவிழா 


நிகழ்கின்றன. 


பாராட்டு விழாவின்‌ தலைவர்‌, வள்ளல்‌ பாரியாக வீற்றி 
ருப்பது வழக்கம்‌. தமிழில்‌ துறை போய புலவர்களுக்கு ஆண்‌ 
பாலருக்கு “கபிலர்‌ பதகிகமும்‌'? பெண்பாலருக்கு “ஒளவையார்‌ 
பதக்கமும்‌?' வழங்கப்‌ பட்டங்களும்‌ தகுதிக்‌ கேற்பதி 
தரட்பெறுகின்றன. “முதுபெரும்புலவரீ * ““நூலறிபுலவர்‌*? 
“பெரும்புலவர்‌”, “புலவரேறு??, “கணக்காயர்‌”, “செந்தமிழ்‌ 
சூரயிறு”', “செந்தமிழ்க்‌ காவலர்‌”, “செந்தமிழ்‌ விறலி”?, 
அருங்கலைக்‌ தோன்‌,*' தலைக்‌ 
கோலரிவை””, “நநிகதைநம்பி??, “சிறுகதை மன்னன்‌", “நடிகரி 
கோ”, *எழுதிது வேற்தன்‌?”, “'ஏழிசைச்‌ செல்வர்‌??, “இசை 


ர டட தட உ அதனி னை உந்து படட அத்தியின்‌ எட்‌ 


ல்‌ பாரி, வேட்டைச்குச : 


க்கை 


191 
வேள்‌”', “கருணை மறவன்‌”?. என்ற பட்டங்கள்‌ அவரவர்‌ 
,தகுதிக்‌ கேற்ப உழங்கப்‌ பெற்றல்ளன. இச்‌ சிறப்புக்களளை 
பெற்றவர்கள்‌ பாரியின்‌ அவைப்‌ புலவர்களாகவும்‌, கலைஞர்‌ 
களாகவும்‌ மதிக்கப்‌ பெறுகின்றனர்‌. பாரி விழாத்‌ தலைவர்‌ 
(பாரி) இப்பட்டங்கள்‌ வழங்குவார்‌. மேலும்‌ விழாவுக்கு வரும்‌ 
புலவரீகளுக்குப்‌ புதிதாடைகள்‌ வழங்குவது வழக்கம்‌, 


மேலும்‌ சங்ககால நெறிப்படி ஆடுநர்‌, பாடுநர்க்குக்‌ 
காசுகள்‌ அள்ளி வழங்கும்‌ நிகழ்ச்சி உண்டு. 


விழா கபிலரீ அரங்கத்தில்‌ நிகழும்‌. அரங்கத்தின்‌ 
முகப்புக்கு ஓளவையார்‌ நுழைவாயில்‌”? என்று பெயர்‌. 


விழா நாளன்று மதியம்‌ புலவர்‌ விருந்துதிகழும்‌. இவ்விழா 
வில்‌ “பறம்பு மலை உழவர்‌ உழாதன நான்குபயன்‌ உடைதீது?? 
என்று புறநானூற்றில்‌ கூறப்பெறும்‌ தேன்‌, மூங்கிலரிசி, பலா 
வள்ளிக்கிழங்கு ஆகியன படைக்கப்‌ பெறுதல்‌ வழக்கம்‌. 


இவ்விழாவில்‌ இதுகாறும்‌ புலவர்கள்‌. கவிஞர்கள்‌ 
அறிஞர்கள்‌, எழுதீதாளர்கள்‌, இசைக்‌ கலைஞர்கள்‌ என 50 
பெருமக்கள்‌ சிறப்புப்‌ பெற்றுள்ளனர்‌. 


திருப்புத்தூர்த்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 


திருப்புத்தூரில்‌ '*தருப்புதீதூர்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌”? குன்றக்‌ 
குடி ஆதீனத்தின்‌ சார்பில்‌ அமைந்துள்ளது. 


திருத்தளி நாதர்‌ திருக்கோயிலில்‌ இதன்‌ தலைமையகம்‌ 
உள்ளது. இச்சங்கம்‌ 1967 இல்‌ தோற்றுவிக்கப்‌ பெற்றது. இதன்‌ 
தலைவர்‌ தவதிதிரு குன்றக்குடி அடிகளார்‌. அறுபான்‌ மும்மை 
நாயன்மார்களை நினைவிற்‌ கொண்டு 63 புலவர்கள்‌ இச்சங்க 
உறுப்பினர்களரக உள்ளனர்‌. வைகாசி விசாகத்தினை யொட்டி 
தடையெறும்‌ தமிழ்ச்‌ சங்கக்‌ கூட்டங்களில்‌ கலை, இலக்கியம்‌, 
பண்பாடு, சமயம்‌ முதலியன பற்றியும்‌ காலம்‌ அவாவி நிற்கும்‌ 
பிற துறைகள்‌ பற்றியும்‌ ஆய்வு செய்து முடிவுகள்‌ வெளியிடப்‌ 
பெறும்‌. இது ஓர்‌ ஆய்வுக்‌ கழகம்‌ ஆகும்‌. இதில்‌ தமிழ்‌ நாட்டின்‌ 
கெரும்புலவர்கள்‌ உறுப்பினர்களாக இருந்து தமிழ்ப்பணி செய்து 
வருகின்றனர்‌. சங்கதீதின்‌ ஆய்வு செய்யப்‌ பெறும்‌ செய்திகள்‌ 
நூலாக வெளிவரும்‌ . 


172 


திருப்பத்தூர்‌. த்‌ இருக்கோயில்‌ வைகாசி விசாக விழா 
வினையொட்டி ஒவ்வொரு ஆண்டும்‌ திருமுறை விழா நிகழும்‌. 
விழாவில்‌ திருமுறைகள்‌: பற்றிய கருதிதரங்கம்‌, கவியரங்கம்‌ 
சிந்தனைமேடை, பட்டி மன்றம்‌ முதலியன நிகழும்‌. விழாவில்‌ 
திருமுறைத்‌ தமிழுக்கு மொழியாலும்‌ செயலாலும்‌ தொண்டு 
செய்த பெருமக்களுக்கு பட்டங்களும்‌ பதக்கங்களும்‌ அளித்துச்‌ 
சிறப்புச்‌ செய்யப்‌ பெறுகிறது, 


௨ ௬ட அத்ய வூ ௮ ஆர்ந்து ருத்தி பட! ஸ்ட டன்‌ ஆல்‌. அல்‌ அமை 
ப 
ட - த்தல்‌ துவண்ட 


16. செட்டிநாடு ஆதரித்த புலவர்கள்‌ 


செட்டிநாடு ஆதரிதித தமிழ்ப்புலவர்கள்‌ நூற்றுக்‌ கணக்‌ 
கானவர்‌ ஆவர்‌, அவர்களுக்கு இப்பகுதியிலிருந்த ஆதரவைப்‌ 
பற்றி இந்நூலின்‌ பல பகுதிகளில்‌ குறிப்பிட்டிருக்கிறோம்‌. இக்‌ 
கட்டுரையில்‌ 19, 20 .ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ செட்டிநாடு 
சிறப்பாக ஆதரித்த புலவர்‌ சிலரைப்‌ பற்றிய செய்திகளை 
நமக்குத்‌ தெரிந்த அளவில்‌ தெரிவிப்போம்‌. 


திரிசிரபுரம்‌ மகாவித்துவான்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 
(1815 - 1876) 


இப்புலவர்‌ பெருமான்‌ 1874 - இல்‌ செட்டிநாட்டுக்கு 
வந்திருந்து பல பெருமக்களுடன்‌ பழகினார்‌; கண்டனூரை 
யடுத்த சரக்கோட்டையிலுள்ள ஓவன்‌. கோவிலைப்‌ பற்றி 
வீரவனப்‌ புராணம்‌ இயற்றியுள்ளார்‌. இவருடைய புராணங்‌ 
களில்‌ இதுவே மிக அழகானது. 


மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை அவர்களை சூரகிகுடிப்‌ 
புரரணம்‌ பாடவேண்டுமென்று நகரத்தார்‌ கேட்டுக்‌ கொண்‌ 
டனர்‌. இதைப்பற்றி, சுவையான செய்தி ஒன்று உண்டு. கலி 
விருதிதத்தில்‌ (4 சீர்‌ உள்ள வரிகளில்‌) மகாவித்துவரனுடைய 
பாடல்கள்‌ அமைந்திருந்தன. அவர்‌ 400 பாடல்களை பாட்டுக்கு 
ஒரு ரூபாய்‌ வீதம்‌ பாடிக்கொடுதீதார்‌. பாடல்கள்‌, இலக்கியச்‌ 
சுவையின்றி இருந்தன. இதைப்‌ படித்துப்‌ பார்தீத ஒரு தமி 
ழறிஞர்‌, '*பாட்டுக்கு ஒரு ரூபாய்‌ கொடுக்கும்‌ போது நீளப்‌ 
பாட்டாக (கழிநெடிலடி ஆசிரிய விருத்தமாக) பாடி வாங்கி 
யிருக்கக்‌ கூடரதா?'' என்று கேட்டாராம்‌. 


பிள்ளை அவர்கள்‌ சரித்திரம்‌, இரண்டாம்‌ பாகத்தில்‌, 
டாக்டர்‌ ௨. வே சாமிநாத ஐயர்‌ அவர்கள்‌ பின்வருமாறு குறிட்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. 


“அப்பால்‌ இவர்‌ வன்றொண்டச்‌ செட்டியார்‌, சத்‌ 
திரம்‌ அருணாசலம்‌ செட்டியார்‌, வெளிமுத்தி வைரவ 
ஐயா என்பவரீகளால்‌ அழைக்கப்பட்டுத்‌ தேவகோட்டைக்‌ 


ட 


174 


குச்‌ சென்று லெ நாள்‌ இருநீது அங்கேயுள்ள கனவான்‌ 
களால்‌ உபசரிக்கப்‌ பெற்றார்‌. பிறகு காரைக்குடி சென்று 
அங்கே அறுபத்துமூவர்‌ குருபூசை மடத்தில்‌ தங்கினார்‌. மெ. 
£ பெரி. ராம. மெய்யப்ப செட்டியார்‌ என்பவர்‌ கேட்டுக்‌ 
கொள்ளவே, குருபூசை மான்மியம்‌ என்ற ஒரு நூல்‌ இவ 
ரால்‌ அளிக்கப்‌ பெற்றது. அது பதினைந்து செய்யுட்‌ 
ளையுடையது.  அசிசடெப்‌ பெற்று வழங்குகின்றது. 
மெய்யப்ப செட்டியார்‌ கேட்டுக்‌ காண்டதையும்‌ உடனே 
யாதொரு தடையுமின்றி இவர்‌ இயற்றியளித்ததையும்‌ ' 
உடனிருந்து பாரித்தவராகிய காரைக்குடி சொக்கலிங்க 
ஐயா அடிக்கடி சொல்லிப்‌ பாராட்டிக்‌ கொண்டே 
யிருப்பார்‌. 
-- பக்சம்‌ 197, 


“பிள்ளை அவர்கள்‌ காலமான செய்தியை அறிந்த 
பின்னர்‌, ஆறுமுக நாவலர்‌ நெடுநேரம்‌ வரையில்‌ வருத்தி 
தோடு இருநிது பிள்ளை அவர்களுடைய அருமை பெருமை 
களைப்‌ பாராட்டி விட்டு, பின்புதான்‌ பூசைகிகுச்‌ சென்றன ' 
ரென்று அக்காலத்து அவருடனிருந்து வந்த காரைக்குடி 
சொக்கலிங்கையாவும்‌ பிறரும்‌ சொன்னதுண்டு .'* 


பக்கம்‌ 253-4 


வ.வே.சு. அய்யர்‌ 


அய்யருடை ய கம்பன்‌ பணியில்‌ காரைக்குடிதி தொடர்புப்‌ 

பற்றி முன்னொரு கட்டுரையில்‌ கூறியிருக்கறோம்‌. 
கானாடுகாதிதான்‌ வள்ளல்‌ வயி, ௬. 
கொடுதீத நன்கொடையாகக்‌ கொண்டு வ. வே. ௧. அய்யர்‌ 
சேரன்மாதேவியில்‌ நிலம்‌ வாங்கினார்‌; குருகுலம்‌ அமைப்‌ 
பதற்குப்‌ பொருள்‌ சேர்க்க மலேயாவுக்குப்‌ புறப்பட்டார்‌. 


குமரன்‌, ஊழியன்‌ இதழ்களின்‌ விளம்பரதிதால்‌, அங்கு 35,000 
வெள்ளி சேர்ந்தது. ் 


சண்முகம்‌ செட்டியார்‌ 


A 


175 


குருகுலத்தில்‌ தமிழரைச்‌ சமதீதுவமாக நடதித மகரத்மா 
வுடன்‌ பேசியும்‌ ஒரு முடிவும்‌ ஏற்பாடாமையால்‌ மலேயா 
நாட்டில்‌ திரட்டப்பட்ட பொருளை நலகொடையாளரிடமே 
திருப்பிக்‌ கொடுத்துவிட வேண்டுமென்று வயி ௬. சண்முகம்‌ 
செட்டியார்‌, திரு, வி. க., டாக்டர்‌ ப. வரதராசுலு நாயுடு, 
சொ.முருகப்பா, ராய. சொ. மற்றும்‌ சுரேந்திரநாதி ஆர்யா, 
கே. எஸ்‌. சுந்தரம்‌ பிள்ளை முதலியோர்‌ 24 _ 3 _ 1925 _ இல்‌ 
சென்னையில்‌ கூடி முடிவு செய்தனர்‌. 


திரு.வி.க. 


தமிழ்திதென்றல்‌ திரு. வி. ௧. அவர்களுக்கும்‌ செட்டி 
நாட்டுக்கும்‌ மிகுதியான தொடர்பு உண்டு. துந்துபி ஆண்டு 
வைகாசித்‌ திங்களில்‌ குமரன்‌ வெளிவரதி தொடங்கியது 
ஆசிரியர்‌ பெயருக்கும்‌ (சொ. முருசப்பா) பத்திரிகையின்‌ பெய 
றுக்கும்‌ உள்ள தொடர்பை நோக்க “முருகன்‌” என்னும்‌ 
கட்டுரையை முதல்‌ இதழில்‌ திரு. வி. க எழுதினார்‌. இதுவே. 
பிற்காலதீதில்‌ “முருகன்‌ அல்லது அழகு?” என்னும்‌ இறந்த 
நூலாக வெளிவந்தது. 


திரு, வி. ௧. அவர்கள்‌ இயற்றிய சைவசமயசாரம்‌ 
நாயன்மார்‌ என்னும்‌ நூல்கள்‌ காரைக்குடி,காரைசீவெனடியார்‌ 
திருக்கூட்டத்தால்‌ குரோதன ஆண்டில்‌ வெளியிடப்‌ பெற்றன. 


பர்மாவிலும்‌, மலேயாவிலும்‌ வாழ்ந்த செட்டிநாட்டு 

அன்பர்கள்‌ திரு, வி. ௧. அவர்கள்‌ தொடங்கிய இதழ்களுக்குப்‌ 
யேரு தவி செய்தனர்‌. வெளிநாடுகளிலிருந்து தாயகம்‌ திரும்பிய 
வர்கள்‌ அன்பளிப்புக்களுடன்‌ தம்மைக்‌ காண வருவர்‌ என்று 
இரு. வி.க, அவர்கள்‌ தம்‌ வாழ்க்கைக்‌ குறிப்புகளில்‌ கூறியிருப்பது 
செட்டி நாட்டு அன்பர்களையே அகும்‌, 


திரு. வி. க, அவர்களுடைய மனைவி இறந்தபின்னர்‌, 
அவருக்காகசி செட்டி நாட்டில்‌ ஓர்‌ ஆசிரமம்‌ அமைக்க அன்பர்‌ 
சிலர்‌ முயன்றனர்‌. உடையாலும்‌ கோலதீதாலும்‌ துறவியாக 
இருக்க திரு, வி, ௧. விரும்பவில்லை. எனவே அன்பர்கள்‌ தம்‌ 
முயற்சியைக்‌ கைவிட்டனர்‌. ஆனால்‌ தமிழ்ப்பெரியார்‌ திரு வி.க 
அவர்கள்‌ உள்ளத்தாலும்‌ செயலாலும்‌ துறவியாகவே வாழ்ந்து 
வாழ்கிகையின்‌ எஞ்சிய நாட்களைக்‌ கழிதிதார்கள்‌. 


திரு. வி. க. அவர்களுக்கு ஓர்‌ இல்லம்‌ வாங்கக்‌ கொடுக்க 
வும்‌ அவருக்குப்‌ பொருளனுப்பியும்‌ செட்டிநாட்டு அன்பரிகள்‌ 


ட்ட ரி 


தற்கு அவ்வூர்‌ நகரதிதார்‌ 


176 


உதவ முன்வந்ததை இவ்வாறே தரு, வி, ௧, அவர்கள்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள மறுதீதார்கள்‌. கலைதீதந்தை கருழுதிது தியாகராசர்‌ 
பலவாறு உதவ முன்வந்தும்‌, அதைத்‌ தொழிலாளர்‌ தலைவர்‌ 


திரு. வி. க. தம்‌ முதுமைக்‌ காலத்திலும்‌ ஏற்றுக்‌ கொள்ள 
வில்லை, : 


மகாவித்துவான்‌ ரா. இராகவ ஐயங்கார்‌ 


இவருக்கு தேவகோட்டை சத்திரம்‌ சேரமசுந்தரம்‌ 


செட்டியார்‌ அவர்கள்‌ ஆயிரக்கணக்கில்‌ பொருளுதவி செய்து 


இருக்கிறார்கள்‌. இவர்‌ பாடிய (பாரி வெண்பா? என்ற கவிதை 
நூலுக்கு இராசா சர்‌, அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ பரிசில்‌ 
வழங்கிச்‌ சிறப்பித்தார்‌. 


மு. ரா. கந்தசாமிக்‌ கவிராயர்‌ 


இப்புலவர்‌ பெருமான்‌. அமிமளம்‌ தலபுராணம்‌ பாடிய 


தகுந்த பொருளுதவினர்‌, , இவ 
னும்‌ இதழ்‌ கோனாபட்டிலிருந்து 
ன்பர்களின்‌ பொருளுதவியாலேயே 


ருடைய *விதிதியாபானு? என்‌ 
வெளிவந்து செட்டிநாட்டு அ 
நடைபெற்றது. 


பாரதியார்‌ 


்‌ கவியரசர்‌ சுப்பிரமணிய பாரதியாருக்கும்‌ செட்டி 
நாட்டுக்கும்‌ மிகு தியான தொடர்பு இருந்தது. அவர்‌ புதுச்சேரி 
யிலிருந்தபேரதே, அவருடன்‌ கடிதப்‌ போக்குவரவு வைத்திருந்த 
வர்‌ கானரடுகாதீதாண்‌ வயி, ௪ சண்முகம்‌ செட்டியார்‌. 


திரு. வி, ௧, அவர்கள்‌ கூறியிருப்பது போல “வயி, ௪, 


பாரதி பித்தர்‌. செட்டிநாட்டில்‌ 
னி 2 i ஈண்டவரீ அவரே. ?* (திரு, வி, த. 
வாழ்க்கைக்‌ குறிப்புக்கள்‌, பக்கம்‌ 811) ்‌ 

வயி, ௪, அவர்களின்‌ 
பாரதியார்‌ இருமுறை 
10-11-1919 வரையும்‌, 
10-1-1920 வரையும்‌ 


வேண்டுகோளுக்கு இணங்கிப்‌ 
முதன்முறை 28-10-1919 முதல்‌ 
அடுகித முறை 6-1-1920 முதல்‌ 
-செட்டி நாட்டுக்கு வந்திருந்தார்‌. 


177 


பாரதியாருக்கு மாதந்தோறும்‌ ஒரு குறிப்‌ பிட்ட 
தொகையை அன்பளிப்பாக அனுப்பி. வயி. ௬, இரண்டு ஆண்டு 
கள்‌ அவரை ஆதரித்து வந்தார்‌. பாஞ்சாலி சபதம்‌, கண்ணன்‌ 
பாட்டு முதலியவை அச்சானதற்கு வயி. ௬. அவர்களே காரண 
மாவரர்கள்‌, இந்நூல்களின்‌ கையெழுத்துப்‌ பிரதி இவர்களிடம்‌ 
இருந்ததை நான்‌  (இந்நரலாசரிரியர்‌) பார்திதிறாகீகிறேன்‌ 
பாரதியார்‌ செட்டி நாட்டில்‌ பட்டினி திடக்கவில்லை என்ப 
தையும்‌ செட்டிநாட்டு அன்பர்‌ சிலர்‌ அவருக்கு விலையுயர்ந்த 
பொருள்களை அ்பளிக்த செய்தியையும்‌ தங்கம்மாள்‌ 
பாரதியார்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. 


கானாடுகாத்தானிலிருந்து சுடையத்திற்குச்‌ செல்லும்‌ 
வழியில்‌ 6-11 -1919 இல்‌ பாரதியார்‌ காரைக்குடிக்கு வந்தார்‌. 
அவர்‌ அங்கே தங்குவதாகத்‌ இட்டமில்லை, காரைக்குடியிலுள்ள 
சொ. முருகப்பா போன்ற தமிழன்பர்கள்‌ பாரதியாரை இந்து 
மதாபிமான சங்கத்திற்கு அழைத்துச்‌ சென்றனர்‌. சங்கத்தை 
அடைந்தவுடனே, பாரதியார்‌ புதீதுணர்ச்‌ பெற்றார்‌. தமது: 
பயணத்‌ திட்டத்தை சைவிட்டார்‌. அங்கேயே லெ நாட்கள்‌: 
தங்குவாராயினார்‌. அரசியல்‌ போராட்டம்‌ மும்முரமாகநடந்து 
கொண்டிருந்த காலம்‌ அது. தேச பக்தர்களின்‌ படங்களை 
எவரும்‌ வைத்திருக்க அஞ்சுவர்‌, இத்தகைய சூழ்நிலையில்‌, 
இந்து மதாபிமான சங்கதீதார்‌ தேசிய இயக்கத்துக்கு ஆதர 
வாக இருப்பதறிந்து பாரதியார்‌ இன்புற்றார்‌. அங்கு வ. ௨. இ. 
போன்ற பழுதித '“ராஜதுவேவிகளின்‌”? படங்கள்‌ பலரறிய 
விளம்பரப்படுத்தி வைத்திருந்ததைப்‌ பார்த்து, அவர்‌ அளவற்ற 
மகிழ்ச்சி அடைந்தார்‌. அதன்‌ விளைவாக இந்து மதாபிமான 


சங்கத்தின்‌ மீது பல பாடல்கள்‌ பாடினார்‌. கடை இரு, 


பாட்டுக்களை மட்டும்‌ இங்கே தருவோம்‌. 


“உண்மையே தாரகம்‌ என்று உணர்த்திட்டார்‌, அன்பு 
h ஒன்றே உறுதி என்பார்‌ 
வண்மையே குலதர்மம்‌ எனக்கொண்டார்‌, தொண்டு ஒன்றே 
வழியாகக்‌ கண்டார்‌ 
ஒண்மை உயர்‌ கடவுளிடத்து அன்பு உடையார்‌, அவ்‌ வன்பின்‌ 
" ஊற்றத்தாலே 
திண்மை உறும்‌ ''ஹிந்துமத அபிமான சங்கம்‌?” ஒன்று சேர்த்‌ 
திட்டாரே. 
செ....-12 


நி ட்ட. ஸு . வூ தி தட பதி 


NR ததத தத்‌ த ட டட. ல்‌ ஒத்தா 


178 


“பலநூல்கள்‌ பதிப்பித்தும்‌ பல பெரியோர்‌ பிரசங்கம்‌ 
பண்ணுவித்தும்‌ 
நலமுடைய கலாசாலை புத்தகசாலை பலவும்‌ நாட்டியும்‌ தம்‌ 
குலம்‌ உயர நகர்‌ உயர நாடுயர உழைக்கின்றார்‌; கோடி 
மேன்மை 
நிலவுற இச்சங்கத்தார்‌ பல்‌ ஊழி வாழ்ந்தொளிர்க நிலத்தின்‌ ்‌ 
மீதே.” 


தமிழ்‌ நாட்டில்‌ இந்தச்‌ சங்கம்‌ ஒன்றுக்கே, பாரதியாரின்‌ 
பாடலைப்‌ பெற்ற பெருமை உண்டு. பாரதியாருடனிருந்து 
தங்கள்‌ படத்தையும்‌ எடுதீதுக்கொண்ட இறப்பு இந்தச்‌ சங்கத்‌ 
தினருக்கே உரியது. இச்சங்கத்தின்‌ வாயிலாகவே தமிழ்நாட்டுக்‌ 
குப்‌ பாரதியாரின்‌ படம்‌ இடைத்திருக்கறது. 


காரைச்குடியிலிருந்துவெளிவந்த 'ஈகுமரஃ!!, ஊழியன்‌”? 
இதழ்கள்‌ பாரதியாரின்‌ கட்டுரைகளையும்‌ பாடல்களையும்‌ 
அவர்‌ காலத்திலேயே வெளியிட்டுள்ளன. **தன வைசிய 
2உனழியனி?? 15 - 10 - 1920, 23 - 10- 1920 இரு இதழ்களிலும்‌ 
பாரதியாரின்‌ கட்டுரைகள்‌ வெளி வந்நருக்கின்றன. 


பாரதியாருடைய வாழ்கீகை வரலாறு சரியானமுறையில்‌ 
வெளிவர முயன்று, வ. ரா.அவர்கள்‌ அதைஎழமுத ஏற்பாடு செய்‌ 
தவர்‌ சக்தி வை, கோவிந்தன்‌ அவர்கள்‌. பாரதியார்‌ சரிதிதிரம்‌ 
பற்றிய நினைவுகளையும்‌ பாரதியார்‌ சொன்ன கதைகளையும்‌ 
அவரீ மக்கள்‌ சகுந்தலா, தங்கம்மாள்‌ ஆகியோரீ துணையுடன்‌ 
பாரதியாரின்‌ மனைவி செல்லம்மாள்‌ பாரதி எழுதிய கட்டுரை 
களின்‌ வாயிலாகத்‌ தமிழகத்துக்கு வெளியிட்டது' *-சச்தி?* 
என்னும்‌ மாத இதழ்‌. “பாரதியும்‌ கவிதையும்‌”? என்ற தங்கம்மாள்‌ 
' பாரதியின்‌ நூலைக்‌ காரைக்குடி புதுமைப்‌ பதிப்பகத்தார்‌ 
்‌ வெளியிட்டனர்‌. 
வை. கோ., கெரத்தமங்கலம்‌ ரரம. ௬. ராம: ராமஞ்‌ 
செட்டியார்‌, சாயவரம்‌, கு. ராம. மு.ராம. சேதுராமஞ்செட்டி 
யார்ராயவரம்‌ ஏ. கே. ராமஞ்‌ செட்டியார்‌ ஆதிய செட்டி 
நாட்டு அன்பர்கள்‌ நடத்திய ஹிந்துஸ்தான்‌ பத்திரிகை, சிறப்பு 
நிருபரீகளைப்‌ புதுச்சேரிக்கு அனுப்பி, பாரதியார்‌ பற்றிய 
செய்திகளையும்‌ படங்களையும்‌ சேகரித்து 1938 முதல்‌!1941 
வரை பல சிறப்பு மலர்களை வெளியிட்டது. இவை ரா. ௮. 
பத்மநாதன்‌ அவர்‌ கள்‌ சிறந்த முறையில்‌ அமைத்து வரும்‌ 
பாரதி கண்காட்சியிலும்‌ அவர்‌ சிறப்பாக வெளியிட்டுள்ள 
'இதிதிர பாரதி” என்ற நாலிலும்பயன் படுத்தப்பட்டுவருக௮றன. 


அதா “ணாரா? அலுவ த ளாக அடை படட பதத ந 


179 


முதியோர்‌ கல்வி இயக்கத்திற்குப்‌ பாரதியார்‌ பாடல்‌ 
கள்‌ பேருதவியாக இருந்து வருநின்றன. இதற்கென, 
பாரதியாரின்‌ பரடல்களிலிருநிது, ஈரடியில்‌ அவருடைய 
கருதீதுக்களைப்‌ பஈடல்களாகதி தொகுதிது, “பாரதியார்‌ 
பாமணிகள்‌?? என்ற நூலை இரு, முல்லை முதிதையா ௨ரு 
வாக்கியிருக்கிறார்‌. 


1948 - இல்‌ பாரதியார்‌ பாடல்களை ஒரு குழுவினர்‌ 
பிழையாக அச்சடித்துப்‌ பதிப்பு முறையைப்‌ பாழாக்கிவந்தனரீ. 
அப்போது, திரையுலக மேதை ஏவி. எம்‌: அவர்கள்‌ பாரதியாரின்‌ 
பாடல்களை வெளியிட்டு ஒலி பரப்பு உரிமைகள்‌ அனைதீதையுட்‌ 
விலைக்கு வாங்கியிருந்தார்‌. அவர்‌ உரிமையை வாநிதிய பிறகு 
“நாமிருவர்‌?” என்ற படத்தில்‌ ஒரு முரசுப்‌ பாடலைப்‌ பயன்‌ 
படுதிதினார்‌. அந்தப்‌ பாடலை தக்கவர்‌ பாடுவதற்கு ஏற்‌ 
பாடு செய்திருந்ததால்‌, பஈடலின்‌ முழு ஆற்றலும்‌ வெளிப்‌ 
பட்டு, மகிகள்‌ உள்ளதீதை ஈர்திதத. உடனே நாட்டுப்பற்று 
மிக்ச அன்பர்கள்‌, பாரதி பாடலைப்‌ பொதுச்‌ சொத்தாக்க 
விரும்பினர்‌. தொழில்‌ முறையில்‌ விலை கொடுகிது வாங்கிய 
உரிமையை அன்பளிப்பர கக்‌ கொடுத்த அன்பர்‌ ஏவி.எம்‌. அவர 
களுக்குத்‌ தமிழ்‌ மகீகளின்‌ நன்றி உரியது. 


எட்டையபுரத்தில்‌ அமைக்கப்‌ பெற்ற பாரதி மண்டபதி 
திற்குச்‌ செட்டி நாட்டிலிருந்தும்‌, கடல்‌ கடற்தநாடுகளிலிருந்தும்‌ 
செட்டி நாட்டினர்‌ நன்கொடை கொடுதீதுள்ளனர்‌. 


பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு டாக்கு 
மெண்டரி படமாக எடுப்பதற்குத்‌ தேவையான அனைத்துக்‌ 
குறிப்புக்களையும்‌ திரையுலக மேதை ஏ.வி. எம்‌ அவர்கள்‌ 
சேகரித்து வைத்திருகிகிறார்கள்‌. 


பார தியார்புகழையும்‌ அவர்பாடல்களையும்‌ பரப்பியதற்‌ 
காக, பாரதி நூற்றாண்டு விழாவில்‌ தமிழக அரசு 
ஏ.கே செட்டியாருகிகுச்‌ கேடயம்‌ வழங்கிற்று. ஆனால்‌ அவர்‌ 
அதை ஏற்றுக்கொள்ளவும்‌ விழாவில்‌ கலந்து கொள்ளவும்‌ 
மறுக்தார்‌. அவர்‌ சார்பில்‌, கேடயதிதைப்‌ பெற்றுக்கொண்ட 
தமிழக அரசின்‌ செய்தி -விளம்பர தகவல்‌ துறை இயக்குநர்‌ 
திரு. சி. என்‌ கிருஷ்ணபார இ ஐ. ஏ. எஸ்‌. கேடயத்கைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டதற்கும்‌ கண்டனம்‌ தெரிவித்தார்‌. 


180 


இந்தக்‌ கேடயம்‌ இப்போது கோட்டையூர்‌ முத்தையா 
அழகப்பா மேனிலைப்‌ பள்ளியில்‌ காட்சியில்‌ வைக்கப்‌ பெற்று 
இருக்கிறது. 


கவிமணி 


பாரதியாரின்‌ புகழை அவர்‌ வாழ்நாளிலேயே பரப்பிய 
“குமரன்‌? பின்னாளில்‌ கவிமணி தேரிக விநாயகம்‌ பிள்ளை 
அவர்களின்‌ புலமையை அறிந்து அதைத்‌ தமிழகதீதுக்கு வெளிப்‌ 
படுத்தியது என்று சொல்லலாம்‌. கவிமணி அவர்களே சொல்லு 
கிறார்கள்‌; - 


“என்‌ பாடல்கள்‌ முதலில்‌ பதீதிரிகையில்‌ வெளிவந்தது 
சொ முருகப்பா அவரீ களது பதிதிரிகையான குமரனில்‌ தான்‌: 
ஆசிய ஜோதி நூலை வெளியிடத்‌ தூண்டி, அதற்கான ஆகிகில 
முதனூலை எனக்கனுப்பி ஊக்குவித்தவர்களும்‌ அவர்களே. 

முருகப்பனார்‌ மணிவிழா மலர்‌, பச்கம்‌ 6 


“கருணைக்கடல்‌? வெளியான தற்கும்‌ முருகப்பா அவர்‌ 
களே காரணமாவார்கள்‌. இது சறற்த கற்பனைகளும்‌ ததீதுவங்‌ 
களும்‌ நிறைந்த காவியம்‌. “ஆட கோழி வெட்டாதே?' “உயிர்ப்‌ 
பலிகொடாதே?' என்ற இயக்கம்‌ 1920 முதல்‌ செட்டிநாடெங்‌ 
கும்‌ நடைபெற்று வந்தது. அப்போது ஜீவகாருண்யப்‌ பிரசாரத்‌ 
இற்காகக்‌ கவிமணி அவர்கள்‌ முருகப்பாவின்‌. வேண்டுகோளுக் 
கிணங்கப்‌ பல பாடல்களைப்‌ ப௱ஈடியிருக்கிறார்கள்‌. 


பீஜிதி தீவுகளைப்‌ பற்றிக்‌ கவிமணி அவர்கள்‌ பாடியுள்ள 
பாடல்கள்‌, உலகம்‌ சுற்றிய தமிழர்‌ ஏ. கே. செட்டியார்‌ அவர்‌ 
கள்‌, பீஜிக்குச்‌ சென்றிருந்த போது கவிமணி அவரிகளை 
வேண்டி கொண்டதை ஒட்டியே பாடப்பெற்றன. 


கவிமணி அவர்கள்‌ “சக்தி யில்‌ தான்‌ முதலில்‌ சிறுவரீஃ 
காகப்‌ பாடல்கள்‌ எழுதினார்கள்‌, இவற்‌ைற **இளந்தென்றல்‌”” 
என்ற பெயரில்‌ (அப்போது சென்னையில்‌ இருந்த காரைக்குடி) 
புதுமைப்‌ பதிப்பகத்தார்‌ நூலாக வெளியிட்டனர்‌. அதன்‌ பின்னரி 
கவிமணி அவர்கள்‌ குழந்தைகளுக்காகப்‌ பஈடிய பாடல்களை 
குழந்தைச்‌ செல்வம்‌” என்ற பெயரிலும்‌ ஏனைய பாடல்களை 
“மலரும்‌ மாலையும்‌” என்ற பெயரிலும்‌ நூல்களாக உருவாகீகிய 
பெருமை இப்பதிப்பகத்திற்கு உரியது. இந்நூல்களின்‌ மறு 
பதிப்புக்கள்‌ இன்னும்‌ சிறந்த முறையில்‌ வெளிவர உதவியவர்‌ 


ந 


ர 


181 


கள்‌ ௮, லெ. நடராசன்‌ அவர்களும்‌ வி. ஆர்‌. எம்‌. செட்டியார்‌ 
அவர்களும்‌ பாரி நிலையதிதஇன்‌ உரிமையாளர்‌ ௧. ௮. 
செல்லப்பன்‌ அவர்களும்‌ ஆவர்‌. 1955-இல்‌ “மலரும்‌ மாலை 
யும்‌?” புதிய பதிப்பு மிகப்‌ பெரிய அளவில்‌ வெளியாகியுள்ளது. 
இப்பதிப்பின்‌ சிறப்புக்கு ஆலோசனை கூறி விடுபட்ட பாடல்‌ 
களை எழுதியனுப்பி உதவியவர்‌ தமிழன்பர்‌ மெ. திருநாவுக்‌ 
கரசு, எம்‌. ஏ. ஆவார்கள்‌. . 


1943-ஆம்‌ ஆண்டு மே திங்களில்‌ கவிமணி அவர்கள்‌ 
செட்டி நாட்டிற்கு வருகை புரிந்தார்கள்‌. அதற்கு முன்னர்‌ 
கவிமணி அவர்கள்‌ தில்லை முதலிய இடங்களுக்குதி தலயாதி 
திரையாகச்‌ சென்றதுண்டு. ஆனால்‌ கவிஞர்‌ என்ற முறையில்‌ 
இலக்கிய யாத்திரையாக அவர்கள்‌ திருவாங்கூர்‌ எல்லைக்கப்‌ 
பால்‌ முதலில்‌ வந்தது செட்டிநாட்டுக்குதீதான்‌. 


கவிமணி அவர்களுக்குப்‌ பொன்னாடை பேரர்த்தி அவரி 
களை முதலில்‌ சிறப்பித்த பெருமையும்‌ செட்டி நாட்டுக்கே 
உண்டு. அதற்குப்‌ பின்னர்‌ இருமுறை கவிமணி அவர்களுக்குப்‌ 
பொன்னாடை போர்தீதப்‌ பெற்றிருக்கிறது. திருவாவடுதுறை 
ஆதினத்துத்‌ தலைவரால்‌ ஒரு முறையும்‌ தமிழ்‌ நாட்டு அன்பர்‌ 
களின்‌ சார்பாக டாக்டர்‌ ரா. க. சண்முகம்‌ செட்டியார்‌ அவர்‌ 
களால்‌ ஒரு முறையும்‌ இச்சிறப்புச்‌ செய்யப்பெற்றது. இந்த இரு 
நிகழ்ச்சிகளும்‌ கவிமணியின்‌ உடல்‌ நிலை குன்றியதால்‌ நாகர்‌ 
கோவிலிலேயே நடைபெற்றன. 


1943 மே 12.இல்‌ ஆத்தன்குடி. நா. ௮௬. மண்டபத்தில்‌ 
நகரத்தாரின்‌ பாராட்டுக்‌ கூட்டம்‌ நடை பெற்றது. பெருந்திர 
ளான மக்கள்‌ குழுமியிரந்தனர்‌. இராசா சர்‌ அண்ணாமலைச்‌ 
செட்டியார்‌, புராதன முறைப்படி அழகிய வேலைப்பாடு 
களமைந்தபொன்னாடைஒன்றைப்போர்த்தினார்‌ கள்‌. அதோடு 
வெள்ளியில்‌ நேர்த்தியான சத்திர வேலைப்பாட்டுடனே கீழ்த்‌ 
கண்ட பாராட்டுரை பொறிக்கப்பட்டு, நாற்புறமும்‌ தங்கம்‌ 
பொதிதித உழுவங்களையுடைய புகழ்‌ மொழியிதழ்‌ அமைந்த 
பேமையையும்‌ அளித்து மாலையணிவித்தார்கள்‌. 


“கவிஞர்‌ 9. தேசிகவிநாயகம்பிள்ளை அவர்களுக்கு 
தமிழ்‌ நாட்டிலே தமிழராய்‌ பிறந்த காரணத்தால்‌ உலகத்‌ 
தில்‌ எந்தத்‌ தூர தேசத்துக்குப்‌ போனாலும்‌ தமிழையும்‌ 
தமிழ்ப்‌ பண்பாட்டையும்‌ மறக்க இயல்வதில்லை. 


4 எ தத படி! 48௯ ட தம்‌ அறி 


182 


ஆங்கிலம்‌ முதல்‌ சீனம்‌ ஈறாகவுள்ள மொழிகள்‌ எத்த 
னையேோ எங்கள்‌ காதில்‌ விழலாம்‌. விழுந்தாலும்‌ தாய்‌ 
மொழியாகிய தமிழ்‌ மொழி ஒன்றே எங்கள்‌ செவிக்கு 
இனிமை பயப்பது. 


கவி என்றாலும்‌ தமிழ்க்கவியே எங்கள்‌ இதயத்தைக்‌ 
கொள்ளை கொள்வது; இந்த மனப்பாஙிகு கொண்டே 
தமிழ்‌ உலகுக்குத்‌ தாங்கள்‌ அழியாச்‌ செல்வமாக அளிதி 
துள்ள தேனினும்‌ இனிய பாடல்களைப்‌ பாடி வருகிறேரம்‌,. 


பாடப்பாட எங்களுக்கு இதயம்‌ உருகுகிறது. உணர்ச்சி 
வெள்ளம்‌ ததும்புகிறது. இவ்வாறு கவிஞர்‌ அளிக்கும்‌ 
உதவிக்குக்‌ கைம்மாறும்‌ உலகத்தில்‌ உண்டோ? 


இது எங்கள்‌ அன்பையும்‌ மகிழ்ச்சியையும்‌ தெரிவிக்கும்‌ 
ஓர்‌ அறிகுறியாகும்‌. 


சித்திரபானு, | தங்கள்‌ அன்புள்ள 
, பங்குனி ௬ நாட்டுக்கோட்டை நகரத்தார்‌. 


- இப்பாராட்டிதழ்‌ நாஞ்சில்‌ நாட்டிலுள்ள தேரூரில்‌ 
கவிமணி நிலையத்தில்‌ காட்சியில்‌ வைக்கப்‌ பெற்றிருக்கிறது. 


இப்பாராட்டு விழா ஜப்பானுடன்‌ போர்‌ நடைபெற்றுக்‌ 
கொண்டிருந்தபோது நிகழ்ந்தது. எனவே, நூல்‌ விலை ஏற்ற 
மாக இருந்ததைக்‌ குறிப்‌.பிடும்‌ வகையில்‌ கவிமணி அவரிகள்‌ மறு 
மொழியில்‌ கூறியது சுவையாக இருந்தது; 


“ நரல்விலை அதிகதீதுக்குப்பொன்‌ என்றால்‌ கரகிதவிலை 

அதிகப்‌ பட்டதற்காக வெள்ளியிதழ்‌, பஞ்சமேற்பட்டால்‌ தன 

வணிகர்களுக்கு நூல்‌ பொன்னாகவும்‌ தாள்‌ வெள்ளியாகவும்‌ 
மாறிவிடும்‌ போலும்‌”, 


॥ இராசர்‌ சர்‌. அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ 
கவிமணியிடம்‌ பேரன்புடையவர்களாச இருந்தார்கள்‌. அன்புக்‌ 
காணிக்கையாகக்‌ கொடுத்த தொகையைக்‌ கவீஞர்‌ பெற்றுகி 
கொள்ளத்‌ தயங்கியதால்‌, அந்தத்‌ தொகைகீகு வெள்ளிப்‌ பாதி 
திரங்களை வாங்கி, தக்கார்‌ வாயிலாக இராசா அவர்கள்‌ 
அனுப்பி அதைக்‌ கவிஞர்‌ ஏற்றுக்‌ வனக்‌ வேண்டி 
னார்கள்‌. 


cc 


183 

வடசேரியிலுள்ள கவிமணி நிலையத்திற்குச்‌ செட்டி 
தாட்டு ௮ன்பர்‌ பலர்‌ யொருளுதவியுள்ளனர்‌; நூல்களும்‌ அளித்‌ 
துள்ளனர்‌, இக்கட்டிடச்‌ செலவுக்குப்‌ பொருள்‌ சேர்க்க, உதவிக்‌ 
கச்சேரிகள்‌ ஏற்பாடு செய்த குழுவின்‌ செயலாளராகப்‌ பணி 
யாற்றியவர்‌ கோட்டையூர்‌ ௮. ௮, சி. இலக்குமணச்‌ செட்டியா 
ரவர்கள்‌ ஆவர்‌. செட்டிநாட்டிலிருந்து ஏராளமான அன்பர்கள்‌ 
கவிமணியைக்‌ காண புதீதேரிக்குச்‌ சென்ற துண்டு.அவர்களோடு 
வெளிநாடுகளிலிருந்து கடிதத்தொடர்பு கொண்டிருந்த செட்டி 
நாட்டவர்‌ பலர்‌ ஆவர்‌, 


பாரதிதாசன்‌ 


ஏனைய கவிஞர்களைப்‌ போலவே, புரட்சிக்‌ கவிஞர்‌ 
பாரதிதாசனும்‌ செட்டிநாட்டோடு நெருங்கிய தொடர்பு 
கொண்டவரே. 


செட்டிநாட்டில்‌ பாரதிதாசனின்‌ இனிய நண்பர்களுள்‌ 
வயி. ௬. சண்முகம்‌ செட்டியார்‌ அவர்களே முதல்வர்‌. சுய 
மரியாதை இயக்கத்தில்‌ ஈடுபட்ட “வயி. ௬? பார திதாசனுக்குப்‌ 
பலஆண்டுகளாக மிகுந்த ஆதரவுகாட்டி வந்திராக்கின்றார்‌. சம 
தர்மம்‌ இராம. சுப்பையா அவர்களும்‌ பாரதிதாசனின்‌ 
நெருங்கிய நண்பருள்‌ ஒருவரி, 


1943 தொடக்கதிதில்‌ ஆவினிப்‌ பட்டி விவேகானந்தர்‌ 
கல்விக்‌ கழகத்தின்‌ ஆண்டு விழாவுக்குப்‌ பாரதிதாசன்‌ வந்திருந்‌ 
தார்‌. அப்போது ஆதிதன்குடி அரு. பெரியண்ணல்‌, கோனா 
பட்டு முருகு சுப்பிரமணியன்‌ ஆகிய இளைஞர்க்கு இவருடன்‌ 
தொடர்பு ஏற்பட்டது. அதன்‌ பயனாக இவ்விருவரும்‌ விவேகா 
னந்தர்‌ கல்விக்‌ கழகத்தின்‌ தலைவர்‌ அ.பழ. பழநியப்பச்செட்டி 
யாருடன்‌ சேர்ந்து முத்தமிழ்‌ நிலையத்தைத்‌ தொடங்கினர்‌. 


இந்த நிலையத்தின்‌ வாயிலாகவே, பாரதிதாசனின்‌ 
*'இசையமுது*”, “இருண்டவீடு*? முதலிய நூல்கள்‌ - 
வெளியாயின. 


1943-ஆம்‌ ஆண்டின்‌ இறுதியில்‌ முல்லை முதீதையா அவர்‌ 
களுக்கும்‌ பாரி நிலையதிதின்‌ உரிமையாளர்‌ ௧, ௮. செல்லப்பன்‌ 
அவர்களுக்கும்‌ பாரதிதாசனை, திருப்பத்தூர்‌ நண்பர்‌ ப. நூரீ 
முகமது அவர்கள்‌ அறிமுசப்படுத்தினாரி. அப்பொழுது அழகின்‌ 
சிரிப்பு என்னும்‌ நூலை வெளியிடுமாறு கவிஞர்‌, அவர்களிடம்‌ 


ர பட்டப்‌ ன பரச த ஆண்‌ 


- யில்‌ தொடங்கினார்‌, புது 


184 


கொடுத்தார்‌.அழகன்‌ சிரிப்புக்கு உரிய பொருளை, செல்லப்பர்‌ 


வயி. ௬. அவர்களிடம்‌ அளித்தார்‌. அந்தத்‌ தொகை, கவிஞரின்‌ 
A 


மூத்த மகளாரின்‌ திருமணத்திற்குப்‌ பயன்பட்டது. 1944இல்‌ 
பாரதிதாசனுடைய நூல்களை வெளியிடுவதற்காகவே முல்லை 
பதிப்பகத்தைத்‌ தேவகோட்டைத திருநாவுக்கரசு செட்டியார்‌ 
அவர்களின்‌ கூட்டுறவுடன்‌ திரு. மூல்லை முத்தையா சென்னை 
லையில்‌'கவிஞர்‌ பாரதிதாசன்‌ வாழ்ந்த 
தார்‌ வாயிலாக வாங்கப்‌ பெற்றதே. 
“முல்லை?” என்னும்‌ இலக்கிய இதழை, பாவேந்தர்‌ விரும்பிய 
வாறு திரு. பி. எல்‌. முத்தையா தொடங்கனாரி, அதைகி 
தொடர்ந்து பாவேந்தர்‌ இவர்‌ பெயரை முல்லை முத்தையா 
ஆக்கினார்‌.முல்லை முத்தையா ஒவ்வொரு இங்களிலும்‌* கவிஞர்‌ 


வீடு முல்லைப்‌ பதிப்பகத்‌ 


வாழ்க்கையிலே” என்ற தலைப்பில்‌ அவர்‌ வாழ்வின்‌ ஒரு 
நிகழ்ச்சியைச்‌ சித்திரித்தார்‌, “புரட்சிக்கவிஞர்‌ பாரதிதாசன்‌ 
வாழ்க்கையிலே” * 


என்ற வரலாற்று நூல்‌ ஒன்றையும்‌ முல்லை 
முத்தையா ஆக்கியுள்ளார்‌. பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌ பெருமை, 
பார்‌ புகழும்‌ பாரதிதாசன்‌ என்ற நூல்களையும்‌ இரு, முல்லை 
முத்தையா இயற்றினார்‌, பாரதிதாசன்‌ வீட்டிலிருந்த பழநீ 
தாள்கள்‌ அனைத்தையும்‌ பார்த்துப்‌ - பொறுக்கி, “காதல்‌ 


நினைவுகள்‌?” என்னும்‌ அலை, திரு, முல்லை முத்தையா வெளி 
யிட்டிருக்கிறார்‌. 


காந்தியடிகளின்‌ 70. 
டாக்டர்‌ இராதாகிருஷ்ணன்‌ 
முன்மாதிரியாகக்‌ கொண்டு, 


ஆவது பிறந்த நாள்‌ விழாவில்‌ 
பதிப்பித்து வெளியிட்ட நூலை 
அதுபோன்ற ஒரு நூலைப்‌ பாரதி 
தாசனைப்‌ பற்றித்‌ திரு, முல்லை முத்தையா 1946-இல்‌ ௨௫௬ 
வாக்கினார்‌. அதன்‌ விளைவாக மாறுபட்ட அரசியற்‌ கொள்கை 
யுடையவர்களிடமும்‌ பாரதிதாசனைப்‌ பற்றிதி தெரிவிக்கும்‌ 
வாய்ப்பும்‌, பாரதிதாசனைப்பற்றி அவர்களுடைய கருத்துக்‌ 
களைத்‌ தமிழ்‌ மக்களுக்கு அறிவிக்கும்‌ பேறும்‌ ஏற்பட்டன. 
சோமசுந்தர பாரதியார்‌, மறைமலையடிகள்‌, திரு. வி, க ஆகிய 
பேரறிஞர்களுடன்‌ பாரதிதாசனுக்குத்‌ தொடர்பு ஏற்படுத்தி 
யவர்‌ முல்லை முத்தையா தான்‌. 


1946-இல்‌ சென்னையில்‌ சர்வ கட்‌ மாநாடு ஒன்றைக்‌ 
கூட்டி, பாரதிதாசனுக்கு நித கொடுக்க அஃகம்‌ தெரியவரும்‌ 
இவரே. அப்போது பாரதிதாசனுடைய நூல்க அறிஞர்‌ 
பலர்க்கு அனுப்பி நாடெங்கும்‌ அவரை முல்லை முதிதையா 


185 


அறிமுகப்படுதீதினார்‌, 18-2-1946-இல்‌ அவர்களுக்குப்‌ பேரா 
சிரியர்‌ நாவலர்‌. ச. சோமசுந்தர பாரதியார்‌ எழுதியது 
பின்வரும்‌ கடிதம்‌. 
பசுமலை 
18-2-°46 
தமிழ்வாணர்‌ திரு: முத்தையா அவர்கட்கு, 
முல்லைப்‌ பதிப்பகம்‌, சென்னை. 
அன்புடையீர்‌, 
நலம்‌, தாமனுப்பிய கவி பாரதிதாசன்‌ இயற்றிய 
செய்யுட்‌ புத்தகங்கள்‌ வந்தன ;புத்துவகை தந்தன; “குடும்ப 
விளக்கு?” முதற்பகுதி உதவுக. இதுவரை இவர்‌ கவிகளைப்‌ 
படித்து மழொமைக்கு மிகவும்‌ வருந்துகிறேன்‌: எல்லாம்‌ 
நல்லனவாயினும்‌, “அழகின்‌ சிரிப்பு?” என்னை அவருக்கு 
அளாக்கிவிட்டது. 


மாடப்‌ புறாவும்‌ மடக்கிளையும்‌ மானும்‌ வானும்‌ 
ஏடவிழ்பூ யாறோ டிருமலையும்‌ - ஆடலையும்‌ 
பாரதிரத்‌ தம்‌ கதையைப்‌ பண்கனியப்‌ பாடவிடும்‌ 
பாரதிதாசன்‌ புலமைப்‌ பண்பு. 
அன்பன்‌ 


ச. சோ. பாரதி 


பாவேந்தர்‌ நூல்களை முதன்‌ முதலில்‌ அழகாகப்‌ பதிப்‌ 
பித்து வெளியிட்டதற்காக 1979-இல்‌ தமிழக அரசு நடத்திய 
யாவேறந்தர்விழாவில்‌ கல்விஅமைச்சர்‌ மாண்புமிகு அரங்கநாயகம்‌ 
தமிழக அரசின்‌ சார்பில்‌ திரு. முல்லை முத்தையாவுக்குப்‌ 
பட்டாடை அணிவித்து, ஆயிரம்‌ வெண்பொற்காசுகளையும்‌ 
விருதினையும்‌ வழங்கினார்‌. 


திராவிடக்‌ கழகத்தார்‌ நடத்திய பாரதிதாசன்விழாவில்‌ 
1981-இல்‌ டாக்டர்‌ கலைஞர்‌ மு, கருணாநிதி, பின்வருமாறு 
இவரைப்‌ பாராட்டினார்‌. 


 அவரீ பேரறிஞர்‌ அண்ணா அவர்களிடத்தும்‌,பெரியாரீ 
அவர்களிடதிதிலும்‌, புரட்சிக்‌ கவிஞர்‌ பாரதிதாசன்‌ அவரீ 
களி௨த்திலும்‌ கொண்டிருந்த அன்பும்‌, இன்னமும்‌ கொண்‌ 


186 


டிருக்கிற கொள்கைப்பிடிப்பும்‌ என்னை வியப்பில்‌ ஆழ்த்திக்‌ 
கொண்டேயிருச்கிறது.அப்படிப்பட்ட நண்பரை 38 ஆண்டு 
களுக்குப்‌ பிறகு சந்தித்ததில்‌ நான்‌ பெருமதிழ்ச்சியடை 
கிறேன்‌? ; 


கோனாப்ட்டு முருகு சுப்பிரமணியம்‌. ஆத்தன்குடி 
அரு. பெரியண்ணன்‌ ஆகியோர்‌ புதுக்கோட்டையிலிருந்து 
நடத்திய “*பொன்னி' என்னும்‌ இதழ்‌ பாரதிதாசனுக்காகவே 
தோன்றியது என்று சொல்லலாம்‌. “பொன்னி! பாரதிதாச 
னுடைய மணிவிழாவை ஓட்டி, ':மணிமலர்‌”* ஒன்றை வெளி 
யிட்டதையும்‌ தமிழன்பர்கள்‌ அறிவார்கள்‌. “பொன்னி?” வாயி 
லாகப்‌ பாரதிதாசன்‌ பரம்பரை என்று சொல்லத்தக்க சில 
இளங்கவிஞர்கள்‌ செட்டிநாட்டில்‌ தோன்றினார்கள்‌; அவர்‌ 
களில்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌, 


மு. அண்ணாமலை 
வே. அண்ணாமலை 


KN ர 


சாமி. பழனியப்பஸ்‌ 

கதி. சுந்தரம்‌. 

இராம. வே. சேதுராமன்‌ 
நாக. முத்தையா 

நாரா. நாச்சியப்பன்‌ 
முடியரசன்‌ 

புதுவயல்‌ பெரி, சிவனடியான்‌ 
அரிமளம்‌ பெ. நாகப்பன்‌ 


ooo» 


பம்‌. 
னு 


பாரதிதாசனுடைய நூல்களை வெளியிடும்‌ உரிமையை 
முல்லைப்‌ பதிப்பகதீ தாரிடமிருந்து இராமச்‌ சந்திரபுரம்‌ செந்‌ 
தமிழ்‌ நிலையதீதார்‌ பெற்று, அப்பணியைச்சிறப்புறச்‌ செய்து 
வருகின்றனர்‌. பாரதிதாசன்‌ நூல்களை வெளியிடுவதோடு, 
அவரை வேறு பல நூல்களை எழுதத்‌ தூண்டியவர்‌ சென்னை 
வள்ளுவர்‌ பண்ணையின்‌ உரிமையாளர்‌ கொப்பனாபட்டி 


நாமக்கல்‌ கவிஞர்‌ 


செட்டிநாட்டுக்குக்‌ கடமைப்பட்ட மற்றொரு கவிஞரீ 
தாமக்கல்‌ இராமலிங்கம்‌ பிள்ளை அவர்கள்‌. 


187 


சிதீதிரம்‌ வரைவதைத்‌ தொழிலாகக்‌ கொண்டிருந்த 
நாமக்கல்‌ இராமலிங்கம்‌ பிள்ளை சில “ஆர்டர்கள்‌?” வாங்கு 
வதற்நாகக்‌ கானாடுகாத்தானுக்க வந்திருந்தார்‌. அப்போது 
தான்‌, கவியரசர்‌ சுப்பிரமணிய பாரதியாரை அவர்‌ சந்திக்க 
நேர்ந்தது. அதைப்‌ பற்றி இராமலிங்கம்‌ பிள்ளை அவர்களே 
சொல்லுவதாவது: 


“ஊருக்கு அரைமைல்தூரத்தில்‌ ஒரு கிராமதேவதை 
யின்‌ கோயில்‌. அங்கே ஒரு மரத்தின்‌ அடியில்‌ பாரதியாரும்‌ 
அவருடைய நண்பர்களும்‌ உட்கார்ந்துகொண்டு களித்துச்‌ 
சிரிதிதுக்‌ கலகலப்பாகப்‌ பேசிக்கொண்டிருந்தனர்‌. கை 
யெழுத்து மறைந்த நேரம்‌. வெளிச்சம்‌ குறைவான இடதி 
இல்‌ உட்கார்ந்திருந்ததரல்‌ முகத்தை நன்றாகப்‌ பார்க்க 
முடியவில்லை. ஆனாலும்‌ பலமுறை கேள்விப்பட்டிருந்த 
எனக்கு பாரதியாருடைய படம்‌ ஒன்று என்‌ மனதில்‌ பதி 
வாகியிருந்தது. முண்டாசுக்கட்டைகி கண்டவுடனேயே 
பாரதியாரை அறிந்து கொண்டேன்‌. ...-- வேநகிகட 
இருஷ்ணையர்‌ தாம்‌ காரைக்குடிக்கே வந்திருக்கும்‌ வர 
லாற்றைச்‌ சுருக்கமாகச்சொல்லிவிட்டு இவர்‌ ராமலிங்கம்‌ 
பிள்ளை. நல்ல ஆர்ட்டிஸ்ட்‌, உங்களைப்‌ பார்க்க வேண்டு 
மென்று ” ..என்று முடிக்குமுன்‌ பாரதியார்‌, **ஓ! ஓவியக்‌ 
கலைஞரா? வருக! கலைஞரே! தமிழ்நாட்டின்‌ அழகே 
கலையழகுதரன்‌. . பிள்ளைவாள்‌ நீர்‌ நம்மை ஓவியத்தில்‌ 
தட்டும்‌ நாம்‌ உம்மைக்‌ காவியத்தில்‌ தீட்டுவோம்‌'” என்று 
சொல்லிவிட்டு கலகலவென்று இரிதிதார்‌.... ஃ. யேசிகி 
கொண்டே அவர்‌ தங்கியிருந்த ஜாகைக்குப்‌ பேரனோம்‌. 
அங்கே பாரதியாரைப்‌ பார்க்கப்‌ பலபேர்‌ வறிதிருந்தாரி 
கள்‌. அதிதனை பேருக்கும்‌ அங்கே விருந்து நடந்தது. 
-உணவுக்குப்பின்வெகுநேரம்‌ பேசிக்‌ கொண்டிருந்து விட்டு 
அங்கே படுத்துகொண்டோம்‌. மறுநாள்‌ விடியுமுன்‌ 
புறப்பட்டு பாரதியாரவர்கள்‌ திறாமெய்யம்‌ சென்று, 
அஙிகிருந்த திருச்சிராப்பள்ளிக்கு மோட்டாரில்‌ பிரயாணம்‌ 
(செய்து அங்கு இருந்து ரயிலில்‌ சென்னைக்குச்‌ செல்ல 
' வேண்டியவர்‌.” 
i என்‌ கதை: 


இந்தச்‌ சந்திப்பில்‌ நாமக்கல்‌ இராமலிங்கம்‌ பிள்ளை ஒரு 
பாடலைப்‌ பாரதியாரிடம்‌ பாடிக்‌ காட்டினார்‌, “பாண்டியா 


188 


நீ ஒரு புலவனடா”” என்று சொல்லிப்‌ பாரதியார்‌ பாரர்ட்டி 
னார்‌. இந்நிகழ்ச்சியே நாமக்கல்‌ கவிஞருக்குப்‌ புத்துணர்ச்சி 
ஊட்டிற்று. 


பிற்காலதீதில்‌, இராமலிங்கம்‌ பிள்ளைக்குத்‌ தேவ 
கோட்டை திருநாவுக்கரசு செட்டியார்‌ அவர்கள்‌ பொருளுதவி 
செய்த விவரங்களையும்‌, கவிஞர்‌ “என்‌ கதை?'யில்‌ குறிப்பிட்‌ 
டுள்ளார்‌. பள்ளத்தூர்‌ மு. ௮. குடும்பத்தாரும்‌ கவிஞரோடு 
நெருங்கிய தொடர்பு கொண்டு, அவரைப்‌ பெரிதும்‌ ஆதரித்து 
வந்திருக்கிறார்கள்‌. 


நாமக்கல்‌ கவிஞரின்‌ பாடல்களை உணர்ச்சியுடன்‌ பல 
மேடைகளில்‌ பாடி, அவருடைய புகழைத்‌ தமிழகத்தின்‌ மூலை 
முடுக்குகளிலெல்லாம்‌ பரப்பிய சன்ன அண்ணாமலை அவர்‌ 
களை மறந்து நாமக்கல்‌ கவிஞரை நினைப்பதற்கில்லை. *(யாரீ 
எவர்‌?!) என்ற பகுதியில்‌ திரு சின்ன ௮ண்ணாமலையைப்‌ 
பற்றிய குறிப்பைக்‌ காண்க.) 


“கவிஞர்‌ களஞ்சியம்‌” என்ற வெளியீட்டைத்‌ திருவாளர்‌ 
முல்லை முதிதையா பிரசுரித்திருக்கிறார்‌. கவிஞரின்‌ நூல்களை தி 
தமிழ்ப்பண்ணை, இன்ப நிலையம்‌, பழநியப்பா பிரதரீஸ்‌, 
தமிழ்ப்‌ புத்தகப்பண்ணை ஆதிய நிலையங்கள்‌ வாயிலாகசி 
செட்டிநாட்டன்பர்கள்‌ வெளியிட்டிருக்கின்றனர்‌. 


நாமக்கல்‌ கவிஞர்‌ புகழை மேடைதொறும்‌ பரப்பியவர்‌ 
சின்ன அண்ணாமலை. இவருடைய நாவாற்றலே அவருக்கு 
வாய்த்த பெரும்‌ பேறு எனலாம்‌. கம்பீரமான குரல்‌, வீரமான 
பேச்சு.நகைச்சுவைத்துணுக்குகளுடன்‌ சங்கநாதம்‌ முழங்கியவர்‌ 
சின்ன அண்ணாமலை. அவருக்கு என்று ஒரு பாணி இருந்தது. 


“கேட்குது” 


என்னும்‌ சொல்லைக்‌ கணீர்‌ என்று ஒலிப்பார்‌. பிறகு நிறுத்தி 
சுற்றிலும்‌ பார்ப்பார்‌,திரளான கூட்டத்தில்‌ ஒரு “சஸ்பென்ஸ்‌? ' 
என்ன கேட்குது, ஒன்றும்‌ கேட்கவில்லையே பிறகு. 


“சங்கநாதம்‌ கேட்குது' 


என்பார்‌ சின்ன அண்ணாமலை. மீண்டும்‌ அமைதி, 


189 
சத்தியத்தில்‌ சங்கநாதம்‌ கேட்குது 
பிறகு இரண்டு மணித்துளிகள்‌ கழித்து, 
சாந்தகாந்தி சத்தியத்தில்‌ சங்கநாதம்‌ கேட்குது 


இவ்வாறு கூட்டகிதினரிடம்‌ ஓர்‌ உற்சாகத்தை உண்டாக்‌ 
இய சூழ்நிலையில்‌ முழுப்பாடலையும்‌ பாடிக்‌ காண்பிப்பார்‌. 


கு: மதுரை முதலியார்‌ 


இவர்‌ சென்னை லயோலா கல்லூரியில்‌ தமிழா சிரிய 
ராகவும்‌, சிங்கப்பூரில்‌ “முன்னேற்றம்‌”? என்னும்‌ இதழின்‌ 
ஆசிரியராகவும்‌ இருந்தவர்‌. பல ஆண்டுகள்‌ தமிழ்க்கலைக்‌ 
களஞ்சிய அலுவலகத்தில்‌ பணியாற்றியவர்‌. 


இவர்‌ மலேயாவிலும்‌ சென்னையிலும்‌ நகரத்தார்‌ 
அன்பர்‌ சிலர்க்குதி தமிழ்‌ வகுப்புக்‌ நடத்திக்கொண்டிருந்தார்‌. 
“வை, கோ. அவர்கள்‌ இப்புலவரை இராயவரதிதிற்கு 
அழைத்துச்‌ சென்றார்‌. அங்கு இவரி காந்தி பாடசாலையில்‌ 
தமிழாசிரியராகப்‌ பணியாற்றினார்‌. இராயவரத்திலும்‌ 
அரிமளத்திலும்‌ இவர்‌ பல ஆண்டுகள்‌ தமிழ்‌ வகுப்புகள்‌ நடத்தி 
னார்‌. இவரிடம்‌ கல்வி பயின்றவர்களுல்‌ பழநியப்பர பிரதர்ஸ்‌ 
உரிமையாளர்‌ செ. மெ. பழறியப்பச்‌ செட்டியார்‌, பாறி 
நிலையத்தின்‌ உரிமையாளர்‌ ௧. ௮. செல்லப்பன்‌, ஈரோடு சர்வ 
ஜன உயர்நிலைப்பள்ளித்‌ தமிழாசிமியர்‌ புலவர்‌ ௧௫. காசி 
ஆகியோர்‌ குறிப்பிடத்தக்கவர்‌. இவரது தமிழ்ப்பணியைப்‌ 
பாராட்டி அரிமளத்திலுள்ள அன்பர்கள்‌ பணமுடிப்பு அளிதித 
னர்‌. 


க்‌ ய ௮ அ வ அ அட ஆதகணவனணூளு,.. 


17. புலவர்கள்‌ 


கணியன்‌ பூங்குன்றன்‌ காலம்‌ முதல்‌ கண்ணதாசன்‌ கால 
மாகிய இன்றுவரை செட்டிநாட்டில்‌ வேளாண்மைப்‌ பயிர்‌ 
வாடினாலும்‌ தமிழ்ப்‌ பயிர்‌ வாடாது, தண்ணீர்‌ விட்டு அதை 
வளர்த்த புலவர்கள்‌ வாழையடி வாழையாக வாழ்ந்து வந்திருக்‌ 
கின்றனர்‌. 


18,19,20 ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ இப்பகுதியில்‌ சிறப்பு 
டன்‌ நிலவிம புலவர்‌ சிலரைப்‌ பற்றிய தகவல்களை இக்‌ 
கட்டுரையில்‌ இயம்புவோம்‌, 


சம்பந்த முனிவர்‌ 


கோட்டையூர்‌ அழகாபுரி ஊரினரி; நகரத்தவர்‌, 17- ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ வாழ்ந்தவரி. திருவாரூர்ப்‌ புராணம்‌ 
பாடியிருக்கின்றார்‌. 


வெண்பாப்‌ புலிக்‌ கவிராயர்‌ 


வெண்பாப்‌ புலிக்‌ கவிராயரும்‌ 19-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
வாழ்ந்தவரே. அவருடைய வழித்தோன்றல்கள்‌, இன்றும்‌ செவ்‌ 
வூரிலும்‌ மிதிலைப்பட்டியிலும்‌ இருக்கின்றனர்‌. இவர்‌ வசைபாடு 
தலில்‌ வல்லவர்‌, கருத்தான்‌என்பவர்‌ தண்டுக்கறியைத்‌ தின்பதில்‌ 
அவா மிக்குடையவராம்‌. அவரி புலால்‌ உண்பதை விட்டுவிட்ட 
தாகக்‌ கேள்விப்பட்டு வெண்பாப்‌ புலிக்‌ கவிராயர்‌ பின்வருமாறு 
பாடினரராம்‌. 


““வண்டுவந்தாற்‌ றெரியும்‌ மலர்வாசம்‌ வழிநடத்திக்‌ 
கொண்டுவந்தாற்‌ நெறியும்‌ பரிவேகங்‌ குணத்துடனே 
கண்டுவந்தாற்‌ றெரியும்‌ பிறர்வாஞ்சை கறிக்குதவு 
௩ண்டுவந்தாற்‌ றெரியும்‌ கருத்தானுடைய நாநயமே?? 


வன்றொண்டர்‌ 
வன்றொண்டரின்‌ இயற்பெயர்‌ நாராயணன்‌ செட்டியார்‌ 


என்பது. சைவரான இவர்‌ கண்ணில்லஈமல்‌ இருந்தும்‌ இறைவன்‌ 
உயர்கல்வி கொடுத்து இவரை ஆட்கொண்டதால்‌, தருவாவடு 


ட்‌. 
| 


191 


துறை ஆதீனத்‌ தலைவர்‌ சுப்பிரமணியதேசிகர்‌ “ வன்றொண்‌ 
டர்‌?” என்ற பட்டம்‌ கொடுத்து இவரைச்‌ சிறப்பிதிதார்‌. இவரீ 
சிவஞான போத லகு வசனம்‌ என்னும்‌ நாலை எழுதியிருக்‌ 
கிறார்‌. 


வன்றொண்டரும்‌ சுப்பிரமணியதேசிகரும்‌ ஒவ்றாக 
ஒரே ஆூரியரிடதிதில்‌ பாடங்‌ கேட்டனராம்‌, இடையில்‌ 
வன்றொண்டர்‌ தம்‌ கல்வியை விட்டுவிட நேர்ந்தது. 
இதைக்‌ குறிப்பிட்டு, *நான்‌ குறையப்‌ படிதிதிருந்தாலும்‌ கூடப்‌ 
படித்தவன்‌” என்று சிலேடை நயம்பட வன்றொண்டர்‌ 
சொன்னாராம்‌. 


வன்றெரண்டரைப்‌ பற்றி டாக்டர்‌ ௨. வே. சாமிநாத 
ஐயர்‌ அவர்கள்‌ *“என்‌ சரித்திரம்‌”? என்னும்‌ நூலில்‌ 1950- ஆம்‌ 
ஆண்டுப்‌ பதிப்பில்‌ 489-ஆம்‌ பக்கதிதில்‌ பின்வருமாறு குறிப்‌ 
பிட்டுள்ளார்கள்‌. 


“வன்றொண்டரென்பவர்‌ தன வைசிய வகுப்பினர்‌. 
கண்பார்வை யில்லாதவர்‌. தீவிரமான சிவபக்தியும்‌ கடின 
மான நியமானுஷ்டானங்களும்‌ உடையவர்‌. தமிழ்‌ வித்து 
வான்‌. சிறந்த ஞாபக சக்தியுள்ள வர்‌. பிள்ளையவர்களிடத்‌ 
திலும்‌, ஆறுமுக நாவலரிடதிதிலும்‌ பரடம்‌ கேட்டவர்‌. 
எதையும்‌ ஆழ்ந்து படித்துத்‌ தெளிவாகத்‌ தெரிந்து கொள்‌ 
ளும்‌ இயல்புடையவர்‌. பிள்ளையவர்களிடதீதில்‌ அவருக்‌ 
குப்‌ பெருமதிப்பு இருந்தது””. 


வேம்பத்தூர்‌ பிச்சுவையர்‌, சலேடைய்புலி சதரவதானம்‌ 
சுப்பிரமணிய ஐயர்‌, சொக்கலிங்க ஐயா, சன்னையச்‌ செட்டி 
யார்‌ ஆகியேரர்‌ வன்றொண்டரிடம்‌ கல்வி கற்றவருள்‌ லர்‌ 
ஆவர்‌, = 


சொக்கலிங்க ஜயா 1855-1980) 


இவர்‌ கள்‌ தாரைக்குடியைச்சேர்ந்தவர்கள்‌ யாழ்ப்பாணத்‌ 
தில்‌ இவர்களுக்கு வியாபாரம்‌ நடந்து வந்தது.எனவே இவர்கள்‌ 
குடும்பத்துக்கு “யாழ்ப்பாணத்தார்‌ வீடு?” என்ற பெயர்‌ 
வழங்கிவருகிறது. யாழ்ப்பாணத்தில்‌ தமிழ்ப்புலவர்களாயிருந்த 
சுப்பையாபிள்ளை, சுவாமிநாத பண்டிதர்‌ ஆயெவர்களிடத்‌ 
திலும்‌, தேவகோட்டையில்‌ வன்றொண்டரிடமும்‌ இவர்‌ கல்வி 
கற்றார்‌. இவர்‌ சிறந்த கலைவாணர்‌. சைவ நூல்களை நன்றாகப்‌ 


4 192 


படித்து உணர்ந்தவர்‌, இவருடைய முயற்சியால்‌ 1923-இல்‌ 
சிதம்பரதிதில்‌ ஒரு தமிழ்க்கலாசாலை தொடங்கப்‌ பெற்றது. 
இதுவே இப்போது மெய்கண்ட சித்தாந்த வித்தியாசாலையாக 
இருந்து வருகிறது. இந்நிலையத்திற்குச்‌ செட்டியார்‌ அன்பர்‌ 
பலர்‌ பொருளுதவி செய்திருகஇன்றனர்‌. 


பண்டிதமணி அவர்களுக்குச்‌ சொக்கலிங்க ஐயாவிடம்‌ 
பெருமதிப்பு இருந்தது. அவரிடம்‌ தாம்‌ பாடம்‌ கேட்க விரும்பு 
வதாகத்‌ தெரிவிதிதார்‌. அதற்குச்‌ சொக்கலிங்க ஐயா எழுதிய 
மறுமொழியில்‌, *என்பாலும்‌ நூல்‌ சில கேட்ச எண்ணியது 
அன்பாலும்‌ ஆதலால்‌ அதை மறுத்திலேன்‌”” என்று குறிப்பிட்டி 
ருந்தார்‌. 


அந்தரதி, பிள்ளைத்தமிழ்‌, மாலை, கோவை, ஊசம்‌, 
நரமாவளிக்கண்ணி, சிலேடை என்னும்‌ று காப்பிய வகைகட்‌ 
குரிய இலக்கியங்கள்‌ பலவற்றை, சொக்கலிங்க ஐயஈ இயற்றி 
யுள்ளார்‌. இவர்‌ புராண காவியங்கள்‌ இலவும்‌ செய்யுள்‌ நூல்கள்‌ 
49-ம்‌ உரைநடை நூல்கள்‌ 14-ம்‌ ஆக்கியுள்ளார்‌. கா. சுப்பிர 
மணியப்பிள்ளை அவர்கள்‌, இலக்கியவரலாறு என்னும்‌ நூலில்‌ 
இவரைச்‌ றெப்பிதீதுள்ளார்‌. ்‌ 


மகாவித்துவான்‌ வயிநாகரம்‌ ௮. இராமநாதச்‌ செட்டியார்‌ 
(1885-1944) 


மதுரைஅருள்மிகு மீனாட்‌9ி சுந்தரேசுவரர்‌ திருக்கோயில்‌ 
முதலிய 14 கேரயில்களின்‌ திருப்பணியாளர்களான அமராவதி 
புதூரில்பரம்பரையாக புகழ்‌ படைத்த வயிநாகரம்‌ குடும்பத்தில்‌ 
இவர்‌ தோன்றினார்‌. சைவ நூல்களையும்‌ தமிழ்‌ இலக்கிஇலக்‌ 
கணங்களையும்‌ நன்கு பயின்றார்‌. இவர்‌ தருமபுர ஆதீன 
விதிதுவசிரோமணி எனப்‌ பாராட்டப்பெற்றார்‌. 


இவரி இயற்றிய நூல்களஈவன: மதுரை யமக அநிதாதி, 
மயூரகிரிக்‌ கலம்பகம்‌, நாட்டரசன்‌ கோட்டைக்‌ கண்ணு 
டையம்மன்‌ பதிகம்‌, கொள்றையூர்‌ மாரியம்மன்‌ பதிகம்‌, 
அரியக்குடி வாகனக்கவி, திருப்பரங்ரி மும்மணிக்கோவை, 


இவர்‌ பாடிய துருமையான தனிப்பாடல்கள்‌ சிலவற்றை, 
சொ. முருகப்பா அவர்கள்‌ “கவிதை மலர்‌? என்னும்‌ பெயரில்‌ 
தொகுத்து வெளியிட்டிருகிகிறார்‌. இப்பஈடல்கள்‌ மகாவித்து 
வானது புலமைக்குச்‌ சரன்றாக மிளிர்கின்றன. பலவகை நீதி 


“ஸி 


193 


நெறிகளை விளகீகுவது, இப்பாடல்களின்‌ பிறிதொரு சிறப்பா 
கும்‌. இவர்‌ விரும்பி முயன்று தொகுத்து வைதிதிருந்த குறிப்புக்‌ 
களைக்‌ கொண்டே நாட்டுக்கோட்டை நகரத்தாரீ வரலாறு 
வெளிவற்திருக்றெது. 


இந்த நூல்‌; 1953 - இல்‌ திருதீதம்‌ செய்யப்‌ பெற்றுப்‌ 
புதிய தகவல்களுடனும்‌ பண்டிதமணி அவர்களின்‌ விரிவான 
பதிப்புரையுடனும்‌, மேயர்‌ ஆர்‌. இராமநாதன்‌ செட்டியார்‌ 
அவர்களால்‌ வெளியிடப்‌ பெற்றது. 


இவருடைய பாடல்கள்‌ சிலவற்றை இங்கே தரலாம்‌. 
முதற்பரட்டு இவர்‌ பண்டிதமணி அவர்களுடைய அறுபதாம்‌ 
ஆண்டு நிறைவு விழாவுக்கு வர இயலாமை குறிதிது அனுப்பிய 
தாகும்‌. 


“வஞ்சமில்லை கோபமில்லை பொறாமையில்லை 
வெறுப்புமில்லை வருவதற்காவல்‌ 
கொஞ்சமில்லை* மேகவா கனமுடையார்க்‌ 
கென்னையங்கு கூட்டிக்காட்டும்‌ 
நெஞ்சமில்லை சமீபமில்லை கால்நடக்க 
முடியவில்லை நெடும்பாட்டுக்குப்‌ 
பஞ்சமில்லை யென்றாலும்‌ மணியேமன்‌ 
னிப்பெனக்குப்‌ பண்ணுவாயே. *? 


தருமபுரம்‌ மட. திபதிக்கு இவர்‌ எழுதிய சீட்டுக்கவியில்‌ 
தம்‌ குடும்பத்தாரின்‌ அறச்செயல்களைப்‌ பற்றிக்‌ கூறியதும்‌ 
குறிப்பிடத்தக்கது. 


“துஞ்சாத புகழ்மதுரை மீனாட்சி 
இறைசோம சுந்த ரேசர்க்கு 

எஞ்சாத திருப்பணியைக்‌ காற்கோடி 
பொருட்செலவில்‌ இயற்றி உள்ளோம்‌; 


* மேக வாகனம்‌-மோட்டார்க்‌ கார்‌ 


செ..13 


194 
அஞ்சாத படியிருபத்‌ தெட்டாண்டு 
கமிட்டியினில்‌ அரசு செய்தேன்‌) 
*செஞ்சாலி வயல்‌ அமரா வதிபுத்தூ 
ரினிற்‌ பிறந்து சிறந்துள்‌ ளேனால்‌ 


பிறிதொரு பாட்டு சொ. முருகப்பா அவர்கள்‌ தண்ணீர்த்‌ 
கூசாவை மறந்துவிட்டுச்‌ சென்றபோது பாடியது: 


கூசாது பேரறங்கள்‌ செழுந்தமிழில்‌ 
எடுத்துரைக்கும்‌ குணத்தின்‌ மிக்காய்‌ 

சாது போல்‌எழுந்து ரென்னல்விடி. 
காலையிலே நீங்கிச்‌ சென்றாய்‌! 

பேசாது போவதுண்டோ? முருகப்ப 
௩ன்மணியே பேச்சு வல்லாய்‌! 

கூசாதுப்‌ புரவாக விளக்கியிங்கே 
வைத்துள்ளோம்‌ கொடுப்போம்‌ என்றே. 


வீ. ர. லெ. சின்னையச்‌ செட்டியார்‌ (1855-1900) 


இவர்‌ தேவகோட்டையைச்‌ சேரீந்தவர்‌; மேலவீட்டுச்‌ 
சின்னைய செட்டியார்‌ என்று அழைக்கப்பட்டவரீ விதிதுவசி 
சிகாமணி; சிறந்த தமிழ்ப்புலவர்‌; மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ 
தலைவராயிருந்த பாண்டித்துரைத்‌ தேவரின்‌ இனிய நண்பர்‌, 
சொக்கலிங்க ஐயாவுடன்‌ படித்தவர்‌. வன்றொண்டர்‌, யாழ்ப்‌ 
பாணம்‌ ஆறுமுக நாவலர்‌ ஆகியோரின்‌ மாணவர்‌. 


சேது சமஸ்தான மகாவித்துவான்‌ ரா. ராசவ ஐயங்கார்‌ 
அவர்கள்‌ 1906 முதல்‌ 1911 வரை தேவகோட்டையில்‌ பெரிய 
மைனர்‌ அருணாசலம்‌ செட்டியாருக்குதி தேவாரம்‌ திருவாசகம்‌ 
முதலியன சொல்லிக்கொடுதிதுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அக்‌ 
காலத்திலேயே பெரும்‌ புகழ்‌ பெற்றிருந்த சின்னையசி 
செட்டியார்‌ அவர்கள்‌ கொடுக்திறாநீத சான்றிதழ்‌ ஒன்றினா 
லேயே இராகவ ஐயங்கார்‌ அவர்கள்‌ தேவகோட்டையில்‌ பணி 


* செஞ்சாலி--சம்பா? நல்‌ * 
நீ சாதுபோல்‌--சா துவைப்‌ போல நீ 
௯௪: உன்னுடைய கூசாச்‌ செம்பு 
தப்புரவாக-சுத்தமாக 


193 
யாற்றும்‌ வாய்ப்பு ஏற்பட்டது இராகவ ஐயடுகார்‌ அவர்கள்‌, 
சின்னையச்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ சான்றிதழையும்‌, பூண்டி 
அரங்கநாத முதலியார்‌ அவர்களுடைய சான்றிதழையும்‌ தான்‌ 
பெரிதும்‌ மதித்துக்‌ தம்‌ இறு திக்‌ காலம்‌ வரை பேணி வைத்திருந்‌ 
தீரர்கள்‌, 


சின்னையச்‌ செட்டியார்‌ எழுதிய தேவைத்‌ திரிபந்தாதி 
என்னும்‌ நூலை ரர. இராகவ ஐயங்கார்‌ அவரிகள்‌ பாடஞ்‌ 
சொல்ல, திருவாங்கூர்ப்‌ பல்கலைக்கழகத்துப்‌ பேராசிரியரா 
யிருந்த மு. இராகவ ஐயங்கார்‌ அவர்கள்‌ பாடஙிகேட்டிருக்‌ 
கிறார்கள்‌. என்றால்‌, அதிலிருந்தே இன்னையச்‌ செட்டியார்‌ 
அவர்கள்‌ எத்தகைய பெரும்புலவர்‌ என்பதை ஒரளவு உணர 
லாம்‌. அவர்கள்‌ பிரபஞ்சபந் தகம்‌ என்னும்‌ பாடலையும்‌ இயற்றி 
யுன்ளார்‌. அவர்களுடைய பிரபநீதங்களில்‌ பல, சங்ககால காப்‌ 
பியங்களைப்‌ போன்ற நயமுன்ளவை, கல்வெட்டுக்களையும்‌ 1 
துளாவூர்‌ மடத்துச்‌ செப்பேடுகளையும்‌ ஆகாரமாசக்‌ கொண்டு 
இவர்‌ நாட்டுக்கோட்டை நகரத்தார்களின்‌ சரித்திரம்‌ ஒன்றை 
எழுதியுல்ளார்‌. 


இவர்‌ இயற்றிய பிற நூல்கள்‌ வருமாறு 


குன்றக்குடிப்‌ பிள்ளைத்தமிழ்‌ - 
திருவொற்றியூர்ப்‌ புராணம்‌ . 
தேவைத்‌ திரிபந்தாதி . 

சிலம்பைப்‌ பதிற்றுப்‌ பத்தந்தா இ 
மயின்மலைப்‌ பிள்ளைத்தமிழ்‌ . 
மதுரை மீனாட்சியம்மை பதிகம்‌ - 
காசியமக வந்தாதி 

அருணைச்‌ சிலேடை வெண்பாமாலை 


6-௮. சு செய வ 


பாண்டித்துரை அவர்கள்‌ *பன்னூற்றிறட்டு” என்னும்‌ 
தூலை அச்சிட்டுள்ளார்‌. இது, சொற்பொழிவாளர்களுக்குப்‌ 
பயன்படும்‌ தொகுப்புநூல்‌. இதற்குச்‌ சின்னையச்‌ செட்டியார்‌ 
அவரிகள்‌ சாற்றுக்‌ கவி கொடுத்திருக்கிறார்‌. 


அருட்கவி சோம சுந்தரம்‌ செட்டியார்‌ 


இவர்‌ 1880 அளவில்‌ கோட்டையூரில்‌ வடகிகு வளவு 
பெ. ௮. ௧. சிதம்பரம்‌ செட்டியார்‌ மகனாகத்‌ தோன்றியவர்‌, 


ஸ்ப ப 


25, பயண இலக்கியம்‌ 


தமிழ்‌ உரை நடை இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ பல்கிப்‌ 
பெருகியிருக்கிறது. இந்நூற்றாண்டின்‌ பிறி பகுதியில்‌ இது பல 
இளைகளாகப்‌. பிரிந்து ஓவ்வொரு களையும்‌ தனித்த பெரிய 
ஆலமரமாக வளர்ச்சிபெற்று வருகின்றது. இவ்வகையில்‌ 
குறிப்பிடத்தகீகது பயண இலகிகியம்‌. 
பயண இலக்கிய வளர்ச்சியில்‌ செட்டி நாட்டின்‌ ப்நிகு 
பெரிது. 
தமிழில்‌ 19 ஆம்‌ நூற்றாண்டிலேயே பயணகி கட்டுரைகள்‌ 
'வெளிவந்திருக்கெறன, . அவற்றையெல்லாம்‌ உலகம்‌ சுநிறிய 
்‌ துமிழரி ஏ.கே. செட்டியார்‌ தொகுதிது நூலாக்கியுள்ளார்‌. 
ஆனால்‌ இவை பெரும்பாலும்‌ பகீதி இலக்கியங்களே 
அதரவது யாத்திரை நூல்களே. . இவதிறை எழுதியவர்கள்‌ 
. நிறைந்த பொது அறிவே மொழிப்‌ புலமையோ பெற்றிருநீ 
தனர்‌ என்று சொல்ல இயலாது. 
பயணக்‌ கட்டுரை என்று இக்காலதிதவர்‌ ஏற்றுக 
கொள்ளக்கூடிய முதலாவது படைப்பைத்‌ தமிழுக்குத்‌ தந்தவர்‌ 
முறையூரீ அரு சொக்கலிங்கம்‌ ஆவார்‌. அரு செ”, “முறைசை 
கிழார்‌? என்ற பெயர்களிலும்‌ இவர்‌ எழுதியிருக்கிறார்‌. 
இவருடைய முதல்‌ கட்டுரை 1930-ல்‌ ஆனந்த விகடனில்‌ வெளி 
வந்தது. இவரீ எழுதிய முதலாவது பயணக்‌ , சுட்டுரை 
“மலேயாவும்‌ அதன்‌ மக்களும்‌?” என்பது, இது 1935-இல்‌ இரங்‌ 
கூனிலிறாந்து ஏ.கே. செட்டியாரை ஆசிரியராகக்‌ கொண்டு 
வெளியிடப்பட்ட *தனவணிகன்‌?' இதழில்‌ வெளியாயிற்று. 
இவர்‌ 1934-இல்‌ பர்மாவிலிருந்து மலேயாவுக்கு சென்று அந்த 
நாடு. முழுவதும்‌ சுற்றுப்பயணம்‌ செய்தார்‌. மலைப்‌ 
பகுதிகளுக்குச்‌ சென்று சக்காய்‌ என்ற காட்டுசி சாதியாரைப்‌ 
பற்றியும்‌ ஆராய்ந்து எழுதினார்‌. சாய்லாற்து, இந்தோசனா, 
இந்தோனேசியா நாடுகளுக்குச்‌ சென்று அவைபற்றியும்‌ 
பிரயாணக்‌ கட்டுரைகள்‌ எழுதினார்‌. 


பயணக்‌ கலைஞர்‌ 


பயண அனுபவங்களை நூலாக எழுதி, பயண 
இலக்கியம்‌ என்ற புதிய துறைக்கு அடிகேரலியவர்‌, வழி 


197 
ஊனையூர்ப்‌ பாரதியார்‌ 
சிவகங்கைக்கு அருகேயுள்ள ஊனையூரினர்‌; கழச்‌ 


சிவல்பட்டி பாடுவார்‌ முதிதப்பச்‌ செட்டியார்‌, தாம்‌ இயற்றிய 
செயங்‌ கொண்டார்‌ சதகத்தை அரங்கேற்றிய பொழுது 


உடனிருந்த இவர்‌, ‘என்ன செயங்‌ கொண்டார்‌ இவர்‌" என்ற 


வினா அமைத்து ஒரு வெண்பாப்‌ பாடியிருக்கிறார்‌. 


இரர்ம்சாமிக்‌ கவிராயர்‌, ௮ (19 -ஆம்‌ நூ) 


மிதிலைப்பட்டி, அழயெ சிற்றம்பலக்‌ கவிராயரின்‌ மசன்‌... 


நூல்‌: கருப்பண்ணசாமி சதகம்‌. பூங்கொன்றை வேலகிகுடிக்‌ 
கருப்பண்ணசாமி மீது பரடப்பட்டது. 


இராமசாமிப்‌ பிள்ளை (19-ஆம்‌. நூ) 


கொத்தமங்கலம்‌ ஊரினர்‌. சென்னை இலக்கியச்‌ சங்கதி 
தின்‌ தலைவராகத்‌ திகழ்ந்த தாண்டவராய முதலியார்‌. ஆய்ந்த 
“திவாகர நிகண்டு” என்ற நூலை 1839-இல்‌ பதிப்பித்தவர்‌, 

இராமசாமிப்‌ பிள்ளை எழுதிய நூல்கள்‌; நீதிசார. 
வரக்கியம்‌, உரைநடை. (1871) 


இராம. அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ 


இராமநாதபுர மாவட்டம்‌ செம்பொன்மாரி ஊரினர்‌ 
காலம்‌ 19 ஆம்‌ நா. நெஞ்சமே என்‌ கண்ணி, சிவமயக்கண்ணி: 
சதாசிவக்கண்ணி சின்மயகிகண்ணி. தலச்சிறப்பு என்னும்‌ பகுதி 
கள்‌ கொண்ட திருவருள்‌ மாலை என்னும்‌ நூலை இயற்றி 
யுள்ளார்‌. செம்பொன்மார்‌ என்பது செம்பனூர்‌. 


(சிவகங்கை) இராகவ முதலியார்‌ (19-ஆம்‌ நூ) 


“காரைகிகாலம்மையார்‌ திவ்யசரித்திர &ர்திதனை”யில்‌ 


காரைக்கரலம்மையாரின்‌ வரலாறு (கலிவெண்யாவில்‌ ) 
கீர்த்தனங்கள்‌, விருதிதங்கள்‌, உரைநடை கலந்து எழுதியவர்‌. 
அரங்கநாதச்செட்டியார்‌ 


இவர்‌ இருபதாம்‌ நூற்றாண்டினர்‌, ஊர்‌ அரியகிகுடி. 
நூல்கள்‌; (1) வான்மீகி ராமாயணச்‌ சருக்கார்த்த சங்கிரகம்‌. 


(549 செய்யுட்கள்‌) (2)இராமாநுச தாசர்சரிதை (1000செய்யுட்‌.. 


கள்‌. 


1 98 


இராம அருணாசலம்‌ செட்டியார்‌ 


காரைக்குடி ஊரினர்‌. 20-ஆம்‌ நூ.நூல்கள்‌: (1) வலைய 
மாநகர்‌ மலையாண்டி விநாயகர்‌ பதிகம்‌. (2) தஇருவாறூரீதி 
தியாகேசர்‌ பதிகம்‌ (3) உய்யக்கொண்டான்‌ சிறுவயல்‌ பொன்‌ 
னழகியம்மன்‌ பதிகம்‌, (4) காரைமாநகரம்‌ கொப்புடையம்மன்‌ 
பதிகம்‌. (5) மீனாட்சியம்மன்‌ பதிகம்‌. (6) கொப்புடையம்மன்‌ 
வருகைப்‌ பதிகம்‌. (7) குமரகுருபரன்‌ பதிகம்‌. (8) சநீதப்பாடல்‌ 
கள்‌. 


இராமசாமிஐயர்‌ 


கானாடுகா த்தா நகர்‌ செளந்தரநாயக அம்மன்‌ மும்மணி 
மாலையை 1918-இல்‌ இயற்றியவர்‌, 


இராம: ௨. இராமசாமிச்‌ செட்டியார்‌ (1872—1988) 
காரைக்குடி 


ர்‌ ட்ட சொக்கலிங்க ஐயா அவர்கள்‌ சரித்திரம்‌ எழுதி 
யுள்ளாீ. 


சிவநேசன்‌ இராமசாமிச்‌ செட்டியார்‌, பலவான்குடி 


(1868-1958) 

தஞ்சாவூருக்குச்‌ சற்று வடக்கேயுள்ள திருதிதென்‌ த்‌ 
திட்டைத்‌ திருக்கோயிஃ தன்குடி 
க டு கொண்டு, A திருவாசகத்தில்‌ 


சு. இராமசாமிநாயுடு(1907 — 1956) , 

சென்னை மர ்‌ 

நகரத்து நாட்டாண்மைக்கார ்‌ 

ட்‌ ] ராக(ஷெரிப்‌ 
த்தி சம்‌ கான வடகம்‌ கட்க 

ட்‌ 2 அரியாசனம்‌ ஏற்றியவர்‌.இனிய பேச்சாளர்‌ 
சுவைமிக்க கடிதங்களை எழுதியவர்‌ 
ல்‌ டாக்டர்‌ ௨, வே. சாமிநாத ஐயர்‌ 
அமைப்புக்‌ குழுவின்‌ 


199- 


நூல்கள்‌; நான்‌ கண்ட ஜப்பான்‌, ஆஸ்திரேலியாவில்‌ சில 
நாட்கள்‌, தமிழிலக்கியம்‌ (அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ நிகழ்த்திய பொழிவு.) . 


இராமநாதன்‌ செட்டியார்‌, மு. காரைக்குடி 
கந்தபுராணப்‌ படலச்‌ 8றப்புக்‌ கவி பாடியவர்‌. 
வேம்பத்தூர்‌ பிச்சுவையர்‌ என்ற ஏரம்பையர்‌ 
தனிப்பாடல்கள்‌ பலவற்றைப்‌ பாடியவர்‌. 
நாட்டரசன்கோட்டை நா: கரு: ஐயாக்கருப்பன்‌ செட்டியார்‌ 


நூல்கள்‌: குன்றக்குடி முருககீ ௪டவுள்‌ பதிகம்‌, திருப்‌ 
பனசை (நாட்டரசன்கோட்டை) இராமானுச திரிதச வெண்பா 


மு. இராகவ ஐயங்கார்‌ (1878-1960) 


முத்துசாமி ஐயங்கார்‌ மகன்‌; அரியக்குடி ஊரினர்‌. 1901 
-இல்‌ மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்துடன்‌ நிறுவப்பெற்ற தமிழ்க்‌ 
கல்லூரியில்‌ ஆசிரியரானவர்‌.“செந்தமிழ்‌' இதழின்‌ ஆசிரியராக 
வும்‌ இருந்தார்‌. (912-இல்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்துதி 
தமிழ்ப்பேர கரா திப்‌ பணியில்‌ சேர்ந்தவர்‌. 1938-இல்‌ திருவனந்த 
புரத்தில்‌ மஹாராஜா கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியப்‌ 
பொறுப்பை ஏற்றார்‌. நூல்‌: “வேளிர்‌ வரலாறு, தொல்‌ 
காப்பியப்‌ பொருளதிகார ஆராய்ச்சி, சரன்‌ செங்குட்டுவன்‌ ” 
*சாசனதீதமிழ்க்கவி சரிதம்‌,” “கலிங்கத்து பரணி', “ஆழ்வார்‌ 
களின்‌ காலநிலை”. பதிப்பிக்கப்‌ பெற்றவை: நரிவிருதீதம்‌(அரும்‌ 
பத உரையுடன்‌) (சிதம்பரப்‌ பாட்டியல்‌ உரையுடன்‌), திருக்‌ 
கலம்பகம்‌ (உரையுடன்‌), விக்கிரம சோழனுலா, சந்திரா 
லோகம்‌, கேசவப்பெருமாள்‌ இரட்டைமணிமாலை, 


பண்டித சித. நாராயண சாமிகள்‌ 1902-1966 


கல்லலுக்கு அடுத்த பூங்குடி என்னும்‌ சிற்றூரில்‌ 
பட்டத்தய்யா குடும்பத்தில்‌ பிறந்தவர்கள்‌. இளமையிலேயே 
துறவு பூண்டு கோனாப்ட்டு தமிழ்க்கலாசரலையிலும்‌ மதுரைத்‌ 
தமிழ்ச்சங்கத்திலும்‌ பயின்று,பண்டி.தம்‌” பட்டம்பெற்றவர்கள்‌ 


வைக வவ ததத ததத அக்கை ய ட ட ட ட டப. 


200 


சிதம்பரம்‌ பொன்னம்பலசாமிகள்‌ மடத்தில்‌ தலைவராக வீற்று 
இருநீத காரைக்குடி சிதம்பர சாமிகளிடம்‌ வேதாந்த சாதீதி 
ரத்தைக்‌ கற்றவர்கள்‌. வடமொழி தருக்க நூலில்‌ பயிற்ச 
பெற்றவர்கள்‌. 3 

மாணாக்கர்‌ பலரைத்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ ஆக்கியவர்கள்‌. 
இலக்கண இலக்கிய ஆய்வுக்கட்டுரைகளை செந்தமிழ்‌, தமிழ்ப்‌ 
பொழில்‌ ஏடுகளில்‌ எழுதியவர்கள்‌. 


உரை எழுதிய நூல்கள்‌; திருக்களர்ப்புராணம்‌, திருச்‌ 
சங்கிரக வினஈவிடை 


சுவாமிகள்‌ 1945 முதல்‌ திருவையாறு, அறுபதீது மூவர்‌ 
மடதீதில்‌ தலைவராக இருந்து, 1966-இல்‌ வீடுபேறு பெற்றார்‌ 


க. 


நூறாயிரம்‌ பரிசு 


தமிழ்ப்‌ படைப்பிலக்கியத்துக்கு வழங்கப்பெறும்‌ மிகப்‌ 
பெரிய பரிசுகள்‌—பாரதீய ஞான பீடப்பரிசும்‌ தமிழ்ப்பல்கலைக்‌ 
கழகத்து இராஜராஜன்‌ பரிசும்‌, இவற்றை இதுவரை யெற்றிருப்‌ 
பவர்கள்‌ செட்டிநாட்டாரே. 


அகிலதீது மொழிகள்‌ பலவறிறிலும்‌ தன்னுடைய 


படைப்புக்கள்‌ வெளியிடப்பெறும்‌ வாய்ப்புக்‌ கிடைத்த இரு, 
அகிலன்‌, பரிசுகள்‌ பெறுவதற்கே பிறந்தவர்‌. இவருக்குக்‌ 
கிட்டாத விருதுகள்‌ இல்லை எனலாம்‌. பல பரிசுகளை முதன்‌ 
முறையாகப்‌ பெற்ற சிறப்புக்கும்‌ உரியவர்‌. ஆதலின்‌ இந்நூலில்‌ 
யார்‌ எவர்‌ வரிசையிலும்‌ முதலிடம்‌ பெறுகிறார்‌. 


கவியோகி சுவாமி சுத்தானந்த பாரதியார்‌ 


சிவகங்கையில்‌ 1897-இல்‌ பிறந்து, பல பள்ளிகளில்‌ 
ஆசிரியராக இருந்து அரசியலிலும்‌ பெரும்பங்கு கொண்ட 
மூதறிஞர்‌. 1984-இல்‌ தமிழ்ப்பல்‌ கலைக்‌ கழகம்‌ இவருக்கு இராஜ 
ராஜன்‌ பரிசாக ஒரு நூறாயிரம்‌ கூபரய்‌ வழங்கிற்று. பரிசு 
பெற்ற நூல்‌ பாரதசக்து மகா காவியம்‌, 


இவர்‌ 12 ஆண்டுகள்‌ புதுச்சேரி அரவிந்த ஆசிரமதீதில்‌ 
தவம்‌ இருநீதவர்‌, அப்போது இவர்‌ படைதித மூல நூல்களும்‌ 
பிரெஞ்சு முதலிய மொழிகளிலிருந்து மொழி பெயர்த்த நூல்‌ 
நம்‌ பலவாகும்‌. இவருடைய அருமையையும்‌ ஆற்றலையும்‌ 
11934 அளவிலேயே நகரத்தார்‌ அனைவரும்‌ அறிந்து இவரை 
எல்லரவகையாலும்‌ ஊக்குவித்தனர்‌, . 


% 


201 


செட்டிநரடு இல்லாவிட்டால்‌ இன்றைய சுதிதானந்த ' 
பாரதியார்‌ தமிழுலகுக்கு அறிமுசமாகியிரார்‌ என்று துணிந்து 
கூறலாம்‌. அவருடைய நூல்களை வெளியிடுவதற்காகவே அன்பு 
நிலையம்‌ நிறுவப்‌ பெற்றது. விவரங்களை நூல்‌ வெளியீடு 
என்னும்‌ பகுதியில்‌ காண்க. 


சுவாமி சுத்தானந்தர்‌, ஏழை படும்பாடு என்னும்‌ நூலின்‌ 
பதிப்புரையில்‌ பின்வருமாறு குறிப்பிட்டிருக்கறார்‌. 


“இந்நூலின்‌ சில பகுதிகள்‌ இரநிகூன்‌ தனவணிகனில்‌ 
வந்தன. அவற்றைப்‌ படித்ததும்‌ ஆவேசத்துடன்‌, நான்‌ 
இந்த அரிய நூலை வெளியிடுகிறேன்‌ என்று முன்வந்தார்‌ 
இராயவரம்‌ தமிழ்மணி திரு. வை. கோவிந்தன்‌ அவர்கள்‌ 
பெருஞ்செலவில்‌ இந்நூலை வெளியிட்டுத்‌ தமிழருக்கு 7 
உதவியிருக்கிறாரி. அன்பு இராமு (வை. கோ)தமிழ்நாட்டு - 
வீர இளைஞரில்‌ ஒருவர்‌. சிறந்த தமிழபிமானி; தேசதி 
தொண்டர்‌. £ர்திருத்தப்பிரியர்‌, புதிய இலக்கியங்களை 
வெளியிடுவதில்‌ பேரார்வங்‌ கொண்டவர்‌.” 


சுதிதானந்த பாரதியார்‌ புதுச்சேரி அரவிந்த ஆசிரமதி 
தில்‌ பண்டிதமணி அவர்களிடம்‌ எழுதிக்‌ கெரடுதித சீட்டுகி 
களில்‌ இரண்டை இங்கே தரலாம்‌. ] 

“எல்லாம்‌ தங்கள்‌ செட்டி நாட்டு உதவியே?” -. 

₹॥இது இங்கிருப்பது அமைதியான குமிழ்ப்‌ பணிக்கே. 
பணி முடிந்ததும்‌ செட்டி நாட்டிற்கு நேராக வந்து அரிய 
காரியங்கள்‌ நடதிதவேண்டும்‌. அதற்கேற்ற அருள்‌ இரங்கி 
வருகிறது.?” 


கவிதை, நாடகம்‌ முதலிய எல்லாவகை நூல்களையும்‌ 
படைதிதுள்ளார்கள்‌. 


இவருடைய நூல்கள்‌ பாரதசக்தி மகா காவியம்‌, 
இவகநிகை வேலு நாச்சியார்‌ திருக்குறளின்பம்‌, யோகசித்தி, 
கரலத்தேர்‌, ஒரீத்தனாஞ்சலி புதுயுகப்பாட்டு முதலிய 300. 
இவருடைய நூல்‌ ஒன்றை இந்‌ நூலாசிரியர்‌ (சோமலெ) 
1942-இல்‌ வெளியிட்டார்‌. 


சுவாமிகள்‌ இப்போது செட்டிநாட்டில்‌ சோழபுரதிதுக்கு 
அருகே ஆசிரமம்‌ நிறுவி வாழ்ந்து வருகிறார்கள்‌, இங்கு பள்ளி டம்‌ 
யும்‌ ஆசிரமம்‌ நடைபெற ததத சிலர்‌ 40 ஏக்கர்‌ நிலத்தை ' 
அன்பளித்துள்ளனர்‌. 


202 
சொ. பனையப்ப செட்டியார்‌ 


1907-ஆம்‌ ஆண்டு அளவில்‌ நெற்குப்பையில்‌ பிறந்து 
மேலைச்சிவபுரியில்‌ ஒரு குடும்பத்துக்குச்‌ சுவீகாரமாகச்‌ சென்று 
அவ்வூரில்‌ ஏற்பட்ட சன்மார்க்க சபைச்‌ சூழ்நிலையில்‌ தமிழில்‌ 
பல வகை நூல்களை எழுதும்‌ ஆற்றல்‌ கைவரப்‌ பெற்றவர்‌. 


செட்டி நாட்டில்‌ பழம்‌ பெரும்‌ எழுதீதாளருன்‌ ஒருவர்‌. 
சந்திரோதயம்‌, காந்திமதி முதலிய இவருடைய நாவல்கள்‌ 1930 
அளவில்‌ எழுதப்பெற்றன. அன்றைய தேசியக்‌ கண்ணோட 
டத்தை உயிர்‌ நாடியாகக்‌ கொண்டன. இந்த நூல்களைப்பற்றி 
_யும்‌ வெளிவந்த திறனாய்வு இந்நூலில்‌ பிறிதோர்‌ இடத்தில்‌ 
மீண்டும்‌ ௮ச்சடப்பெற்றிருக்கிறது. 


1940 அளவில்‌ சென்னையிலிருந்து சந்திரோதயம்‌, 
கற்பகம்‌, காமதேனு இதழ்களை நடத்தினார்‌. இவற்றின்‌ விலை 
முறையே ஒரு அணா ௫ காசு), அரையணா (3 காசு), காலணா 
(ஒன்றரைக்காச), வ. ரா, சாவி ஆகியோர்‌ இவ்விதழில்‌ 
துணை ஆசிரியராகப்‌ பணியாற்றியவர்கள்‌. 


லெ, ப. கரு: இராமநாதஞ்‌ செட்டியார்‌ 
பேரா சிரியர்‌ இராமநா தஞ்செட்டி 


யார்‌ என்றால்‌ யார்‌என்று கேட்பார்‌ யார்‌?-பாரினிலே 
பூவென்றாள்‌ தாமரைதான்‌ பொன்னென்றால்‌ தங்கந்தான்‌ 
யாவர்‌ லெ. ப. கர. என்‌ னார்‌. 
புரட்சிக்கவிஞர்‌ பாரதிதாசன்‌ 
"இன்பத்‌ தமிழுக்கு இராமநா தர்போல்‌ ஓர்‌ 
அன்பர்‌ இருப்பின்‌ அது போதும்‌”? 
என்றும்‌ மற்றொரு முறை பாவேற்தர்‌ இவரைப்‌ பாடியுள்ளார்‌. 


இவர்‌ 6-11-1915 இல்‌ நெற்குப்பையில்‌ பிறந்தவர்‌. 
திருநெல்வேலி மாவட்டத்து மலையடிக்‌ குறிச்சியைச்‌ சேர்ந்த 
வரும்‌ பெரும்‌ புலவருமான ருணாலய பாண்டியர்‌ அவர்‌ 
ருப்பஞ்‌ செட்டியார்‌ அவரிகள்‌ 
கொழும்புக்கு அழைத்துச்‌ சென்று அவர்களிடம்‌ தம்‌ மகனைப்‌ 
பயிலச்‌ செய்தார்‌. 


203 
இவர்‌ “பண்டித” பட்டமும்‌ 1943-இல்‌ வித்துவான்‌ பட்ட 


மும்‌ அத்தேரிவில்‌ முதன்மையாகத்‌ தேர்ச்சி பெற்றதற்காக 
திருப்பனந்தாள்‌ ௧£9 மடத்துப்‌ பரிரிலும்‌ பெற்றார்‌. 


இவர்‌ 1937-இல்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகதீதுத்‌ 
தமிழ்த்‌ துறையின்‌ அடிதிதளத்தில்‌ சேர்ந்து 1953-இல்‌ தமிழ்ப்‌ 
புலமைதீதுறைதி தலைவர்‌, பேராசிரியர்‌, 8ழ்த்திசைக்‌ கல்விப்‌ 
புலதீதலைவர்‌ என்னும்‌ பதவிகளைப்‌ பத்தாண்டுக்‌ காலத்திற்கு 
மேல்‌ வகித்தார்‌. பலமுறை, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகதிதின்‌ நிகழ்நிலைக துணைவேந்தராகவும்‌ இருந்திருக்கிறார்‌. 


முப்பதாண்டுகளுக்கும்‌ மேலாகத்‌ தேவாரப்‌ பண்‌ 
ஆராய்ச்சிக்‌ குழுவின்‌ செயலராக இருந்து வருகிறார்‌. 

சங்க இலக்கியத்தில்‌ குறிக்கப்பெறும்‌ பல்வகை மலர்களை 
தொகுதீது அண்ணாமலைப்‌ பல்ஈலைக்கழகதிதில்‌ பாதுகாத்து 
வைத்துள்ளார்‌. 

நூல்கள்‌: கட்டுரைக்கோவை, அண்ணாமலை அரசர்‌. 
சங்ககால தமிழர்‌ வாழ்வு. 
ஆராய்ச்சிக்‌ கட்டுரை: பரிபாடல்‌ 


இவருடைய முன்னேற்றத்திற்கு இராசா சர்‌ முத்தையா 
செட்டியார்‌ அவர்கள்‌ காட்டிய ஆதரவு, அனைவரும்‌ 


- அறிற்ததே. 


வித்துவான்‌ விசு: திருநாவுக்கரசு 


கோனைப்பட்டு தமிழ்ப்புரவலர்‌ விசுவநாதவ்‌ செட்டியார்‌ 
மகனாக இவர்‌ 27-9-1919 இல்‌ தோன்றியவர்‌. திருவையாற்று 
அரசர்‌ கல்லூரியில்‌ கரந்தைக்‌ கவியரசு அவர்களிடம்‌ கல்வி 
பயின்று வித்துவான்‌ பட்டம்‌ பெற்றவர்‌. 


இளங்கோவடிகள்‌ உருவத்தை, நூலிலிருந்து கிடைக்கும்‌ 
சான்றுகள்‌ கொண்டு கற்பனை செய்து, வனப்புற எழுதுவிதித 
இறப்பு இவர்க்கு உரியது. 


1943 முதல்‌ 1945 வரை அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்திலும்‌ அதன்‌ பிறகு பல உயர்நிலைப்பள்ளிகளிலும்‌ 
தமிழாசிரியராக இருந்து இவர்‌ 1967இல்‌ ஓய்வு பெற்றரர்‌, 


4 


204 


நூல்கள்‌: பண்டிதமணி (வாழ்க்கைச்‌ சிதீதிரம்‌), பூச்‌ 
சூட்டல்‌ (கவிதை விமர்சனம்‌), சிலப்பதிகாரக்‌ காட்சிகள்‌, 
நடந்த பாதை, 


முடிவுரை 


எங்கள்‌ முன்னோர்கள்‌ பொருளீட்டுவதிலும்‌ வீடுகட்டு 
வதிலும்‌ பெண்மக்களுகிகுத்‌ திருமணம்‌ முடிப்பதிலும்‌ தனிக்‌ 
கவனம்‌ செலுத்தினார்கள்‌ என்பது ஊரறிந்த செய்தி. ஆயினும்‌ 
இந்தப்‌ பொறுப்புகளுக்கடையே, ஒரு நொடிப்‌ பொழுதும்‌ 
அவர்கள்‌ நினைவை விட்டு அகலாதிருந்தவை இரண்டு, 


௭. 1. சைவசமயம்‌ 
“2 தமிழ்‌ மொழி 


இந்த நூல்‌ முழுவதையும்‌ படிதீத பிறகே சின்னஞ்சிறு 
செட்டிநாட்டில்‌ கவிஞர்கள்‌, புலவர்கள்‌, எழுதீதாளர்கள்‌ இத்‌ 
துணை பேரா என்ற வியப்பும்‌ மலைப்பும்‌ வாசகர்கட்கு 
ஏற்படும்‌, 


வாசகர்கட்கு ஏன்‌! எனக்கே இந்த வியப்பு உண்டாயிற்று, 


முக்கால்‌ வாசிப்பேர்‌, முறையாகத்‌ தமிழ்படிக்கவுமில்லை, 
அந்த முக்கால்‌ வாசியில்‌ இற்நரலா சிரியரும்‌ ஒருவர்‌. 


இதைப்பற்றி ஆராய்நீதபோது, பல உண்மைகள்‌ தெரிய 
வந்தன. என்‌ தந்தையாரும்‌ பாட்டனாரும்‌ எழுத்தாளர்களே; 
ஆனால்‌ அவர்கள்‌ எழுத்துக்கள்‌ தாளிலும்‌ ஏட்டுச்‌ சுவடியிலும்‌ 
உள்ளன. 


திரு அ. லெ. நடராசனின்‌ முன்னோர்கள்‌, சிறந்த தமிழ்‌ 
அறிவு பெற்றவர்கள்‌. 


திரு, முல்லை முத்தையாவின்‌ தந்தை வழியில்‌ 
பாட்டனாரும்‌ தாய்வழிப்‌ பாட்டனாரும்‌ கவிஞர்கள்‌. அவர்‌ 
களுடைய பாடல்களைச்‌ சேகரிதீது அவற்றைதி தொகுக்கும்‌ 
பணியில்‌ ஈடுபட்டுள்ளார்‌. 


செட்டிநாட்டில்‌ இன்று புகழ்யெற்றுள்ள ஏராளமான 
எழுத்தாளர்களில்‌ பூர்வீகத்தைப்‌ பற்றித்‌ தொல்பொருள்‌ ஆய்வு 
நடதிதினால்‌ இத்தகைய செய்திகள்‌ உறுதிப்படும்‌, ¢ 


ஆ 


கானி. 
5 


18, இலட்சியவாதிகள்‌ மூவர்‌ 


காரைக்குடியைக்‌ களமாகக்‌ கொண்டு தமிழகமெங்கும்‌ 


இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ முதிதமிழ்‌ மணம்‌ பரப்பிய மூவர்‌, - 4 


தமிழ்‌ மொழி வரலாற்றில்‌ தனிச்‌சிறப்புக்கு உமியவர்‌ ஆவர்‌. 
இலட்சநிகளை மட்டுமே மதித்த சமூகதீதில்‌ இலட்சியஙி 
களுக்காக வாழ்ந்த முருகப்பா--ராய சொ-சா. கணேசன்‌ 
என்ற மும்மணிகளின்‌ பெயர்களைச்‌ சொல்லும்போது, இல்பதி 
தேன்‌ வந்து பாயுது காதினிலே! 


இம்மூவரும்‌ நகரத்தார்‌ பெரும்பாலோருடைய இயல்பி 
னின்றும்‌ விலக, புதுதிதடம்‌ கண்டவர்கள்‌. முன்னோர்‌ ஈட்டிய 
பொருளை, பொதுப்‌ பணிக்குச்‌ செலவிட்டவர்கள்‌. சமுதாயதி 
இலிருந்து களைகளைப்‌ பிடுங்க. எறியத்‌ தொடங்கி, பின்ன... 
அரசியலிலும்‌ ஆன்மீகத்திலும்‌ ஆர்‌ வம்காட்டியவர்கள்‌. எனினும்‌ 
கம்பனுக்கும்‌ கன்னித்தமிழுக்கும்‌ இவர்கள்‌ ஆற்றிய பணியே 
தலையாயது, பட்டக்‌ கல்வியின்‌ மோகம்‌ பெருகியிருந்த 
காலதீதில்‌ பள்ளிப்படிப்பு மட்டுமே படிதிது, மாமேதைசளாகதி 
திகழ்ந்தனர்‌. 


முருகப்பா, சமுதாய 8ர்‌.இருத்ததி தந்தை. தென்னாட்டு 
இரரஜாராம்‌ மோகன்‌ ராய்‌ என்று புகழ்பெற்றவர்‌. இந்து 


மதாபிமான சங்கம்‌ கண்டவர்‌. பாரதியாரோடு பழகியவர்‌. . 


குமரன்‌ இதழை நடதிதியவர்‌. கம்பனில்‌ மூழ்யெவர்‌. 


ராயசொ காந்தியடிகளை தீ தம்‌ விருந்தாகப்பெறும்‌ பேறு 
பெற்றவர்‌. செட்டிநாட்டில்‌ இறைசென்ற முதல்‌ தேசபக்தர்‌" 
காந்தி பிள்ளைத்தமிழ்‌ பாடியவர்‌, ஊழியன்‌ இதழை, பெருஞ்‌ 
சிறப்போடு வீறு நடையில்‌ வெளியிட்ட தமிழ்க்கடல்‌, கம்பன்‌ 
கழகத்‌ தலைவர்‌, 


கணேசன்‌, கம்பனிலும்‌ காந்தியடிகளிடமும்‌ தம்மைப்பறி 
கொடுதிதவர்‌., அவர்‌ பெற்ற கல்வியெல்லாம்‌ கவிச்சக்கரவர்த்தி 
கம்பனிடத்தில்‌ கற்றவையே எனலாம்‌. கம்பனிடம்‌ அவர்‌ இலக்‌ 
இயத்தைச்‌ வைத்ததோடு நின்றுவிடவில்லை; அரசியல்‌ படி.தீ 
தார்‌) பொருளியல்‌ பயின்றார்‌; கலையியல்‌ தெளிந்தார்‌; அறி 


விலை உணர்ந்தார்‌; அறாளியலை அறிற்தாரீ; வாழ்வியலையும்‌ 


வ னாரா ரமா 


286 
வரன்முறையாகவும்‌ கசடறவும்‌ கற்று அதற்குத்தக ஓமுகினார்‌. 
கலங்கவைக்கும்‌ சிறைச்சாலை. திரு கணேசன்‌ அங்கே கைதி 
யாக இருந்ததால்‌ கம்பஸ்‌ கல்லூரியாக மாறியது. சிறைச்‌ 
சாலைக்கு வந்திருந்த தமிழர்‌ அனைவர்க்கும்‌ கம்பனைக்‌ கற்பிதி 
தார்‌. பிற மொழியினரான அரசியல்‌ கைதிகளுக்குதீ தமிழின்‌ 
பெருமையை உணர்த்தினார்‌. 


சொ.முருகப்பா (1893-1956) 


தமிழ்‌ இதழ்கள்‌ நடத்தியும்‌, தமிழ்‌ இசை இயக்கத்‌ இன 
தளபதியாக இருந்தும்‌, கம்பராமாயணத்தின்‌ சில பகுதிகளுக்கு 
உரை எழுதியும்‌ இவர்‌ ஆற்றியுள்ள தமிழ்த்‌ தொண்டு மிகப்‌ 
பெரியது. அதனை, இந்நூலின்‌ பல பகுதிகளில்‌ உரியஇடங்களில்‌ 
விரிவாகக்‌ குறிப்பி: டுள்‌ ள்‌. இது தவிர இளைஞர்‌ பலர்க்குத்‌ 
தமிழாரீவம்‌ ஊட்டியதும்‌, தமிழறிஞர்‌ பலரின்‌ தொடர்பைச்‌ 
செட்டி நாட்டுக்கு ஏற்படுத்திக்‌ கொடுதிததும்‌ இவருடையசிறந்த 
பணிகள்‌ எனலாம்‌. அண்ணாமலை அரசரின்‌ தமிழ்ப்‌ பணிகளுக்‌ 
கெல்லாம்‌ இவர்‌ உறுதுணையாக இருந்து வந்தார்‌. 


இந்நூலில்‌ இவரைப்‌ பற்றிக்‌ கூறப்பெற்றிருக்கும்‌ செய்தி 
கள்‌ யாவும்‌இவரால்‌ 1954-ல்‌ சரிபார்க்கப்பெற்றவை, இந்நூலில்‌ 
தெரிவிக்கப்‌ பெற்றுள்ள பழமையான விவரங்கள்‌ சிலவற்றை 
ஓரளவு எனக்குத்‌ தெரிவிதித வரும்‌ இவரே ஆவார்‌. 


“ராய சொ?_- (1898-1974) 


காரைக்குடி ஊரினர்‌. சிறந்த தமிழறிஞர்‌. பல்லாயிரக்‌: 
கணக்கான பாடல்களை மனப்பாடம்‌ செய்து நினைவாற்ற 


டனும்‌ . ஒப்புநோக்கி மேடைகளில்‌ 


சொற்களை வேறுபாடு 


தோன்றாவாறு புகுத்தி எளிய விளக்கங்‌ 
கள்‌ கொடுக்கும்‌ இறை 


மயும்‌ இவர்க்கு கைவநீதன. 

““சொக்கலிற்கனார்‌ க 
யாளர்‌; காய்தல்‌ உவத்‌ 
காண்பவர்‌, சொக்கலி 
சிறை புகுந்தவர்‌;கரரை 


ல்வி கேள்வியுடையவர்‌; ஆராய்ச்‌ 
தலின்றி எதையுஞ்‌ சிந்தித்து முடிவு 
ங்கன௱ஈரி காங்கிரஸ்‌ தொண்டாற்றிச்‌ 
க்குடி நகரசபைத்‌ திலைவராயிருந்தவரீ, 


பழன 


சே ட்ப பப்‌. ப முட ம ய ம ம ட கணை 
= ப்‌ ன அ வண 


207 


இப்போது பாட்டிலும்‌ ஒவியத்திலும்‌ மூழ்குகிறார்‌ கலையில்‌ 
மூழ்குகிறார்‌; தமிழ்‌ வகுப்பு நடதீதுகறார்‌ அவர்‌ வாயிலாகச்‌ 
செட்டி நாடு தமிழ்க்‌ கலையில்‌ எழுச்சி பெறுமென்னும்‌ உறுதி 
எனக்கு ஏற்பட்டது?” என்று தமிழ்த்‌ தென்றல்‌ திரு.வி.க, தம்‌ 
வாழ்க்கைக்‌ குறிப்புக்களில்‌ எழுதியிருக்கிறார்‌. 

தமிழ்க்கடல்‌, சிவம்பெருக்கும்‌ சீலர்‌, சிவமணி என்ற 
பட்டங்களைப்‌ பெற்றவர்‌, சென்னையில்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ 
சங்கத்தாரால்‌ கேடயம்‌ வழங்கிச்‌ சிறப்பிக்கப்‌ பெற்றவர்‌. 


செட்டிநாட்டில்‌ சிறை சென்ற , தேசபக்தருள்‌ இவரீ 
முதல்வர்‌; முன்னோடி. கரந்தியதிதைப்‌ பரப்பியவர்‌. காற்தியடி 


களைத்‌ தம்‌ விருந்தினராகப்‌ பெரும்‌ பேறு பெற்றவர்‌, செட்டி 


நாடும்‌ தேயெமும்‌ என்று ஒரு நூலையும்‌ விரிவாக எழுத யான்‌ 
இளமையில்‌ திட்டமிட்டிருந்தேன்‌. டாக்டர்‌ பட்டத்துக்கு யாரா 
வது இந்ததி தலைப்பில்‌ ஆய்வு மேற்கொண்டால்‌, *ராய செ”? 
வுக்கு, அதில்‌ சிறப்பிடம்‌ நல்குவர்‌, இந்நூலின்‌ தலைப்புக்கு, 
அரசியல்‌ அப்பாற்பட்டது. தமிழ்‌ என்ற வரம்புக்கு உட்பட்ட 
செய்திகள்‌ மட்டுமே இந்நூலில்‌ இடம்பெறும்‌. இது, பலருடைய 
வாழ்க்கை வரலாற்றுத்‌ தொகுப்பு அன்று. 

காற்தியடிகளைப்‌ பற்றி இவர்‌ பல நூல்கள்‌ படைத்‌ 
துள்ளார்‌. காரைக்குடிக்கு காந்தியடிகள்‌ வருகைதற்தபோது 
கூறிய அறிவுரைகளைக்‌ தொகுக்துக்‌ காட்டுகையில்‌ தமிழ்நாட்‌ 
டின்‌ ரையும்‌ சிறப்பையும்‌ செல்வத்தையும்‌ செம்மையையும்‌ 
செப்புகன்ற ஒரு செய்யுள்‌ சறுபறைப்‌ பருவத்தில்‌ வருகிறது. 
கற்றோர்‌ காமுறும்‌ கவிகளைக்‌ காணிக்கையாக்கிய ராயசொ 
உணர்ச்சிமிக்கவரஈகவும்‌ ஒரளவு படித்தவர்களையும்‌ கவரீவன 
வாயும்‌ உள்ள பாடல்களையும்‌ படைதீதுள்ளார்‌. சான்று 
ஊழியனில்‌ அவர்‌ வெளியிட்டுள்ள யாடல்சள்‌. 


விருத்தம்‌ வெண்பா கலிப்பா அகவற்பா கண்ணிப்பா 
தாண்டகம்‌ போன்ற பல்வகைப்‌ பாக்களையும்‌ பரஙிகுறகீ 
கையாண்டு, தாய்‌ நாட்டுப்பற்றையும்‌ தாய்மொழிப்‌ 
பற்றையும்‌ போற்றிப்‌ பரப்பிய £ராயசொ”-வின்‌ படைப்புக்கள்‌ 
இலக&கீகியச்‌ சுவை நனி சொட்டுவன. 


காநீதி நூற்றாண்டு விழாவினை ஒட்டி, காற்தியடிகள்‌ 
மீது ரரயசொ தாம்‌ முன்னர்‌ பாடிய 901 பாடல்களையும்‌ 
தொகுதிது *காற்திகவிதை' என்ற தலைப்பில்‌ 2-10-1969 
அன்று சென்னையில்‌ வெளியிட்டு மஒழ்ந்தாரீ. 


த 208 


அரசியல்‌ மேடைகளில்‌ திதீதிக்கும்‌ தமிழைப்‌ பரவச்‌ 
செய்த பெருமை, தமிழ்த்தென்றல்‌ திரு.வி.க. அவரி களுக்கு 
அடுதிதபடியாக தமிழ்க்கடல்‌ ரரய சொ.வுகிகு உரியது. 


செட்டி நாட்டுச்‌ செல்வர்‌ பலரைத்‌ தம்‌ மாணாக்கர்‌ 
ஆக்கி, தமிழ்ப்‌ புரவலராக அவர்களை மாற்றிய இறப்பும்‌ 
ராராயசொ-வைச்‌ சேரும்‌. 


இந்துமதாபிமான . சங்கத்தில்‌ பல்லாண்டுகள்‌ சனி. 
ஞாயிற்றுக்‌ கிழமைகளில்‌ பெரிய புராணம்‌, திருவிளையாடற்‌ 
புராணம்‌ வில்லி பாரத விளக்க உரைகள்‌ வழங்கினார்‌. 


காரைக்குடி நகரச்‌ ிவென்கோவில்‌, தமிழோடு இசை 
பாடல்‌ மறந்தறியாச்‌ சிவத்தளியாக விளங்கச்‌ செய்தார்‌. 
சேக்கிழார்கிகுக்‌ காரைக்குடியில்‌ விழா எடுதீதார்‌. 


தேவாரத்‌ தலங்களுக்கும்‌ ஆழ்வார்‌ பாசுரங்கள்‌ பெற்ற. 
திருப்பதிகளுக்கும்‌ சென்று வணங்கி, திருதிதலப்பயணமீ என்னும்‌ 
அறிய விரிவான நூலை வெளியிட்டார்‌. . 


ராயசொ தம்வாழ்நாள்‌ முழுவதும்‌ சேகரித்த நூல்களை, 
அழகப்பர்‌ கல்‌ லுரரிக்கு கொடையாக வழங்கினார்‌. கிடைத்‌ 
தற்கரிய பதிப்புகளும்‌, இங்கள்‌ இதழ்களும்‌, அகரநூல்களும்‌ 
கொண்டது. ராயசொ நூலகம்‌. திருக்குறள்‌, இராமாயணம்‌ 
இவற்றின்‌ பல பதிப்புகள்‌ இந்நூலகதீது உள. இலக்கண 
இலக்கிய சமய அரசியல்‌ நூல்கள்‌, பல்வேறு உரை கால்கள்‌ , 
பல்‌ பொருள்‌ பற்றிய உரைநடை நூல்கள்‌ ஏராளமாக இருக்‌ 
கின்றன. ஆனந்த போதினி, செந்தமிழ்ச்செல்வி, செந்தமிழ்‌, 
குமரன்‌, நவசக்தி, ஊழியன்‌ ஆகியவற்றின்‌ இதழ்த்‌ தொகுது 
களும்‌ இந்நூலகத்தில்‌ இடம்பெற்றுள. 


தமிழ்ப்‌ பெரு நூல்களின்‌ பாடல்கள்‌ எண்ணிறந்தவை. 
அதோடு அவை அச்‌ ட்டுள்ள முறை, சந்தி - சீரீ பிரியாது க்யூ 
வரிசை போல்‌ அமைந்திருப்பது, புணர்ச்சி, மயக்கம்‌ இவை 
காரணமாகதி தமிழ்‌ இலக்கிய - பக்திப்‌ பனுவல்கள்‌ படிப்‌ 
போருக்கு இடர்‌ சருநிறது என்றும்‌ அவற்றைச்‌ சிறிய தொகுப்பு 
நூல்களாகப்‌ பாமரனும்‌ படிக்கும்‌ வண்ணம்‌ வெளியிடவேண்டும்‌ 
என்ற கொள்கையில்‌ அழுத்தமான நம்பிக்கை கொண்டவர்‌ 
ராய. சொ. அந்த முறையில்‌, நயம்‌ சான்ற செய்யுட்களைத 


தொகுத்து, நிரல்‌ படுத்தித்‌ தக்க குறிப்பும்‌ எழுதி இவரி பூப்‌ 
பித்தார்‌, 


முண்ட டது. ஆ... ட டாட ப தததி 


209 


்‌ இவர்‌ தலைவராக இருந்த இந்து மதாபிமான சங்கத்‌ 
திற்கு எதிரில்‌இவருடைய திருவுருவச்சிலை நிறுவப்பெற்றுள்ள து 


இவருடைய நூல்கள்‌ வருமாறு : 


தொகுப்பு : 
1 க௱தற்பாட்டு 
2 தேனும்‌ அமுதும்‌ 
3 திருவாசகத்‌ தேன்‌ 
4 தேவாரமணி 
5 ஆழ்வரரீ அமுது 
6 பாவைப்‌ பாட்டு 
7 பிள்ளைப்‌ பாட்டு 
8 திருமணப்‌ பாட்டு 
9 தெய்வப்‌ பாமாலை 
10 முருகன்‌ பாமாலை 
11 அங்கங்களின்‌ பயன்‌ 
12 திருமுறைத்‌ தீங்கனி 
13 வணக்கப்‌ பாமாலை 
14 மாதவ மாலை 
15 அண்ணாமலை மாலை 
16 தில்லைதி திருநடம்‌ 
17 நால்வர்‌ வணக்கமாலை 
18 பெரிய புராணப்‌ பேரமுதம்‌ 
19 பூசைப்‌ பாமாலை 
20 இருக்கானப்பேர்‌ பாமாலை 
21 திருவேங்கடப்‌ பாமாலை 
22 தெய்வப்‌ பாடல்‌ 
23 இருப்பல்லாண்டு 
24 சிவபுராணம்‌ 
25 இராகவன்‌ இசை மாலை 
26 


மீனாட்9 திருமணம்‌ 
27 பன்னிரு திருமுறைத்‌ இரட்டு 
செ... 14 


210 


இவை தெய்வீகப்‌ பனுவல்களிலிருந்து தொகுக்கப்‌ 
பெற்ற இறைவணக்கப்‌ பாடல்கள்‌. அன்பர்கள்‌ அச்சிட்டு 
அன்பளிப்பாக வழங்கியவை. 


உரைநடைப்படைப்பு 
1 காவேரி 
2 குற்றால வளம்‌ 
3 நாம்‌ ஆர்க்கும்‌ குடி அல்லோம்‌ 
4 காதற்‌ கடிதங்கள்‌ 
5 இன்பம்‌ எது? 


கவிதை நூல்கள்‌ 

1 காந்தி பிள்ளைத்தமிழ்‌ 

2 காந்தி பதினெண்பா 

3 காந்தி கலித்துறை அந்தாதி 

4 காந்தி நாண்மணி மாலை 

5 காந்தியும்‌ வள்ளுவரும்‌ 

6 தாலாட்டும்‌ கும்மியும்‌ 

7 புதுமைப்‌ பாக்கள்‌ 

8 பெண்‌ நிலைக்‌ கண்டனச்‌ செய்யுட்கள்‌ 

ஆராய்ச்சி நூல்கள்‌ 

அழகப்பர்‌ கல்லூரியில்‌ தமிழ்‌ ஆராய்ச்‌சிதி துறையின்‌ 
கெளரவத்‌ தலைமைப்‌ பொறுப்பாளராக இருந்த போது. வெளி 
யிட்டவை: 

கம்பனும்‌ சிவனும்‌ 

வில்லியும்‌ சிவனும்‌ 
இலக்கிய வெளியீடுகள்‌ 

1 சேதுபதி விறலிவிடு தூது 

2 கூளப்ப நரயக்கன்‌ விறலி விடுதூது 

3 வருண குலாதித்தன்‌ பாடல்‌ 

4 வள்ளுவர்‌ தந்த இன்பம்‌ 
திருக்கோயில்‌ வெளியீடுகள்‌ 

(தமிழ்‌ அர்ச்சனைக்காக) 108 பேற்றி 


அருணாசல புராணம்‌ ஆராய்ச்சிமுன்னுரையுடன்‌ 
திருவிளையாடற்‌ புராணம்‌ சீர்‌ பிரித்துச்‌ செய்யுள்‌ 
தலைப்புடன்பதிப்பித்தவை 


211 
கம்பன்‌ அடிப்பொடி (1908-1982) 


காரைக்குடி ஊரினர்‌, இளமையில்‌ பர்மாவில்‌ தொழில்‌ 
செய்தார்‌." தாயகம்‌ திரும்பியதும்‌, தாய்தீ திருநாட்டின்‌ 
அரசியல்‌ போராட்டத்தில்‌ முழு மூச்சுடன்‌ ஈடுபட்டார்‌. சொ 
முருகப்பா . ராயசொ ஆகியோருடன்‌ சேர்ந்தும்‌ பல பொதுப்‌ 
பணிகளில்‌ கலந்து கொண்டார்‌. எந்தச்‌ செயலிலும்‌ முன்‌ 
நின்றார்‌. 


சாமிநாதன்‌ செட்டியார்‌ மகனாகப்‌ பிறந்தார்‌. கணேசன்‌ 
என்பது பெற்றோர்‌ இட்ட பெயர்‌. 1977 அளவில்‌ இவர்‌ தம்‌ 
பெயரையே கம்பன்‌ அடிப்பொடி ஆக்கிக்‌ கொண்டார்‌. “அது 
புனைபெயர்‌ அன்று; அது தான்‌ என்‌ பெயர்‌. அவ்வாறே நான்‌ 
குறிப்பிடப்பட விரும்புகிறேன்‌?” என்று அறிவித்தார்‌. 


தமிழ்ப்‌ பணிகள்‌, அரரய்சிசிகள்‌ எங்கு நடைபெற்றாலும்‌ 
அவற்றில்‌ ஆர்வமுடன்‌ பங்கு பெற்றார்‌. கம்பன்‌ காவியம்‌ மட்டு 
மன்றி அனைத்துத்‌ தமிழ்‌ நூல்களையும்‌ அழுத்தமாகப்‌ 
பயின்றார்‌. 


சம்பனிடதீதில்‌ ஏற்பட்ட அளவுகடநீத கரதலால்‌, கம்பன்‌ 
கழகம்‌ கண்டார்‌. உறுப்பினரிடம்‌ எவ்விதக்கட்டணமும்‌ வசூலிக்‌ 
காமலே அதை நடதிதினார்‌. இவருடைய சலியா உழைப்பும்‌ 
தளரா முயற்சியும்‌ கம்பனுக்கும்‌ தமிழுக்கும்‌ பெரும்‌ புகழைத்‌ 
தந்தன. 


கம்பனுக்காக இவர்‌, ஒர்‌ இயக்கத்தையே நடதிதினரர்‌, 
கம்பன்‌ புகழ்‌ பரப்புவதற்காகப்‌ பிறப்பெடுத்தார்‌ என்றும்‌ 
சொல்லுவது பொருந்தும்‌. 


எற்கெல்லாம்‌ கம்பன்‌ புகழ்‌ பேசப்படுகிறதோ அங்கெல்‌ 
லாம்‌ கம்பன்‌ அடிப்பொடி நினைக்கப்‌ பெறுவார்‌. 


கம்பனுடைய படைப்பை அவர்‌ பல நூறு தடவை ப்டித்‌ 
தார்‌; நுணுக்கமாக ஆராய்ந்தார்‌. ஒவ்வொரு முறை படிக்குடி 
போதும்‌ புதிய கண்ணோட்டதீதில்‌ ஒரு புதிய துறையில்‌ 
கம்பனை வல்லுனராகக்‌ கண்டார்‌. அவருடைய நூலில்‌, பக்கக்‌ 
குறிப்புக்களாக 4.8. (Architectural Beauty - கட்டிடக்‌ 
கலை அறிவு) என்று சுருக்கமாக எழுதி வைத்திருப்பார்‌. கம்ப 


ராமரயணம்‌, கட்டிடக்கலை பற்றிய கருவூலமாக உள்ளது 


்‌ 
சீ 


ஸீ 


ர்‌ 


212 


என்ற பொருள்பட ஆராய்ந்து அவர்‌ கைப்பட எழுதி வைதீ 
துள்ள குறிப்புகள்‌ கோவை கம்பன்‌ கழகத்தில்‌ உள்ளன. 


ட... கம்பஸ்‌ பாடல்கள்‌ இசையோடு பாடப்‌ பெற வேண்டும்‌ 
என்று கம்பன்‌ அடிப்பெஈடி விரும்பினார்‌. திருச்ச? வானொலி 
நிலையத்தில்‌ சில நாட்கள்‌ தங்க 200 பாடல்கள்‌ இன்ன ராகத்‌ 
டப்‌ பெற வேண்டும்‌ என்று வரையறை செய்து அவ்‌ 
எ அவற்றைப்‌ பாடவும்‌ ஒலிபரப்பவும்‌ ஏற்பாடு செய்தார்‌. 
என்ப இலக்கிய விழாக்கள்‌ எவ்வாறு நடத்தப்‌ பெற வேண்டும்‌ 
ப்‌ ஒரு வழிகாட்டியாக, மூன்‌ மாதிரியாக, எடுத்துக்‌ 
காட்டினர்‌. வரக்குடி கம்பன்‌ கழகதிதை இவர்‌ நடத்திக்‌ 
களைப்‌ 4. - வர்‌ வகுத்த பாதையை, கையாண்ட முறை 

பற்றி, ஏனையபுலவர்கள்‌ பெயரால்‌ தமிழ்நாட்டில்‌ 
இயங்கி வருஇன்‌ மன்றங்கள்‌, கழகங்கள்‌ தொடங்கப்‌ பெற்று 
எ “பழந்தமிழர்‌ மரபுக்கு ஒரு புது வடிவம்‌ 
மெங்கும்‌ ஒரு மறுமலரீச்சி ஏற்பட இவர்‌ 
இருந்திருக்கறார்‌. 

1941 - இஃ 
கினார்‌. பர்த்‌ காை 
பெரும்‌ பங்கு 
கியவருள்‌ இவ 
காலத்தில்‌ ப 
ஒருவாகக்‌ 0 


ஈரைகிகுடியில்‌ தமிழ்‌ இசைச்சங்கம்‌ தொடகி 
ண்டபத்திற்கு நிதி சேர்த்து உதவும்‌ பணியில்‌ 
காண்டா, நவயுகப்பிரசுராலய த்தைதீ தொடங்‌ 
! ஒருவர்‌. ரசிகமணி டி, கே. ச. யையும்‌ பிற்‌ 


ன்மொழிப்‌ புலவர்‌ தெ. பொ. மீ. யையும்‌ தம்‌ 
காண்டார்‌, 


வீட்டில்‌ பட்‌ 
வதற்கான க 


்‌ ஒரு பகு ஓ) ஈரலை (பட்டாபிஷேக நிகழ்ச்சி நடத்து 
துடன்‌ வசனம்‌ 


என்‌ே அமைத்து, சுண்டல்‌ பிரசாதம்‌, பாயசத்‌ 

ஒரு. நடையிஓ ல்‌ மத்‌ பாட்டு என்றோ சொல்ல முடியாத 

புரட்டா9து இற பட்டிருந்த இராமாயண ஏடுகளைய்‌ 

செட்டிநாட்டுப்‌ த யாரையாவது படிக்கச்‌ சொல்லும்‌ 

இயக்கமாக மாற்றிய. கதை, கம்பன்‌ இயக்கமாக, இலக்கிய 
வர்‌, கம்பன்‌ அடிப்பொடியே ஆவார்‌. 


கவிஞர்‌ 
இரு. கணேச ஓ 
பாடல்கள்‌ கொண்ட ்‌ 


மந்தகவிஞராகவும்‌ விளங்கினார்‌. முப்பது 
சிறுநூலை இயற்றி 


"தமிழ்த்‌ தொண்டர்‌ தொகை'” என்னும்‌ 
ஈரி. அதிலிருந்து இரு பாடல்கள்‌: 


Me 


213 


* வழுத்துமென்தாய்‌ உயர்நாச்சி யம்மையார்க்கு மடியேன்‌ 
மதித்தந்தை திருசாமி நாதற்கு மடியேன்‌ 
எழுத்தறிவு ஈல்கரங்க வாத்தியார்க்கு மடியேன்‌ 
இலக்கியஞ்சொல்‌ சிதம்பரப்பேர்‌ ஏந்தலுக்கு மடியேன்‌ 
பழுத்ததமிழ்‌ நிறைசேதுப்‌ பிள்ளைக்கு மடியேன்‌ 
பலவழியில்‌ ஊக்குவித்த ராஜாஜிக்‌ கடியேன்‌ 
முழுத்தகுதிக்‌ குருதேவர்‌? தெ. பொ. மீக்‌ கடியேன்‌ 
மும்மைவளர்‌ செந்தமிழ்த்தாய்‌ முளரித்தாள்‌ சரணே?” 


“தொன்றுதொட்டு தமிழ்மரபைக்‌ காப்பார்கட்‌ கடியேன்‌ 
துயர்‌ அகலத்‌ தமிழமுதம்‌ ஊட்டுவார்கட்‌ கடியேன்‌ 
என்றுமுள தென்தமிழ்த்தாய்க்‌ கெழில்முடியைச்‌ சூட்டும்‌ 

எந்தைபிரான்‌ கம்பன்தன்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 
நின்‌ றுவளர்‌ கம்பன்‌ அற நிலைகாப்பார்க்‌ கடியேன்‌ 

நெடியதமிழ்த்‌ தாய்கோயில்‌ புரப்பார்கட்‌ கடியேன்‌ 
முன்றுளிர் க்கும்‌ இடுக்கணவை முரிப்பார்கட்‌ கடியேன்‌ 

மும்மைவளர்‌ செந்தமிழ்த்தாய்‌ முளரித்தாள்‌ சரணே.” 


கம்பனுக்குக்‌ கணேசனார்‌ மலர்‌ வழிபாட்டுப்‌ போற்றிப்‌ 
பதிகம்‌? படைத்திருக்கறொர்‌. இது கம்பன்‌ காவியத்தைச்‌ சாறு 
பிழிற்து நிரப்பிய பொற்கண்ணம்‌ ஆகும்‌. 


பிள்ளையார்பட்டியில்‌ கோயில்‌ கொண்டிருக்கும்‌ கற்பக 
விநாயகர்பரல்‌ கனிவான பாடல்களையும்‌ திரு. கணேசன்‌ 
இயற்றியிருக்கிறார்‌. 


நூலாசிரியர்‌-பதிப்பாசிரியர்‌ 


்‌ “நூற்பவம்க்கு?, *பிள்ளையார்பட்டிக்கோவில்‌ வரலாறு?” 
இராஜராஜன்‌ * என்னும்‌ நூல்களை இயற்றியிருக்கறொரி. 


மாணிக்கவாசகப்‌ பெருமரன்‌ அருளியுள்ள . சிவ 
புரரணதிதைக்‌ குறிப்புரையுடன்‌ வெளியிட்டுள்ளார்‌. ஏராள 
மான தனிப்‌ பாடல்களையும்‌ இவர்‌ தொகுத்துள்ளார்‌. 
கரநீதியடிகளின்‌ பிரார்த்தனையில்‌ இடம்‌ பெறும்‌ வேத உப 
நிடதப்‌ பாடல்களை தமிழ்ப்‌ பாடல்களாக ஆக்கியுள்ளார்‌. 
செட்டிநாட்டுப்‌ பழமெரழிகளைதி தொகுதிதிருக்கிறார்‌, 


214 


கலைக்களஞ்சியத்தில்‌ ஓஓ கட்டுரைகளை எழுதியிருக்‌ 
கிறார்‌. 


கலைச்‌ சொல்லாக்க முயற்சிகளிலும்‌ இவர்‌ தனிக்கவனம்‌ 
செலுதீதி வந்தார்‌. 


அருந்‌ தொண்டு செய்து, தக்கவர்களைக்‌ 
கொண்டு தமிழ்‌ இலக்கியங்களைச்‌ செம்மையாகப்‌ பதிப்பிக்கும்‌ 
தமிழ்ப்‌ புரவலர்‌ மர்‌ 


சிறந்த மேடைப்‌ பேச்ச 
ஒலிபெருக்கியின்றிப்‌ பேசக்‌ 
பெற்றிருந்தார்‌. அரசியல்‌ இ 
நிகழ்த்தியுள்ளார்‌. காந்தியைப்‌ பற்றிய திரைப்‌ 
படத்திற்கு விளக்கஉரை எழுதித்‌ தாமே குரல்‌ கொடுதிதார்‌. 


ரள ராகவும்‌ இவர்‌ விளங்கினார்‌. 
கூடிய 


உலகத்‌ தமிழ்‌ மாநாடு-சென்னை 

1968-இல்‌ முதலமைச்சர்‌ அண்ணா அவர்களின்‌ வேண்டு 

கோளின்படி, கலைக்காட்‌ சிக்குழு வின்‌ தலைமைப்‌ பொறுப்பை 
திரு. கணேசன்‌ ஏற்றார்‌. 


பல்லேரரும்‌ பாராட்டத்‌ தமிழர்‌ நாகரிசப்‌ பண்பாடு, 
கலை, இலக்கியம்‌, சமயம்‌, பண்டைக்கால அணிகலன்‌, இசைக்‌ 
கருவிகள்‌, ஆபரணங்கள்‌, கோயில்‌ வாகனங்கள்‌, தேர்‌, விலை 
மதிக்க இயலாத அரிய நகைகள்‌, தங்கம்‌ மற்றும்‌ வெள்ளியில்‌ 
செய்யப்பெற்ற கலைச்‌ சிறப்பு மிக்க ஊர்‌ திகள்‌ ஆகியவற்றை 
அல்லும்‌ பகலுமாக அலைந்து பல இடங்களிலிருந்தும்‌ தக்க 
பாதுகாப்போடு கொண்டுவந்து சென்னையில்சேர்த்துக்காட்‌ஓப்‌ 
பொருளாக வைத்தார்‌. 


அம்மட்டோ? இரவல்‌ வாங்கிவந்த யொருள்களைப்‌ பாது 
கரப்போடு திரும்பக்‌ 


1 கொண்டுபோய்‌ உரிய இடங்களில்‌ 
சேர்திது நற்‌ பெயர்‌ எடுத்தார்‌, 


அந்த மாநாட்டுக்காக, திரு கணேசன்‌ செய்த மற்றொரு 
பணி-கையேடு வெளியிடுழ்‌ 


பொறுப்பு, 


215 


தமிழ்‌ இலக்கியம்‌, தமிழர்‌ வரலாறு, கலைகள்‌, நாகரிகம்‌; 
பண்பாடு ஆகியவை பற்றிய சான்றுகள்‌ அனைத்தையும்‌ 
திரட்டி, நிரல்பட அமைத்து, தேவையான விளக்கப்‌ படஙி 
களையும்‌ தொகுத்து அந்தக்‌ கையேட்டை உருவாக்கினார்‌. 


மலர்‌ அளவில்‌ 316. பக்கங்கள்‌ கொண்டது அந்தக்‌ 
கையேடு. அறிஞர்‌ பலரின்‌ கட்டுரைகள்‌ அதில்‌ இடம்‌ பெற்றன. 
எனினும்‌, திரு. கணேச3ன பல துறைகள்‌ பற்றிய கட்டுரை 
களைப்‌ பெயர்‌ போட்டும்‌ போடாமலும்‌ எழுதிக்‌ குவிதிதார்‌. 


வானொலி வாயிலாக 


வானொலி உரைகள்‌ வாயிலாகக்‌ கம்பனடிப்பொடி 
ஆற்றிய அருந்தமிழ்ப்பணி பெரிது. இவற்றை யாரேனும்‌ 
தொகுத்து வெளியிட உதவியாக இவ்விவரங்கள்‌ இங்கு தரப்‌ 
படுகின்றன. 


1 காரைக்குடி கம்பன்‌ விழா நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும்‌ 
ஒலிபரப்பச்‌ செய்தது, மாவட்டக்‌ கழக விழாக்களையும்‌ ஒலி 
பரப்பச்‌ செய்தது. 


2 அறவுரை, அறநெறி, அருள்வாக்கு நிகழ்ச்சிகளில்‌ வாழ்‌ 
வியல்‌ நெறிகளை எடுத்துரைதீதது. 


3 1978 ஆகஸ்டில்‌ 'சுல்லும்‌ சொல்லாதோ கவி? என்னும்‌ 
கல்வெட்டாய்வு நிகழ்ச்சியினை திருச்சிராப்பள்ளி வானொலி 
நிலையதீதிலிருற்து அமைத்து வழங்கியது. 


இதில்‌ கல்வெட்டாய்வாளர்கள்‌ செ. இராசு, குடற்தை 
N. சேதுரரமன்‌ போன்றேரரை ஈடுபடுதீதி நிகழ்ச்சியைச்‌ 
சிறப்பித்தது, தாமே அந்நிகழ்ச்சியை இணைத்து அளிதிதது. 


4. 1979-1976 ஓராண்டுக்கால அளவில்‌ வானொலியி 
வாயிலாக கம்பன்‌ இசையமுதம்‌ பருக தமிழ்‌ அன்பர்களுக்குப்‌ 
பணியாற்றியது. கம்பனின்‌ விருத்தப்பாக்களை இசைமுறைப்‌ 
படி. எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு என அமைத்து, குறிப்புக்கள்‌ 
தந்து, விளக்கவுரை வழங்கி திருச்சிராப்பள்ளி வானொலி 
நிலையத்தினின்றும்‌ ஒலிபரப்ப ஏற்பாடு செய்தது, 


5... திருசிசிராப்பள்ளி வானொலி நிலையத்திற்குப்‌ பஇவுக்கு 
வரும்‌ மேசதெல்லசம்‌ நிலையத்தின்‌ தமிழ்‌ அன்யர்களிடையே 


216 


உரையாற்றியது. தமிழ்‌ வட்டெழுத்து, கல்வெட்டுக்கள்‌, 
சாசனங்கள்‌ கம்பன்‌ இணையபொருள்‌ பற்றி உரையாற்றியது. 
6 வானொலி கவியரங்கக்‌ தலைமை 


7 கருத்தரங்க நிகழ்ச்சிகள்‌; சிறப்பாகக்‌ குறிப்பிடக்‌ 
கூடியது, சமயகுரவர்கள்‌ பற்றியவை 


8 இலக்கியச்‌ சேரலை-எனும்‌ நிகழ்ச்சித்‌ தொடரில்‌ 


“கம்பராமரயணம்‌” பற்றி நான்கு உரைகள்‌. 
9 தனி உரைகள்‌--இலக்கியப்‌ பருரை 


10 “வள்ளுவர்‌ உலகம்‌? நிகழ்ச்சியில்‌ உரை. மதுரை பாரதி 
புத்தக நிலையம்‌ வெளியீடு 1968 அல்லது 1969 


11 வள்ளுவர்‌ ஈராயிரம்‌ ஆண்டு விழாவில்‌ மதுரைமீனாட்‌ 8 
திறாக்‌ கோயிலில்‌ உரையாற்றியது. 1969 
6 
மரணப்படுக்கையில்‌ கோவைமருத்துவமனையில்‌ இருக்கும்‌ 
போதும்‌ இவர்‌ கம்பனைப்‌ பலமுறை படித்த்தும்‌ குறிப்புகள்‌ 
எடுதிததுமாக இருந்தார்‌, கம்பராமர யண நூலின்‌ 
பக்கப்‌ பகுதிகளில்‌ (Marginal Notings) குறித்து வைதி 
திருந்தார்‌. 


தமிழ்த்‌ தாய்க்‌ கோயில்‌ 


( தமிழ்‌ அன்னைக்குச்‌ சரியான திருவுருவம்‌ ஒன்றைச்‌ 
சமைக்கவும்‌ திருக்கோயில்‌ எழுப்பவும்‌ இரு. கணேசன்‌ நீண்ட 
நெடுங்காலமாக விரும்பினார்‌, தமிழக அரசின்‌ தாராளமான 
நிதியுதவியுடன்‌ இப்பணி, கம்பன்‌ மண்டப வளரகதிதை 


யொட்டிய இடத்தில்‌ தொடங்கப்பெற்று முடிவு பெறா நிலை 
யில்‌ உள்ளது. 


சகல கலா வல்லவர்‌ 


தமிழ்நாட்டு வரலாறு, ஆகம நூல்கள்‌, சிற்பக்கலை 
கட்டடக்கலை ஆகியவற்றிலும்‌ திரு, கணேசன்‌ நுட்பமான 
புலமை படைதிதவராக பல்கலைவல்லுநராக நடமாடும்‌ 
கலைகிகளஞ்சியமாக விளங்கினார்‌, 


கு டட 


217 


மாமல்லபுரதிதில்‌ புகழுடன்‌ விளங்கும்‌ கோயிற்‌ கட்டடக்‌ 
கலைக்‌ கல்லூரி முதல்வர்‌ திரு, கணபதி ஸ்தபதியுடன்‌ 
இணைந்து இவர்‌ ஆக்கிய சிற்பக்கலை என்னும்‌ அரிய நூல்‌ 
தமீழனின்‌ சிறப்பை உலகுகிகு உணர்திதும்‌ கலைப்பெட்டக 
மாகும்‌. 


பூம்புகாரில்‌ திரு. இராசசேகரன்‌ நிறுவியுள்ள பதிதினிக்‌ 
கோட்டம்‌ அமைய வழிகாட்டிய தலைமைச்‌ இற்பி திரு. 
கணேசன்‌ தாம்‌. 


பண்பாடு, சிற்பம்‌, இலக்கியம்‌, வரலாறு, கல்வெட்டுச்‌ 
செய்திகள்‌ ஆய யாவற்றையும்‌ இணைத்துப்‌ பொருதிதிக்‌ 
காட்டும்‌ கட்டுரைகள்‌ பலவற்றை “கல்‌ சொல்லும்‌ கதை? என்ற 
தலைப்பில்‌ இவர்‌ 1956-இல்‌ (கலைமகன்‌? இதழில்‌ தொடர்ந்து 
எழுதிவந்தார்‌. 


1966-இல்‌ கோலாலம்பூரில்‌ நடைபெற்ற முதலாவது 
உகைதிதமிழ்மாநாட்டில்‌ தமிழக அரசன்‌ யேராளரர கக்‌ கலந்து 
கொண்டார்‌. சிற்பக்கலை குறித்து இவர்‌ நிகழ்திதிய ஆய்வுரை 
செவிமடுத்த அனைத்து நாட்டறிஞரையும்‌ ஈர்தீதது. 


எப்பொருளிலிலும்‌ பொதிந்து கிடக்கின்ற உண்மை 
நிலையினை ஆய்ந்தறியும்‌ வேட்கை இவருக்கு இருநீதது. இந்த 
வேட்கையால்‌ கல்வெட்டுத்துறையிலும்‌ தமிழ்‌ வரி வடிவதிதின்‌ 
வரலாற்றிலும்‌ தணியாத ஆர்வம்‌ கொண்டு இலங்கினார்‌. 
வரலாற்று அடிப்படையில்‌, இலக்கியச்‌ செய்திகளை ஆய்ந்து 


தெளிந்தார்‌. தொல்பொருல்‌ ஆய்வு, இநதிய அரசின்‌ தனி | 


யுரிமைத்‌ துறையாக இருந்ததை,மாநிலங்களின்‌ அளவில்‌ முதன்‌ 
முதலாகத்‌ தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை, தமிழ்நாட்டில்‌ 
தமிழக அரன்‌ துறையாக அமையச்‌ செய்தவர்‌ கம்பன்‌ அடிப்‌ 
யெரடி, 


தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ கோயிலில்‌ இராஜராஜன்‌ 
நினைவாகச்‌ சதயவிழாக்‌ கொண்டாடும்‌ திட்டதிதை வகுத்துக்‌ 
கொடுத்தார்‌. தமிழக அரசு அந்த யோசனையை ஏற்று, அரசு 
விழாவாகக்‌ கொண்டாட ஒரு குழு நியமித்து, குழுவின்‌ செய 
லாளரரக இவரை ஆக்கிற்று.௪சதய விழா மலரும்‌ உருவாயிற்று. 


1958-இல்‌ இளையாற்றக்குடியில்‌ காஞ்ச காமகோடி 
பீட்தீதார்‌ நடத்திய 'விதிவ சதஸ்‌? என்னும்‌ ஆகமகிசலை 


ட க்ஸ்‌ 


218 


விழாவை தமிழ்நாட்டுக்கு உரிய நாட்டுப்புறக்‌ கலைவிழாவாக 
மிகச்‌ சிறப்பாக நடத்திக்‌ கொடுத்தார்‌. காஞ்சிப்‌ பெரியவர்கள்‌ 
“தொண்டர்‌ குல சேகரன்‌' என்ற பட்டம்‌ நல்கி இவரைச்‌ 
சிறப்பித்தார்கள்‌. 


பாராட்டுக்கள்‌ 


நெல்லை மாவட்டக்‌ கம்பன்‌ கழகத்தார்‌ 1978-இல்‌ 
இவருக்கு *கம்பராமாயணக்‌ காவலன்‌' என்ற பட்டம்‌ சூட்டினர்‌. 


1981-இல்‌ மதுரையில்‌ சிருடனும்‌ சிறப்புடனும்‌ நடை 
பெற்ற ஐந்தாவது உலகத்தமிழ்‌ மாநாட்டின்‌ நிறைவுநாள்‌ 
விழாவில்‌ தமிழக அரசு பாராட்டிய மூதறிஞர்‌ பதின்மருள்‌ 
இவர்‌ ஒருவர்‌. இந்தியத்‌ தலைமை அமைச்சர்‌ திருமதி இந்திரா 
காந்தி கம்பனடிப்பொடிக்குத்‌ தமிழக அரசின்‌ சார்பாகப்‌ 
பாரரட்டிதழும்‌ தஞ்சாவூர்‌ த்‌ தாம்பாளமும்‌ வழங்கினார்‌. 


நனவாகாத கனவுகள்‌ 


கம்பன்‌ அடிப்பொடி 1979-இல்‌ பின்வரும்‌ அறிவிப்பைச்‌ 
லை இதழ்களில்‌ வெளியிட்டரர்‌. 


“கம்பன்‌ தமிழாய்வு நிறுவனம்‌, கம்பன்‌ மணி மண்டபத்‌ 
தில்‌ விரைவில்‌ தொடங்கப்‌ பெற இருகீதிறது. தமிழ்ப்‌ பண்பாடு 
கட்டடக்கலை, தமிழ்க்கணக்கு, வரலாறு, வானியல்‌, சேரதிட 
இயல்‌, தொல்பொருள்‌ இயல்‌ போன்ற பல துறைகளில்‌ உயர்‌ 
மட்ட ஆய்வுகள்‌ இம்மல்‌ றதிதின்‌ சார்பில்‌ நடைபெறும்‌, தமிழ்‌, 
சமஸ்கிருதம்‌, வரலாறு ஆதிய பாடங்களில்‌ எம்‌. ஏ. பட்டம்‌ 
பெறிற 24 பேர்‌ இதில்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பெறுவர்‌. மூன்று 
ஆண்டுகள்‌ ஆய்வுப்பணியில்‌ அவர்கள்‌ ஈடுபடும்போது உண்டியும்‌ 
உறையுளும்‌ காகின்றிப்‌ பெறுவர்‌, ?? 


1974-இல்‌ “தீபம்‌? இதமுக்கு இவர்‌ கொடுதித பேட்டியில்‌ 


இவ்விவரகிகளைத்‌ தெரிவிதிதிருக்கிறார்‌. பேட்டியின்‌ சில பகுதி 
கள்‌ வறாமாறு;: 


காரைக்குடி கம்பன்‌ கழகம்‌ எவ்வளவு ஆண்டுகளாகச்‌ 
சிறப்பான பணி ஆற்றிவருகிறது? எதிர்காலத்‌ திட்டங்களைக்‌ 
கூறுவீர்களா? 


காரைக்குடியில்‌ கம்பன்‌ கழகம்‌ 1938 ஆம்‌ ஆண்டு 
தொடங்கப்பெற்றது. முப்பத்து மூன்று ஆண்டுகளாக கவிச்‌ 


219 
சக்கரவர்த்தி கம்பன்‌ சிறப்பையும்‌ இராமாயணத்தின்‌ 
ஏற்றதிதையும்‌, தமிழ்‌ உலகிற்கு எடுத்துரைக்கும்‌ பணியில்‌ 
கம்பன்‌ கழகம்‌ முழுமையாக ஈடுபட்டிருக்கிறது. தமிழகத்தில்‌ 
உள்ள பெரும்பேராசிரியர்கள்‌ பலரும்‌ ஆண்டுதோறும்‌ கம்பன்‌ 
விழாவில்‌ பங்குபெற்றுக்‌ கம்பனுடைய பெருமைகளையும்‌, 
அவனுடைய காவியநீதிகளையும்‌ எடுத்துரைத்து,நெறிதிறம்பா 
நேரிய வாழ்க்கைமுறைகளின்‌ சிறப்பினை மக்களுக்கு உணர்த்து 
கின்றார்கள்‌. ஆண்டுதோறும்‌ விழரவெடுத்து கம்பன்‌ புகழை 
யும்‌, கன்னித்தமிழையும்‌ வாழ்த்துவதோடு மட்டுமே கம்பன்‌ 
கழகம்‌ தன்பணியில்‌ நிறைவுகாண விரும்பவில்லை. கம்பன்‌ 
கழகத்தின்‌ சார்பில்‌ புதிதாகக்‌ கட்டப்பட்டுவருகன்ற கம்பன்‌ 
மணிமண்டபத்தில்‌ கம்பன்‌ பெயரால்‌ கல்லூரி தொடங்கப்பட 
இருக்கிறது, மறைந்துவருகின்ற தமிழ்க்கலாச்சாரங்களையும்‌ 
பண்பாட்டுச்‌ சிறப்புக்களையும்‌, உலகிற்கு எடுத்துரைக்கும்‌ 
பணியில்‌ “கம்பன்‌ கழகம்‌” ஈடுபடும்‌. 


உலகின்‌ தலைசிறந்த தத்துவங்கள்‌ எனப்‌ போற்றப்‌ 
படுபவை கீழைநாட்டுத்‌ தத்துவங்கள்‌. சமைநாட்டுத்தத்துவங்‌ 
களை ஆராய்ந்த பிரெஞ்சுப்‌ பேராசிரியர்‌ ஒருவர்‌ அத்தத்துவடு 
_ களின்‌ மூலமனைத்தும்‌ இந்தியாவைச்‌ சரர்ந்தது என்று குறிப்‌ 
பிட்டு எழுதினார்‌. அதை “இந்தியதிதுவம்‌' (/NDOLOGY) என 
அழைத்தார்‌. பிரெஞ்சுப்‌ பேராசிரியர்‌. குறிப்பிட்டுள்ள 
*இந்தியதீது” வத்தை ஆராய்ந்து பார்த்ததில்‌ நூற்றுக்குதி 
தொண்ணூறு விழுக்காடு தமிழ்தி தத்துவங்களாக இருக்‌ 
கின்றன. தமிழ்த்தத்துவகிகளை வெளிநாட்டினர்‌ உணரத்‌ 
தவறி, அதை “இற்தியதீதுவம்‌? என்றழைக்‌ 
ஆகவே கம்பன்‌ கழகம்‌ தொடங்க இருக்கும்‌ “கம்பன்‌ 
கல்லூரியில்‌ தமிழ்த்தத்துவங்கள்‌” (TAMILOLOGY) என்ற 
பிரிவு தொடங்கப்பட இருக்கிறது. அக்கல்லுரியில்‌ தமிழ்‌, 
சமஸ்கிருதம்‌, ஆங்கிலம்‌ ஆகிய மும்மொழி இலக்கியங்களும்‌, 
இந்தியக்கலையும்‌ கட்டிடகீகலையும்‌, இந்தியதி தத்துவமுறை 
கள்‌, புதையொருளசரரய்ச்‌8ி, கல்வெட்டாராய்‌*9, நாணயங் 
களைப்‌ பற்றிய ஆராய்ச்சி, இற்பக்கலை விக்ரெகற்களைப்‌ 
பற்றிய அடிப்படையை விவரிக்கும்‌ கலை, பழங்காலச்‌ சன்னங்‌ 
களைப்‌ பாதுகாக்கும்‌ முறை, பழங்காலக்‌ கணிதமுறை, கேரன்‌ 
நிலைகளை ஆரா யந்து கையாளும்‌ முறை, சமூச நாகரிக 
வரலாறு, இசை, நடனம்‌,வண்ணக் கலை, மெரழிகளின்‌ வரலாறு 
மதங்கள்‌, நிர்வாக மறைகள்‌ ஆகியவைகளும்‌ பாடப்பிரிவு 
களாக அமைய இருக்கின்றன, 


கின்றனர்‌. 


220 


“கம்பன்‌ மணிமண்டபம்‌? இன்னும்‌ ஓராண்டிற்குள்‌ முற்று 
பெறும்‌ என எண்ணுகிறேன்‌. 

கம்பன்‌ விழாத்‌ தொடர்பாக தங்களுக்கு ஏற்பட்ட சுவை 
பான அநுபவங்களை “தீபம்‌” வாசகர்களுக்கு கூறலாமா? 

ஈம்பன்‌ கழகம்‌ தொடங்கப்பெற்று 33 ஆண்டுகளா 
இன்றன. கம்பனது பெருமையையும்‌, இராமாயணத்தின்‌ 
2 பார்வையும்‌ உலகிற்கு எடுத்துக்‌ கூறுவதையே கடமையாகக்‌ 
பசாண்டுள்ளது. இக்கழகம்‌ 33 ஆண்டுகளில்‌ . கம்பனை 
எதிர்த்தவர்கள்‌, கம்பன்‌ காவியத்தை எறித்தவர்கள்‌, ம 
வ வருகி கர்த்தவர்கள்‌ போன்ற பலரையும்‌ 
சற்தித்திருக்கிறது இன்று 


தை மட்டுமே எஸ்‌ ICE! 
யுடன்‌ அவல்‌ புகழ்போற்றி நின்றதன்‌ 
எதிர்த்தவர்கள்‌ ப்பா ஒனதரிகள்‌, 
துதிகிகிறார்கள்‌. இது ட கும்‌ 
டைத்துள்ள மகத்தான வெற்றியாகும்‌ 
நாட்டு மக்கள்‌ தெய்வீக விமாவரக 
மதிக்கின்றனர்‌. பல்வேறு சூழ்நிலைகளின்‌ பாதிப்புக்களிறாந்த 
வேளையிலும்‌ செட்டி நாட்டு மக்கள்‌ எப்போதும்போல்‌ கம்பன்‌ 
விழா சிறப்போடு நடைபெறத்‌ துணை நிற்கின்றனர்‌: 


பாறுமை 
பம, இன்று கம்பனை 
எரித்தவர்கள்‌ ஏற்றித்‌ 
அவன்‌ காவியத்‌ இற்கும்‌ ஓ 
கம்பன்‌ விழாவைச்‌ செட்‌ 


“கம்பன்‌ விழாவில்‌ தங்களுக்கு உறு துணையாக விளங்கு 
பவர்களைக்‌ குறிப்பிடலாமா? ட 
“கம்பன்‌ கழகம்‌? தொடங்கப்‌ பெற்ற காலத்தில்‌ திரு 
ஒருகப்பா அவர்கள்‌ உற்ற துணையாகத்‌ திகழ்ந்தார்‌. 
இரண்டு ஆண்டுகளுக்குப்‌ பிஸ்னர்‌ இரு. எம்‌. என்‌. எஸ்‌. டி, 
சிதம்பரம்‌ அவர்களும்‌, அதன்‌ பின்னர்‌ இருவாளர்கன்‌ இராம 
சிதம்பரம்‌, எம்‌, முத்துராமன்‌. ஏ. எல்‌. அழகப்பன்‌, எண்‌ 
மெய்யப்பன்‌ ஆகிய நண்பர்களும்‌ துணைநின்று செயலாற்று 
கின்றனர்‌. 


“கம்பன்‌ விழா? 
குப்‌ பட்டி மண்டப நி 
மக்களை அதிகம்‌ 
கின்றனவா? 


தற்காலதிதில்‌ பட்டி 
பழக்கத்தை ஏற்படுத்திய 


வைப்பற்றிச்‌ சொன்னாலே பொதுமக்களுக் 
ளவு வருகின்றதே; பட்டி மண்டபங்கள்‌ 
கவர்கின்றனவா? கவியரங்கங்கள்‌ கவர்‌ 


அண்டபங்களில்‌ வாதிடும்‌ 
பெருமை கம்பன்‌ கழகத்திற்கு 


221 


உண்டு. பட்டிமண்டபங்களும்‌ கவியரங்கங்களும்‌ மக்களைகி 
கவர்ந்துள்ளன என்றாலும்‌, பட்டி மண்டப வாதங்களே 
மக்களைப்‌ பெரிதும்‌ கவர்ந்துள்ளன. கவியரங்கங்களில்‌ 
பொருளும்‌ சுவையும்‌ நிறைந்த கவிதைகள்‌ இடம்‌ பெற்றவரை 
மக்கள்‌ விரும்பி நின்றனர்‌. தற்பொழுது கவியரங்கங்களில்‌ 
சுவையும்‌ பொருளும்‌ நிறைந்த கவிதைகள்‌ அருகி வருகின்றன. 
கவிபாடும்‌ திறன்‌ மிக்கவர்களை இலக்கிய அமைப்புக்கள்‌ முறை 
யாகப்‌ பயன்படுத்திக்‌ கவியரங்கங்கள்‌ சிறக்க இனி வழி செய்ய 
வேண்டும்‌. 


முடிவுரை : 


கம்பன்‌ பாடல்களைப்‌ பிறர்‌ பாட அல்லது கேட்டுக்‌ 
கொண்டோ இருக்க அவர்‌ விரும்பினார்‌. பிறர்‌ படிக்கத்‌ 
தாம்‌ அவற்றைக்‌ கேட்ட நிலையிலேயே அவர்‌ உயிர்பிரிந்தது 
சாலப்‌ பொருத்தமே ஆகும்‌. கம்பன்‌ வாழ்க! கன்னிதி 
தமிழ்‌ வாழ்க! கம்பன்‌ அடிப்பொடி வாழ்க! 


19 மிதிலைப்பட்டிக்‌ கவிராயர்கள்‌" 


பரம்பரைப்‌ புலமை 


செட்டி நாட்டில்‌ தமிழ்‌ வளர்த்த பெருமை ஏனையோர்‌ 
ரினும்‌ பன்மடங்கு மிகுதியாக மிதிலைப்‌ பட்டிக்‌ கவிராயர்‌ 
குடும்பதீதினராக்கு உண்டு, இவர்கள்‌ பரம்பரையாகத்‌ தமிழ்ப்‌ 
புலமை வாய்நீதவர்கள்‌. 


பதத 


முன்னோர்‌ வரலாறு 


இவர்சளுடைய முன்னோர்கள்‌ மல்லை என்னும்‌ ஊரில்‌ 
வாழ்நீதனர்‌. இந்த மல்லை எது என்பது பற்றி வேறு பட்ட 
கருத்துக்கள்‌ வெளியிடப்‌ பெற்றிருக்கின்றன. சிதம்பரதிதிற்கு 
மேற்சே 13மைல்‌ தொலைவிலுள்ள சொல்லி மல்லை என்று 
இப்பொழுது வழங்கப்‌ பெறம்‌ ஊரே இந்த மல்லை என்று 
உறுதியாகக்‌ கூறலாம்‌. **தில்லைக்குச்‌ சேர்‌ தில்லை நாயகன்‌ 
தந்த சிற்றம்பலவன்‌ மல்லைக்‌ கவிச்‌ இங்கம்‌”? என்று ஆதி 
சிற்றம்பலப்‌ பண்டாரதிதைப்‌ பழந்தமிழ்ப்‌ புலவர்‌ ஒருவா்‌ 
குறிப்பிடுவதாலும்‌, கொல்லிமல்லையில்‌ இப்போது வாழும்‌ 
தேசிக மரபினரின்‌ வாம்‌ மொழியாலும்‌ இது உறுதிப்படுகிறது. 
மேலும்‌, இப்‌ பாடலால்‌, சிற்றம்பலப்‌ பண்டாரத்தின்‌ 
தந்தையின்‌ பெயரி தில்லை நாயகப்‌ பண்டாரம்‌ என்பதும்‌ 
தெரிகிறது. 


இவர்கள்‌ பண்டாரம்‌ என்னும்‌ வகுப்பினரென்றும்‌ 3 
மிதிலைப்‌ பட்டிக்கு வறிது பின்னரே ''கவிராயர்‌'* என்று 


* இக்கட்டுரையில்‌ கூறப்பெற்ற செய்திகளைத்‌ தெரிவித்‌ தும்‌ 
சரிபார்த்தும்‌ உதவியவர்கள்‌ - அழகிய சிற்றம்பலக்‌ கவிராயரின்‌ 
அழகிய சிற்றம்பலக்‌ கவிராயரின்‌ 
விராயர்‌, சாமிநாதக்‌ கவிராயர்‌, 
மீ. இராமநாதக்‌ கவிராயர்‌, புலவர்‌ சின்னைய சாத்திரிகள்‌ 
நெற்குப்பை திருவாளர்‌ இராம. விசுவநாதன்‌ ஆகியோர்‌. இச்‌ 
செய்திகளைச்‌ சேகரிப்பதற்காக இவர்களில்‌ சிலர்‌ மதுரை, 
புதுக்கோட்டை மிதிலைப்‌ பட்டி, கொல்லிமல்லை ஆகிய 
இடங்களுக்கு இந்நூலாசிரியருக்காக 4954 இல்‌ சென்றனர்‌, 


EE ககா டவுன்‌ மி பட டயட _— 


223 


கூறப்பட்டனரென்றும்‌ பட்டயங்களால்‌ தெரிய வறாகின்றன? 
கவிராயர்‌ குடும்பதிதினர்‌ தில்லை நடராசரிடம்‌ மிகுந்த 
ஈடுபாடுடைய வர்களாக இருந்தனர்‌. இது  **மல்லைச்‌ 
சிற்றம்‌ பலம்‌ தில்லைக்‌ கடியான்‌?' என்னும்‌ பழைய பாடற்‌ 
பகுதியால்‌ புலனாகும்‌. 


செட்டிநாட்டுத்‌ தொடர்பு 


இந்தை நகர்‌ என்னும்‌ சிறு கூடற்பட்டியில்‌ சிற்றரசராக 
விளங்கிய வேங்களப்ப நாயக்கரின்‌ அமைச்சரும்‌ சேனைதி 
தலைவருமான தீதிதாரப்ப முதலியார்‌. தில்லை நடராசரின்‌ 
உச்‌சிக்காலத்‌ கட்டளையை நடத்தி வைக்கும்‌ பொறுப்பைச்‌ 
சிற்றம்பலப்‌ பண்டாரதிதாரிடம்‌ ஒப்படைத்து, அதற்கென 
மிலைமை அடுதித . சிறுவாலவயல்‌ என்ற கிராமத்தையும்‌ 
கொடுத்ததாக மிஇலைச்‌ சிவன்‌ கோவில்‌ அம்மன்‌ சந்நிதி 
வெளிவாயிலிலுள்ள கல்வெட்டுக்களால்‌ தெரிகிறது. 


கவிராயர்‌ குடும்பத்தினர்‌ 16-ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
இடைப்‌ பகுதியில்‌ மிதிலையில்‌ குடி.புகுந் தனர்‌. இக்காலந்‌ 
தொட்டு, செட்டிநாட்டுத்‌ தொடர்பு இவர்களுக்குஏற்பட்டது. 


ஆதி சிற்றம்பலம்‌ 


கவிராயர்‌ குடும்பத்தின்‌, தலைவராகவிளங்கியவர்‌ சிற்றம்‌ 
பலம்‌ என்னும்‌ புலவர்‌. இவருக்குப்‌ பின்னர்‌ இவர்‌ பரம்பரை 
யினர்‌ ஓலருக்குச்‌ சிற்றம்பலம்‌ என்னும்‌ பெயர்‌ வழஙிகி வந்திறாப்‌ 
பதால்‌, குடும்ப முதல்வராகிய இவரைக்‌ குறிப்பிடும்‌ போது 
"ஆதி ஒற்றம்பலம்‌'? எனக்‌ கவிராயர்‌ குடும்பதிதாரும்‌ ஏனை 
யோரும்‌ குறித்து வந்தனர்‌, 


ஆதி இற்றம்பலம்‌ குறவஞ்சி முதலிய பல பாடல்களை 
இயற்றியுள்ளார்‌. கருதிதுச்‌ செறிவு, கவிதை நயம்‌, பொருட்‌ 
சுவை முதலிய யாவும்‌ இவர்‌ பாடல்களில்‌ மலிந்துள்ளன. 
இவற்றின்‌ இறப்பை உணர்ற்த வேங்களப்ப நாயக்கர்‌ இவரைக்‌ 
சாண விரும்பினார்‌. சிற்றம்பலர்‌, அவர்‌ பேரில்‌ குறவஞ்சிப்‌ 
பிரபந்தமொன்று பாடிச்‌ சென்று, சாலிவாகன சகாப்தம்‌ 1571 
(க. பி 1648) சர்வதாரி ஆண்டு, வைகாசித்‌ திங்கள்‌. ஆறாம்‌ 
நாளில்‌ மிதிலைப்‌ பட்டிக்‌ கிராமம்‌ முழுவதையும்‌ தான 
சாசனமாகப்‌ பெற்றார்‌. இதனை, 


224 


““மழைக்கன்ன தாரைக்‌ கடாயானை சிந்தையின்‌ மன்னன்‌ 
கைம்மா 
அழைக்கு முன்‌ னே வந்த வேங்கள பூபன்‌ சிற்றம்பலம்‌ பால்‌ 
உழைக்கன்ன லாறு பெருக மிதிலை நல்‌ லூரிற்‌ செல்வம்‌ 
தழைக்க வெந்‌ நாளும்‌ மிதிலா புரியெனத்‌ தந்தனனே?” 
என்ற பாடல்‌ கவிராயர்‌ வீட்டின்‌ முன்னுள்ள கல்லில்‌ 
பொறிக்கப்‌ பட்டிருப்பதிலிருந்து அறியலாம்‌. இதனைக்‌ கூறும்‌ 
செப்புப்‌ பட்டயங்களும்‌ உள, அந்நாளிலிருந்து மிதிலைப்‌ 
பட்டிக்‌ கரரமம்‌ சிற்றம்பலப்‌ பண்டாரத்தார்க்குச சொந்த 
ஊராக விட்டது. இவ்‌ வூரிலேயே இவரும்‌ இவர்‌ குடும்பத்‌ 
தாரும்‌ வாழ்ந்து வரலாயினர்‌. 


“முத்தமிழ்‌ மன்னர்‌ முறைசெய்‌ துயர்ந்த 

இத்தரை போற்றும்‌ இன்தமிழ்‌ நாட்டுள்‌ 

சீர்‌ பெறு கலைமகள்‌ செந்தமிழ்‌ வளர்க்கப்‌ 

பேர்‌ பெறு கவிஞரைப்‌ பேணிய பேரூர்‌ 

உற்றநற்‌ றமிழுக்கு உரையாணி என்னும்‌ 

சிற்றம்‌ பலவன்‌ தேடிய மிதிலை? 
என்னும்‌ பாடலில்‌, மிதிலைப்‌ பட்டிக்‌ ராமம்‌ ஆதிரிற்றம்பலப்‌ 
பண்டாரம்‌ சம்பாதித்தது என்றுஅமழதிய சிறிறம்பலக்‌ கவிராயர்‌ 
அவரிகள்‌ பேரர்‌ இராமநாதன்‌ கூறுகிறாரி. 


ஆதி சிற்றட்பலவர்‌ பாடிய நூல்கள்‌ அளவில, இவர்‌ தம்‌ 
காலதிதுச்‌ சிற்றரசர்‌ பலராலும்‌ பெரிதும்‌ ஆதரிக்கப்‌ பெற்றுப்‌ 
பல திரரமடிகளும்‌ வரிசைகளும்‌ பெற்றிருகிகின்றார்‌. அரசர்‌ 
களிடம்‌ ஊரனை முதலிய பலபரிசுகளையும்‌ இவர்பெற்ற செய்தி 
பழம்‌ பாடல்களாலும்‌ இவர்‌ வீட்டு வாயிலிற்‌ காணப்படும்‌ 
யானைசட்டும்‌ கற்களாலும்‌ தெரியவருகிறது. தமக்கு இடைத்த 
பரிசல்களைப்‌ பிற புலவர்களுக்கும்‌ கொடுத்து, அவர்‌ 


களாலும்‌ பாராட்டப்‌ பெற்ற ௦ ்‌ ்‌ 
உண்டு. இதனை, மற பெருமை இக்குடும்ப தீதினருக்கு 


“அடுத்துக்‌ கவி சொல்லி வந்தோர்க்குச்‌ செம்பொன்னை 
1ம்‌ அள்ளி அள்ளி 
கொடுத்துப்‌ 15ழணி மல்லைச்‌ சிற்றம்பலக்கொற்ற வன்றான்‌ 
தொடுத்துக்‌ கவி சொல இந்தா இந்‌ தாவென்று 
பன்‌ சொற்களைத்தாம்‌ 
எடுத்துக்கை ீட்டுவள்‌ வெண்டா மரையில்‌ இருப்பவளே”? 
என்ற பாடல்‌ உணர்த்தும்‌, 


வி்‌ 


த்ரி 


225 


தகிகளுக்குப்‌ பல்வேறுவகையான ஊழியங்கள்‌ செய்வ 
தற்கும்‌ பல்லக்கு தூக்குவதற்கும்‌ ஆட்கள்‌ நியமித்து, அவர்கட்கு. 
மானியங்கள்‌ விட்டுக்‌ கொடுத்து கவிராயர்கள்‌ சிற்றரசர்கள்‌ 
போல வாழ்ந்து வந்தனர்‌. 


ஆதி சிற்றம்பலவர்‌ ரகுநாத சேதுபதி பேரில்‌. பாடிய 
தளசங்கமாலையையும்‌, ஆதி சிற்றம்பலவரைக்குறிதீதுஏனைய 
புலவர்கள்‌ பஈடிய தனிப்பாடல்களையும்‌ தொகுத்து புலவர்‌ 
மு. சின்னையா சாத்திரியார்‌ அவர்கள்‌ நூலாக்கியிருக்‌ 
கிறார்கள்‌. ஆதி சிற்றம்பலவர்‌, ரகுநாத சேதுபதியிடமிருந்து 


'செவ்வூர்‌ என்னும்‌ சிற்றூரைப்‌ பரிசலரகப்‌ பெற்றனர்‌ என்றும்‌ 


அதைத்‌ தம்‌ மகளுக்கு வழங்கினார்‌ என்றும்‌ கூறுவர்‌. 


குழந்தைக்‌ கவிராயர்‌ 


ஆதி சிற்றம்பலவருக்குப்‌ பின்‌ கவிராயர்‌ மரபில்‌ புகழ்‌ 
பெற்றிருந்தவர்‌ மிதிலைப்பட்டிக்‌ குழந்தைக்‌ கவிரரயர்‌ 
என்பவர்‌. இவர்‌ 18ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியிலும்‌ 19ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ முற்பகுதி இடைப்பகுதிகளிலும்‌ வாழ்ந்தவர்‌. 
இவரீ இயற்றிய மான்விடுதூதுஎன்னும்‌ நூலை, குறிப்புரையுடன்‌ 
டாக்டர்‌ உ.வே. சாமிநாத அய்யர்‌ அவர்கள்‌ 1936 இல்‌ பதிப்‌ 
பித்துள்ளார்கள்‌. இந்நூல்‌ மானின்‌ பெருமையைப்பல படியரக 
எடுதிதுக்கூறுகிறது. ஆசிரியருடைய நூலறிவும்புலமைத்திறமும்‌ 
இதன்‌ வாயிலாக வெளிப்படுகின்றன. 301 கண்ணிகளாகிய இந்‌ 
நூலில்‌ சொல்‌ நயம்‌, பொருள்நயம்‌ இரண்டும்‌ செறிந்துள்ளன. 


இக்கவிராயர்‌ பாடிய தனிப்‌ பாடல்கள்‌ சிலவற்றைக்‌ 
கேட்டு, சிவகங்கைக்‌ குறுநிலமன்னரின்‌ அமைச்சராக இருந்த 
தாண்டவராயப்‌ பிள்ளை இவருக்கு ஒராயிரம்‌ கலம்‌ நெல்‌ 
-வழங்கினாரென்பரி. 


மான்‌ விடுதூதில்‌ பாட்டுடைத்‌ தலைவராகிய தாண்டவ 
ராயப்‌ பிள்ளை முல்லை யென்னும்‌ ஊரினர்‌; கார்காத்த 
வேளாளர்‌; கல்வியிற்‌ சிறந்தவர்‌; இசைப்பயிற்சியுடையவர்‌: 
தமிழ்‌ புலவரை ஆதரிதீதவர்‌; ்‌ இவரை “நாவலர்‌ தரு; வாணர்‌ 
புரவலன்‌” என்று குழந்தைக்‌ கவிராயர்‌ போற்றியிருக்கிறாரி. 


செ,-15 


226 


குழந்தைக்‌ கவிராயருக்குப்‌ பிறகு இக்குடும்பதிதில்‌ பெரும்‌ 
புலவராக விளஙிகியலரீ அழகிய சிற்றம்யலக்‌ கவிரரயரீ, இவரி 
கீரணிப்பட்டி அம்மன்‌ மீது கலபாடல்களும்‌ விறலிவிடு தூது 
முதலிய நரல்களும்‌ பல தனிப்‌ பாடல்களும்‌ பாடியிருக்கிறார்‌, 
இவர்‌ நாள்‌ தோறும்‌ உணவு உட்கொள்ளுதற்கு முன்பு தினகவி 
என்ற வகையில்‌ ஓவ்வொரு சாட்டு முருகன்‌ மேல்‌ பாடுதல்‌ 
வழக்கம்‌. அப்பாடல்களின்‌ தொகுதி ஓலைச்சுவடி வடிவில்‌ 
இன்று அடையாறு நூல்நிலையத்தில்‌ உள்ள து. 


மான்‌ விடு தூது பாடிய குழந்தைக்‌ கவிராயர்‌ மகள்‌ 
செவ்வந்திப்பூ அம்மாள்‌ என்பவர்‌ மிதிலைப்பட்டி சண்முகக்‌ 
கவிராயர்‌ ப௱டி 1912-ஆம்‌ ஆண்டில்‌ இராங்கியம்‌ மெ. மு.மெ. 
மெய்யப்ப செட்டியாரவர்களரல்‌ அச்சிட்டு வெளியிடப்பட்ட 
அரிச்சந்திரன்‌ அம்மானைக்குசீ சாற்றுக்‌ கவி கொடுத்துள்ளார்‌. 
இதனால்‌ கவிராயர்‌ குடும்பத்தில்‌ பெண்களும்‌ நல்ல கல்வி 
கேள்வியறிவுயுடையவர்களரய்‌ இருந்திருக்கிறார்கள்‌ என்பது 
தெரிகிறது. 


குழந்தைக்‌ கவிராயர்‌ தந்தையாராகிய மநிசைபாகக்‌ 
கவிராயர்‌ நதிதம்‌ ஜமீன்தரர்மகனாரரயெ சொக்சலிங்கநாயகரீ 
மீது வருகைக்‌ கோவை என்னும்‌ நூலைப்பாடி *பூசாரிப்பட்டி 
என்னும்‌ ஊரைப்‌ பரிசிலாகப்‌ பெற்றார்‌. 


குழநீதைக்கவிராயரீ சிவகங்கை சமஸ்தானப்‌ பிரதரனி 
யரன தாண்டவராயப்‌ பிள்ளை தமையனரராகிய இராம 
கிருஷ்ணப்பிள்ளையையும்‌ நதிதம்‌ ஜமீன்தார்‌ ஒருவரையும்‌ 
புதுக்கோட்டை அரசர்‌ திருமலைகி தொண்டைமரன்‌ என்ப 
வரையும்‌ தனிப்பாடல்களால்‌ பாடியிருக்கிறார்‌. 


சரசுவதி மகால்‌ 


கவிராயர்‌ வீட்டில்‌ சரசுவதி மகால்‌” என்றொரு பகுதி 
இருகிகிறது. அங்கே புலவர்கள்‌ கூடிப்‌ பல பொருள்களையும்‌ 
பற்றி உரையாடி இன்புறுவது வழக்கம்‌, கவிராயரது பந்காளி 
வீடுகள்‌ இம்‌ மகாலைச்‌ சுறிறியுள்ளன. வீம கவி. முத்தப்பஐயா 
முதலிய பெரும்புலவரீகள்‌ இங்குப்பலநாட்கள்‌ தங்கக்‌ கவிமழை 


*இச்‌ செய்திகள்‌ கலைக்‌ களஞ்சியம்‌, 4ஆம்‌ தொகுதி 88-89 
ஆம்‌ பக்கங்களில்‌ உள்ளன. 


227 


பொழிற்து, கலைப்‌ பயிரை வளர்த்திருக்கிறார்கள்‌. சரசுவதி 
மகாலிலேயே ஏட்டுப்‌ பிரதிகள்‌ பலவற்றைப்‌ பல பெட்டிகளில்‌ 
இக்கவிராயர்‌ குடும்பதிதினரிவைதிதுப்‌ பாதுகாத்து வந்தனர்‌. 


மணிமேகலை” 


மேற்கண்ட செய்தி அறிந்த டாகீடர்‌ சாமிநாத: ஐயரவர்‌ 
கள்‌ அஙிகுசி சென்று, பல நாட்கள்‌ தங்கியிருந்து சுவடி ஆராய்ந்‌ 
தார்கள்‌. அங்கு மணிமேகலை முழுவதும்‌ ஓலைச்‌ சுவடி வடிவில்‌ 
கிடைத்தது. ஒரு கணம்‌ நினைத்துப்‌ பாருங்கள்‌! கவிராயர்‌ 
பரம்பரை மணிமேகலைச்‌ சுவடியைக்‌ காப்பாற்றதி தவறி இருந்‌ 
தால்‌ இன்று நாம்‌ அந்த இலக்கியத்தை எப்படிப்‌ பெற்றிருகீக 
முடியும்‌? மணிமேகலை முகவுரையில்‌ டாக்டர்‌ சாமிநாத ஐயர்‌ 
அவர்கள்‌ பின்வருமாறு கூறுகிறார்கள்‌. 


₹:... இவற்றுள்‌ (எனக்குக்‌ இடைத்த மணிமேகலைப்‌ 
பிரதிகள்‌ 10-ல்‌) மிகப்‌ பழைமையானதும்‌, பரிசோதனைக்கு 
இன்றியமையாததாய்‌ இருந்ததும்‌ மற்றைப்‌ பிரதிகளில்‌ 
குறைந்தும்‌ பிறழ்ந்தும்‌ திரிந்தும்‌ போகிய பாகங்களை 
எல்லாம்‌ ஒழுங்குபடச்‌ செய்தும்‌, கோப்டுச்‌ இதைந்து, அழகு 
கெட்டு, மாசு பொதிந்து கடந்த செந்தமிழ்ச்‌ செல்வியின்‌ 
மணிமேகலையை அவள்‌ அணிந்து கொள்ளும்‌ வண்ணம்‌ 
செப்பஞ்செய்து கொடுத்தது: மிதிலைப்பட்டிப்‌ பிர தியே”'”. 


அழகிய சிற்றம்பலக்‌ கவிராயர்‌ (1858-1910) 


இவரே டாக்டர்‌ சாமிநாத ஐயரீ அவரிகட்குக்‌ கணக்கற்ற 
தமிழ்‌ ஏடுகளை வழங்கியவரி. இஃகவிராயர்‌ தம்‌ முன்னேரரைப்‌ 
போலப்‌ பாடிப்‌ பரிசு பெற்று வாழ்ந்தவரல்லரீ. சேதுசமஸ்தான 
மகாவிதீதுவான்‌ ரா. இராகவ ஐயநிகாரவர்கள்‌ ஒரு முறை 
மிதிலைப்‌ பட்டிக்கு ஏடுகள்‌ பாரிகிக வநீதருந்த யோது இவர்‌ 
அவரை வரவேற்று வேண்டிய உதவிகளைச்செய்தாரீ. ஐயங்கார்‌ 
அவர்கள்‌ இராமநாதபுரம்‌ சேர்ந்தபின்‌, சில மாதங்கள்‌ சென்று 
அழகிய ஒற்றம்பலக்‌ கவிராயரை அங்கு வரும்படியும்‌, வந்தால்‌ 
சேது மன்னரிடம்‌ சொல்லி அவர்‌ பெருமைக்குத்‌ தக்கவாறு 
சன்மானம்‌ வாங்கித்‌ தருவதாகவும்‌ கடிதம்‌ எழுதி இருந்தும்‌ 
பரிசு பெறக்‌ கவிராயர்‌ விரும்பவில்லை. 


* சிலப்பதிகாரச்‌ சுவடி மிதிலைப்பட்டியில்‌ கிடைத்த 
செய்தியை இந்நூலின்‌ 41 ஆம்‌ பக்கத்தில்‌ காண்க, 


ணிய! டட ட உ ததத உங்களி 


228 
புலவர்‌ சின்னைய சாத்திரியார்‌ 


அழகிய சிற்றம்பலக்‌ கவிராயருக்குப்‌ பின்னர்‌இக்குடும்பதி 
தில்‌ தமிழ்ப்‌ புலமை குன்றியது. ஆங்கில ஆட்சியின்‌ பயனாக 
ஆங்கில மொழி அறிவு பெற்றவரீகளுக்குப்‌ பெருமதிப்பு 
நிலவியதையறிந்து, அவருடைய பேரப்‌ பிள்ளைகளும்‌ ஆங்கிலக்‌ 
கல்வி பயில்வாரஈயினர்‌. கவிராயர்‌ குடும்பம்‌ தமிழ்த்கொடர்பு 
அற்றதாகி விட்டது. இந்நிலையில்‌ மீண்டும்‌ அக்குடும்பத்தாரி 
டையே தமிழார்வத்திற்கு வித்திட்ட பெருமை, யாழ்ப்பாணம்‌ 
பருதிதித்துறை தும்பை நகர்ப்‌ புலவர்‌ மு. சின்னைய சாதிதிரி 
யாரவர்கட்கே உரியது. இவர்கள்‌ சிறந்ததமிழறிஞர்‌; 1925முதல்‌ 
கவிராயர்‌ குடும்பத்துடன்‌ நெருங்கிய தொடர்புகொண்டு 
அழகிய சிற்றம்பலக்‌ கவிராயரின்‌ மகன்‌ வழிப்பேரனான மீ. 
இராமநாதன்‌ அவர்கட்குதி தமிழ்க்கல்வி புகட்டிய அறிஞர்‌ 
இவரே. மீ. இராமநாதன்‌ அவர்கள்‌ 1946 முதல்‌ பல பாடல்‌ 
களையும்‌ கட்டுரைகளையும்‌ பல இதழ்களில்‌ வெளியிட்டு 
வருகிறார்‌. இவர்‌ தம்‌ஆசிரியர்‌ சின்னையசாதிதிரியார்‌3-3-49இல்‌ 
இலங்கை சென்ற போது அவருக்குப்‌ படித்துக்‌ கொடுதீத பிரிவு 
உபசரரப்‌ பத்திரத்தில்‌ பின்வறாமஈறு கூறுகிறார்‌: 


செந்தமிழ்‌ சேர்‌ நிலத்திலற மினிதெழுந்து 
௩டம்புரிந்து சீர்மிக்‌ கோங்க 

வந்தவனாம்‌ வள்ளுவனின்‌ திருக்குறளை 
மருவறவே மனத்துட்‌ கொண்டு 

சிந்தைகளித்‌ திடஎனது பகுத்தறிவு 
விருத்தியுறச்‌ செப்புஞ்சில! 

இந்தநிலம்‌ அண்மையில்‌ மீண்‌ டெல்லவர்க்கு 
மினியதமிழ்‌ இயம்புவாயே! 

செந்தமிழா சிரியர்களிடம்‌ திலகமொ 
சின்னைய ளென்னும்‌ வேளே! 

மந்தமதியி னர்க்கரிய சித்தாந்த 
நூல்தேர்ந்த மனத்தூ யோயே! 


த்த. 


செந்தமிழிற்‌ றேர்ச்சி பெற்ற கவிராயர்‌ 
வாழ்மிதிலை சிறக்க வந்தோய்‌ 

வந்தின்னும்‌ மிதிலையூர்‌ மகிழ்சிறக்கப்‌ 
பிரசங்க மழைபெய்வாயே! 


229 


இப்பா டல்களிலிருந்து புலவர்‌ சின்னைய சாதிதிரியார்‌ 
அவர்களிடம்‌ கவிராயரி குடும்பதீதினர்‌ எத்தகைய ஈடுபாடு 
உடையவர்களாக இருக்கின்றனர்‌ என்பது தெரிகிறது. புலவர்‌ 
புகட்டிய தமிழார்வமும்‌ ஒருவாறு புலனாகிறதன்‌ 2றா? 


ஆதிசிற்றம்பலக்‌ கவிராயர்‌ இயற்றிய கொடுங்குன்ற 
புராணமென்ற நூலைப்‌ பதிப்பித்து வெளியிடும்‌ முயற்சியில்‌ 
புலவர்‌ சின்னைய சாத்திரியார்‌ ஈடுபட்டிருந்தார்‌. 


ஜயா வீடு 


கவிராயர்கள்‌ மிதிலைப்பட்டி மக்களுடன்‌ நெருங்கிப்‌ 
பழகி வருகின்றனர்‌. நகரத்தார்களும்‌ கவிராயர்‌ குடும்பதி 
தாரும்‌ அண்ணன்‌ தம்பி மாமன்‌ மைத்துனன்‌ என்று உறவு 
முறை கொண்டு வாழ்ந்து வருகின்றனர்‌. கவிராயர்களைக்‌ 
கலந்து முடிவு செய்யாமல்‌ நகரத்தார்கள்‌ எச்செயலையும்‌ 
செய்வதில்லை, கவிராயர்‌ குடும்பதீதினரும்‌ அவ்வாறே. 
இன்றும்‌ கவிராயர்‌ இல்லத்தை “ஐயா வீடு?” என்று அழைத்து 
அவ்வூர்‌ மக்கள்‌ பெருமைப்படுதீதி வருகின்றனர்‌. 


கவிராயர்‌ பரம்பரையினர்‌ முருகன்மேல்‌ இடையறாத 
அன்பு பூண்டவர்கள்‌. ஆண்குழந்தை பிறந்தால்‌ பழனிக்குச்‌ 
சென்று முடி இறகிகிக்‌ காது குத்துதலும்‌, பெண்‌ குழந்தை 
பிறந்தால்‌ குன்றக்குடி போதலும்‌ அவர்கள்‌ குடும்பதிதில்‌ 
வழக்கமாக இருந்து வருகிறது. மிதிலைப்பட்டிக்‌ கிராமத்‌ 
திலிருந்து இடைக்கும்‌ வருவாயைக்‌ கொண்டு, சிதம்பரம்‌ 
தில்லைக்கூத்தனுக்கு இன்றும்‌ உச்சிக்கரலக்‌ கட்டளை செய்து 
வருகின்றனர்‌. மிதிலைப்பட்டிக்‌ கோயில்களில்‌ ஆதிசிற்றம்பலக்‌ 
கவிராயர்‌ காலந்தொட்டு இன்றுவரை முதற்காளாஞ்சி 
முதலிய மரியாதைகள்‌ கவிராயர்‌ குடும்பத்திற்குத்தான்‌ நடந்து 
வருகின்றன. உற்சவ காலங்களிலும்‌ - முதல்‌ மண்டகப்படி 
இவர்களுடையதே. இவையெல்லாம்‌ தமிழ்ப்புலமை தந்த 
தலைமையன்றோ! 


ஏடுகள்‌ 


மிதிலைப்பட்டியிலும்‌, செவ்வூர்‌, சிறுவயல்‌, புதுப்பட்டி 
வயிரவன்பட்டி, குன்றக்குடி ஆகிய ஊர்களிலும்‌ இருந்த 
தமிழ்‌ ஏடுகளைப்‌ பெறுவதற்காக டாக்டர்‌ ௨. வே, சாமினாத 


230 


ஐயர்‌ அவர்கள்‌ 1920ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ தங்களில்‌ 
மீண்டும்‌ செட்டி நாட்டில்‌ சுற்றுப்‌ பயணம்‌ செய்தார்கள்‌. 
அந்தப்‌ பயணத்தின்‌ இறுதியில்‌ திருவாவடுதுறையிலிருந்து 
22-9—1920இல்‌ பண்டிதமணி அவர்களுக்கு டாக்டர்‌ சாமிநாத 
ஐயர்‌ அவர்கள்‌ எழுதிய கடிதத்தின்‌ ஒரு பகுதி வருமாறு : 


“நகரப்‌ பிரதேசங்களுள்‌, இதுவரையில்‌ நான்‌ பாராத 
இடங்களையெல்லாம்‌ பார்த்தமை பெரும்‌ பேறாகக்‌ 
கருதப்படுகின்றது. நம்மவர்‌ ஏற்பாடுகளெல்லாம்‌ மிக 
வியக்கற்பரலனவாக உள்ளன. நல்லவிஷயத்தில்‌ இங்ஙனம்‌ 
ஒழுங்குபட்டிருப்போரை வேறு எவ்வகை யாரிலும்‌ 
கண்டிலேன்‌, ?” 


ஏடுகளை வழங்கியதோடு அமையாது, அவற்றைப்‌ 
பதிப்பீப்பதற்காகப்‌ பொருளுதவி செய்த சிறப்பும்‌ செட்டி 
நாட்டுக்கு உண்டு. இவ்வகையில்‌ உதவி செய்தவர்களுள்‌ 
வயிநாகரம்‌ இராமநாதன்‌ செட்டியார்‌, இ. நா. முத்தையா 
செட்டியார்‌, சிறுவயல்‌ குறுநில மன்னர்‌ முத்திராமலிங்கத்‌ 
தேவர்‌ போன்ற பலரை டாக்டர்‌ சாமிநாத ஐயர்‌ குறிப்பிட்‌ 
டிருக்கிறார்‌. 


டாக்டர சாமிநாத ஒயர்‌ அவர்கள்‌ ஏடுகளை 
மிதிலைப்பட்டியிலிருந்து பெற்ற செய்தி வெளியானதும்‌, 
அங்கு வந்து எஞ்சிய ஏடுகளையும்‌ பெறுவதற்கு முயன்றவர்‌ 
பலர்‌. தமிழ்ச்சுவடிகளை வெளியிட்ட பதிப்பாசிரியராகிய 
யாழ்ப்பாணம்‌ தாமோதரம்‌ பிள்ளை அவர்களும்தாம்‌ 
புதுக்கோட்டையில்‌ நீதிபதியாக இருந்தபோது, செட்டிநாட்டி 
வள்ள சில ஊர்களில்‌ ஏடுகளைப்‌ பெற்றார்‌. சில இடங்களி 
லிருந்த ஏடுகள்‌ டாக்டர்‌ சாமிநாத ஐயர்‌ அவர்‌ களுக்குக்‌ 
கிடைக்கவும்‌ அவரே காரணமாக இருந்தார்‌. மிதிலைப்பட்டி. 
யில்‌ வந்து ஏடுகளைப்‌ பெற்று, பின்னரி அவற்றில்‌ “பற்றுவரவு?' 
செய்த பெருமக்களும்‌ பலர்‌. கவிராயர்‌ குடும்பதிதினர்‌ ஏடுகளை 
அன்பளிப்பாக வழங்குவதையே தமது இயல்பாகக்‌ கொண்டவர்‌ 
கள்‌. அந்த ஏடுகளின்‌ வாயிலாகத்‌ தமிழ்‌ நூல்கள்‌ வெளிவர 
வேண்டுமென்பதே அவர்களுடைய விருப்பம்‌. அவற்றைக்‌ 
கொண்டு பொருள்‌ சேர்த்துவிட வேண்டுமென்ற கருதீது 
அணுவளவும்‌ அவர்களுக்கு இல்லை. மிதிலைப்பட்டியிலிருற்து 
கடைசியாக ஏடுகள்‌ பெற்றவர்கள்‌ சென்னை அரசியலாரின்‌ 
ஓலைச்சுவடி நூல்‌ நிலையதிதார்‌. இந்நிலைய த்தின்‌ காப்பாளர்‌ 


231 

1953-இல்‌ அங்குச்‌ சென்று 255 ஏடுகளை எடுத்துக்‌ கொண்டு 
வந்திருக்கிறார்‌. கவிராயர்‌ குடும்பத்தின்‌ கணக்குகள்‌ ஓலைச்‌ 
சுவடிகளிலேயே எழுதப்‌ பெறிறிருந்தனவாம்‌. அவற்றைக்‌ 
கூட அவர்‌ விட்டுச்‌ செல்லவில்லை, ஓராண்டுக்குப்‌ பின்னர்‌ 
அவற்றைத்‌ திருப்பியனுப்புவதாக அவர்‌ சிங்காரவேலுக்‌ 
கவிராயர்‌ அவர்களுக்கு எழுதியிருந்தார்‌. கொடுதீததைத்‌ 
திருப்பி வாங்கிக்‌ கொள்ளும்‌ வழக்கம்‌ கவிராயர்‌ வீட்டில்‌ 
இல்லையே! 


மிதிலைப்பட்டியிலிருந்து 15 இ. மீ, தொலைவிலுள்ள 
பொன்னமராவதி புதுப்பட்டியில்‌ 1952 ஏப்பிரலில்‌ பத்துப்‌ 
பாட்டைப்‌ பற்றிய சில ஏடுகளும்‌ எட்டுத்‌ தொகையில்‌ 
நற்றிணைப்‌ பகுதி அடங்கிய ஏடுகளும்‌ தூது, மடல்‌ சம்பந்த 
மான சிலஏடுகளும்‌, புரவலர்‌ கருமுத்து தி.சுந்தரம்‌, புலவர்‌ கதி. 
சுந்தரம்‌ ஆகியோர்‌ துணையோடு பேராசிரியர்‌ ஒளவை துரை 
சாமிப்பிள்ளை அவர்கள்‌ பெற்று வந்தார்கள்‌. அங்கிருந்து 
வேறுபல சுவடிகளைச்‌ சென்னை அரசியலாரின்‌ ஓலைச்சுவடி 
நூல்நிலையதிதார்‌ 1954-இல்‌ பெற்றுள்ளனர்‌. அம்மானை, நாடக 
நூல்கள்‌, தனிப்பாடல்கள்‌ ஆகியவை அடங்கிய ஏடுகள்‌ பல 
வற்றைப்‌ பேராசிரியர்‌ வையாபுரிப்‌ பிள்ளை அவர்களுக்கு 
இந்நூலாசிரியர்‌ (சோமலெ) 1953-இல்‌ , அனுப்பி வைத்தார்‌. 


20. பாடுவார்‌ முத்தப்பர்‌ 


திருமதுரைச்‌ சிவல்பட்டி என்னும்‌ ஒழைச்சிவற்பட்டி 
ஊரினர்‌ முத்தப்பர்‌. தோன்றம்‌ போதே கவியாய்த்‌ தோன்றி 
யவர்‌. கவிபாடும்‌ திறமையை இயல்பாகப்‌ பெற்றவர்‌. பின்னர்‌ 
நிகழவிருக்கும்‌ நிகழ்ச்சிகளை முன்‌ கூட்டித்‌ தெரிவிக்கும்‌ 
பேராற்றல்‌ நிறைந்திருந்தவர்‌, 


காலம்‌ 


இவர்‌ பிரமோதரத ஆண்டில்‌ பிறந்தார்‌. சர்வசித்து 
ஆண்டில்‌ காலமானார்‌ என்று சிலரும்‌ சுபானு ஆண்டில்‌ தான்‌ 
இறந்தார்‌ என்று வேறு சிலரும்‌ கூறுவர்‌, எந்தப்‌ பிரமோதூத 
எந்தச்‌ சர்வசித்து, எந்தச்‌ சுபரனு என்று உறுதியாகச்‌ சொல்லு 
வதற்கில்லை. இவை அறுபது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மீண்டும்‌ 
மீண்டும்‌ வருவன. 19 _ ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கதிஇல்‌ 
வாழ்ந்தவர்‌ என்று பொதுப்படையாகக்‌ கொள்ளலாம்‌. 


பாடுவார்‌ என்பது இவருக்கு வழங்கப்‌ பெற்ற பட்டப்‌ 
பெயர்‌ ஆகும்‌. பாடுவார்‌ என்பது ஓதுவார்‌ என்னும்‌ சொல்லைப்‌ 
போல வினையாலணையும்‌ பெயர்‌. இந்தப்‌ பட்டப்‌ பெயர்‌, 


இவருடைய புலமை, எக்காலத்தும்‌ பாடும்‌ இயல்பு ஆ௫யவற்றுக்‌ 
குச்‌ சான்று பகரும்‌. 


அழகப்பர்‌ கல்லூரிதி தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ இரு. தே, 
சொகிகலிங்கம்‌ எழுதியிருக்கும்‌ கட்டுரைகள்‌, தேவகோட்டை 
௨. ராம, மெ, ச. சேவு, மெய்யப்ப செட்டியார்‌ - உமையாள்‌ 
ஆச்சி மணிவிழரமலர்‌ ஆகியவற்றை ஆதாரமாகக்‌ கொண்டு 
பின்வரும்‌ பகுதியை எழுதியிருக்கறோம்‌. 


தூல்கள்‌ 


சிரிய பதிப்புகிகளாகப்‌ 


பின்வரும்‌ நூல்கள்‌ வெளி 
வறிதுள்ளன. 


செயங்கொண்டார்‌ சதகம்‌ சென்னை ஓரியண்டல்‌ மானுஸ்‌ 
கிரிப்ட்டு லைப்ரெரி வெளியீடு 


A 


ந்‌ 


33 


2. செயங்கொண்டார்சதகம்‌ பதிப்பு: ௫. பி. 1893, பதிப்பித்த 


3. திருமுகவிலாசம்‌ 


4. செயநிகொண்டாரிசதகமும்‌ 
திருமுகவிலாசமும்‌ 


3. முதிதப்பர்‌ நூல்களும்‌ 
தனிப்பாடல்களும்‌ 


6. செயங்கொண்டார்‌ 
வழக்கம்‌ 


7. நகர வரழ்த்து 


முதீதப்பர்‌ படைதித திருமுக விலாசம்‌, 
டார்‌ சதகம்‌, பஞ்சாட்சர வருக்க பூஷணம்‌ என்னும்‌ நூல்களைப்‌ 


வர்கள்‌ 8ழச்‌சிவல்பட்டி. ஆ. பெ 
அரு. பழநியப்ப செட்டியார்‌ 
அரு, ௮. சி. மு. ன்னமுத்தப்ப 
செட்டியார்‌ 


பதிப்பு: 1905: பதிப்பாசிரியர்‌ 
தஞ்சை சதாவதானம்‌ சுப்பிர 
மணிய ஐயர்‌ 


பதிப்பு 1925. மதுரை விதிவான்‌ 
நா கிருஷ்ணசாமி நாயுடவரீகள்‌ 
பதிப்பித்தது. 


- பதிப்பு 1954: பதிப்பித்தவர்‌ பி, 


அழகாபுரி ராம. மு.க. மு. 


நாராயணன்‌ செட்டியரர்‌ 
பதிப்பு 1959 திருப்பனந்தாள்‌ 
வெளியீடு 


பதிப்பு 1951 பதிப்பா சிறியர்கள்‌ 
நா. நடராசன்‌, ராம. நாகப்பன்‌ 


செயங்கொண் 


பதிப்பித்த தமிழ்‌ வித்துவான்‌ மதுரை இரு நா. கிருஷ்ணசாமி 
நாயுடு, முதிதப்பர்‌ பின்வரும்‌ நூல்களையும்‌ பாடியதாகக்‌ 


செயங்கொண்ட சோழீசர்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 
செயங்‌ கொண்ட சோழீசர்‌ பதிற்றுப்‌ பத்தரந்தாதி 
செயங்கொண்ட சோழீசர்‌ கலிதிதுறையந்தாதி 
செயங்கொண்ட சோழீசர்‌ ஊசல்‌ திருநாமம்‌ 


குறித்‌திருக்கிறார்‌. 
1, 
2. 
3, 
4. 
5. நேமநகர்க்கலம்பகம்‌. 


இக்காலத்தெழுந்த **சதகங்களின்‌ சிறப்பு?” என்னும்‌ 
நூலால்‌ “செட்டிமார்‌ வரலாறு?” என்பதும்‌ இவர்‌ பாடியதென 


அறிகின்றோம்‌. 


284 
ஏராளமான தனிப்பாடல்களையும்‌ இவர்‌ பாடியிருக்‌ 


கிறார்‌. கீழ்க்கண்ட நூல்களும்‌ முதீதப்பர்‌ இயற்றியதாகக்‌ 
கருதப்படுகிறது. 


மருதம்‌ பிள்ளையார்‌ பதிகம்‌ 
ரேணிப்பட்டி முத்துமாரியம்மன்‌ பதிகம்‌ 
பழநியாண்டவர்‌ பதிகம்‌ 

குன்றக்குடி முருகன்‌ பதிகம்‌ 

நகர வாழ்திது 

உச்சினி மாகாளியம்மன்‌ கும்மி 


இராங்கியம்‌ கருப்பர்‌ குளுவ நாடகம்‌ 
குதிரையடி விருத்தம்‌ 


NO PWN 


**காடுவெட்டிப்‌ போட்டுக்‌ கடிய நிலந்திருத்தி 
வீடுகட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ வேள்வணிகர்‌ - வீடுகட்கு 
அன்றைக்கு வந்திட்ட அம்மா இலக்குமி நீ 
என்றைக்கும்‌ நீங்கா திரு”? 
என்னும்‌ பாடல்‌, முதிதப்பர்‌ பாடியவற்றுள்‌ பெரிதும்‌ பரவிப்‌ 
புகழ்‌ யெற்றது. 
இவர்‌ கல்வி கேள்விகளில்‌ 


வல்லுனராகி, கவிபாடும்‌ திறம்‌ 
பெற்றிருந்தது பின்வரும்‌ தனிப்‌ 


பாடலால்‌ தெரிறெது. 


*திருமதுரைச்‌ சீர்பட்‌ டிளையாற்றங்‌ குடிச்செட்டி 
சீமா னென்று 

முருமத னழகப்ப னுதவியமுத்‌ தையனெனு 
மொப்பில்‌ சிங்க 

மருமறைசாத்‌ திரங்களோ டாகமங்கள்‌ புராணங்க 
எனைத்தும்‌ தேர்ந்து 

பெருகுபழ மொழிநூறுங்‌ கதைநூறுஞ்‌ சதகமென்ப 
பேசிற்‌ றாமால்‌.”* 


இவரது ‘செயங்கொண்டார்‌ விளக்கம்‌” பழமொழிகளை 
ஈற்றடியாக வைத்து, பழங்கால இதிகாச புராணக்கதை மேற்‌ 
கோள்களுடன்‌ குருவிருத்தப்‌ பாடல்களாக அமைந்தது. 


235 
சில பாடல்கள்‌ 


ஆங்கிலேயர்‌ ஆட்சி தொடங்கியவரை நகரதிதார்‌ முத்து 
பவளம்‌, மற்றும்‌ உப்பு வாணிகதிதை உள்‌ நாட்டிலும்‌ வெளி 
நாடுகளிலும்‌ செய்து வந்தனர்‌. உப்பு வாணிகம்‌ செய்த காலதி 
தில்‌, திருமணத்திற்கு முந்தின நரள்‌ சம்பந்தி வீட்டிற்கு ஒரு 
மூட்டை உப்பு அனுப்பும்‌ பழக்கம்‌ நிலவியது. இன்றும்‌ இது 
தொடர்ந்து கடைப்‌ பிடிக்கப்படுகிறது. முத்தப்பர்‌ கமைச்சிவற்‌ 
பட்டிச்‌ சந்தையில்‌ உப்பு வாங்கி, சுற்றுப்புறச்‌ சிற்றூர்களில்‌ 
விற்று வந்தார்‌. 


இளைஞர்‌ முத்தப்பர்‌, தன்‌ தாயரரிடம்‌ ஒரு பணம்‌* 
பெற்று, சந்தைக்குச்‌ சென்றார்‌ உப்பு வாங்க. 


பணத்தைக்‌ கொடுத்து, பதிதுப்படி உப்பை அளந்து கட்டி 
மூட்டையாகதி தூச்கிக்‌ கெரண்டு வீட்டுக்குப்‌ புறப்பட்டார்‌. 
சந்தை வாயிலை அடைந்தார்‌. ஆயக்‌ கட்டணம்‌ சேட்டான்‌, 
ஆயக்காரச்‌ சிவராமன்‌. முத்தப்பரிடம்‌ அவன்‌ கேட்ட மூன்று 
காச இல்லை. வீட்டுக்குப்‌ போய்‌, ௧7௬ வாங்கிக்‌ கொண்டுவந்து 
கொடுத்து விட்டு உப்பு மூட்டையைத்‌ தூக்கிச்‌ செல்லுவதாகச்‌ 
சொன்னார்‌, அவன்‌ இசைந்தானில்லை. 
மனம்‌ நைந்த முத்தப்பரின்‌ ஆத்திரம்‌ பாட்டாகப்‌ 

பிறந்தது. 

“தாயைக்‌ கேட்டோர்‌ பணம்‌ வாங்கிச்‌ சந்தைதேடி உப்பளந்து 

மேய ப்போகும்‌ பசுவைப்‌ போல்‌ மேற்கேநாடிப்‌ போகுங்கால்‌ 

தோயப்‌ போட்டு வழிமறித்தான்‌ தோசிமுகத்து வெள்ளாளன்‌ 

ஆயக்காரன்‌ சிவராமன்வீடு அடியோடெரிந்‌ தழிந்திடவே'* 
என்பது இப்பாட்டு. பாட்டெழுந்தது. ஆயக்காரன்‌ வீடு எரி 
யுண்டது. அன்று தான்‌ கவிஞர்‌ சொல்‌ திறனை ஊரறிந்தது, 
இதுபோல்‌ எண்ணற்ற நிகழ்ச்சிகள்‌ முத்தப்பரின்‌ வாழ்வில்நிகழ்ந்‌ 
இருக்கின்றன. வாழ்த்திப்‌ பரடியவையும்‌ எண்ணற்றவை. அரியக்‌ 
குடி, கோட்டையூர்‌ செவ்வூர்‌ முதலிய பல ஊரிகளையும்‌ பாடி 
யுள்ளார்‌. வெண்பாப்‌ புலிக்கவிராயர்‌ என்னும்‌ புலவர்‌ இவருடன்‌ 
போட்டியிட்டுத்‌ தோல்வியுறுகின்றார்‌. அவ்வமயம்‌ ஆட்டுத்‌ 
தலையை அதனுடலுடன்‌ ஒட்டப்‌ பாடினார்‌. செட்டிநாடு மழை 


* பணம்‌ = இன்றைய 12 காசு எட்டுப்‌ பணம்‌ ஒரு 
ரூபாய்க்குச்‌ சமமானது. 


236 


யின்றி வாடியபோதெல்லாம்‌ பாடல்‌ பாடி மமை பெய்யச்‌ 
செய்திருக்கின்றார்‌. 


தம்‌ மக்கள்‌ அறுவரைப்‌ பற்றியும்‌ ஒரு பாட்டுப்‌ பாடினா 
ராம்‌, 


சர்க்கரைக்‌ கருப்பஞ்‌ செட்டி 
சவ்வாது அழகஞ்‌ செட்டி 

சீனி மெய்யஞ்‌ செட்டி 

செவத்த ராமஞ்‌ செட்டி 
துடுக்கான முருகஞ்‌ செட்டி 
எங்கும்‌ பராபரம்‌ ஏகப்ப செட்டி 


முதிதப்பரீ தம்மகனுக்குத்‌ திருமணம்‌ ஏற்பாடு செய்திருநி 
தார்‌. திருமணத்திற்கு முதல்நாள்‌ அவர்வீடு தீப்பற்றிற்று, 
கல்லாப்‌ பேட்டைக்‌ குறுநில மன்னருக்கு ஒரு £ட்டுக்கவி 
எழுதியனுப்பினார்‌. 


பொன்னை ஈம்பி அழகிருக்கும்‌ 
பூவைந௩ம்பி மணமிருக்கும்‌ புகழுமேகம்‌ 
தன்னை நம்பி பயிரிருக்கும்‌; 
தமிழைஈம்பி உரையிருக்கும்‌ தகைமையன்றே! 
முன்னையகாள்‌ ராம னுக்கு 
வீடணன்வந்‌ துதவியின முடித்தாற்போல 
உன்னை நம்பி நானிருப்பேன்‌ 
எனக்கு இவ்வேளை உதவுவாயே! 
என்ற பாடலைப்‌ படித்துப்‌ பார்த்தார்‌, குறுநில மன்னர்‌ 
முத்துப்‌ பாலுத்‌ தவர்‌, கல்லாப்பேட்டை முதலிய எட்டு 
ஊர்களிலும்‌ முரசு முழங்கிற்று, அரைஞாண்‌ கட்டிய பிள்ளை 
முதற்கொண்டு அத்தனை ஆண்‌ மக்களும்‌ தவறாமல்‌ ஆளுக்கு 
ஓர்‌ ஓலை, ஒரு நார்‌, ஒரு வரிச்சு (வேய்ங்கம்பு) ஆகியவற்றோடு 
பாடுவார்‌ முத்தப்ப மயா வீட்டுக்குப்‌ போய்‌ பொழுது விடிவதற் 
குள்‌ வீட்டைப்‌ புதுட்‌ பிதிது மண்பூசி, கூரை வேய்ந்து கொடுத்து 
விட்டு அரண்மனைக்கு வந்து சேர வேண்டும்‌?” என்று கட்டளை 
பிறந்தது. மூரசு கேட்ட மக்கள்‌ கடலலைபோலதி இரண்‌ 
டெழுந்தனர்‌. பொழுது புலருவதற்குள்‌ முத்தப்பரீ வீடு புது 
மனையாகப்‌ பொலிவு பெற்றது. ்‌ 


237 


அடைக்கலக்‌ காப்பு! 


Q ஒருமுறை முத்தப்பர்‌ தமது துப்பாக்கியை ஓர்‌உழவனிடம்‌ 
காடுத்து வைத்திருந்தார்‌. அவ்வுழவனிடமிருந்து துப்பாக்கி 
யாது காரணத்தாலோ முத்துப்பாலாண்டி என்பவரின்‌ ஆட்‌ 
களால்‌ எடுத்துச்‌ செல்லப்பட்டது. துப்பாக்கியை இழந்த 
உழவன்‌ முத்தப்பரிடம்வந்தமுறையிட்டான்‌. உடனேமுத்தப்பரீ 
பின்வரும்‌ பாடலை ஓர்‌ ஓலையில்‌ எழுதி அந்த உழவன்‌ 
மூலமாய்‌ முத்துப்பாலாண்டிக்கு அனுப்பினார்‌. { 


“அடைக்கலத்தைத்‌ தேவர்கள்‌ ஆதரிப்ப தல்லாது 
எடுக்கத்‌ துணிந்தபேர்‌ இல்லை - திடப்புயனாம்‌ 
முப்பால்‌ புகழவரும்‌ முத்துப்பா லாண்டிமன்னா! 
துப்பாக்கி கியைத்தரச்‌ சொல்‌!” 


வெற்றிலையால்‌ வந்த வினை! 

ஒரு சமயம்‌ முத்தப்பர்‌ ஓர்‌ அன்பரிடம்‌ வேண்டியவரை 
யில்‌ வெற்றிலை கேட்டும்‌, அவரீ கொடுக்காமையால்‌ மனம்‌ 
நொறிது பின்வரும்‌ பாடலைப்‌ பாடினார்‌. 
ட்டி வடகிழக்கு மூலையிலே 


ல்கொடிக்கால்‌ போட்டானாம்‌ - 
சாத்தாகேள்‌ 


“மாத்தானாம்‌ ப 
பூத்தானாம்‌ மா 


இட்டபயிர்‌ தீய்ந்தே இலைகாய்ந்து மேகருகி 
வெட்டவெளி ஆக்கி விடு.”' 


பாடுவாரின்‌ மரபுவழிப்பேரனான அழகாபுரிஇளங்கோவன்‌ 


முத்தப்பர்‌ வரலாறு முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார்‌. 


2॥ பண்டிதமணி 


ஏழு மாதஙந்ிகள்கூடப்‌ பள்ளிச்கூடதிதில்‌ படிக்காமல்‌ 
ஈராறு ஆண்டுகள்‌ பல்கலைக்கழகத்தில்‌ ஆசிரியராக இருந்தவர்‌ 
மகாமகோபாதிதியரய சைவசிதிதாந்த விதிதகர்‌ முதுபெரும்‌ 
புலவர்‌ பண்டிதமணி மு. கதிரேசச்‌ செட்டியார்‌ (1881.1953) 
இவர்‌ பூங்குன்ற நாட்டுச்‌ சற்றாரான மகிபாலவ்பட்டியில்‌ 
பிறந்தவர்‌, இந்த நூற்றாண்டில்‌ தமிழுக்கும்‌ ஒப்பியல்‌ 
இலக்கியத்‌ திறனாய்வுக்கும்‌ சைவத்துக்கும்‌ உரைநடைக்கும்‌ 
ஒப்புவமையில்லாத தொண்டு செய்தவர்‌. சொற்பொழிவு 
களாலும்‌ தலைமைப்பொழிவுகளாலும்‌ தமிழ்நாட்டிலும்‌ ஈழ 
நாட்டிலும்‌ தமிழ்‌ வளம்‌ பெருகிகியவர்‌. வடமொழியில்‌ பெரும்‌ 
புலமை பெற்று அந்தப்‌ புலமையால்‌ தமிழுக்கு ஆக்கஞ்‌ செய்த 


வர்‌. தலை மாணாக்கர்‌ பலரைத்‌ தமிழ்த்‌ தாய்க்கு உருவாக்கிய 
பேராசிரியர்‌. 


அர சஞ்சண்முகனாரிடம்‌ தமிழ்‌ நூல்களில்‌ தமக்கு ஏற்‌ 
பட்ட ஐயப்பாடுகளுக்கு விளக்கம்‌ பெற்றார்‌. தருவை 
நாராயணசாதிதிரியாரிடம்‌ வடமொழி பயின்றார்‌. காரைக்குடி 
சொசிகலிங்க ஐயரவிடம்‌ சமய அறிவு பெற்றாரி. 


பண்டிதமணியின்‌ நூல்கள்‌ 
மொழி பெயர்ப்பு 
உதயணசரிதம்‌ 
சுலோசனை 
மண்ணியல்‌ றுதேர்‌ 
அக்கர நீதி 
பொருள்‌ நூல்‌ 
மாலதி மாதவம்‌ (கைப்படி) 


கதிர்மணி விளக்கம்‌ 


திறாச்சதகம்‌ 
நீதீதல்‌ விண்ணப்பம்‌ 
திரு 9வம்பாவை 


... சர்ச லு 


239 


கட்டுரை 
உரைநடைக்கோவை ] சமயம்‌ 


உரைநடைக்‌ கோவை ] இலக்கியம்‌ 
இலக்கிய நயம்‌ 

நாட்டுக்கோட்டை நகரத்தார்‌ சீரீதிருத்தம்‌ 
நாட்டுக்கோட்டை நகரதிதாரீ வரலரறு 


செய்யுள்‌ 
பதிற்றுப்‌ பத்தநீதாதி 
பண்டிதமணி பாடல்கள்‌ 


௯. 


ட | கைப்படிகள்‌ 
பண்டிதமணி கடிதங்கள்‌ 7 


புள்ளியில்‌ பயிலாமல்‌, பல்கலைக்‌ கழகதிதில்‌ பட்டம்‌ 
பெறாமல்‌ தொழில்‌ துறைகளில்‌ தேரீச்ச பெற்றுக்‌ குபேரச்‌ 
செல்வம்‌ இரட்டியவரீகள்‌ உண்டு. பட்டம்‌ பெறாமல்‌ பதவி 
யின்‌ கரத்தையும்‌ எட்டிப்பிடித்தவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌, கல்விச்‌ சாலையிலே கலாசாலையிலோ தேர்ச்சி 
- பெறாமல்‌, புலவர்‌ திலகமாகவும்‌ பேராசிரியராகவும்‌ 
- விளங்கிய பெருமை மகாமகோபாதிதியரய பண்டிதமணி 
மு. கதிரேசன்‌ செட்டியார்‌ ஒருவருக்கே உரியது.” 


என்று கல்கி ஆசிரியர்‌ திரு கிருஷ்ணமூர்த்தி 1-11-1953 கல்கி 


இதழில்‌ எழுதியிருந்தது முற்றிலும்‌ உண்மையே. 


புலமை 


பண்டிதமணியின்‌ வடமொழிப்‌ புலமை, தமிழ்‌ 
இலக்கியத்தை வளப்படுத்தத்‌ துணையாக இருந்தது. சிறந்த 
நரடக நூலான மிருச்ச கடிகத்தை, “மண்ணியல்‌ இறுதேர்‌?? 
என்ற பெயரில்‌ பண்டிதமணி தமிழாக்கினார்கள்‌. இரு மொழி 
களையும்‌ ஆய்ந்து, சாகுந்தலத்திலும்‌ சலப்‌ பதிகாரமே மிகசி 
சிறந்தது என்றும்‌, வால்மீகியினும்‌ கம்பனே புலமை மிக்கவன்‌ 
என்றும்‌ ஆதாரங்களுடன்‌ விளக்கி, தமிழின்‌ உயர்வைப்‌ 
பண்டிதமணி நிலைநாட்டினார்‌. 


பண்டிதமணியின்‌ தமிழ்ப்பணி, சன்மார்க்கசபையைதீ 
தொடங்கியது, நூல்களை இயற்றியது, திருவாசக உரை 
எழுதியது, மாணவர்கீகுப்‌ பாடஞ்‌ சொல்லியது என்பவற்றோடு 
மட்டும்‌ அமையவில்லை. தில்லைதீ தமிழ்க்‌ கழகதிதை அவர்‌ 
தொடங்கிவைத்து, ஞாயிறு தோறும்‌ சிலப்பதிகார வகுப்பு 


240 


நடத்தினார்‌. அண்ணாமலை நகரில்‌ பல்கலைக்‌ கழகத்து 
ஆசிரியர்களுக்காக மணிவாசக மன்றத்தை நிறுவி, வியாழன்‌ 
தோறும்‌ திருவாசகச்‌ சொற்பொழிவு ஆற்றினார்‌, தொல்‌ 
காப்பியப்‌ பாயிர விருத்த ஆசிரியரான சோழவற்தான்‌ அரசஞ்‌ 
சண்முகனாரின்‌ புகழை 50 ஆண்டுகள்‌ தமிழ்நாடெங்கும்‌ 
பரப்பிய சிறப்பும்‌ பண்டிதமணிக்கு உண்டு. மகா விர்‌ துவாஸ்‌ 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை குடும்பத்தாருக்கு நிதி சேர்த்த 
பெருமையும்‌ இவரைச்‌ சேரும்‌. டாக்டர்‌ ௨, வே, சாமிநாத 
ஐயர்‌ அவர்கட்கு ஏடுகள்‌ தேடிக்கொடுத்தும்‌, அவருடைய 
நூல்கள்‌ சில வெளிவருவதறிகுப்‌ பொருளுதவி . செய்வதற்குச்‌ 
செட்டிநாட்டுச்‌ செல்வர்‌ சிலர்க்குச்‌ சிபார்சு செய்தும்‌ 
பண்டிதமணி அன்னாருக்கு ஆதரவு காட்டினார்‌. 
தனித்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ வகுப்பு 
“சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகதீதில்‌ ஆரியம்‌ முதலிய 
மெஈழிகளில்‌ சிரோமணி ஆூய பட்டங்கள்‌ வகுத்திருப்பது 
போல, தமிழ்‌ மொழிப்‌ புலமை மேம்படுமாறு தமிழ்‌ 
மொழியைப்‌ பல துறைகளாக  வகுதிதுதி தனித்‌ தமிழ்ப்‌ 
புலமைக்குப்‌ பட்டங்கள்‌ அமைக்க வேண்டும்‌. ?? என்ற கருத்தை 
பண்டிதமணி அவர்கள்‌ தான்‌ முதல்‌ முதலாக வெளியிட்டார்‌ 
கள்‌. அவர்களுடைய வேண்டுகோளுக்கணற்க 30, 12. 1923 
இல்‌ தூத்துக்‌ குடியில்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ நடைபெற்ற 
சைவ இத்தாந்த சபை ஆண்டு விழாவில்‌ ஒரு தீர்மானம்‌ நிறை 
வேற்றப்‌ பெற்றது. அதன்‌ பின்னரே, தமிழ்‌ வித்துவான்‌ 
படிப்பு, சென்னைப்‌ பல்கலைக்‌ சழகதிதில்‌ ஏற்படுதிதப்‌ 
பெற்றது. 


அன்றம்‌ இன்றும்‌ 


செட்டி நாட்டுக்கு அப்பாற்பட்ட பகுதிகளிலிருந்து 
தமிழாசிரியர்‌ செட்டிநாட்டுக்கு வந்து கற்பித்தனர்‌. இது 1947 
வரை இருந்த நிலை, பண்டிதமணி அவர்கள்‌ 1934 முதல்‌ 1946 
வரை அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ தமிழாசிரியராக 
இருந்தமையாலும்‌ மேலைச்‌வெபுரியில்‌ தமிழ்‌ கல்‌ லூரி 
தொடங்கியதாலும்‌ இந்த நிலை முற்றிலும்‌ மாறிவிட்டது. 


செட்டிநாட்டு இளைஞர்‌ இரு பாலாரும்‌ தமிழ்க்‌ கல்வியை 
முறையாகக்‌ கற்றுப்‌ பெறாம்புலமை பெற்றுள்ளனர்‌, இலர்‌ 


றை 


241 


கல்லூரிகளிலும்‌ பல்கலைக்‌ கழகங்களிலும்‌ தமிழ்ப்‌ பேராசிரி 
யராகச்‌ சிறந்து விளங்கி உலகெங்கும்‌ தமிழ்‌ இலக்கண 
இலக்கியங்களையும்‌ தமிழ்‌ மொழியின்‌ சிறப்பையும்‌ தமிழ்ப்‌ 
பண்பாட்டையும்‌ தமிழ்க்‌ கலைகளையும்‌ பரப்பி வருகின்றனர்‌. 


இந்த மாபெரும்‌ மாறுதலுக்கு விதிதிட்டவரி பண்டித 


மணி, 


இவருடைய விரிவான வரலாற்றை இந்நரலா சிரியர்‌ 
இயற்றிய “பண்டிதமணி” என்னும்‌ நூலில்‌ காண்க. 


செ—-16 


22. ஆராய்ச்சியாளர்கள்‌ 


பல்கலைக்‌ சழகநிகளின்‌ தமிழ்த்‌ துறைகளில்‌ முறையாகப்‌ 
பயின்று, பெரும்‌ பட்டங்கள்‌ பெற்று தமிழ்மொழி, இலக்கியம்‌ 
ஆகியவை தொடர்பான செம்மையான ஆராய்ச்சிகளில்‌ 
செட்டிநாட்டார்‌ பலர்‌ ஈடுபட்டுச்‌ றந்துள்ளனர்‌. 


முனைவர்‌ பட்டம்‌ பெற்றவர்கள்‌ ஏராளமாக உள்ளனர்‌. 


எம்‌.லிட்‌,,: எம்‌.ஓ.எல்‌., எம்‌ஃபில்‌ ஆகிய பட்டங்களைப்‌ 
பெற்றவர்களுக்கும்‌ குறைவில்லை. 


பல்கலைக்‌ கழகங்கள்‌ இன்ன பிற நிறுவனநிகள்‌ ஆகிய 
வற்றின்‌ வாயிலாக, மேன்மேலும்‌ ஆராய்சிசிகளில்‌ ஈடுபட்டு 
வருபவர்‌ பலரீ ஆவார்‌, 


எமக்குகி தெரிந்தவரையில்‌ இவரிகளைப்‌ பற்றிய விவரஙி 
களை இங்கே கொடுத்திருக்கறேன்‌. 


முனைவர்‌ (டாக்டர்‌) பட்டம்‌ பெற்றவர்கள்‌ 
டாக்டர்‌ வ. சுப. மாணிக்கம்‌ 
(மேலைச்சிவபுரி 17-4.1917) 


பிஎச்‌. டி. 1957 சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, சநிக 
இலக்கியத்தில்‌ அகத்திணை அல்லது *தமிழ்கீ காதல்‌”. 


நுண்ணறிவும்‌,பாடஞ்‌ சொல்லிக்‌ கொடுப்பதில்‌ ஆர்வமும்‌ 
ஆராரய்சசயில்‌ ஈடுபாடும்‌ உடையவர்‌. மொழிக்கலவை 
வேண்டா தவரி, 


இவர்‌ கையாளும்‌ தமிழ்‌ நடை தனித்தன்மையானது, 
“(உரை நடையில்‌ புதுத்தடம்‌ காட்டுபவர்‌. உவமை நடையும்‌, 
சுருக்க நடையும்‌ பல்வேறு முடிவு நடையும்‌ இவருடைய 
தமிழ்‌ நடையை வளஞ்‌ செய்து தனி நடையாளராகல்‌ 
காட்டுகின்றன” என்று மணிவாசகர்‌ பதிப்பகவெளியீடு ஒன்றில்‌ 
கூறப்‌ பெற்றிருப்பது சாலப்‌ பொருந்தும்‌. எ& கலையையும்‌ 
தமிழ்ப்‌ படுதிதலரம்‌ என்னும்‌ அழுதிதமான கொள்கையர்‌, 


243 


36 ஆண்டுகள்‌ ஆசிரியப்‌ பணி செய்து இலக்கியம்‌, இலக்‌ 
கணம்‌, தென்னிந்திய வரலாறு, திறனாய்வு, மொழியிலல்‌, 
சைவசித்தாந்தம்‌ ஆகிய பாடங்களைக்‌ கற்பித்திறாக்கிறார்‌. 


காரைக்குடி அழகப்பா கல்‌ லூரியில்‌ தமிழ்ப்‌ யேரா ரியர்‌, 
முதல்வர்‌ பதவிகளையும்‌ அண்ணா மலைப்‌ பல்கலைக்‌ கழகதீதில்‌ 
தமிழ்ப்‌ புலத்தலைமைப்‌ பதவியையும்‌ வ௫ூத்தவரீ. 1979 முதல்‌ 
1982 வரை, மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகத்தின்‌ துணை 
வேநீதராக இருந்தார்‌. 


அண்ணாமலைப்‌ பலகலைக்‌ கழகப்‌ பொல்விழாவில்‌ 
6- 12. 1979அன்று இலக்கிய டாக்டர்‌ பட்டம்‌ வழகிகிச்‌ சிறப்பிக்‌ 
கப்‌ பெற்றார்‌ Begree Of Doctor Of Letters Honoris Causa. 


தமிழ்‌ இலக்கணப்‌ புலவருள்‌ முனனோடியான தொல்‌ 
கரப்பியனாரைப்‌ பெருமைப்‌ படுத்தும்‌ வகையில்‌ அவருடைய 
ஈடு இணையில்லாத நூலை முழுமையாகவும்‌ விரிவாகவும்‌ யல்‌ 
துறைகளும்‌ வழுவியதாகவும்‌ ஆயும்‌ பணியை தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ திட்டமிட்டது. இதற்கென ஒரு தகைமை 
(ஃபெல்லோஷிப்‌) நிறுவவும்‌ அப்பெரறுப்பை ஏற்கும்‌ மூதறிஞர்‌ 
்‌ அவர்‌ இருக்கும்‌ இடத்திலிருந்தே இப்பணியைச்‌ செய்யலாம்‌ 
என்றும்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ முடிவு செய்தது. மதிப்புறு 
ஊதியமாகத்‌ திங்கள்‌ தோறும்‌ ரூ 2,500/- வீதம்‌ ஈராண்டுகளுக்கு 
வழங்கப்‌ பெறுகிறது. ஏனைய செலவுகளுக்கு ஆண்டெரன்றுக்கு 
ரூ10,000 கொடுகீசுப்பெறும்‌. 


தகைமை, இவருக்கு வழங்கப்‌ பெற்றது 16 -9-83 இப்‌ 
பொறுப்பை ஏற்றுக்‌ கொண்டார்‌. இதற்கென நடத்தப்பெற்ற 
ஒரு விழாவில்‌ தொல்காப்பியதிதகைஞர்‌ என்ற பதவியளிதிதுப்‌ 
பதக்கம்‌ வழங்கப்பெற்றது. அவ்வமயம்‌ துணைவேந்தர்‌ 
டாக்டரீ வ. அய்‌. சுப்பிரமணிமம்‌ கூறியதாவது: 


₹*நுணுகிய புலமையும்‌ பழமையிற்‌ புதுமை காணும்‌ 
ஆய்வாளருமான வ. சுப. மாணிக்கனார்‌, வரும்‌ தலைமுறைக்கு 
எடுத்துக்காட்டாக ஆய்வுப்‌ பணி செய்து தமிழுக்கும்‌ தமிழ்ப்‌ 
பல்கலைக்‌ கழஃத்துக்கும்‌.புகழ்‌ சேர்க்குமாறு வாழ்திதுகிறேலி? * 


இந்த ஆய்வுப்‌ பணியும்‌ முறையும்‌: அரைநாற்றாண்டாகதி 
தொல்காப்பிய ஆய்வும்‌ எழுதிதும்‌ பெருகி வருகின்றன. 
' யல்‌(வேறு கருத்துக்கள்‌ பல நூற்பாக்கட்குப்‌ புதுமையாகவும்‌ 
வந்துள. இக்‌ கருதிதுக்‌ குவியல்களைப்‌ பமுதறப்‌ பகுத்தாய்ந்து 


244 


உரையெல்னும்‌ கரையொழுங்கிற்குள்‌ கொண்டு வரவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தொல்காப்பியத்தின்பொருள்‌ சிதறுபடாமலும்‌ 
திரிவுபடாமலும்‌ குழப்பமின்‌ றியும்‌ வழிவழி விளங்கும்‌. இப்பெரு 
நோக்கோடு, கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கட்கும்‌ ஆய்‌ 
வாளர்க்கும்‌ தமிழ்‌ ஆர்வளர்கட்கும்‌ பயன்படும்‌ முறையில்‌ 
“தொல்காப்பிய நேருரை” என்று எழுதப்படும்‌. 


இக்கால மக்கட்கும்‌ விளங்குமாறு எடுத்துக்‌ காட்டுக்கள்‌ 
இன்றைய பேச்சு வழக்கிலிருந்தும்‌ இன்றைய இலக்கிய 
எழுத்துக்களிலிருந்தும்‌ பொறாந்துமளவு காட்டப்படும்‌. 
உலகளாவிய மொழியியல்‌ நெறியில்‌ உரையின்‌ போக்கு 
அமையும்‌. 
அயலகத்‌ தமிழர்‌ வழக்கிலிறாந்தும்‌ தமிழ்‌ பற்றி எழுதிய 
அயலறிஞர்‌ கருத்துக்களிலிருநீதும்‌ எற்ற பெற்றி தழுவப்படும்‌ 
தெளிவு காண முடியாத நூற்பாக்கள்‌ இருப்பின்‌,தெரிந்த 


அளவு உரையெழுதி இவை மேலும்‌ சிந்தனைக்குரியவை என்று 
சுட்டப்யடும்‌. 


தமிழ்மொழி தொன்மைக்‌ காலந்‌ தொட்டு 'நல்‌ 
வழக்குடையதாக இருத்தலின்‌, அங்ஙனம்‌ நிலைபேற்றுக்குரிய 
மொழிக்கூறுகள்‌ செம்மையாக வலியுறுதிதப்படும்‌. 


உரை சுமை தோன்றாமலும்‌ மிகை படாமலும்‌ சுவை 
நடையில்‌ அமையும்‌. 


தொல்காப்பியப்‌ பொருளதிகாரம்‌ பாலியல்‌, சமூகவியல்‌ 
அரசியல்‌, போரியல்‌, இனவியல்‌, உளவியல்‌ என்று பல்வேறு 
கலைத்துறை உடைத்ததாதலின்‌, அக்‌ கலைத்திறம்‌ உரையில்‌ 
புலப்படுத்தப்படும்‌. 


பிற சிறப்புக்கள்‌ 


திராவிட மொழியியல்‌ குறித்த பன்னாட்டுப்‌ பள்ளியில்‌ 
முதிய தகைஞராகவும்‌ இவர்‌ பணிபுரிந்துள்ளார்‌. 

சென்னை, மதுரை, அண்ணரமலை, இரு பாரதி 
தாசன்‌, திருப்பதி வெங்கடேசுவரா பல்கலைக்‌ கழகங்களில்‌ 


அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுகள்‌ ஆற்றியுள்ளார்‌. 

மதுரைக்‌ காமராசர்‌ பல்கலைக்கமகத்தில்‌ இவர்‌ 
மேற்கொண்ட தமிழ்ப்‌ பணிகள்‌ பலவாம்‌, குறிப்பிடதிதக்கவை 
வருமாறு: 


*... ட. 


படட 


245 


பாரதி நூற்றாண்டு தொடர்பாக, தமிழில்‌ அறிவியல்‌ 
கட்டுரைகள்‌ உருவாக்கப்‌ பெற்று ௮ச்சிடப்‌ பெறுகின்றன. 


சங்க இலக்கியம்‌ முழுவதையும்‌ஆங்கில த்தில்‌ பெயர்க்கும்‌ 
பணி தொடங்கப்‌ பெற்றுள்ளது. 


தெலுங்கு-—தமிழ்‌; கன்னடம்‌--தமிழ்‌; மலையாளம்‌ 
தமிழ்‌ அகராதிகள்‌ உருவாக்கும்‌ பணிக்கு ௮டிகோலினார்‌. 


கல்விக்குழு, பேரவைநிகழ்ச்சகள்‌ தமிழில்வெளியிட்டார்‌. 
பட்டச்சான்றுகளில்‌ தமிமும்‌ இடம்‌ பெறச்‌ செய்தார்‌. 


மாணவர்‌ விடுதிகளுக்குதி தமிழ்ப்‌ புலவர்கள்‌ பெயர்களும்‌ 
தமிழ்நாட்டின்‌ பகுதிகள்‌ பெயர்களும்‌ இட்டார்‌. 


பண்டிதமணி அரங்கு கட்டப்பெற்றது. 


தெ. பொ, மீ. அவர்கள்‌ பெயர்‌ நூலகத்துக்குச்‌ சூட்டப்‌ 
பெற்றது. அவரது திருவுருவச்‌ இலை திறக்க முடிவு செய்யப்‌ 
பெற்றது. 


முத்தமிழ்க்காவலர்‌ க, ஆ. பெ. விசுவநாதம்‌ அவர்கள்‌ 
மதிப்புறு டி. லிட்‌. பட்டம்‌ வழங்கிச்‌ சிறப்பிக்கப்‌ பெற்றார்‌. 


உலகதி தமிழ்‌ மாநாடு, (கருத்தரங்குகள்‌) பல்கலை 
நகரில்‌ நடைபெற்றன. 


லண்டனில்‌ உள்ள பாரதிய விதீயா பவனுக்குத்‌ தமிழ்‌ 
நூல்களை அன்பளிப்பாக வழங்கப்பெற்றன. அறிஞர்‌ அறுவ 
ருக்குதீ தமிழ்ப்‌ பேரவைச்‌ செம்மல்‌ பட்டம்‌ நல்கினார்‌. 


உலகதி தமிழ்ப்‌ பணியியல்‌ என்ற துறையைத்‌ தொடங்கி 
னார்‌. வெளிநாடுகளில்‌ வாழும்‌ தமிழர்களின்‌ வழித்தோன்றல்‌ 
களும்‌, ஏனைய மொழியினரும்‌ தமிழில்‌ பேச, எழுத, தமிழ்‌ 
நூல்களைப்‌ படிக்க அவர்களை ஆற்றுப்படுத்துவதற்கான 
முயற்சிகளில்‌ இத்துறையினர்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. எட்டு ஓலிசி 
சுருள்கள்‌ வெளியிடத்‌ திட்டமிட்டு, குழந்தைதிதமிழ்‌, நீதித்தமிழ்‌ 


. என்பன வெளிவந்துள்ளன. வாழ்க்கைதிதமிழ்‌, மேடைதிதமிழ்‌, 
'கதைத்தமிழ்‌, காப்பியத்தமிழ்‌, உரையாடல்தமிழ்‌ என்ற வகை 


யில்‌ இனிவரும்‌ சுருள்கள்‌ அமையக்கூடும்‌, 


னி 


246 
ஆய்வுத்துறைப்‌ பயில்வு: 
௮) ஆய்வு மாணவன்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
பொருள்‌:. தமிழ்‌ இலக்கண வரலாறு 
ஆ) எம்‌. ஓ. எல்‌ பட்டம்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
பொருள்‌: தமிழ்‌ வினைச்சொற்கள்‌ (ஆகிகல த்தில்‌) 
இ) பிஎச்‌. டி. பட்டம்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
பொருள்‌: சங்க இலக்கியதிதில்‌ அகதிதிணை 
(ஆங்கிலத்தில்‌) 
ஈ) ஆய்வு மேற்பார்வை எம்‌. லிட்‌. பிஎச்‌. டி. பட்டங்‌ 
கட்கு 30 ஆய்வு மாணவர்களுக்கு மேலாக 
நூல்கள்‌ 
மனைவியின்‌ உரிமை (நாடகங்கள்‌) 
நெல்லிக்கனி 39 
உப்பங்கழி 7) 
ஒருநொடியில்‌ 97 
கொடைவிளக்கு (வள்ளல்‌ அழகப்பர்‌ புகழ்ப்‌ பாடல்கள்‌) 
தலைவர்களுக்கு (கடிதங்கள்‌) 
கம்பர்‌ (சொற்பொழிவுகள்‌) 
வள்ளுவம்‌ (ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌) 
தொல்கரப்பியப்‌ புதுமை (கட்டுரை) 
தமிழ்க்காதல்‌ (ஆய்வுக்‌ கட்டுரை) 
எற்தசி சிலம்பு (கட்டுரை) 
இலக்கிய விளக்கம்‌ (கட்டுரை) 
சிந்தனைக்‌ களங்கள்‌ (கட்டுரை) 
ஒப்பியல்‌ நோக்கு 
உரைநடைதி திருக்குறள்‌ 
இரட்டைக்‌ கரப்பியங்கள்‌ (பதிப்பு) 
நகரதிதார்‌ பட்டயங்கள்‌ (பதிப்பு) 
தமிழ்ப்‌ புலவர்கள்‌ வரலாறு (பதிப்பு) 
The Tamil eoncept of Love (Research in English) 
A ௪00077 of Tamil Verbs (in English) 


247 


A Glimpse of Tamiology (edited) 
Collected papers. 


இவர்‌ இயற்றிய “தமிழ்கூடி' ஆத்திசூடி போலஅமைந்தது. 
“ஐ.நா. நன்று??, “மே நாள்‌ அயர்‌? என்ற உலகப்‌ பார்வையும்‌, 
**இந்தியனாய்‌ இரு என்ற தேசியப்‌ பார்வையும்‌, “'அகதிதமிழ்‌ 
படி”?, “தமிழ்‌ இசை பரப்பு”, “தொல்காப்பியம்‌ படி”, “முத்‌ 
தமிழ்‌ பரப்பு? என்ற தமிழ்பார்வையும்‌, **தப்பினை ஒப்பு”, 
“கையூட்டு மறு?” என்ற ஓழுக்கப்பார்வையும்‌, “நொடியில்‌ முடி?? 
என்ற நடைமுழை பார்வையும்‌ (தமிழ்‌ சூடி”யில்‌ காணலாம்‌. 


காரைக்குடியில்‌ (1) தமிழ்ச்‌ சங்கம்‌ (2) இந்தியப்‌ பல்‌ 
தமிழ்க்‌ கழகம்‌, (3) தமிழ்‌ வளர்ச்சி உயரீ ஆராய்ச்சி மன்றம்‌ 
ஆகியவற்றை இவர்‌ நிறுவி அவற்றின்‌ தலைவராக உள்ளார்‌. 


புலவரீ குழு, தொடங்கிய நாளிலிருந்து அதில்‌ பெரும்‌ 
பங்கு பெற்று வருகிறார்‌. சன்மார்க்க சபையின்‌ கல்விக்‌ 
குழுத்தலைவராக இருந்து வருகிறார்‌. 


பலதுறைப்‌ பயில்வு: 


௮) கோலாலம்பூர்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டிற்‌ கலந்து 
கொண்டமை. 


ஆ) சைவசித்தாந்தக்‌ கழகதிதின்‌ 4 ஆவது சிற்றிலகீகிய 
மாநாட்டுத்தலைமை 


இ) அனைத்திந்தியப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழாசிரியர்‌ 
மன்றக்‌ கருத்தரங்குகளில்‌ தலைமை 


Fr) அனைக்‌திற்தியதி திருக்குறட்‌ கருதீதரங்கின்‌ தலைமை 


௨) அனைதிதிநீதியக்‌ மைக்‌ கலைத்துறையினர்‌ புனாவில்‌ 
நடதிதிய கருதிதரங்கின்‌ திரரவிடக்கல்வி அமர வின்‌ தலைமை. 


இவருடைய பெரு முயநிசியால்‌ பண்டிதமணி நூறி 
மாண்டு விழா 1981 முதல்‌ 1983 வரை தமிழமகஅரசாலும்‌, 
ஏராளமான அமைப்புக்‌ களாலும்தமிழ்‌ நாடெங்கும்சிறப்பாககி 
கொண்டாடப்‌ பெற்றது. பல்கலைக்கழகஙிகள்‌ ' பலவற்றில்‌ 


248 


அறக்கட்டளைகள்‌ அமைக்கப்‌ பெற்றுள்ளன. பண்டிதமணி 
இயற்றிய நூல்கள்‌ பலவும்‌ ' மீண்டும்‌ ௮ச்சிடப்பெற்றுள்ளன. 
மூன்று திறனாய்வு நூல்களும்‌ உருவாகியுள்ளன. பண்டிதமணி 
யின்‌ வாழ்க்கை செய்யுட்‌ காப்பியமாக வெளியிடப்‌ 
பெற்றிருக்கிறது. பண்டிதமணி பிள்ளைத்‌ தமிழும்‌ வெளித்‌ 
இருக்கிறது. 


டாக்டர்‌ மெ. சுந்தரம்‌ (வேந்தன்பட்டி 21-11-1925) 


எம்‌. லிட்‌, (அண்ணாமலை) 1957--கல்லாடம்‌ 

பிஎச்‌. டி. (சென்னை) 1961-சங்க இலக்கியத்தில்‌ 

வரலாறு 

சென்னை மாநிலக்‌ .சல்லூரியில்‌ தலைமைதீ தமிழ்ப்‌ 
பேராசிரியராகப்‌ பல ஆண்டுகள்‌ பணிபுரிந்த பின்‌ 1984--இல்‌ 
ஓய்வுபெற்றார்‌. 


தமிழ்ப்பாவை, செட்டிநாடு இதழ்களில்‌ ஆசிரியராக 
இருந்திருக்கிறார்‌. குமரன்‌, தமிழ்நாடு இதழ்களில்‌ பல 
கட்டுரைகள்‌ எழுதியிருக்கிறார்‌. 1960, 1984--ஆம்‌ ஆண்டுகளில்‌ 
மலேசியா, சிங்கப்பூர்‌ நாடுகளில்‌ தமிழ்‌ இலக்கியச்‌ 
சொற்பொழிவுகள்‌ நிகழ்த்தியிருக்கிறார்‌. 

இவர்‌ வழிகாட்டியாக இருந்து பண்டாரகர்‌,மற்றும்‌ 
ஏனைய ஆராய்ச்சிப்‌ பட்டங்கள்‌ பெற பலருக்கு உறுதுணை 
யாக இருந்திருக்கிறாரீ. 


தமிழகப்‌ புலவர்‌ குழு உறுப்பினர்‌, நாட்டுப்பாடல்‌ 
என்னும்‌ பெரு நூலை இயற்றியிருக்கிறார்‌. 


ஏனைய நூல்கள்‌; சங்க காலதி தமிழரின்‌ கடற்செலவு, 
கட்டுரை மாலை, கலைஞரின்‌ கவிதைச்‌ இற்பம்‌. 


டாக்டர்‌ *தமிழண்ணல்‌' இராம. பெரியகருப்பன்‌ 
நெற்குப்யை 12: 8. 1928 


பிஎச்‌. டி. சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 1969 “சற்க 
இலக்கிய மரபு”? பற்றிய ஆய்வு. 


ஈரோடு  மகரசன உயர்நிலைப்பள்ளியில்‌ 1948 - 49 
ஓராண்டும்‌ காரைக்குடி மீ. ௬. உயர்நிலைப்பலிளியில்‌ 1949 
தொடங்கி 12 ஆண்டுகளும்‌ மதுரை தியாகராசர்‌ கல்லூரியில 


0 249 


10 ஆண்டுகளும்‌ பணியாற்றினார்‌. பின்னர்‌ மதுரைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ தமிழ்த்துறையிலும்‌ அஞ்சல்‌ வழிக்கல்வித்‌ துறை 
யிலும்‌ பணிபுரிந்தார்‌. 1976 இல்‌ பேராசிரியரானார்‌. 1980 இல்‌ 
(மதுரை காமராசர்‌) பல்கலைக்‌ கழகத்தில்‌ இந்திய மொழிப்‌ 
புலம்‌, தமிழ்த்துறை ஆகியவற்றின்‌ தலைவர்‌ ஆனார்‌. தமிழ்‌ 
மொழிக்குத்‌ தேசியப்‌ பேராசிரியர்‌ என்ற மதிப்பிற்குரிய 
பதவியை இந்தியப்‌ பல்கலைக்கழக பண உதவிக்‌ கழகம்‌ 
இவருக்கு 1981-இல்‌ வழங்கியுள்ளது. இவர்‌ 1983 முதல்‌ 
சாகித்திய அகாதெமியின்‌ செயற்குழு உறுப்பினராகவும்‌ 
இருந்து வருகிறார்‌. 


இவர்‌ சிறந்த கவிஞரும்‌ ஆவார்‌. இளமை முதல்‌ 
ஆற்றொழுக்காகக்‌ கவிதைகளை எழுதி வருகிறார்‌. 1971 - ஆம்‌ 
ஆண்டில்‌ குடியரசு நாளை ஒட்டி, இந்திய வானொலி நிலையத்‌ 
தார்‌ புதுடில்லியில்‌ 14 மெரழிகளிலும்‌ ஒரு கவியரங்கதிதை 
தேசியக்‌ கவிஞர்‌ பேரவை வாயிலாக ஏற்பாடு செய்தனர்‌: 
அப்போது செல்வம்‌” என்ற இவருடைய கவிதை அனைதிது' 
தேசிய மொழிகளிலும்‌ ஒலிபரப்பாயிற்று. 


தமிழக அரசில்‌அறநிலையதீதுறையின்சார்புடன்‌ மதுரை 
அருள்மிகு மீனரட்‌ சுந்தரேசுவரர்‌ திருக்கோயிலார்‌ நடத்திய 
கவிதைப்‌ போட்டியில்‌ மீனாட்சி என்ற பெயரில்‌ இவர்‌ 
படைத்த கவிதை 1978 இல்‌ பொற்கிழிப்‌ பரிசு பெற்றது. 


காரைக்குடி. இராமசாமி தமிழ்க்‌ கல்லூரியினர்‌ நடத்திய 
படைப்பிலக்கியப்‌ போட்டியில்‌, இவர்‌ எழுதிய “மறைமலை 
யடி.கள்‌ பிள்ளைதீதமிழ்‌? 1975 இல்‌ பரிசு பெற்றது. 


பல்லாண்டுகளாகதி தமிழகப்‌ புலவர்‌ குழுவில்‌ உறுப்பின ' 
ராக உள்ளார்‌. 


“1982 இல்‌, தமிழக அரசு வழங்கும்‌ றந்த தூல்கட்கான 
பரிசு இவருடைய இரண்டு நூல்களுக்குக்‌ கிடைத்தது. 
‘fraditionand Talent in Cankam Poetry’ என்ற நூலுக்கு 
முதற்பரிசும்‌ “நச்சு வளையம்‌” என்ற நரவலுக்கு இரண்டாம்‌ 
பரிசும்‌ இடைதிதன. 


1983 ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்தி திங்களில்‌ ஜப்பானில்‌ * 
டேரக்கியோவிலும்‌ கியோட்டோவிலும்‌ ஆசிய ஆப்பிரிக்க 
நாடுகளின்‌ மரனுட அறிவியல்‌ குறித்த 31-ஆவது பன்னாட்டு 


ஆ ட்‌ க அகத்‌... 
கட்டட பப்‌ பவ யல வ்‌ ப ண்ண அ றைவ 


250 


மாநாடும்‌ கருத்தரங்கமும்‌ நடைபெற்றன. அதில்‌ கலந்து 
கொள்ளும்படி, மாநாட்டு அழைப்பாளர்களின்‌ சிறப்பு 
விருந்தினராக இவர்‌ அழைக்கப்பெற்றார்‌. சங்க இலக்கியத்தைப்‌ 
பற்றி இவர்‌ படிதித ஆய்வுக்கட்டுரை பெரிதும்‌ பாராட்டப்‌ 
பெற்றது. 


மதுரையில்‌ 1981 - இல்‌ நடைபெற்ற உலகத்தமிழ்‌ 
மாநாட்டை முன்னிட்டு, மதுரை காமராசர்‌ பல்கலைகிகழகம்‌ 
உருவாக்கிய பல வெளியீடுகளுக்கு இவர்‌ பதிப்பாசிரியராக 
இருந்தார்‌. இவருடைய வழிகாட்டுதலின்‌ 8ழ்‌, பல நாடுகளைச்‌ 
சேர்ந்த மாணவர்கள்‌ உயர்‌ ஆராய்ச்சிப்‌ பட்டங்களுக்கு ஆய்வு 
செய்துவருகின்றனர்‌. இவர்‌ இதுகாறும்‌ இவரிடம்‌ நேர்முகமாக 
ஆய்வு செய்து பி எச்‌. டி, பட்டம்‌ பெற்றவர்கள்‌ பதின்மூவர்‌. 
மூதறிஞர்‌ குழுவில்‌ அமைந்து இவரிடம்‌ பயின்று டாக்டர்‌ 
பட்டம்‌ பெற்றவர்கள்‌ நால்வர்‌. இப்போது இவரிடம்‌ மேற்‌ 
கண்ட பட்டதீதிற்காக ஆராய்ச்சி செய்துவருபவர்‌ பன்னிருவர்‌. 
இவர்கள்‌ தவிர இவரிடம்‌ பயின்று எம்‌, பில்‌. பட்டம்‌ 
பெற்றோரும்‌ உளர்‌. இவர்‌ “வையை” ஏட்டின்‌ பதிப்பா 
சிரியரும்‌ ஆவார்‌. இவர்‌ தம்‌ நூல்கள்‌ வருமரறு: 


நாட்டுப்பாடல்‌: 


ன] 
. 


தாலாட்டு (இலங்கை நாட்டுப்பாடல்‌ 
களும்‌ இடம்‌ பெற்ற அரிய தொகுப்பு) 
காதல்வாழ்வு 
பிறைதொழும்பெண்கள்‌ 
- இலக்கியத்தில்‌ இன்பச்‌ சுவை 
குறிஞ்சிப்பாட்டுதி திறனாய்வு ' 
பரிசல்‌ வாழ்க்கை 
- செயகாந்தனின்‌ முன்னுரை இலக்கியம்‌ 
ஒப்பிலக்‌யஅறிமுகம்‌ 
சங்க இலக்கிய ஒப்பீடு - இலக்கியக்‌ 
கொள்கைகள்‌ 

சங்கஇலக்கியஒப்பீடு- இலக்கியவகைகள்‌ 
ஆய்வியல்‌அறிமுகம்‌ 
. ஆய்வியல்வழிகாட்டி 
- மொழிவழிச்‌ சிந்தனைகள்‌ 
வாழ்வரசி 

15. நச்சுவளையம்‌ 
பிற 16. குழந்தை இலக்கியம்‌ 


திறனாய்வு: 


ஒப்பிலக்கியம்‌; 


ஆய்வுமுறை: 


ho ஸம்‌ ஆஸம்‌. 
N= 


சிந்தனை 
நரவல்‌ 


= 
௬௦ 


ட த்தது பட 


251 


17. புதிய நோக்கில்‌ தமிழ்‌ இலக்கிய 


வரலாறு 
வழிச்செலவு 18. சப்பான்‌ பயணம்‌ பற்றிய கட்டுரைகள்‌ 
(இதழ்களில்‌) 

ஆங்கிலத்தில்‌ 19. Tradition and Talent in Cankam 
Poetry 

(Ph. D. Dissertation) 

தொகுப்பாசிரியர்‌ a கவிஞர்‌ முடியரசன்‌ கவிதைகள்‌ 
பதிப்பாசிரியர்‌ வையை பொதிகை போன்ற பல 
மலர்கள்‌ 
முகவரி: ஏரகம்‌”, சதாசிவநகர்‌ வண்டியூர்‌ வழி 


மதுரை—625 020. 


டாக்டர்‌ சுப. அண்ணாமலை 
(தேவகோட்டை 10-10-1929) 


இலக்கியம்‌, மொழியியல்‌, சமயம்‌, தத்துவம்‌ ஆகிய 
துறைகளில்‌ புலமை பெற்றும்‌ பட்டிமன்றஙிகளில்‌ பெரும்‌ பங்கு 
கொண்டும்‌ புகழ்‌ பெற்றவர்‌, 


திருவையாறு அரசர்‌ கல்லூரியில்‌ தமிழ்‌ புலமைகி 
கல்வியைத்‌ தொடங்கினார்‌. சென்னை பச்சையப்பன்‌ 
கல்லூரியில்‌ தமிழைச்‌ சிறப்புப்‌ பாடமாகப்‌ பயின்று மு. வ.வின்‌ 
மரணவராக, முதுகலைப்‌ பட்டம்‌ பெற்றார்‌. 


1953-ல்‌ மதுரை, தியாகராசர்‌ கல்லூரியில்‌ ஆசிரியராகச்‌ 
சேர்ந்து, இலக்கணம்‌ மற்றும்‌ கடினமான இலக்கியப்‌ 
பரடங்களையும்‌ கற்பிக்கக்தொடங்கினார்‌. குற்றாலக்குறவஞ்சி 
போன்ற பாடங்களை இசையுடன்‌ பாரடி நடதிதினார்‌. 


“பழங்கரலத்தில்‌ நுண்கலைகளும்‌ அறிவியலும்‌” என்ற 
தலைப்பில்‌ 1962-இலும்‌ **திருவருட்பாவின்‌ பாடங்கள்‌, உரை 
நடைகள்‌, விளக்கங்கள்‌?” ஊற்றி 1968-இலும்‌ வழஙிகிய 
ஆய்வுக்கட்டுரைகளுக்கு எம்‌. லிட்‌, பி. எச்டி பட்டங்களைசி 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ இவருக்கு நல்கியது. 


வள்ளலார்‌ இரரமலிங்க சுவாமிகள்‌ வாழ்வும்‌ நூல்களும்‌ 
குறித்து இவரி ஆங்கிலத்தில்‌ எழுதியிருக்கும்‌ நூலை, பம்பாய்‌: 
பாரதிய விதியா பவன்‌ வெளியிட்டிருகிகறது. இற்த நால்‌ 
மலையாளதிதிலும்‌ மொழி பெயரிக்கப்‌ பெற்றுள்ளது. 


252 


மதுரை கம்பர்‌ கழகத்தின்‌ துணைதிதலைவராக உள்ளார்‌. 
அங்கு வாரந்தொறும்‌ கம்ப ராமாயண வகுப்பு நடத்தி 
வருகிறார்‌. 


மேற்கு ஜெரிமனியிலிருந்தும்‌, அண்ணாமலை, மற்றும்‌ 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்திலிருந்தும்‌ இவருக்குப்‌ பதவிகள்‌ 
வழங்கப்‌ பெற்றன. ஆனால்‌ இவர்‌ தொடர்ந்து தியாகராசர்‌ 
கல்லூரியிலேயே பணியாற்றி வருநிறார்‌. 1977- இலிருந்து 
முதல்வராக உள்ளார்‌. . 


தூல்கள்‌; “உருவும்‌ உணர்வும்‌”? “பண்‌ சுமந்த பாடல்‌?” 
“பனிரண்டாழ்‌ திருமுறை?” புனைபெயர்‌ - குருத்து. 


முகவரி: “கயல்‌”? 98 அறிஞர்‌ அண்ணாநகர்‌, மதுரை-20 


டாக்டர்‌ வெ. தெ. மாணிக்கம்‌ 
(வேந்தன்பட்டி 14-10-1988) 
50 தரும நாராயணன்‌ செட்டியார்‌ . தெரு, காரைக்குடி-1 


புனைபெயர்‌--“நவமணி??. எம்‌. ஏ. தேர்வில்‌ தங்கப்‌ 
பதக்கம்‌ பெற்றார்‌, தமிழ்‌ இலக்கியத்தில்‌ மருததி இணை 
என்னும்‌ ஆய்வுக்காக பிஎச்‌. டி, பட்டம்‌ (சென்னை--1968) 


பல ஆண்டுகள்‌ காஞ்சிபுரம்‌ பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ 
தமிழ்த்‌ துறைதி தலைவராக இருந்த பிறகு, இப்போதுசென்னை 


பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக இருந்து 
வருகிறார்‌. 


டாக்டர்‌ பட்டம்‌ பெற 10 ஆரரய்ச்சியாளர்களை இவர்‌ 
நெறிப்‌ படுதிதியுள்ளார்‌. உலகத்‌ தமிழ்‌ மாநாடுகளில்‌ ஆய்வுக்‌ 
கட்டுரைகள்‌ படி ததிருக்கிறார்‌. (நன்றி! என்னும்கையெழுத்துப்‌ 
படி இதழாசிரியர்‌, ்‌ 


இவர்‌ தம்மகளுக்கு வழங்கிய திருமணச்‌ 8ர்‌ வரிசையில்‌ 
தமிழ்‌ நூல்‌ தொகுதிகளும்‌ இடம்‌ பெற்றன. இவ்வகையில்‌ இவர்‌ 
ஒரு வழிகாட்டி, முன்னோடி. 


்‌ நூல்கள்‌ (1) ஊடல்‌ (2) வாழ்வும்‌ வழிபாடும்‌ 3.௪ 
Study of Maruta - 7. tinai in Tamil Literature 4) Harlots 
in Ancient Tamil Literature 


253 


முகவரி: 141, 4], சாந்தி குடியிருப்புச்‌ சாலை, அண்ணா நகர்‌, 
சென்னை--40 


டாக்டர்‌. இராம.. சுந்தரம்‌ 


(அலவாக்கேோட்டை 1-4-1939) எம்‌. ஏ. (தமிழ்‌) 
அண்ணாமலை, மொழியியல்‌ பிஎச்‌.டி, (கேரளம்‌), மலையாள 
மொழியில்‌ பட்டயம்‌, மொழியியல்‌ பட்டயம்‌ (புனா-—1960) 


கேரளப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ ஆராய்ச்சி உதவியாளர்‌ 
விரிவுரையாளர்‌ (1958-67). தியாகராசர்‌ கல்லூரி, மதுரை 
(1967-69), அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ (1971-72) 
மீண்டும்‌ 1979-81 துணைப்பேரா ரியர்‌. : 


1972முதல்‌ 1979வரை ஏழு ஆண்டுகள்‌ இவர்‌ போலந்து 
நாட்டிலுள்ள வார்சா பல்கலைக்கழகதீதில்‌ தமிழ்ப்‌ பேராசிரிய 
ராகவும்‌ இந்திய இயல்‌ துறைத்‌ தலைவராகவும்‌ திகழ்ந்தார்‌. 
யோலிஷ்‌ மொழியில்‌ திருக்குறள்‌ வெளிவர இவர்‌ யெரிதும்‌ 
துணையாக இருந்தார்‌. 


1981 முதல்‌ தஞ்சாவூரில்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
“திட்டமும்‌ தமிழ்‌ வளர்ச்சியும்‌” என்ற துறையின்‌ இயக்குனராக 


உள்ளார்‌. (Director of Planning and Development) தமிழில்‌ ' 


பெரறியியல்‌, மருத்துவம்‌ ஆகிய பாடங்களைக்‌ கற்பிப்பதற்குதி 
தேவையான நூல்கள்‌ எழுத, தக்கவரீகளைத்‌ தேர்ழிதெடிர்பத்‌ 
இவருடைய பொறுப்பாகும்‌. 


தமிழ்‌ ஆராய்சி உல8ில்‌ உணர்ச்சிப்போக்குகள்‌ குறைநீது 
அறிவியல்‌ தன்மை மிக வேண்டும்‌ என்ற நோஃதில்‌ “சொல்‌ 
புதிது, சுவை புதிது?” என்ற நூலில்‌ தெய்வச்‌ சிலையார்‌ உரைதி 
திறன்‌, வையாபுரிப்‌ பிள்ளையின்‌ ஆய்வுமுறை, சிலம்பின்கரலம்‌ 
இறையனார்‌ களவியல்‌ பற்றிய கட்டுரைகள்‌ எழுதியுள்ளார்‌. 


“தமிழ்‌ வரஈசகம்‌”--என்ற நூலை வார்சா பல்கலைக்கழகம்‌ 
வெளியிட்டிருக்கிறது. 


'*தொல்காப்பியம்‌-- பொருளதிகார தீதின்‌ காலம்‌?” என்ற 


நூலை எழுதி முடிதீதிருக்கறொரி. இது இன்னும்‌ வெளிவர 
வில்லை. 


முகவரி; தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூரீ . 


254 


டாக்டர்‌ ௮ர.சிங்காரவடிவேலன்‌ 
(கண்டனூர்‌ 23-10-1987) 


எம்‌. ஏ. (தமிழ்‌) 1960, பி. ட்டி 1961, பி. எச்‌, டி, 1978 
மதுரைப்‌ பல்கலைக்கழகம்‌ 


தமிழகம்‌ முழுவதும்‌ கவியரங்கங்கள்‌ பட்டிமன்றங்கள்‌, 
கருதிதரங்குகளில்‌ கலற்துகொண்டிருகிகிறார்‌. வானொலிக்‌ 
கவியரங்கங்களிலும்‌ பங்கு பெற்றுள்ளார்‌. 


நூல்கள்‌ (1) தமிழாசிரியர்‌ கருதிதரங்கக்‌ கருதிதுக்கள்‌ 
(2) திருந்திய பேச்சு (3)கட்டுரை மாலை. கவிதை நூல்கள்‌ 
பலவற்றையும்‌ ஆக்கியுள்ளார்‌. 


தேவகோட்டை ஸ்ரீ சேவுகன்‌ அண்ணாமலை கல்லூரியில்‌ 
தமிழ்திதுறைத்‌ தலைவராக இருந்து வருகிறார்‌. 


முகவரி: 65 தியாகிகள்‌ சாலை, தேவகோட்டை-623302 


டாக்டர்‌ ந. மாணிக்கம்‌ (வேந்தன்பட்டி 8-5-1942} 


எம்‌.லிட்‌ (1969, மதுரை) சடிகப்பாலைதீ திணைப்‌ பாடல்‌ 
களின்‌ திறனாய்வு 
4 
பிஎச்‌, டி. (1978, மதுரை) குமரகுருபர அடிகள்‌ பாடல்கள்‌ 


1963-இல்‌ மதுரை தியாகராசர்‌ கல்லூரித்‌ தமிழ்திதுறை 
யில்‌ சேர்ந்தார்‌. 1980 முதல்‌ பேராசிரியராக உள்ளார்‌. தமிழ்‌ 
இலக்கியகி கலைச்சொல்‌ அகராதி தொகுக்கும்‌ குழுவில்‌ உறுப்பி 
னராக இருக்கிறார்‌. 


எட்‌. ஃபில்‌, பி. எச்‌, டி பட்டங்களுக்கு இவருடைய மேற்‌ 
பாரீவையில்‌ 16 பேர்‌ பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர்‌. 


சிறப்புப்‌ பயிற்சி; தமிழ்‌ இலக்கணம்‌, சைவ சிதிதாந்தம்‌, 
சநிக இலக்கியம்‌. k 


“முதற்பொருள்‌, கருப்பொருள்‌, உரிப்பொருள்‌?” என்ற 
ஆராய்ச்சிக்‌ கட்டுரை குறிப்பிடததக்சது. 


உரி லாகா தார்‌ ஸர ராணாவை வ உ கு காக. கண்வ ார்்‌ இ 


255 


இந்நூலில்‌ 12 ஆம்‌ கட்டுரையின்‌ இறுதியில்‌ நரம்‌ குறிப்‌ 
பிட்டுள்ள புரவலர்‌ வேந்தன்பட்டி திரு. நடராசன்‌ செட்டியார்‌ 
அவரீகளின்‌ மகனார்‌ ஆவார்‌. 


முகவரி: 16 4 சாமி ஆசாரி சந்து, 
சின்னக்‌ கடைத்‌ தெரு, தெற்கு வாசல்‌, 
மதுரை--625001. 


டாக்டர்‌ ஆறு. அழகப்பன்‌. பி. 1987 ஆத்தங்குடி. 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகதிதில்‌ எம்‌. ஏ. பட்டம்‌ 
பெற்று அகிகேயே 1960 முதல்‌ தமிழ்‌.தி துறையில்‌ பணிபுரிந்து 
வருகிறார்‌. இடையில்‌ . ஓராண்டுக்காலம்‌ சென்னையிலுள்ள 
தமிழ்‌, சமஸ்கிருதம்‌, மற்றும்‌ இந்திய மொழிகள்‌ ஆராய்சீ8ிக்‌ 
கூடத்தின்‌ இயக்குனராக இருந்தார்‌. 


( நாட்டுப்பாடல்களைப்‌ பற்றியும்‌ தமிழ்‌ நரடகங்களைப்‌ 
பற்றியும்‌ திறனாய்வு செய்து எம்‌.லிட்‌. பி.எச்‌. டி. ஆராய்சிசிப்‌ 
பட்டங்களை அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ சழகதிதில்‌ பெற்றார்‌. 


தாலாட்டில்‌ தொடங்கி, பல வகையான நாட்டுப்பாடல்‌ 
களை ஏராளமாகதி தொகுதிதுள்ளார்‌. 


நாடகத்துறையில்‌ இவர்க்கு ஈடுபாடுமிகுதி. தம்‌ தாய்‌ 
வழிப்‌ பாட்டியாரின்‌ ஊரான ௨. சிறுவயல்‌ என்னும்‌ சிற்றுரை 
மையமாக வைத்து கறிவேப்பிலை என்னும்‌ நாடகத்தை எழுதி 
னாரீ, இதுவே இவருடைய முதல்‌ நாடகம்‌ ஆகும்‌. எள்ளல்‌ 
நாடகங்கள்‌ மேடை நாடகங்கள்‌ திருமலை நாயக்கர்‌ முதலிய 
13நரடக நூல்களையும்‌ வாழ்க்கை வரலாற்று நூல்கள்‌ சில 


வற்றையும்‌ இவர்‌ படைதீதிருக்கிறார்‌. 


“நாடகக்‌ கலை' என்னும்‌ இங்கள்‌ இதழை 1971 முதல்‌ 
ஈராண்டுக்‌ காலம்‌ நடத்தியது இவருடைய குறிப்பிடதீதக்க 
பணியாகும்‌. 


பல நாடுகளுக்குச்‌ சென்றுள்ளார்‌. அங்குள்ள தமிழ்‌ 
அமைப்புகளால்‌ பட்டங்கள்வழங்கி9றப்பிக்கப்பெற்றுள்ளார்‌. 
தமிழக அரசின்‌ இயல்‌ இசை தாடக மன்றம்‌ இவருக்குக்‌ “கலை 
மாமணி: பட்டத்தை வழங்கியிருக்கிறது. 


தமிழ்தி தாயின்‌ ஓவியதிதை உருவாக்குவதில்‌ இவர்‌ 
முன்னின்று அதற்கு ஒரு வடிவம்‌ கெரடுத்திறாக்றொர்‌., 


| 


256 


1984-ஆம்‌ ஆண்டில்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்துத்‌ தமிழ்த்‌ துறைத்‌ தலைவராக இவர்‌ நியமனம்‌ 
செய்யப்‌ பெற்றரர்‌. ட்‌ 


“அர்த்த சாத்திரமும்‌ தமிழ்‌ அற்நெறிகளும்‌? என்ற 
தலைப்பில்‌ ஆய்வுப்‌ பணியில்‌ ஈடுபட்டிருக்கிறார்‌. 


சிறற்த முறையில்‌ புதிய தலைப்புக்களில்‌ கருத்‌ தரங்குகள்‌ 
ஏற்பாடு செய்யும்‌ இயல்பு இவரிடம்‌ காணப்‌ பெறுகிறது. 


டாக்டர்‌ கரு. முத்தய்யா (காரைக்குடி 23-10-1944) 


பிஎச்‌. டி. (மதுரை-1979) ஜெயகாந்தன்‌ நாவல்களில்‌ 
பாத்திரப்‌ படைப்பு இந்த ஆய்வேடு நூலாக அசிடெப்‌ 
பெற்றுள்ள து. » 
1972 முதல்‌ தேவகேரட்டை ஸ்ரீ சேவுகன்‌ அண்ணாமலை 
சல்‌.லூரியில்‌ தமிழ்த்‌ துறையில்‌ பணியாற்றிவருகிறார்‌. 


டாக்டர்‌ சுப: திண்ணப்பன்‌ (தேவகோட்டை 196-1935) 


பி. எச்‌.டி. (அண்ணாமலை, 1978) ந்தா மணியின்மொழி 
யமைப்பு 


அண்ணரமலைப்‌ பல்கலைகீகழகத்து, மொழியியல்‌ 
உயர்‌ ஆய்வு மன்றத்தில்‌ பல்லாண்டுகள்‌ இணைப்‌ பேரா சிரியர்‌, 
மலேசியரவில்‌ கேலாலம்பூரில்‌, மலரயாப்‌ பல்கலைக்கழகத்‌ தில்‌ 
சில ஆண்டுகள்‌ தமிழ்‌ விரிவுரையாளர்‌, பின்னர்‌ இணைப்‌ 
பேராசிரியர்‌, 1983-முதல்‌ இங்கப்பூரில்‌ சீரிய பணியாற்றி 
வருகிறார்‌. 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகதீது நகரதிதார்‌ 
ஆய்வுத்‌ திட்டத்தின்‌ செயலராக இருந்தார்‌, 


தமிழ்‌ இலக்கணம்‌, இலக்கியம்‌, சமயம்‌, நகரதிதார்‌ 
தொடர்பான ஆய்வுகி கட்டுரைகளை எழுதியுள்ளார்‌. 


முகவரி; Department of Asian Language Studies 
INSTITUTE OF EDUCATION, BUKIT TAMAH ROAD 
SINGAPORE 1025 


ப பன உ ல்‌ னா படக, வம எழும்‌ இ ர்‌ ணமா 4 


257 
டாக்டர்‌ இரா. சேது (சிகிகம்புணரி 21--4-1937) 


எம்‌. ஏ- பச்சையப்பன்‌ கல்லூரி, சென்னை 1962 
பி. எச்‌. டி (சென்னை) 1979--ஆய்வுப்பொருள்‌: இருபதாம்‌ 
நூற்றாண்டுச்‌ சமுதாய மறுமலர்ச்சிகிகு அண்ணாவின்‌ கதை 
களின்‌ கொடை. இந்த: ஆய்வு 'அண்ணாவின்‌ கதை இலகிகியம்‌” 
என்ற பெயரில்‌ நூலாக வெளிவந்துள்ள து. 


சங்க இலக்கியம்‌, குறள்‌ மாண்பு, கம்பன்‌ பாதிதிரப்‌ 
படைப்பு, பாரதிதாசன்‌ கவிதைத்‌ திறன்‌ என்ற ஆராய்ச்சிக்‌ 
கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரி. 


முகவரி: பேராசிரியர்‌, தமிழ்த்‌ துறை, விவேகானந்தா 


கல்லூரி, சென்னை-4 


டாக்டர்‌ சரசுவதி ராமநாதன்‌ 
(தேவகோட்டை 1911-1939) 


தமிழ்திதுறைதி தலைவர்‌, சீதாலட்சுமி ஆச்ச மகளிர்‌ 
கல்லூரி பள்ளதிதூர்‌ 623107, 


பிஎச்‌. டி. (மதுரை 1980) சம்பராமாயணத்திலும்‌ 
கநீதபுராணதீதிலும்‌ அவல வீரர்கள்‌. 


1970 முதல்‌ நூற்றுக்கணக்கான பட்டிமன்றநிகள்‌ வழக்‌ 
காடு மன்றங்களில்‌ கலந்து கொண்டிருக்கிறார்‌. இசைச்‌ சொற்‌ 
பொழிவுகளையும்‌ தொடர்‌ சொற்பொழிவுகளையும்‌ இந்தியா 
விலும்‌ இலங்கை மலேசியா சிங்கப்பூரிலும்‌ ஏராளமாக நிகழ்தல்‌ 
வருகிறார்‌. 


நூல்கள்‌: திருவெம்பாவை எளிய உரை, நாடுபோற்றும்‌ 
நங்கைநல்லாள்‌, கம்பன்‌ கலைக்‌ கோவிலுக்கோர்‌ கைவிளக்கு 
கம்பன்‌ அன்றும்‌ இன்றும்‌என்றும்‌, புகழொடும்‌ ஓங்கி நிற்பான்‌, 
கம்பனின்‌ வண்ணங்கள்‌. 

புனைபெயர்‌ -- 'வாணி?* 


செ, 17 


- 


258 


டாக்டர்‌ சபா அருணாசலம்‌ 
36 தொண்டியரர்‌ தெரு, தேவகோட்டை பி. (9-7-1946) 


1982-இல்மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ பிஎச்‌ டி.பட்டம்‌ 
பெற்றார்‌. கட்டுரை இறுகதைப்‌ போட்டிகளில்‌ பரிசு 
பெற்றிருக்கிறார்‌. கவியரங்கங்களிஃ பங்கு பெற்று வருகிறார்‌. 


நூல்கள்‌: (1) தமிழ்‌ நாவல்களில்‌ காநீதியத்‌ தாக்கம்‌, 
இது தமிழ்‌ வளரீச்சி இயக்ககப்‌ பரிசு பெற்றது. (2) 
வாழ்க்கையும்‌ செய்தியும்‌. 


தேவகோட்டை ஸ்ரீ சேவுகன்‌ அண்ணாமலைகல்‌ லூரி 
யில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக உள்ளார்‌. 


டாக்டர்‌ வெ: சு, அழகப்பன்‌ 
8, ப, ௮. லெ. தெரு காரைக்குடி, 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழக எம்‌, லிட்‌ (புற 
நானூற்றில்‌ காணப்படும்‌ அறூயல்‌ சமுதாய வாழ்வு) 
மதுரைப்‌ பல்கலைக்‌ கழக பிஎச்‌.டி. (பதினொராநீ திருமுறைத்‌ 
திறன்‌) இவை அச்‌டெப்‌ பெறும்‌ நிலையில்‌ உள. 


மேலைச்சிவபுரி சன்மார்க்க சபையின்‌ கணேசர்‌ செந்‌ 
தமிழ்சி கல்லூரியில்‌ 9 ஆண்டுகள்‌ முதல்வராக இருந்தார்‌. 
காரைக்குடி அழகப்பா கல்லூரியில்‌ 1971 முதல்‌ பேராசிரிய 
ராக இருந்து வருகிறார்‌. 


வெளிவந்த நூல்கள்‌ 
(1) சமயக்‌ கட்டுரை மாலை, (2) சிலம்பின்‌ முதல்‌ ஒலி, 


டாக்டர்‌ இராம சுப்பையா 


மலேசியா என்ற பகுதியைப்பார்க்க. 


டாக்டர்‌ வெ. பழனியப்பன்‌ 


10, சிவபுரி குடியிருப்பு, அண்ணாமலைநகர்‌. (கும. வெ. 
இல்லம்‌,மகியாலன்பட்டி 9-7-1932) அ௮ண்ணாமலைப்பல்கலைக்‌ 
கழகதீதில்‌ எம்‌ . ஏ.எம்‌. லிட்‌ பிஎச்‌. டி பட்டங்கள்‌ பெற்றவர்‌, 
1984-85 ஆம்‌ ஆண்டுக்கான குறுகியகால ஆய்வு-இரட்டைக்‌ 
காப்பியங்களில்‌ பாடவேறுபாடுகள்‌, 


259 


நூல்கள்‌: (1) தமிழ்ப்‌ புலவர்‌ வரலாற்றுகி களஞ்சியம்‌ 
தொகுதிகள்‌ 1, 2, 3, 4 இல்‌ ஏனைய ஆூரியரீகளுடன்‌ 
இணைந்து கூட்டுஆசிரியர்‌. : : 

(2) நம்பி அகப்‌ பெரருள்‌-உரை விளக்கம்‌ 
ஆராய்சீசி முன்னுரையுடன்‌ கூடிய பதிப்பு. 


(3) புகழேந்தியும்‌ நளவெண்பாவும்‌ (எம்‌. 
லிட்‌ ஆய்வு) 
மது (4) தமிழ்‌ இலகிகிய இலகிகண நூல்களில்‌ 
பாட வேறுபாடுகள்‌ (பிஎச்‌. டி. ஆய்வு) 


கருத்தரங்குகளில்‌ இலக்கிய இலக்கண ஆய்வுக்‌ கட்டுரை 
பலவற்றை வழங்கியுள்ளார்‌. 


, சிறப்புத்துறை: இலக்கண ஒப்பீட்டரய்வு. இவர்‌ 1960முதல்‌ 
1964.வரை தமிழ்நாடு நாளிதழில்‌ துணைஜஆசிரியரா கஇருந்தார்‌. 
அதன்‌ பிறகு அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்துதி தமிழ்த்‌ 
துறையில்‌ பணிபுரிந்து வருகிறார்‌. 


டாக்டர்‌ பழ முத்துவீரப்பன்‌ 


பி.மேலைச்சிவபுரி 2-1-1953 நிலையான முகவரி 69. ௬. 
ராம வீதி காரைக்குடி-1 


1976முதல்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ தமிழ்‌ 
விரிவுரையாளர்‌. இப்போது அங்குள்ள அஞ்சல்‌ வழிக்‌. கல்விப்‌ 
பிரிவில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக உள்ளாரி. புனை பெயரீ- 
*பொன்னரசி்‌ 


நூல்‌: மெளனச்‌ சிறகுகள்‌ (கவிதைத்‌ தொகுப்பு) 


டாக்டர்‌ பட்டம்‌ 1984 ஆய்வு தி. ஜரனநிராமன்‌ எழுதிய சிறு 
கதைகள்‌ -ஒருதிறனாய்வு. 1984-85 இல்‌ குறுகிய கால ஆய்வு 
இருபதுகளில்‌ கவிதை நாடகநிகள்‌, 


டாக்டர்‌ ௪. சவகர்லால்‌ பி, சேதுரெகுநாத பட்டணம்‌ 
16-11-1936 தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ ஆறுமுகம்பிள்ளை சீதையம்மாள்‌ 
கல்லூரி திருப்புத்தூர்‌-623211 நூல்‌: எண்ணச்‌ சிறகுகள்‌ 
“கவிதைத்‌ தொகுப்பு 300-க்கு மேற்பட்ட கவியரங்குகள்‌ வழக்காடு 
மன்றம்‌, பட்டிமன்றம்‌ ஆகியவற்றில்‌ பங்கேற்றிருக்கிறார்‌. டாக்டர்‌ 
பட்டம்‌ 1982, ஆய்வுப்பொகுள்‌-தேவாரத்தில்‌ தொன்மைக்‌ கூறுகள்‌ 


260 


ஏராளமான தொடர்கட்டுரைகள்‌, ' கதைகல்‌ . கவிதை 
கள்‌ எழுதிப்‌ பல்‌ பரிசுகள்‌ பெற்றுள்ளாரி. 


ஏனைய பட்டங்கள்‌ பெற்றவர்கள்‌ 
திரு . வ. தேனப்பன்‌ எம்‌ .ஏ. 


(1/92 பி. அழகாபுரி, திழச்‌சிவறிபட்டி 28.10-1950) 
துணைப்பேராசிரியர்‌, ஸ்ரீ சேவுகன்‌ ENS கல்லூரி 
தேவகோட்டை. புனைபெயர்‌ 9த்தாந்தன்‌, 


நூல்கள்‌ 

சிறுகதை-அயல்‌ மகரந்தங்கள்‌, சிரிப்புக்குப்‌ படமெடுப்போம்‌ 
தவளைதீ திருமணம்‌ முதலிய சிறுகதைகள்‌ 360 

கவிதை --கனவு அன்னங்கள்‌, வாழ்த்து மலர்கள்‌ 

நகைச்சுவை--அதிதைகிகு மீசை முளைக்கிறது. 

குறுநாவல்‌--சறகை உதிர்கிகும்‌ பறவைகள்‌ முதலிய 5 

நாவல்‌ --அமுதகறபிகள்‌, சந்தன மணங்கள்‌ முதலிய 6 

நாடகம்‌ துப்பறியும்‌ சிங்காரம்‌ (குழந்தை எழுதீதாளர்‌ சங்கத்‌ 


தில்‌ ஏவிஎம்‌ தங்கப்‌ பதக்கம்‌ பெற்றது) முதலிய 8 
வானொலி நரடகம்‌_— கிழக்கு வெளுக்கறது. 


பயணக்கட்டுரைகள்‌ பணம்‌ காய்க்கும்‌ மரங்கள்‌, சிதம்பர 
ரகசியம்‌. 


திறனாய்வுக்‌ கட்டுரைகள்‌ _ புதுமைப்பித்தன்‌ ஜெயகசந்தன்‌ 
சிறுகதைகளை ஒப்பாய்வுசெய்திருகசிறார்‌. தமிழ்‌ மலைமாளசி 
சிறுகதைகளின்‌ ஒற்றுமை வேற்றுமை இயல்புகளையும்‌ 
ஆராய்நீதிருக்கிறார்‌. 


கவியரங்கம்‌ பட்டிமன்றம்‌ முதலியவற்றில்‌ கலந்து கொள்‌ 
கிறார்‌. 


டாக்டர்‌ பட்டத்திற்கான ஆய்வு-ஒன்பது நகரக்‌ கோயில்கள்‌ 
குறுகிய கால ஆய்வேடு-நகரத்தார்‌ வளர்த்த சிற்பக்கலை 


"(தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, 1984) 


261 
திரு. பழ. முத்தப்பன்‌ எம்‌. ஏ. (புதுவயல்‌ 175-1945) 
துணைப்‌ மேராரிரியர்‌, சிவஞான பாலைய சுவாமிகள்‌ 
தமிழ்க்கல்‌ லூரி மயிலம்‌ 604304. புனைபெயர்‌. முத்து. 


படைப்புக்கள்‌ தெய்வப்பரமாலை, நாச்சாத்தாள்‌ உலகமாயாள்‌ 
தாலாட்டு, திருவருட்‌ பயனில்‌ முப்பொருள்‌இயல்பு, அம்மையின்‌ 
அருளமுது, சிந்து இலக்கியம்‌ ஆய்வுக்கட்டுரைகள்‌-- 16 


பட்டங்கள்‌ பட்டிமன்ற மாமணி, பைந்தமிழ்கீ காவலர்‌. 
டாக்டர்‌ பட்டத்திற்கான ஆய்வு- அருள்‌ நந்தி சிவாச்சாரியாரின்‌ 
நூல்கள்‌ (1984) 
சிறப்பு ஈடுபாடு-சிதீதாந்தம்‌, 
திரு. கதி. கணேசன்‌, எம்‌. ஏ , எம்‌ஃபில்‌ 
(நெற்குப்பை 14-7-1946) 
பேராசிரியர்‌, அழகப்பா கல்லூரி, காரைக்குடி 2 


(தரயகம்‌, 1, வைரவன்‌ அம்பலகாரர்‌ தெரு, ஐந்து விளக்கு, 
கரரைக்குடி-—1) 
நூல்கள்‌: அறிவுக்கொடை வள்ளல்‌ அழகப்பர்‌ (குழந்தை எழுதி 
தாளர்‌ சஙிகதிது வெள்ளிப்‌ பதக்கம்‌ பெற்றது) குழந்தை 
இலக்கியத்தில்‌ வள்ளியப்பர ஒருவழிகரட்டி. 

பிற சிறப்புக்கள்‌: வள்ளியப்பாவின்‌ குழந்தைப்‌ பாடல்கள்‌ 
(எம்‌.ஃபில்‌ ஆய்வு) 

எம்‌.ஜி.ஆர்‌, தங்கப்‌ பதக்கம்‌ பெற்ற நடிகர்‌, பரிசு பல 
பெற்ற பேச்சாளர்‌, திருமண வாழ்த்துக்‌ கவிஞர்‌. 


டாக்டர்‌ பட்ட ஆய்வு - தமிழகதீதில்‌ நரதசுரகிகலை 


திரு. ச. மெய்யப்பன்‌ எம்‌. ஏ, (இராமச்சந்திரபுரம்‌ 1933) 


1957 முதல்‌ அண்ணரமலைப்‌ பல்கலைக்கழகதிதில்‌ பணி 
யாற்றி வரும்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌. மணிவாசகர்‌ பதிப்பகதிதின்‌ 
வெளியீடுகளுக்குப்‌ பதிப்பரசிரியரீ,பதிப்புச்‌ செம்மல்‌. தேனீ 
போன்ற உழைப்பாளி. தவச்‌ செல்வர்‌ வடலூரீ குங்கிலியம்‌ 
சண்முகனார்‌ மகன்‌. 


நூல்கள்‌: தரகூர்‌, அறிவியல்‌ சூடி, மும்மணிகள்‌, கபிலர்‌, 


262 
ஆய்வுத்தலைப்பு பதிப்புக்‌ கலை, (டாக்டர்‌ பட்டத்திற்கு) 


இவர்‌ படிக்காத தமிழ்‌ நூல்‌ இல்லை, கலந்துகொள்ளாத 
இலக்கிய விழரக்‌ கிடையாது, சற்தித்து உரையாடாத தமிழ்‌ 
அறிஞர்‌ எவருமிலர்‌. . 


உடன்‌ பணிசெய்யும்‌ ஆசிரியர்களையும்‌ தம்முடன்‌ 
படித்தவர்களையும்‌ ஏனையோரையும்‌ புதிய துறைகளில்‌ 
நூல்கள்‌ எழுத ஊக்குவிதிது, தேவையான மூல நூல்களையும்‌ 
பிற சான்றுகளையும்‌ அவர்களுக்குச்‌ சேகரித்துக்‌ கொடுதிது 
அந்த நூல்களைத்‌ தாமே அச்சிட்டு, சோம்பிக்கிடந்த 
திறமைகளை வெளிக்‌ கொணர்ந்திருக்கிறார்‌. 


மங்கல விழாக்களிலும்‌ மாறுபட்ட நிகழ்ச்சிகளிலும்‌, 
அருநீதமிழ்த்‌ தொண்டு புரிந்தவர்களுக்கு தம்‌ காணிக்கையாக 
பாராட்டிதழ்கள்‌ அல்லது நினைவுக்‌ குறிப்பு வெளியிட்டிருப்பது 
இவருடைய உள்ளக்‌ கடக்கையை உணர்திதும்‌. 


தமிழ்‌ வளர்ச்சி கருதி, தகுந்த முதலீடுடன்‌ அற 
நிறுவனம்‌ (டிரஸ்டு) அமைதிதுள்ளார்‌. 


இவர்‌ 1957 வரை அண்ணாமலையில்‌ படிதீது எம்‌. ஏ. 
பட்டம்‌ பெற்றரர்‌.௮ங்கே பயின்ற காலையிலேயே *முத்தமிழ்‌, 
என்ற கையெழுத்து இதழைத்‌ தொடகி௫த்‌ தம்‌ பதிப்பகப்‌ 
பணிக்கு அடித்தளம்‌ கொண்டார்‌, இவர்‌ பிறந்த ஊரான 
இராமச்சந்திரபுரத்‌இில்‌ “அன்பு நிலையம்‌” முதலிய பதிப்பகங்‌ 
களும்‌ கவிஞர்‌ கண்ணதாசனை ஆசிரியராகக்‌ கொண்ட ஓர்‌ 


இதழும்‌ வெளியான கமலும்‌ இவருடைய ஈடுபரடுகளை 
இளமையிலேயே அடையாளம்‌ காட்டின. 


மூலைகளில்‌ உள்ள சிற்றூர்களில்‌ முடங்கிக்‌ கிடந்த 
மூதறிஞரான ஏ. வி. சுப்பிரமணிய ஐயர்‌, மார்க்கபந்து சர்மா 
போன்றோரைகதீ தேடிச்‌ சென்று அவர்தம்‌ படைப்புக்களை 
வெளியிட்ட பெருமை இவரீக்கு உரியது. 


| 1984.85க்கு இவர்‌ மேற்கொண்டுள்ள குறுகிய கரல 
ஆய்வின்‌ தலைப்பு- திறனாய்வில்‌ கலைச்‌ சொற்கள்‌ 


புலவர்‌ சோமஇளவரசு எம்‌. ஏ. எம்‌. லிட்‌. (கீழச்சிவற்பட்டி) 


தமிழ்த்துறை, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
சிறந்த எழுதீதாளர்‌, பேச்சாளர்‌, 


A * து 


௩... ௩ 


263 


இலக்கணத்தைக்‌ கசப்பு மருந்தாகப்‌ பலரும்‌ எண்ணும்‌ 
காலதீதில்‌ அதனை உண்டு இனிப்பு மருந்தாக வழங்கி வருபவர்‌. 
இலக்கண வரலாறும்‌, இக்காலக்‌ கொள்‌ வகை அறிந்து 
நன்னூலுக்கு இவர்‌ எழுதிய உரையும்‌ இவரின்‌ இலக்கணப்‌ 
புலமை காட்டும்‌. சிங்கப்பூர்‌, மலேசியா முதலிய வெளிநாடு 
களுக்கும்சென்று தமிழ்‌ மணம்‌ பரப்பிய இவர்‌, நூல்கள்‌ 
பலவற்றின்‌ ஆசிரியர்‌. மணிவாசகர்‌ நூலகப்‌ பதிப்பாசிரியர்‌ 
குழுவில்‌ ஒருவரி, 

கவிஞர்‌ கண்ணதாசனிடம்‌ பற்றுக்‌ கொண்ட இவர்‌ 
கவிதை எழுதும்‌ ஆற்றல்‌ பெற்றவரீ. இவர்‌ இயற்றியுள்ள, 
நீதிசூடியில்‌ புதுமை வேகமும்‌, போர்‌ முழக்கமும்‌ காணலாம்‌, 
கேட்சலாம்‌, 


நூல்கள்‌... (1) இலக்கிய வரலாறு (2) இலக்கண 


வரலாறு (3) இருபது நூற்றாண்டுகளில்‌ தமிழ்‌. (4) பரணி 
இலக்கியம்‌, (5) திருவருணைக்‌ கலம்பகம்‌. 


டாக்டர்‌ பட்டத்திற்கு ஆய்வுத்‌ தலைப்பு-சேனாவரையர்‌ 
உரைத்‌ திறன்‌. 


1984-85 குறுகிய கால ஆய்வு--அணியிலக்கணம்‌: ஓர்‌ 
ஒப்பீடு, 


திரு. சுப, இராமநாதன்‌, எம்‌. ஏ., எம்‌. லிட்‌ 
6/10 நடுவீதி, நாட்டரசன்கோட்டை 30-11-1922 


சிவகங்கை அரசர்‌ கல்லூரியில்‌ தலைமைத்‌ தமிழரசிரிய 
ராக இருந்தார்‌. 1957 முதல்‌ 1982 வரை அண்ணாமலைப்‌ 
பல்கலைகிகழகத்தில்‌ பணி புரிந்து ஓய்வு பெற்றார்‌. 


இலக்கியக்‌ கட்டுரைகளை மலரிகளுக்கும்‌, பல்கலைகி 
கழகக்‌ கருதீதரங்குகளுக்கும்‌ எழுதியிருக்கிறாரீ. ஐங்குறுநூறு 


மாநாட்டில்‌ குறிஞ்சிதிதிணை பற்றிச்‌ சொற்பொழிவரற்றி 
யிருக்கின்றார்‌. 


மலேசியநாட்டுப்‌ பினாங்கு வெலஸ்லி மரகரண சட்ட 
சபையில்‌ உறுப்பினராக இருந்திருகிகிறார்‌. 


“முத்தமிழ்மணி? கதி. சுந்தரம்‌ வலையபட்டி 9-11-1927 


1954 முதல்‌ மதுரை தியாகராசர்‌ கல்லூரியில்‌ தமிழா ரி 
யராக இருநீதுவருகிறார்‌. யொற்கிழிப்‌ பரிசு பெற்ற கவிஞர்‌. 


264 


பட்டிமன்றப்‌ பேச்சாளர்‌. இசை. மரபு மாறாமல்‌ பாடும்‌ 
ஆற்றல்‌ கைவரப்பெற்றவர்‌. நாடகங்களில்‌ நடித்துள்ளார்‌ 
புலவர்‌ குழுவின்‌ முன்னாள்‌ உறுப்பினர்‌ . 

நூல்கள்‌: பொலினித்துறைவன்‌, கோடை நாற்பது (கவிதை) 
சலிங்கத்துக்‌ கைதி (நாடகம்‌). 6 


திரு ச. குழந்தை நாதன்‌ எம்‌. ஏ. 
கோனாபட்டு 17-12-1930. “பெத்லகேம்‌”, லூர்துநகரி 
கோ. புதூர்‌. மதுரை 17. 
புனைபெயர்‌--சுகுநா.காரைக்குடி அழகப்பர்‌ கல்‌ லூரியில்‌ 
பணியாற்றியவர்‌. மதுரை கருமரதிதூர்‌ அருள்‌ ஆனந்தர்‌ 
கல்லூரியில்‌ பேராசிரியராக இருந்தவர்‌. மொழிபெயர்ப்பாளர்‌, 


நூல்கள்‌ கோடி கொடுத்த கொடைஞன்‌ (அழகப்பர்‌ வரலாறு)” 


கலைதிதந்தை கருமுத்து தியாகராசர்‌ 
பல்கலைக்கழக ஆட்சிச்‌ சொல்‌ அகராதி 

ஏழைகளின்‌ கல்வித்‌ தொண்டர்‌-தெலசால்‌ வரலாறு, 
தாகூரின்‌ சொற்பொழிவுகள்‌, இநீதியப்பெரருளா 
தாரம்‌ முதலிய 20 


பதிப்பாசிரியர்‌: உலகதிதமிழ்‌ (மதுரைக்‌ காமராசர்‌ பல்கலைக்‌ 
கழகத்துக்காக) 


இதழ்கள்‌ கத்தோலிக்க சேவை, நம்‌ வாழ்வு இதழ்களின்‌ துணை 
ஆசிரியர்‌. 
திரு. இராம்‌ சிவசுப்பிரமணியன்‌, எம்‌ ஏ. பி. ட்டி, 
நாட்டரசன்கேரட்டை 10-11-1934 
புனைபெயர்‌- வடிவேல்‌ 


தேவகோட்டை சேவுகன்‌ அண்ணாமலை கல்லூமியில்‌ 
தமிழ்த்‌ துறையில்‌ துணைப்‌ பேராசிரியராக இருந்து வருகிறார்‌. 


திரு. லெ. இராமநாதன்‌ எம்‌.ஏ. 
அரண்மனை இறுவயல்‌ 52.1937 


நூல்கள்‌ அறந்தொரு சிந்தையோன்‌, தொண்டி 
செல்வர்‌, இளையாலிகுடி மாறனார்‌, நற்தா , ஒளிதந்த 
நமிநந்தியடிகள்‌. 


பல்‌: 


265 


சிவகங்கை அரசர்‌ கல்லூரியில்‌ பல ஆண்டுகள்‌ தமிழ்ப்‌ 
பேராசிரியராக இருந்தார்‌. 1983 முதல்‌ இராமநாதபுரத்தில்‌ 
சேதுபதி அரசுகல்லூரியில்‌ தமிழ்தீதுறைத்‌ தலைவராகவும்‌ 
பேராசிரியராகவும்‌ இருந்து வருகிறார்‌. 


திரு மீ. இராசேந்திரன்‌, எம்‌. ஏ.(மீரா) 
16. சிவன்கோவில்‌ வடக்குத்தெரு சிவகங்கை. 10-10-1958 


தமிழ்ப்பேரா சிரியர்‌, மன்னர்‌ துரைசிங்கம்‌ நினைவுக்‌ 
கல்லூரி, சிவகங்கை. 


சிறந்த கவிஞர்‌. அன்னம்‌ அகரம்‌ வெளியீடுகள்‌ வாயிலரக 
பதிப்புதிதுறையிலும்‌அச்சுதிதுறையிலும்புரட்‌ி செய்திருப்பவர்‌. 
இல மலர்களின்‌ பதிப்பாசிரியர்‌ மதுரைப்‌ பல்கலைக்கழக 
ஆசிரியர்‌ மன்ற(MUT4) இதழாசிரியர்‌, 


பேரறிஞர்‌ அண்ணாவால்‌ பலமுறை குறிப்பிட்டுச்‌ 
சொல்லப்பட்ட பெருமைக்கு உரியவர்‌, 


நூல்கள்‌: இராசேந்திரன்‌ கவிதைகள்‌ (மீரா கவிதைகள்‌) 
மூன்றும்‌ஆறும்‌ (கவியரங்கக்‌ கவிதைகள்‌) கனவுகள்‌ --கற்பனை 
கள்‌ - காகிதங்கள்‌ ஊசிகள்‌ மண்ணியல்‌ சிறுதேர்‌--ஒரு மதிப்பீடு 


மகாவித்துவான்‌ ரா. இரரக ஐயங்கார்‌ மகனரரான 
இரரமாநுச அய்யங்கார்‌, டாக்டர்‌ இலக்குவனார்‌, டாக்டர்‌ 
அவ்வை நடராசன்‌ ஆகியோரிடம்‌ கல்வி பயின்று தமிழாசிவம்‌ 
பெற்றவர்‌. 1961 முதல்‌ ஆசிரியப்‌ பணி செய்பவர்‌. 


அன்னம்‌ வெளியீடுகள்‌ வாயிலாகப்‌ புது எழுதிதாளர்‌ 
பலரை ஊக்குவிப்பவர்‌. இலக்கிய வளர்ச்சியில்‌ புதுத்தடம்‌ 
பேரட்டிருப்பவர்‌, 


கணக்கற்ற கவியரங்குகளில்‌ கலந்து கொள்பவர்‌. பாரதி 
மன்றத்தின்‌ அச்சாணி. பாரதி நூற்றாண்டு விழாவைப்‌ பெருஞ்‌ 
சிறப்புடன்‌ கொண்டாடியவர்‌. பாரதி மண்டலம்‌ கரண 


விழைபவர்‌. பாரதியம்‌ என்ற பெயரில்‌ பாரதியைப்‌ பற்றிய 


கட்டுரைகள்‌ கவிதைகளைத்‌ திறம்படத்‌ தொகுத்துள்ளாரி. 


அழகிய மலர்களை உருவாக்குவதில்‌ வல்லவர்‌, புதுகி கவிதை 


களை ஊக்குவிப்யவர்‌. 


266 
திரு மீ மனோகரன்‌ (சிவகங்கை £8-5_1982) 


மானிடவியல்‌, வரலாறு, இலக்கயத்திறனாய்வுக்‌ 
கட்டுரைகளை ஏராளமான தமிழ்‌, ஆங்கில ஏடுகளில்‌ எழுதி 
வருகிறார்‌. 


நூல்கள்‌: கிழவன்‌ சேதுபதி (வரலாறு) கென்‌அமெரிக்கர 
வில்‌ சோழர்கள்‌ (தமிழ்ப்‌ பண்பஈடு பற்றிய ஆராய்ச்‌) 


கவிஞர்‌ மீரா, இவர்‌ தம்பி, 


திரு. தே. சொக்கலிங்கம்‌ எம்‌. ஏ 


பி. அழகாபுரி ஊரினர்‌. பல்லாண்டுகளாக காரைக்குடி 
அழகப்பர்‌ கல்லூரித்‌ தமிழ்த்துறையில்‌ துணைப்‌ பேராசிரிய 
ராக இருப்பவர்‌. நெடுங்காலமாக, பாடுவார்‌ முதிதப்பர்‌ 
பற்றிய ஆய்வுக்கட்டுரைகள்‌ எழுதியீருக்கிறொர்‌. 


பேராசிரியர்‌ மாணிக்கவாசகம்‌ 
(காரைக்குடி... முத்துப்பட்டினம்‌) 


திருவாசகத்தைப்பெரிதும்‌ பரப்பியவரும்‌ காரைக்குடியில்‌ 
வருமானவரி ஆலோசரரக இருநீதிருந்தவருமாகிய சொ. 
நாராயணன்‌ செட்டியார்‌ (1904--1978) மகனார்‌ ஆவார்‌. 


இவர்‌ உதகையில்‌ அரரனர்‌ கலைக்‌ கல்லூரியில்‌ 
பல்லாண்டுகளாகதி தமிழ்தீதுறையில்‌ துணைப்‌ பேராசிரியராக 
உள்ளார்‌. டாக்டர்‌ பட்டதீதிற்குப்‌ பதிவு செய்துகொண் 
டிருக்கிறார்‌. ஆய்வுத்‌ தலைப்பு-—திருவாசகம்‌, 


உதகைக்‌ கம்பன்‌ கழகத்தில்‌ செயலர்‌, தீலதிரி மாவட்டத்‌ 
துதி தமிழ்ப்‌ பணிகள்‌ பலவற்றிலும்‌ பங்கு கொண்டு வருகிறார்‌. 


இவருடைய அண்ணன்‌ திரு. சிங்காரவேலன்‌ திருவாசகம்‌ 
அருட்பா ஆகியவைப்பற்றி இடையே ' செொற்பெரழிவுகல்‌ 
ஆற்றி வருகிறார்‌, மற்றொரு சகோதரா திரு, ஞானசம்பந்த 
னுடன்‌ சேர்ந்து இவர்கள்‌ அனைவரும்‌ தங்கள்‌ தந்தையார்‌ 
25 ஆண்டுகள்‌ நடத்திய திருவாசக விழா தொடர்ந்து நிகழ்வதற்‌ 
காக அறக்கட்டளைகளை ஏற்படுத்தியிருகிகின்றனர்‌, 


267 


திரு. நா. சுந்தரமூர்த்தி 


சேவு. லெ. ராம. நா. இல்லம்‌, 3, குப்பரன்‌ செட்டியார்‌ 
௪ந்து, காந்திரோடு, தேவகோட்டை 28-7-1944 


பயிற்றுநர்‌, தமிழ்த்துறை ஸ்ரீசேவுகன்‌ அண்ணாமலை 
கல்லூரி, தேவகோட்டை 


இவர்‌, காந்தி நரராயணன்‌ செட்டியார்‌ மகன்‌. 


முதியோர்‌ கல்வித்திட்டத்திற்கு “நரெரமவங்கி?” என்ற 
நூல்‌ எழுதி 1979இல்‌ இற்திய அரசின்‌ பரிசு பெற்றவர்‌. 


புனையெயர்‌-மூ 


திருமதி நா. வள்ளி (கணவர்‌ - திரு. கி சொக்கலிங்கம்‌ 
காரைக்குடி) கானரடுகாத்தான்‌ 10-11-1950 


முகவரி: இருஷ்ணன்செட்டியார்‌ வீடு, 13 கோவிலூரார்‌ 
வீதி, காரைக்குடி. 623001 


எம்‌. ஏ., பி. எம்‌, பட்டங்களும்‌ கல்வெட்டுதி துறையில்‌ 
பட்டமேற்படிப்புச்‌ சான்றிதழும்‌ பெற்றவர்‌ காரைகிகுடி 
இராமசாமி தமிழ்க கல்லூரியில்‌ உதவிப்‌ பேராசிரியராக 
உள்ளார்‌. 


டாக்டர்‌ பட்டதிதிற்குப்‌ பதிவு செய்துகொண்டிருக்‌ 
கறார்‌. ஆய்வுத்தலைப்பு -- நகரதிதார்‌ அறங்கள்‌. 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ குறுகியகால ஆய்வுத்‌ 
திட்டததின்‌8ழ்‌ “'இற்பக்‌ கலையின்‌ சிறப்பும்‌ சிற்பக்‌ கலைக்கு 
முகவையின்‌ பங்கும்‌” என்ற ஆய்வை முடிதிதுள்ளரர்‌. 


நூல்‌: *திருப்பதீதூர்‌' (தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை 
வெளியீடு) 


திரு: சுப. கதிரேசன்‌ 
பி. கல்லுப்பட்டி 12. 8. 1945 


பிள்ளை சென்ற ஊரி: பனங்குடி 8,4. தமிழ்‌: 1967 
அழகப்மாகல்லூரரி, M. 4. தமிழ்‌ 1969 தினாகராசர்‌ கல்லூரி. 
1969 முதல்‌ அரசினர்‌ கல்லூரிகள்‌ பலவற்றில்‌ தமிழ்திதுணைப்‌ 


268 


பேராசிரியர்‌ பணி, 1982 முதல்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌. கவியரசு 
கண்ணதாசன்‌ கவிதைகள்‌ பற்றி டாக்டர்‌ பட்டத்திற்கு ஆய்வு 
நடதிதி வருகிறார்‌. 


“இளங்கோவடிகள்‌ சமயம்‌?” என்ற ஆய்வுக்‌ கட்டுரையை 
எழுதியிருக்கிறார்‌. கவியரங்கம்‌, வழக்காடு மன்றம்‌ பட்டிமன்றம்‌ 
வானொலி நிகழ்ச்சிகளில்‌ கலந்து கொண்டு வருகிறார்‌. 


முகவரி; தமிழ்ப்பேராசிரியர்‌, மன்னர்கல்லூரி, புதுக்கோட்டை 
622001. 


திரு. ௧. தியாகராசன்‌ (மகிபாலன்பட்டி) 


பண்டிதமணி மகன்‌. அண்ணாமலையில்‌ எம்‌. ஏ பட்டம்‌ 
பெற்று, தொடர்ந்து பல்லாண்டுகளாக அங்கேயே பணியாற்றி 
வருகிறார்‌. 1984-85 ஆம்‌ ஆண்டுகிகான குறுகிய கால ஆய்வு 
திருவெம்பாவை உரை வேறுபாடுகள்‌. டாக்டர்‌ பட்டம்‌ பெற 
இவர்‌ மேற்கொண்டுள்ள ஆய்வின்‌ தலைப்பு பண்டிதமணியின்‌ 
நூல்கள்‌. 


திரு. அழ, பழநியப்பன்‌ 


ஆதிதிக்காடு தெற்கூர்‌ ஊரினர்‌, பல்லாண்டுகளாக 
அண்ணாமலைப்‌ பல்கலைதி தமிழ்தி துறையில்‌ பணிபுரிபவர்‌ 
1984-85 ஆம்‌. ஆண்டுக்கான குறுகியகால ஆய்வு தேம்பாவணி: 
ஒரு திறனாய்வு. டாக்டர்‌ பட்டம்‌ பெற இவர்‌ மேற்கொண் 
டிருக்கும்‌ ஆய்வு--காப்பியத்‌ தலைவியர்கள்‌. 


ந்த்‌ ட்‌ அழல அற்றன பத்‌ கத்தத்‌ இ பட்ட பட்ட ட்ட பப்‌ ந 


23 கண்ணதாசன்‌ 


தமிழ்க்‌ கவிஞர்கள்‌ வரிசையில்‌ தேசியக்‌ கவிஞர்‌ சுப்பிர 
மணிய பாரதியாருக்குப்‌ பிறகு நிகரில்லாப்‌ புகழ்‌ பெற்றவர்‌? 
மக்கள்‌ நெஞ்சங்களில்‌ நிலைத்து நிற்பவர்‌ கண்ணதாசன்‌. 


வானொலியிலும்‌ திரைப்பட்டிகளிலும்‌ இவருடைய 
பாடல்கள்‌ ஒலித்தவண்ணமாக இருகீகின்றன., பாடும்‌? ஆற்றல்‌ 
உடையவரீகள்‌, திரும்பத்‌ திரும்ப கண்ணதாசன்‌ இயற்றிய 
பரடல்களைப்‌ பாடி மகிழ்கின்றனர்‌. 


கவிஞர்‌ பல வகையான கவிதைகளைப்‌ புனைந்துள்ளார்‌ 
அவற்றைப்‌ படித்தும்‌ கேட்டும்‌ சுவைப்பவர்கள்‌ எல்லாத்‌ 
துறைகளையும்‌ சேர்ந்தவரிகள்‌ எல்லாக்‌ கட்சியினரும்‌ ஆவர்‌. 
அறிஞர்கள்‌ ஆட்சியாளரிகள்‌ இலக்கியத்‌ திறனாய்வாளரீகள்‌, 
பக்தர்கள்‌ பண்டிதர்கள்‌ பாமரர்‌- இவ்வாறு அனைவரையும்‌ 
ஈர்த்த இன்னும்‌ ஈர்தீதுவருகன்ற பாடல்களை இயற்றிய தனிப்‌ 
பெருகி கவிஞர்‌ கண்ணதாசன்‌ என்பதை மறுக்க இயலாது. 


புதிய பொருள்கள்‌. ஏற்கெனவே அவருக்கு அணுவளவும்‌ 
அறிமுகம்‌ இல்லாத துறைகள்‌ குறிதிதுத்‌ தகிகவரிடம்‌ கேட்ட 
மாதிதிரத்தில்‌ முழுமையாக உணர்ந்து பிறர்க்குப்‌ புரியும்வகை 
யிலும்‌ அவர்கள்‌ மனத்தில்‌ ஆழமாக வேரூன்றும்‌ வண்ணமும்‌ 
பரடியவர்‌ கவிஞர்‌.இனிய சொற்களில்சில நொடிகளில்‌ சுவை 
பட இவர்‌ படைதீத பாடல்கள்‌ ஆயிரகீகணக்கானவை. 
எண்ணிக்கை மிகுதி மட்டுமல்ல, இலக்கியத்‌ தரத்தாலும்‌ ஈடு 
இணையில்லா தன. 


சறுகூடல்பட்டி என்னும்‌ செப்டிநாட்டுக்‌ சிற்றூரில்‌ 
24-6-1927-இல்‌ பிறந்தார்‌. பெற்றோர்‌ சாதீதப்ப செட்டியார்‌- 
விசாலஈட்‌9ஆச்ச இவர்கள்‌ இட்டபெயர்‌ முதிதையா. கவிஞரின்‌ 
உடன்பிறப்பாளரில்‌ புகழ்பெற்றவர்‌ திரைப்படதி தயாரிப்‌ 
பாளர்‌ ஏ. எல்‌, எஸ்‌-ஏன்ற சீனிவாசன்‌. 


முதிதையா, காரைக்குடியில்‌ நகரத்தார்‌ குடும்பம்‌ 
ஒன்றுக்குச்‌ சுவீகாரம்‌ செய்யப்பெற்று, “நாராயணன்‌” ஆனா. 
இருபெயர்களும்‌ மறைந்து, கண்ணதாசன்‌ என்று இவரேகசூட்டிக்‌ 
கொண்ட புனை பெயரே நிலைத்தது. 


போட்டு நடத்தினார்‌. 


270 


கவியரசர்‌ இரவீந்திரநாத்‌ தாகூரைப்போல, கண்ணதாச 
னும்‌ தம்‌ பெற்றோருக்கு எட்டாவது குழந்தையாகப்‌ 
பிறந்தார்‌. 


எட்டாவது படிதிதபோதே எழுதிதரர்வம்‌ மிகுந்து 
படிப்பை நிறுத்தி, பத்திரிகை ஆசிரியர்‌ ஆனார்‌. 


திருமெய்யதிதிற்கு அருகேயுள்ள இராமச்சந்நரெபுரத்‌ 
தில்‌ “திருமகள்‌” என்னும்‌ இதழ்‌ வெளிவந்து கொண்டிருந்தது. 
சிறுகூடற்பட்டி முத்தையா அந்த இதழின்‌ ஆசிரியப்‌ 
பெரறுப்பை 1944-இல்‌ ஏற்று, கண்ணதாசன்‌ என்ற புனை 
பெயரில்‌ தமிழ்‌ கூறும்‌ நல்லுலகுக்கு அறிமுகமானார்‌. 


திருமகன்‌ இதழில்‌ தெடம்‌ஒ, கண்ணதாசன்‌ ஆசிரியராய்‌ 
தொடர்பு கொண்டிருந்த இதழ்கள்‌ வருமாறு: 


திரை ஒலி நாளிதழ்கள்‌ 
மேதாவி 

சண்டமாருதம்‌ 

*தென்றல்‌ திரை 

*முல்லை தென்றல்‌ 
*கடிதம்‌ தென்றல்திரை 
*தென்றல்‌ கடி.தம்‌ 
*கண்ணதாசன்‌ நவசக்தி 


நட்சதீதிரக்‌ குறியுள்ள ஏடுகளைக்‌ கவிஞரே சொந்த மூலதனம்‌ 


“கண்ணதாசன்‌”, தரமான இலக்கிய 
ஏடாக திங்கள்‌ தொறும்‌ வெளியிடப்பெறும்‌ திட்டத்தில்‌ 
தொடங்கப்‌ பெற்றது. மாறி மாறி இது வெளிவற்தும்‌, 
நிறுத்தப்பட்டும்‌ வெளிவந்துகொண்டும்‌ இருந்தது. நாளிதழ்கள்‌ 
சிலவற்றையும்‌ கவிஞர்‌ சில காலம்‌ நடத்தினார்‌. தொடர்ந்து 
சிலநாட்களுக்கு வெளிவராவிட்டாலும்‌ இந்த நாளிதழ்களை 
வாசகர்கள்‌ அவலுடன்‌ வரவேறிறனர்‌, கவிஞருடைய இதழ்‌ 
களில்‌ தாங்கள்‌ எழுதிய பிறகு பிரபலமானவர்கள்‌, 

தமிழ்ப்பித்தன்‌ 

புவியரசு-கோவை 


நா. காமராசன்‌ (பாரதிதாசன்‌ விருது பெற்றவர்‌) 
முகவை சிதம்பரம்‌ (பரமக்குடி) 


வேழவேந்தன்‌ (இ.மு.க, அரில்‌ அமைச்சராக இருந்தவரீ) 


க தல்ல ட அல்லல்‌ 


ந வைய அச எனா ரணி கோகி வ கர ர வைகை ஆ டைல்‌ அடை அவண்‌ 
௩ 


ப்‌ கல்‌ ல வல்‌ அட்னான்‌ 


271 


“சண்டமாருதம்‌? இதழை நடதிதிவந்த சேலம்‌ மாடர்ன்‌ 
தியேட்டர்ஸ்‌ நிறுவனதிதார்‌ அந்த இதழை 1948-இல்‌ நிறுத்த 
நேரீந்தத. அதன்‌ விளைவாக அந்த இதழின்‌ ஆசிரியராக இருந்த 
கண்ணதாசனை, தங்களுடைய கதைத்துறையில்‌ பணியாற்றும்‌ 
படி கேட்டுக்கொண்டனர்‌. 


கண்ணதாசன்‌ இயற்றிய முதல்‌ கவிதை *அவள்‌!. எழுதிய 
ஆண்டு 1944, அது வெளிவந்த இதழ்‌ “திருமகள்‌”. அப்போது 
கவிஞருக்கு வயது ““ஈரெட்டு??(16) 


இவர்‌ யாத்த முதற்காவியம்‌--*மரஙிகனி”. 


ஜுபிடர்‌ பிக்சர்சாரின்‌ “கன்னியின்‌ காதலி” படதீதிற்கு 


முதன்முறையாகதீ திரைப்பாடல்‌ எழுதினார்‌, அப்பாடலின்‌ 
பல்லவி: 


கலங்காதிரு மனமே--உன்‌ 
கனவெல்லாம்‌ ௩னவாகும்‌ ஒரு தினமே! 


கவிஞருடைய கவிதைகள்‌ ஏழு தொகுதிகளாக வெளிவநீ 
திருகீகின்றன. 


இவர்‌ படைத்த காவியங்கள்‌: (1) . மாங்கனி(2) 
ஆட்டனத்தி ஆதிமந்தி (3)தைப்பாவை, தமிழக முதல்வர்‌ 
திரு. எம்‌. ஜி. ஆர்‌. அவர்கள்‌ விரும்பியவாறு தமிழ்நாட்டு வர 
லாற்றைஒரு கரவியமாகப்‌ படைக்க, கவிஞரீ இசைந்திருந்தார்‌. 
ஆனால்‌ அந்த முயற்சி தெரடங்குவதற்கு முன்னரே, காலன்‌ 
முந்திக்‌ கொண்டான்‌. 


இவர்‌ 1954-இல்‌ தொடங்கிய தென்றல்‌” என்ற இலக்கிய 
வார ஏட்டில்‌ வெண்பாப்‌ போட்டி நடத்தி. இலக்கியப்‌ 
பித்தரீகளைக்‌ கவரிந்தார்‌. அந்தப்‌ போட்டியில்கலந்துகொண்டு 
பயிற்சி பெற்ற பலர்‌, இன்று புகழ்பெற்ற கவிஞர்களாக 
விளநிதிவருதின்றனர்‌. 


கல்லக்குடி (டால்மியாபுரம்‌) போராட்டத்தில்‌ ஈடுபட்டு 
கவிஞர்‌ தி. மு. ௧. வில்‌ சேர்ந்நிறுந்தார்‌. எனினும்‌ இவர்‌ 
நடதிதிய இலக்கிய ஏடு எல்லாக்‌ கட்சியினரிடமும்‌ இவருக்கு 
ஆதரவாளர்களை உருவாக்கிற்று, வசையும்‌ இசைபட,இனிய 
தமிழில்‌ இலக்கிய மணங்கமழதி திட்டியதால்‌, தனிப்பட்ட 
முறையில்‌ தாக்கப்பட்டவரிகளும்‌ கவிஞருடைய கரத்தில்‌ 
விளையாடிய, தவழ்ந்த தமிழைச்‌ சுவைதிதனர்‌, வியந்தனர்‌. 


272 


20-க்கு மேற்பட்ட  நவீனங்களையும்‌ 25 கட்டுரை 
நூல்களையும்‌ எழுதியுள்ளார்‌. ' 


“வனவாசம்‌” இவருடைய சுயசரிதை, ஒழிவுமறைவு 
தற்புகழ்ச்சி ஆகியவை இன்றி, உள்ளதை உள்ளவாறு 
எழுதியிருக்கிறார்‌. பெரும்பாலோர்‌ அச்சில்‌ படைக்கக்‌ 
கூசிசப்படும்‌ அல்லது தயங்கும்‌ செய்திகளைக்‌ சுவர்ச்சியஈ கவும்‌ 
விரிவாகவும்‌ கூறியிருக்கும்‌ விதமும்‌ அந்த முயற்சியில்‌ மரபுச்‌ 
சொற்கன்‌ அடைமொழிகள்‌ எதுகை மோனைகள்‌ பழமொழிகள்‌ 
ஆகிய யரவும்‌ தாமாக வந்து அவரிடம்சரண்‌ அடைந்திருக்கின்ற 
தடை நயமும்‌ இந்த நூலின்‌ தனித்தன்மைகளாக உள்ளன. 


காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள்‌ போன்ற ஆன்மிகத்‌ 
தலைவர்களும்‌ மீண்டும்மீண்டும்‌ பாராட்டிப்‌ பரப்பும்‌ பெருமை 
உடைதிது, இவர்‌ எழுதிய “அரி.தீதமூள்ள இந்து மதம்‌” (பத்து 
பாகங்கள்‌), பல்லாயிரம்‌ வாச௪கரிகள்‌ வரவேற்ற நூல்இது. 
45 மணித்துளிகளுக்கு ஓடுகின்ற அளவுக்கு இசைகதிதட்டாகவும்‌ 
இந்நூலின்‌ சில பகுதிகளை இவரே பேசியுள்ளார்‌. 


“மறாத . மலை மாமணியே முருகையா” என்ற கவிஞரின்‌ 
பாடல்‌ தமிழகதிதின்‌ மூலை முடுக்குகளிலெல்லாம்‌ முருகனடி 
யார்களால்‌ முழகிகப்‌ பெறுகிறது. 


ஆதிசங்கரர்‌ இயற்றிய கனகதாரா தோதீதிரத்தை, வட 
மொழியிலிருந்து கவிதைவடிவில்‌ தமிழில்‌ (பென்‌ மழை” யாகக்‌ 
கொட்டியிருக்கறார்‌. 


“அம்பினை அழகு தரிசனம்‌” என்பது ஒரே நாளில்‌ கவிஞர்‌ 
கரடி முடிதித நூறு பரடல்களின்‌ தொகுப்பு. 


கவிஞர்‌ இறுதியாகப்‌ படைத்த பெருநூல்‌ *இயேக 
காவியம்‌”. இயேசுசபை அருளாளர்கள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ 
வேண்டிக்‌ காண்டதை மறுக்க இயலாதவராய்‌, அவர்கள்‌ கூறிய 
நற்செய்திகளைக்‌ குறுகிய காலத்தில்‌ குற்றாலத்தில்‌ கவிதை 
அருவியாகப்‌ பொழிந்தார்‌. இதில்‌ இலக்கிய உதிதிகள்‌ புல 
வற்றையும்‌ கையாண்டு தன்னுடைய புலமைக்கும்‌ இறமைக்கும்‌ 
முதீதாப்பு வைதீதிருக்கிறார்‌. கவிஞருடைய முத்திறைக்கு 
முழுமையான சான்று இந்த நூல்‌, 


ல்‌ கைன னா வைகையை கதை ததத கக க ட ட ட ட்‌ த ப லு பப ப்ட்‌ 
i x நகு இ * 


273 


வணங்காமுடி, காரைமுத்தப்‌ புலவரீ என்பவை கவிஞரின்‌ 
புனை பெயர்களில்‌ சல. 

கடீபனின்‌ காவியதீதிலும்‌, பாரதியாரின்‌ பர டல்களிலும்‌ 
ஈடுபாடு கொண்ட கவிஞர்‌, அன்னார்‌ இருவரையும்‌ தம்முடைய 
மானசிகக்‌ குருநாதர்களாகக்‌ கொண்டிருந்தார்‌. ) 

. நாவலைப்‌ பொறுத்தவரை, வநிக இலக்கிய மேதை 
சரத்சந்திரருக்குக்‌ கவிஞர்‌ உள்ளத்தில்‌ தனி இடம்‌ இருந்தது. 
அதனால்‌, சரத்‌ பாபுவின்‌ சந்திர நாதி? என்னும்‌ நவீன தீதை' 
“மாலையிட்ட மங்கை” என்ற பெயரில்‌ கவிஞரே சொந்த 
மாகதி திரைப்படமாக, வசனம்‌ பாடல்கள்‌ ஆகியவற்றையும்‌ 
தாமே அமைத்தார்‌. 

“அழகி” என்ற இவருடைய கவிதை பதினான்கு மொழி 
களில்‌. பெயரீக்கப்பட்டுள்ளது. 

பாடாய்‌ தும்பீ! மணவறைப்‌ பாட்டு” என்னும்‌ 
இவருடைய கவிதையை 1958- -இல்‌ சாகித்திய அகடமி பல 
மொழிகளில்‌ மொழிபெயர்திது வெளியிட்டது. ்‌ 

சில கவிதைகள்‌ ஆநஙிகிலதீதில்‌ மொழி பெயர்க்கப்பட்டு: 
AU REVOIR என்னும்‌ தலைப்பில்‌ ஒருநூல்‌ வெளிவநீதுள்ள து. 

ஒரு சில கருதிதுக்களைகீ கதை வடிவில்‌ சொன்னால்தான்‌ 
மக்கள்‌ மனத்தில்‌ அவை நிலை பெறுகின்றன என்பதை உணர்ந்‌ 
தார்‌. எனவே “குட்டிக்‌ கதைகள்‌?” எழுதினார்‌. இவை கன்னடத்‌ 
திலும்‌ மொழி பெயர்க்கப்பட்டுள்ளன. 

இவர்‌ எழுதிய “புஷ்ப மாலிகா” என்னும்‌ நூல்‌ ஆங்கிலத்‌ 
திலும்‌ மலையாளத்திலும்‌ வெளிவந்திருக்கிறது. 

“விளக்கு மட்டுமா சிவப்பு?” என்னும்‌ நவீனம்‌ மலையாள 
மொழியில்‌ ஆயிரமாயிரம்‌ வாசகர்களால்‌ படித்துப்‌ ட்ப) 
பெற்றது. 

மேடைப்‌ பேச்சாளராகவும்‌ கவிஞர்‌ புகழ்‌ பெற்றார்‌: 
குட்டிக்‌ கதைகள்‌, உவமைகள்‌, நகைச்‌ சுவைத்‌ துணுக்குகள்‌ 
நிறைந்திருந்ததால்‌, தாமதமாக இவர்‌ வந்தாலும்‌ பொறுமை 
யாகக்‌ காத்திருந்து கேட்டு இன்புற்று மக்கள்‌ மனநிறைவு 
அடைந்தனர்‌. 

25 திரைப்‌ படங்களுக்கு உரையாடல்‌ எழுதியிருக்கிறார்‌ 
இவற்றின்‌ சிறப்பாலும்‌ இவர்‌ பெருமை அடைந்தார்‌. 

4,000க்கு மேற்பட்ட கவிதைகளையும்‌ ஏறத்தாழ 
ஐயாயிரம்‌ திரைப்‌ பபண்‌ பயறு இவர்‌ ஆக்கியுள்ளார்‌. 

செ-18 


274 


திரைப்‌ பாடல்களுக்குப்‌ பல்லவியை மாற்றிப்‌ பாட்‌ 
டெழுதிதீ தர வேண்டும்‌ என்று படத்‌ தயாரிப்பாளர்கள்‌ 
கவிஞரைக்‌ கேட்பது வழக்கம்‌. அதற்குள்ளாக இவர்‌ நெடுந்‌ 
தொலைவுக்குச்‌ சென்று விடுவாரி. அரிதின்‌ முயன்று, தொலை 
பேசியில்‌ தொடர்பு கொண்டு தங்களுடைய இடரை விளக்கி 
வேறு ஒரு பாட்டு வேண்டுவர்‌. அந்தத்‌ தொலை பேசியிலேயே 
சொல்லி விடுவார்‌, ”எழுதிக்கொள்‌' என்று. நான்கு மாற்றுப்‌ 
பாடல்களை :“டிக்டே&” செய்வார்‌. தேவையானதைப்‌ பயன்‌ 
யடுதீதிக்கொள்‌ என்பார்‌. 

கவிஞர்‌ பயணம்‌ செய்து கொண்டிருந்த போது, ஒரு 
விபதீதுநேரிந்தது.காரி பழுது பார்க்கப்‌ பட்டநேரத்தில்‌ கவிஞர்‌ 
இயதிறிது தான்‌ “பூ முடிப்பான்‌ பூங்கொடியாள்‌” என்ற புகழ்‌ 
பெற்ற திரைப்பாடல்‌. திரும்பிய இக்கெல்லாம்‌ ஒலிக்கும்‌ 
பாடல்‌ இது. 


இநீதியாவிலேயே சிறந்த திரைப்‌ படப்‌ பாடலாசிரியர்‌ 
என்னும்‌ விருதினை இற்திய அரசு இவருக்கு 1970-ல்வழநிதிறீறு. 
தமிழ்நாடு அரசு வழநிகும்‌ சிறந்த திரைப்படப்‌ பாடலாசிரியர்‌ 
விருதும்‌ அநீத ஆண்டில்‌ இவரை அடைந்தது. 


கவிஞருக்கு வரையாது வழங்கி அவரை வாழவைதி தவர 
பலர்‌. அவர்களுள்‌ 'எம்‌. எம்‌. ஏ. சின்னப்பத்‌ தேவர்‌, முதலிடம்‌ 
வகிப்பவர்‌. 


கவிஞர்‌ என்று இவருக்குப்‌ பட்டம்வழங்கி இவர்‌ புகழைப்‌ 
பரப்பியவர்‌ கலைஞர்‌ டாக்டர்‌ மு, கருணரநிதி, கவிஞரை 
மேலும்‌ உற்சாகப்‌ படுத்தியவர்கள்‌ தமிழ்வாணன்‌, ன்ன 
அண்ணாமலை, வலம்புரி சோமநரதன்‌ போன்றோரி, 


இவருடைய நூல்களைசி சுணங்காமல்‌ அச்சிட்டு அழகாக 
வெளியிட்டு மிகுதியாக விற்பனைசெய்து புது நூல்கள்‌ எழுத 
தூண்டுகோலாக இருந்தவர்‌ வானதி திருநாவுக்கரசு. 


“சேரன்மான்‌ காதலி? என்னும்‌ நூலுக்குச்‌ சரகித்திற 
அகடமி அளித்த பரிசும்‌, அரசவைக்‌ கவிஞர்‌ என்ற பெருஞ்‌ 
சிறப்பை உரிய கரலத்தில்‌ செய்த தமிழக முதல்வர்‌, புரட்சி 
தலைவர்‌ டாகீடர்‌ எம்‌, ஜி, ஆரின்‌ பரிவும்‌, 'குமுதம்‌* இதழில்‌ 
இவர்‌ எழுதி வந்த இந்த வாரம்‌ சந்தித்தேன்‌” என்ற 
கட்டுரைகளைப்‌ படிதீத இலட்சக்கணக்கான வாசகர்களின்‌ 
பரசமும்‌ நீடித்த நோய்களால்‌ அல்லும்‌ பகலும்‌ அல்லற்‌ 
பட்டிருந்த கவிஞருக்கு அருமருந்தாக அமைந்து ஆறுதல்‌ 
அளித்துப்‌ புத்துயிரூட்டின, 


யூ 


275 


அரசியல்‌ மாச்சரியங்களால்‌ உணர்ச்சி வசப்பட்டு கடுமை 
யான சொற்களைப்‌ பிரயோகிதிது முதல்வர்‌ எம்‌. ஜி. ஆரை 
விமரீசிதிது, கவிஞர்‌ புயலெனச்‌ சீறிச்‌ கவிதைகள்‌ புனைந்‌ 
இருந்த போடுலும்‌ அதை அடியோடு மறந்து, அவருடைய 
தமிமை மட்டுமே மதித்து, அவருக்கு அரசவைக்‌ கவிஞர்‌ 
பதவியை மாண்புமிகு எம்‌. ஜி. ஆர்‌, மனமுவந்து நல்கினார்‌. 
அதனால்‌ கவிஞர்‌ மட்டுமின்றி தமிழ்‌ ஆர்வலர்‌ அனைவரும்‌ 
மதழ்ச்சியில்‌ ஆழ்ந்தனர்‌. 

தமிழ்நாட்டிலுள்ள எந்தப்‌ பல்சலைகி கழகமும்‌ டாக்டரீ 
பட்டம்‌ கொடுக்கவோ கெளரவப்‌ பேராசிரியர்‌ என்று பதவி 
வழங்கிச்‌ சிறப்பிக்கவோ முன்வரவில்லை என்பது அவர்‌ 
காலத்துப்‌ பல்கலைக்‌ கழ௱ஙிகளின்‌ அவல நிலைக்கு ஒரு படப்‌ 
பிடிப்பாகும்‌. 

அமெரிக்காவிலுள்ள தமிழ்சி சங்கங்களின்‌ ஓயாது 
வற்புறுகிதலுக்கு இணங்க கவிஞரீ 1981இல்‌ அந்த நாட்டில்‌ 
விரிவான இலக்கியச்‌ செலவு மேற்கொண்டார்‌. அநிகுள்ள 
தமிழரை மகிழ்வித்தார்‌. ஏனைய மொழி அறிஞர்‌ பலருக்கு 
அறிமுகமானார்‌. சில திங்கள்கள்‌ மரு தீதுவமனையில்‌ கவிஞர்‌ 
இருக்க நேர்ந்தது. அப்போது டாகீடர்‌ ஆறுமுகம்‌ துலைமையில்‌ 
அமெரிக்காவிலுள்ள நூற்றுக்‌ கணகிகான கண்ணதாசன்‌ 
விஏிறிகள்‌ எல்லா வகையிலும்‌ உதவி அவருடைய உயிரைக்‌ 
சாக்க அரும்பாடு பட்டனர்‌. 

உலகெங்கும்‌ தமிழரீ வாழும்‌ இடங்களிலெல்லாம்‌ 
இரண்டு இங்கள்களுகிகு இருள்‌ சூழ்ந்திருந்தது கவிஞரைப்‌ 
பற்றிய கடைசிச்‌ செய்திகளை அறிவதற்காகவே கவலைப்‌ பட்ட 
மக்கன்‌ நாளிதழ்களை நடுங்கிய கரங்களுடன்‌ புரட்டிப்‌ 
பார்த்தனர்‌. சாதி, மத பேதமின்றி கோடிக்‌ கணக்கான தமிழர 
உள்ளநிகளில்‌ உறுதியான இடத்தைக்‌ கவிஞர்‌ பெற்றிருந்தது 
அப்போது உள்ளங்கை நெல்லிக்கனி போலப்‌ புலனாயிற்று. 

1981 அக்டேரபர்‌ 17...இல்‌ சிக்காகோ மருத்துவ 
மனையில்‌ கவிஞர்‌ உயிர்‌ பிரிந்தது. 

சென்னையில்‌ நடைபெற்ற உடல்‌ அடக்க நிசழ்ச்சிகளில்‌ 
தமிழக முதல்வரும்‌ எல்லா அரசியல்‌ கட்சியினரும்‌ அவருக்கு 
மரியாதை செலுத்தினரீ. கவிஞருகிகுக்‌ காரைக்குடியில்‌ மணி 
மண்டபம்‌ அமைக்கப்‌ பெறும்‌ என்று அரசின்‌ சார்பாகப்‌ 
புரட்சித்‌ தலைவர்‌ டாக்டர்‌ எம்‌. ஜி. ஆர்‌. அறிவிதீதரர்‌. 

தனக்குத்தானே இரங்கற்பா பாடிக்கொண்ட ஒரே 
கவிஞர்‌, இவர்‌, 


PAP FPP கட்டட ட்ட்டட்டட்டட்டட்டட்ட ட டட்ட்டட்டட்ட ட 14 


தகுதி உரை 


திரு கண்ணதாசன்‌ அவர்கள்‌ இராமநாதபுரம்‌ மாவட்டத்‌ 
தைச்‌ சார்ந்த திருப்பத்தூர்‌ வட்டத்தில்‌ சிறுகூடற்பட்டி 
என்னும்‌ சிற்றூரில்‌ 24-6-1927-இல்‌ பிறந்தார்‌. இயற்பெயர்‌ 


முத்தையா. தந்தையார்‌ திரு. சாத்தப்பர்‌, தாயார்‌ திருமதி 
விசாலாட்சி. 


இளமை முதலே தமிழ்‌ இலக்கியங்களை நன்கு கற்ற 
புலமை வாய்ந்த திரு. கண்ணதாசன்‌, கவிதை படைப்பதில்‌ 
| ஆற்றல்‌ வாய்ந்தவராய்த்‌ திகழ்ந்தார்‌. பழைய மரபைப்‌ போற்றி 
யும்‌, புதிய எழுச்சிக்கு வழி காட்டியும்‌ தமிழ்க்‌ கவிதை 
உலகிற்கு வளம்‌ ஊட்டினார்‌. புலவர்கள்‌, பொதுமக்கள்‌ என்ற... 
இரு சாராரின்‌ உள்ளங்களையும்‌ தன்‌ கவிதைத்திறனால்‌ 
கவர்ந்து வருகிறார்‌. 


கலை, இலக்கியம்‌, பண்பாடு, அரசியல்‌, தெய்விகம்‌, 
வரலாறு ஆகிய துறைகளில்‌ எல்லாம்‌ கவியரசரின்‌ தமிழ்‌ 
எண்ணங்கள்‌ வண்ணங்களாகி வனப்பூட்டுகின்றன. உரை 
௩டைக்குக்‌ கவிதையின்‌ ஒளிவீச்சைக்‌ காட்டியும்‌ கவிதைக்கு 
எளிமையின்‌ இனிமையைக்‌ கூட்டியும்‌ கவியரசர்‌ கண்ணதாசன்‌ 
தமிழ்‌ இலக்கியத்திற்கு ஏற்றம்‌ தந்திருக்கிறார்‌... 


இவரது தமிழ்‌ இலக்கியத்‌ தொண்டி னையும்‌, சிறப்பாகக்‌ 
கவிதைத்‌ தொண்டினையும்‌ பாராட்டி, தமிழக அரசு கவியரசர்‌ 
கண்ணதாசனை 1-4-1978 முதல்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
அரசவைக்‌ கவிஞராக்கிச்‌ சிறப்பிக்கின்ற து, 


தலைமைச்‌ செயலகம்‌. 
சென்னை - 600 009. 
9-7-1978 


எம்‌ ஜி. இராமச்சந்திரன்‌, 
முதலமைச்சர்‌. 


பத்ற்ற்ன்றில்க்க்க்க்க்க்க்க்க்கக க்க படட பபப டப்ப டடக்‌ து 


ஆ. 


277 
கண்ணதாசனின்‌ கவிக்கடலில்‌ எடுத்த சில முத்துக்கள்‌ 
கவிஞரின்‌ கொள்கை: 


போற்றுபவர்‌ போற்றட்டும்‌ புழுதி வாரித்‌ 
தூற்றுபவர்‌ தூற்றட்டும்‌ தொடர்ந்து செல்வேன்‌! 
ஏற்றதொரு கருத்தைஎன துள்ளம்‌ என்றால்‌ 
எடுத்துரைப்பேன்‌ எவர்வரினும்‌ நில்லேன்‌ அஞ்சேன்‌! 


இலக்கிய இன்பம்‌ குறித்துக்‌ கவிஞர்‌ 


சதுராடும்‌ மங்கையரின்‌ பாதத்தோடு 
சரியாகச்‌ சேர்ந்தாடும்‌ சிலம்பின்‌ ஓசை 
கதகதப்பை வாலிபரின்‌ உளத்தி லேற்றிக்‌ 
கலக்குதல்போல்‌ இலக்கியமும்‌ கலக்கும்‌ நெஞ்சை! 


திருப்பாவை ... .. திருவெம்பாவைபோல்‌ 


காளை மணியோசை களத்துமணி நெல்லோசை 
வாழை இலையோசை வஞ்சியர்கை வளையோசை 
தாழை மடலோசை தாயர்தயிர்‌ மத்தோசை 

கோழிக்‌ குரலோசை குழவியர்்‌ வாய்த்‌ தேனோசை 
ஆழி யலையோசை அத்தனையும்‌ மங்கலமாய்‌ 
வாழிய பண்பாடும்‌ மாயமொழி கேட்டிலையோ! 
தோழியர்‌ கைதாங்கத்‌ தூக்கியபொன்‌ னடிநோக 
மேழியர்தம்‌ இல்லத்து மேலெழுவாய்‌ தைப்பாவாய்‌! 


அண்ணா பற்றிக்‌ கவிஞர்‌ 


மங்கையர்‌ சிரிப்பி னுள்ளே 
வாலிபக்‌ கவர்ச்சி தேங்கும்‌ 
வாணிகர்‌ சிரிப்பி னூடே 
வாணிபத்‌. திறமை தேங்கும்‌ 
பொங்குமென்‌ அருமை அண்ணாப்‌ 
புலவனின்‌ சிரிப்பி னுள்ளே 
சங்கமுத்‌ தமிழும்‌ நாட்டுச்‌ 
சனத்திரள்‌ யாவும்‌ தேங்கும்‌! 


278 


இசையறிவோன்‌ குழலெடுத்தால்‌ இசைபிறக்கும்‌ 
இயலறிவோன்‌ தமிழ்படித்தால்‌ ஈடைபி றக்கும்‌ 

திசையறிவோன்‌ படகெடுத்தால்‌ தேசந்‌ தோன்றும்‌ 
திடமுடையோன்‌ முயற்சிசெயின்‌ செயல்பி றக்கும்‌ 


அம்பிகை அழகு தரிசனம்‌ 


பட்டாடை கட்டிஉனைப்‌ பார்க்கின்ற வேளையில்‌ 
பத்தினியை நான்பார்க்‌ கிறேன்‌ 

பல்லாக்கில்‌ ஏறி ஊர்முழுதும்‌ செல்கையில்‌ 
பைரவியை நான்பார்க்‌ கிறேன்‌ 

எட்டாத தேர்நடுவில்‌ ஏற்றிஉனை வைக்கையில்‌ 
இன்தமிழை நான்காண்‌ கிறேன்‌ 

எங்கெங்கு போயினும்‌ எதனைநான்‌ காண்கினும்‌ 
அங்கெல்லாம்‌ உனைக்காண்‌ கிறேன்‌ 

தொட்டார்க்குத்‌ தாயாகத்‌ தொடர்வார்க்குச்‌ சேயாக 
தோகைநீ ஆன தென்ன 

சோழகுலம்‌ பலகாலம்‌ ஆளும்வரை நீஅங்கு 
துணையாய்‌ இருந்த தென்ன 

கொட்டாத மேளங்கள்‌ கொட்டுகிற கூத்தாடி 
கோல௩ட ராசன்‌ துணையே 

கொடிவளரும்‌ தில்லைககர்‌ நடுவிலொரு திருக்கோவில்‌ 
கொண்டசிவ காமி உவமையே! 


ந்கர்த்தாரைப்‌ பற்றி 


காசி விசாலாட்சி கவிமதுரைமீனாட்சி கட்டியுள்ள ஆடைகளும்‌ 
கழுத்திலுள்ள பொன்நகையும்‌ சுற்றியுள்ள மண்டபமும்‌ ' 
தூக்கிவரும்‌ 
வாகனமும்‌ மற்றும்‌ அழியாத மொட்டைக்‌ கோபுரத்தழ கும்‌ 
அண்ணாமலையில்‌ அமர்ந்திருக்கும்‌ பேரழகும்‌ ஆக்கிக்‌ 
கொடுத்தவர்கள்‌ 
அங்கிருந்து காத்தவர்கள்‌ நாட்டுக்கோட்டை வளர்த்த 
ந௩கரத்தா ரல்லவோ 


24. நூலகர்‌ மூவர்‌ 


செட்டிநாட்டில்‌ வீடுதெ௱றும்‌ நூல்நிலையம்‌ இருந்தது. 
இந்த நூல்‌ நிலையங்களில்‌ இருந்தவை: சைவசமய நூல்கள்‌ 
அறுபது வருஷப்‌ பஞ்சாங்கம்‌, ஆங்கில ஆசான்‌ முதலியன. 
பரீமா மலே௰யா இலங்கை இந்தோனேசயா தாய்லாந்து நாடு 
களிலுள்ள ஊர்களின்‌ தமிழ்ப்‌ பெயர்களைப்‌ பார்தித, 
அவற்றுக்கு எதிரே ஆங்கிலத்தில்‌ அச்சிடப்பட்ட. பெயர்களை 
எழுதிது எழுத்தாகப்‌ பார்த்து எழுத உதவும்‌ ஒறு நூலும்‌ நகரதி 
தார்களுக்காக உருவரக்கப்பெற்று வீடு தவறாமல்‌ இருந்தது. 
தபால்‌ தநீதி மித்திரன்‌, பரீமாபாவை, சுலப ஹிந்துஸ்தானி, 
வட்டிக்‌ கணக்கு நூல்கள்‌ தவிர ஒ8ழ்வாய்‌ இலக்கம்‌ முதலிய 
வற்றைக்‌ கொண்ட ஓலைச்‌ சுவடிகளும்‌ கம்பராமாயண ஏடு 
களும்‌ இருந்தன: 

தரங்கள்‌ தொழில்‌ செய்த வெளிநாடுகளில்‌ நகரத்தார்‌ 
களில்‌ ஒரு பகுதியினர்‌, பல வகை நூல்களும்‌, இதழ்களும்‌ வெளி 
யிட்டார்கள்‌. நூல்‌ ஆசிரியர்களுக்கு நன்கொடை வழங்க 
நேர்ந்தகாரணதிதால்‌, நூல்களும்‌ இதழ்களும்‌ குவிந்தது 
ஒருபுறம்‌. காந்தியடிகளின்‌ அரசியல்‌ பிரவேசத்தால்‌ ஆர்வம்‌ 
ஏற்பட்டு அரசியல்‌ நூல்களை ஆவலுடன்‌ படிக்க நேர்ந்த 
சூழ்நிலையும்‌ மற்றொரு புறம்‌ உண்டாயிற்று. 

சமய நூல்களும்‌ அரசியல்‌ நூல்களும்‌ இடம்‌ பெற்றிருந்த 
நகரத்தார்‌ இல்லங்களில்‌ மேலைச்‌ சிவபுரி சன்மார்க்க சபையின்‌ 
வளர்ச்சிக்குப்‌ பிறகு, தமிழ்‌ இலக்கிய நூல்களும்‌ யெரும்‌ பங்கு 
பெற்றன. 

இவ்வாறாக வெளிநாடுகளில்‌ சேகரிக்கப்பட்ட நூல்‌ 
நிலையநிகள்‌ போரீக்காலத்தில்‌சதறிப்பயன்படாமற்போனதும்‌ 
உண்டு. அந்தந்த நாடுகளில்‌ முறையாக ஓரிடத்தில்‌ சேர்த்துத்‌ 
தொகுத்துப்‌ பேணப்பட்டிருற்தரல்‌ அவை பெரிய நூலகமாக 
அமைந்திருக்கும்‌, இந்த நூல்‌ நிலையங்களை இந்தியாவுக்குக்‌ 
கொண்டு வந்தவர்களும்‌ உண்டு, அவர்களில்‌ சிலர்‌, அவற்றைப்‌ 
பல நிலையங்களுக்கு அன்பளித்தனரீ. வேறு இலர்‌, இரண்டாம்‌ 
உலகப்‌ போரால்‌ பாதிக்கப்பட்டு தாம்‌ வாழ்ந்த இல்லகி 
களையே இடிதிதுச்சன்னலாகவும்‌ கதவு நிலையாகவும்‌இரும்பாக 
வும்‌ சற்பமாகவும்‌ விற்றது போல, தரம்‌ பெரிதும்‌ முயன்று 
சேகரிதித அமிய நூல்களையும்‌ விற்றனர்‌. 


'இவரிடம்‌ உள்ளன. 


நூலகத்தில்‌ இருக்கின்‌ 


280 


பயனுள்ள வகையில்‌ நூல்களைத்‌ திரட்டியவர்களில்‌ 
குறிப்பிடதீதக்கவர்‌ முப்பது பேர்‌ உள்ளனர்‌. ஒரு பானைச்‌ 
சோற்றுக்கு ஒரு சோறை மட்டும்‌ பதம்‌ பார்ப்பது போல, 
எடுத்துக்காட்டாக மூவரைப்‌ பற்றி மட்டும்‌ ல தகவல்களைத்‌ 
தெரிவிக்கிறோம்‌, பாதங்கள்‌ இவை எனின்‌ படிவங்கள்‌ எவ்வாறி 
ருக்கும்‌ என்பதை வாசகர்கள்‌ கற்பனை செய்து கொள்ள 
வேண்டுகிறேன்‌. 


1. முறையூர்‌ அரு, சொ. 


இவர்‌ தம்‌ 16-ஆவது வயதில்‌. 1921-இல்‌ பர்மாவுக்குச்‌ 
சென்றார்‌. 1940வரை அந்த நாட்டில்‌ பெரிய தொழில்‌ 
நிறுவனங்களில்‌ பணீயாற்றினார்‌. பிறகு 1975வரை கல்கத்தா 
விலும்‌ பம்பாயிலும்‌ தொழில்களில்‌ ஈடுபட்டுப்‌ பின்னர்‌ ஓய்வு 
பெற்று முறையூரில்‌ வாழ்ந்து வருகிறார்‌. 


வேண்டும்‌ என்ற குறிக்கோல்‌ இவருக்கு உண்டு. அல்லும்‌ 
1 பழக்கமாகக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
உண்ணும்போதும்‌ படிப்பார்‌. கையில்‌ புத்தகமும்‌ தலை 
யணைக்குக்‌ ழ்‌ “தினமணி? நாளிதமும்‌ இருந்தால்தான்‌ இவர்க்கு 
உறக்கம்‌ வரும்‌. இரயில்‌ பயணத்தையும்‌, நோய்‌ வாய்ப்பட்டு 
மருத்துவ மனையில்‌ தங்கியிருப்பதையும்‌, படிப்பதற்குக்‌ 
கிடைக்கும்‌ அரிய வாய்ப்புகளாக கருதுகிறார்‌. 


வாழ்க்கை வரலாறுகள்‌ நிறைந்தது, இவருடைய 
மாக, நூலகத்தின்‌ ஒரு பகுதியை 
தமிழக அரசின்‌ தமிழ்ப்‌ பண்பரட்டுத்‌ 
- இன்னும்‌ ஏராளமான நூல்‌ கள்‌ 


மனித இன வரலாறு பற்றிய சேகரிப்புகள்‌ இவர்‌ 
வின. பல கண்டங்களில்‌ உள்ள மலைச்‌ 


261 


சாதியினர்‌, காட்டுமிராண்டிகள்‌, நாடோடிகள்‌ பற்றிய பல 
கட்டுரைகளை இவர்‌ (இரு, ௮௬, சொ) எழுதியிருக்கிறார்‌. 
அதைத்‌ தொடர்ந்து தமிழ்நாட்டில்‌ வந்து நிலை கொண்ட 
வணிக வகுப்பினரான சிரேஷ்டிகள்‌ என்ற செட்டியார்களின்‌. 
தொன்மை, பூர்வீகம்‌ முதலியவை பற்றிய ஆராய்ச்சியில்‌ 10 
ஆண்டுகள்‌ செலவிட்டார்‌. இதற்காக, சிலநூறுசிற்றூர்‌ 
களுக்குச்‌ சென்று தகவல்களைச்‌ சேகரித்தார்‌. 


ஒன்றரைக்‌ கோடிமக்கள்‌ தொகை கொண்ட செட்டியார்‌ 
கள்‌ ஓரிசாவிலிருந்து, ஆந்திரா, கர்நாடகம்‌ முதலிய 
மாநிலங்களைக்‌ தாண்டி காஞ்ரிபுரத்திலும்‌ காவிரிப்பூம்‌ 
பட்டினத்திலும்‌ சில நூற்றாண்டுகள்‌ தங்கியிருந்தனர்‌ 
என்பதும்‌ பிறகு 42 பிரிவுகளாகப்‌ பிரிந்து, பலபகுதிகளுக்கும்‌ 
சென்றனர்‌ என்பதும்‌ இவருடைய முடிவு. 


பர்மா நாடு முழுவதும்‌ சுற்றுப்‌ பயணம்‌ செய்து 
பர்மியரையும்‌ அந்த நாட்டுச்‌ சிறு பான்மையோரான கரீன்‌, 
ஷான்‌, கச்சீன்‌, சினி, ஷான்‌ தய்யோவ்‌, படாவுங்‌ முதலியமலைச்‌ 
சாதிகளைப்பற்றிய வரலாறுகளை ஆரரய்ந்துள்ளார்‌. 1933-இல்‌ 
சைனா எல்லையைதி தாண்டி யூனான்‌ மாநிலத்துக்குன்‌ கழுதை! 
மீது ஏறிப்‌ பயணம்‌ செய்தார்‌. 


2. பாகனேரி வித்துவான்‌ காசிவிசுவநாதன்‌ 
செட்டியார்‌ 


தமிழ்நாட்டிலுள்ள தனியார்‌ நூலகங்களுள்‌ குறிப்பிடத்‌. 
தக்க ஒரு நூலகம்‌ சிவகங்கை அருகேயுள்ள பாகனேரி 
என்னும்‌ ஊரில்‌ 1921 முதல்‌ 1974வரை இயங்கவந்தது. இற்‌ 
நிலையத்தின்‌ பணிகளை, நூலக இயக்கத்தந்தை டாக்டர்‌ 
எஸ்‌, ஆர்‌ ரெங்கநாதன்‌ அவர்கள்‌ பெரிதும்‌ பாராட்டியிருக்‌ 
கிறார்கள்‌. 


இந்தூலகதீதில்‌ இப்போது ஏறதீதாழப்‌ பதிதாயிரம்‌ நூல்‌ 
கள்‌ உள்ளன. இவற்றை ஒழுங்காகப்‌ போய்ப்‌ படிப்பதற்குக்‌ 
குறிப்பிட்ட நேரமோ, முறையான ஏற்பாடுகளேசகிடையாது. 
'சம்பள ஊழியர்‌ நியமிக்கப்படவில்லை. எனவே, இராமநாதபுர 
மாவட்ட நூலக ஆணைக்குழுவின்‌ ஆதரவில்‌ இதை ஏற்று: 
நடதித நன்கொடையாளர்‌ பேரன்புடன்‌ இசைந்தார்‌. 


இந்நாலகம்‌ உருவானதற்குக்‌ காரணமானவர்‌ திருவாளர்‌ 
மு. காசிவிசுவநாதன்‌ செட்டியரர்‌ ஆவார்‌. இந்தத்‌ தமிழ்ப்‌ 


ன்‌ பட ட ட - ஆயு. . அர 


இருந்தார்‌, 1975-ஆம்‌ 
| செட்டியார்‌ இக்க 


282 

பெரியார்‌ 1898ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ மாதம்‌ 15 ஆம்‌ நாள்‌ 
இவ்வூரில்‌ பிறந்தார்‌. ஏழு வயதுமுதல்‌ அதாவது 1905 முதல்‌, 
நூல்களைப்‌ படிப்பதிலும்‌ வாங்குவதிலும்‌ ஆர்வம்‌ காட்டி 
வருகிறார்‌. இந்த ஆர்வம்‌ ஆயிரம்‌ பிறை கண்ட பின்னரும்‌ 
சிறிதும்‌ குறையவில்லை. ஆனால்‌ இவருடைய வாங்கும்‌ சக்தி 
தான்‌ குறைந்துவிட்டது. நூல்களைதி தம்‌ உயிரினும்‌ மேலாக 
மதிக்கும்‌ இயல்பு இவரிடம்‌ குடிகொண்டிருக்கிறத. 


1913-இல்‌ “வித்வான்‌ காவன்னா”? பர்மிய நாட்டின்‌ 
தலைநகரான இரங்கூனுக்குத்‌ தம்‌ சொத்துக்களைப்‌ பேணவும்‌, 
தொழில்களைக்‌ கவனிக்கவும்‌ சென்றார்‌. ஆனால்‌ அந்த 
நாட்டில்‌ அவர்‌ வாழ்ந்த பல்லாண்டுக காலமும்‌ அவர்‌ 


செய்தது நூல்களைப்‌ படிப்பதும்‌ வாங்குவதும்‌ ஆதிய இரு 
வகைப்‌ பணிகளே. 


1920-இல்‌ பாகனேரியில்‌ இவர்‌ ஒரு படிப்பகம்‌ தொடங்க 
னாரீ. அப்போது 1500 நூல்களை நன்கொடையாக வழங்கி 
னார்‌. அவையாவும்‌ பெரிய நூல்கள்‌; சிறந்தநூல்கள்‌; கடைத்‌ 
தற்கரிய நூல்கள்‌. பிறகு ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ புதிது புதிதாகப்‌ 
வல நூறு நூல்களை வரங்கி வழங்கியவண்ணம்‌ இருந்தார்‌, 
1934-இல்‌ திருவள்ளுவர்‌ நூல்‌ நிலையம்‌ தொடங்கி, அதையும்‌ 
இந்த வாசகசாலையுடன்‌ இணைத்தார்‌. 


நூல்களைப்‌ படிப்பதில்‌ இவர்க்கு ஏற்பட்ட ஆர்வம்‌, 
சென்னையில்‌ இப்போது இறப்புடன்‌ விளங்கித்‌ தமிழ்‌ நூல்‌ 
வெளியீட்டுத்‌ துறையில்‌ பெரும்‌ புகழ்‌ பெற்றுள்ள தென்னிந்திய 
சைவ .சிதிதாற்த நூற்‌ பதிப்புக்‌ கழகதிதுடன்‌ அதன்‌ தொடக்க 
காலத்திலிருந்தே தொடர்பு கொள்ளச்‌ செய்தது. இக்கழகத்‌ 
இன்‌ வளர்ச்சியில்‌ இவர்கிகுப்‌ பெரும்‌ பங்கு உண்டு, நாற்ப 
தரண்டுகளுக்கு மேலாக இவர்‌ இக்கழகதிதில்‌ இயக்குநராக 
ஆண்டுவரை, திரு, கரசிவிசுவநாதன்‌ 
மகதீதின்‌ ஆட்சிக்‌ குழுதி தலைவராக 
இருந்து வந்தார்‌. இவர்‌ தாமரைச்‌ செல்வர்‌ (பத்மஸ்ரீ) 
சுப்பையா பிள்ளையின்‌ இணைபிரியா நண்பராக விளங்கினார்‌. 
காசிவிசுவநாதன்‌ செட்டியாருடைய தமிழரர்வம்‌, சங்க நூல்‌ 
களுக்கு உரை வெளி வர உதவியது இவர்‌ செய்த பெரருளு தவி 
யால்‌ பல உரைகளைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ பெற்றார்கள்‌, 


சரிக்‌ - கணு 


i = 


283 


இவ்ர்சேகரித்துள்ள நூல்கள்‌ தமிழ்‌, ஆங்கிலம்‌ வடமொழி 
ஆயெ மொழிகளில்‌ உள்ளன. இலகிகியம்‌, நாட்டு வரலாறு 
முதலிய பல துறை நூல்களும்‌ இங்கே இருக்கின்றன. குறிப்பாக, 
மேற்கோள்‌ நூல்களும்பழங்கால திதுச்‌ சஞ்சிகைகளும்‌ ஏரரளமா க 
இருக்கின்றன. 


இந்நூலகத்துக்கு வழங்கயதுபோக ஏராளமான நூல்கள்‌ 
வித்துவான்‌ காவன்னரவின்‌' வீட்டு நூலகத்தில்‌ உள்ளன. 


3. கோட்டையூர்‌ ரோஜா முத்தையா 


இவரைப்‌ பற்றி 1983-இல்‌ ஆனந்தவிகடன்‌ புத்தகங்களே 
என்‌ உயிரி?” என்ற கவர்ஸ்டோரியை வெளியிட்டது. இந்த 
அட்டைப்படச்‌ சிறப்புக்கட்டுரையை இந்த நூலில்‌ மறு அச்சிட 
ஆனந்தவிகடன்‌ ஆசிரியர்‌ 23-4-1984-இல்‌ எழுத்துமூலம்‌ மகழ்ச்சி 
யுடன்‌ அனுமதி அளிதிதிருக்கிறார்‌. **நன்றி ஆனந்தவிகடன்‌ ”” 


அரிய பெரிய முயற்சிகளுக்கு அற்பமான விஷயங்களே சில 
நேரங்களில்‌ அஸ்திவாரமாக அமைந்து விடுகின்றன. ஓர்‌ 
உதாரணம்‌ வேண்டுமா? 


சுமார்‌ முப்பது வருடங்களுக்கு முன்பு, ராமநாதபுரம்‌ 
மாவட்டத்தைச்‌ சேர்ற்த கோட்டையூரிலிருந்து ஓர்‌ இளைஞர்‌ 
தொழில்‌ காரணமாச சென்னை வந்தார்‌. அநித இளைஞருக்கு 
ஓவியக்‌ கலையில்‌ நிறைய ஆர்வமும்‌ பயிற்சியும்‌ உண்டு. எனவே, 
சென்னையில்‌ ஓர்‌ இடத்தைப்‌ பிடிதிது “ஸை௮-பேஈர்டு“கள்‌ 
எழுதிதீதரும்‌ பணியில்‌ இறங்கினார்‌. சிறிய பெட்டிக்கடைகள்‌ 
முதல்‌ பெரிய வியாபார நிறுவனங்கள்‌ வரையில்‌ அவரது 
திறமையைப்‌ பயன்படுதிதிக்‌ கொண்டன; தொழில்‌ செழித்தது. 


அற்த இளைஞர்‌ தமது ஓய்வு நேரதிதில்‌ எதையரவது 
படிதிதுக்‌ கொண்டே இருப்பார்‌. அதற்காகவே நிறைய தமிழ்ப்‌ 
புத்தகங்களைச்‌ சேகரித்து வைதிதிருந்தார்‌. ஒரு முறை ஏதோ 
வேலையாகச்‌ சொந்த ஊருக்குச்‌ சென்றுவிட்டு சென்னை 
'இரும்பிய அவருக்கு ஓர்‌ அதிர்ச்‌ காத்திருந்தது. அவர்‌ சேகரித்து 
வைதிதிறாந்த புத்தகங்கள்‌ தொலைந்து போய்‌ விட்டிருநிதன!. 


இளைஞர்‌ சற்றே துவண்டரலும்‌ சமாளிதீதுகி கொண்‌ 
டார்‌. படித்த புதிதகங்களின்‌ பெயர்‌ நினைவில்‌ இருந்ததால்‌, 


264 


அலைந்து திரிந்து மீண்டும்‌ அவற்றைப்‌ புதிதாக வாற்லி. 
அலமாரியில்‌ அடுக்கினார்‌. 


ஆறுமாத காலத்துக்குப்‌ பிறகு மீண்டும்‌ ஒரு முறை 
கோட்டையூர்‌ செல்ல வேண்டி நேர்ந்தது. தமது நம்பிக்கைக்குப்‌ 
பாத்திரமான ஒருவரிடம்‌ புத்தகங்களை ஒப்படைத்துவிட்டு 
ஊருக்குச்‌ சென்றார்‌. லெ நாட்கள்‌ கழித்த சென்னை திரும்பி 
யதும்‌ நண்பர்‌ கை விரித்து விட்டார்‌... மீண்டும்‌ புத்தகங்கள்‌ 
காணாமற்‌ போய்‌ விட்டன என்று! அந்த இளைஞருக்கு நெருங்‌ 
கிய இலர்‌, ““புத்தகங்களுக்கும்‌ உங்களுக்கும்‌ ராசியில்லை 
போலிருக்கிறது!” என்று கேலி கூடப்‌ பேசினார்கள்‌. 


அற்த இளைஞருக்கு அன்று ஏற்பட்ட வருத்தத்தை 
அளவிட முடியாது, அந்த வருத்ததிதுக்கிடையில்‌ அவர்‌ ஒரு 
முடிவுக்கு வந்தார்‌: “இனி ஆயுளுக்கும்‌ புதிதகங்களைச்‌ சேகரிப்‌ 
பதும்‌ அவற்றைப்‌ பாதுகாப்பதும்‌ தான்‌ நமக்கு வேலை!” 


அந்த முடிவுதான்‌ இன்று அவரை ஓர்‌ அசாதாரண மனித 
சாக உருமாற்றியிருக்கிறது. அச்சில்‌ வெளிவந்த பழம்பெரும்‌ 
நூல்களையும்‌ பதிதிரிகைகளையும்‌ தேடிப்பிடித்து, 
சொறித முயற்சியால்‌ மாபெரும்‌ நூலகம்‌ ஒன்றை உருவாக்்‌இ 
யிமுஃகிறார்‌ அவர்‌. முப்பதாண்டு கால உழைப்பும்‌, முதலீடும்‌ 
புத்தகம்‌ சேகரிக்கும்‌ அவரது ஆர்வத்துக்குச்‌ சாட்சியம்‌ கூறு 
கின்றன, 


அவர்தான்‌ திரு, ரோஜா முத்தையா அவர்கள்‌. 
(சென்னையில்‌ தொழில்‌ நடத்தியபோது தமது நிறுவனத்துக்கு 
*ரேரஜா ஆர்ட்ஸ்‌! என்று பெயர்‌ வைத்திருற்தார்‌, அந்த 


“ரோஜா? தான்‌ இப்போதும்‌ அவர்‌ பெயரோடு ஓட்டிக்‌ 
கொண்டிருக்கிறது!) 


கோட்டையூரில்‌ அவரது இல்லத்தில்‌எங்குதிரும்பினாலும்‌ 
பு.த்தகங்களும்‌ பத்திரிகைகளும்‌ தான்‌ நம்‌ கண்ணில்‌ படுகின்றன, 
அவற்றைப்‌ பார்த்துப்பிரமிக்கும்போதே இரண்டு தெருக்‌ களுக்கு 
அப்பாலுள்ள ஓரிடத்துக்கு அழைத்துச்‌ செல்கிறார்‌ திரு. 
முதீதையா., அங்கே இரண்டு கார்‌ £ஷெட்‌£கள்‌ நிறைய புத்தகங்‌ 
களை அடுஃதி வைத்திருக்கிறார்‌. அதுவும்‌ போதாதென்று 
இன்னொரு பழங்கால வீட்டின்‌ அறுபதடிக்கு இருபதடி 
கொண்ட ஹாலிலும்‌ ஏகப்பட்ட புத்தகங்களை வாங்கிக்‌ 
குவித்திருக்கிறசர்‌. 


VY அ உடை ணா வையை ௮௮ூூ. ” ஆட்ட. த்‌ த்‌ ட க்‌ த்‌ . எ, அவன ட ப தானான 


285 


என்னென்ன அரிய புதிதகங்கள்‌ இவரிடம்‌. . இறாகி 
இன்றன...? 


1857-ம்‌ ஆண்டில்‌ ஜி. யு. போப்‌ அவர்களால்‌ பதிப்பிக்கப்‌ 
பட்ட இலக்கண நூல்‌. 


தென்னிந்தியா தேசமதில்‌- வெகு சங்காரமாக விளங்கும்‌ 
நல்ல. உன்னதஞ்சேர்‌ கீர்த்தி தங்கும்‌ கவர்னருடன்‌ கேப்டன்‌ 


தான்‌ வசிக்கும்‌ என்று தொடங்கும்‌ *சென்னப்‌ பட்டணம்‌ 


புகைவண்டி ஏலப்பாட்டு” (பிரசுரமான வரு டம்‌: 1869.) 


மணவை மகாலிங்கய்யர்‌ என்பவர்‌ வெளியிட்ட அருணா 
சல புராணம்‌. (வெளியான வருஷம்‌ 1840.) இந்த நூலின்‌ ஒரு 
சிறப்பு என்னவென்றால்‌, கையினால்‌ தீட்டப்பட்ட ஓவியஙிகள்‌ 
தான்‌ புத்தகதிதை அணிசெய்கன்றன. பிளாக்‌ செய்து அச்சடிக்‌ 
கும்‌ முறை அப்போது தமிழகத்தில்‌ தெரிந்திராததால்‌ இந்த 
ஏற்பாடு! 


ஜி. பரமேசுவரம்‌ பிள்ளை என்பவர்‌ எழுதிய 'லண்டன்‌ 
பாரிஸ்‌ நகரங்களின்‌ விநோத 'சரிதிதிரம்‌” (வெளியான ஆண்டு 
1879.) 


தமிழ்த்தாத்தா ௨. வே. சாமிநாத அய்யர்‌ முதன்‌ 
முதலாகப்‌ பதிப்பித்த ஸ்ரீ மத்தியார்ச்சுன மான்மியம்‌ ஸ்ரீ ஏக 
நாயகரூசல்‌ (ஆண்டு: 1885.) . 


இவை சில எடுதிதுக்காட்டுக்கள்‌ மட்டுமே. 


அரிய புத்தகங்கள்‌ எங்கிருந்தாலும்‌ தேடிச்‌ சென்று, 
என்ன விலை கொடுதிதாவது அவற்றை வாடிகி வந்து, தமது 
கலெக்ஷனில்‌ சேர்திது விடுவதுதான்‌ திரு. முத்தையா அவர்‌ 
களின்‌ வேலை. பொழுதுபோக்கு எல்லாமே! தமிழகதிதின்‌ 
வெவ்வேறு பகுதிகளுக்கும்‌ அவ்வப்போது சென்று புதீதகக்‌ 
கட்டுகளுடன்‌ ஊர்‌. திரும்புவார்‌, கட்டுகளைப்‌ பிரிதிது, நூல்‌ 
களின்‌ தொன்மைக்கு ஏற்றபடி தரம்‌ பிரித்து அடுக்கிய பிறகே 
அவருக்குதி தூக்கம்‌ வரும்‌! | 


இலக்கியம்‌, இலக்கணம்‌, மருதிதுவம்‌, ஜோதிடம்‌ என்று 
பலதரப்பட்ட *சப்ஜெக்ட்‌”டுகளில்‌ ஏராளமான பத்த அட்‌ 
இரட்டி வைத்திருக்கிறார்‌! ை 


286 


நூல்கள்‌ சேகரிப்பு மட்டும்தான்‌ என்பதில்லை ; பதிதிரிகை 
களையும்‌ இதே போல அகிகறையுடன்‌ சேகரித்துப்‌ பத்திரமாக 
வைத்திருக்கிறார்‌. தமிழில்‌ வெளியாகும்‌ பதீதிரிகைகள்‌ 
எல்லாமே--வெளிவநீது நின்று போனவை உட்பட--அவரிடம்‌ 
இருக்கின்றன. ரங்கூனில்‌ வெளியான *தனவணிகன்‌? பதிதிரிகை 
வேண்டுமா...? எடுத்துப்‌ போடுகிறார்‌. தமிழில்‌ முதல்‌ முதலாக 
“ரீடர்ஸ்‌ டைஜஸ்ட்‌ பாணியில்‌ கனமும்‌ கெளரவமும்‌ மிகுந்த 
கட்டுரைகளைக்‌ தாங்‌ வெளிவந்த'சக்தி? இதழ்களா...: 
“இதோ??! என்று உற்சாகதீதுடஸ்‌ எடுதிதுதி தருறாரி. 
நேதாஜி சுபாஷ்‌ சந்திரபோஸ்‌ இந்திய சுதந்திரப்‌ போராட்டக்‌ 
தின்‌ யோது கோலாலம்பூரிலிருற்து வெளியிட்ட “பஈரதம்‌” 
தமிழ்ப்‌ பத்திரிகையைப்‌ பார்க்க வேண்டுமா... எடுத்துக்‌ 
காட்டுகிநார்‌! 


புதீதகங்களையும்‌, பத்திரிகைகளையும்‌ சேகரித்துப்‌ 
ப்தீதிரப்படுத்‌்தி வைப்பவர்கள்‌ யலரும்‌ செய்யாத வேறொரு 
மகதிதான பணியையும்‌ திரு. முூதிதையா செய்திருக்றாரி 
அதாவது தலைப்பு வாரியாக * இண்டெகீஸ்‌? செய்வது. 


உதரரணதிதுக்கு...-பாம்பூ? பற்றித்‌ தெரிந்துகொள்ள 
உங்களுக்கு ஆசை என்று வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


“பாம்பு என்ற தலைப்பில்‌ ஒறா பெரிய நோட்டுப்‌ புத்தகம்‌ 
வைதீதிருகீகிறார்‌ இவர்‌. அதை எடுத்துப்‌ புரட்டினால்‌ போதும்‌, 
பாம்பு பற்றிப்‌ பிரசுரமாகியுள்ள அதிதனை விஷயங்களையும்‌ 
பற்றிய பட்டியல்‌ அந்த நோட்டுப்‌ புதீதகதிதில இருக்கறது! 


பாம்பு வணக்கம்‌, பாம்புப்‌ ரண்ணைகள்‌, பாம்பு வளர்ப்‌ 
பவர்‌ விவரம்‌, பரம்பு விஷத்தின்‌ பயன்‌, உரியும்‌ பாம்பும்‌, இசை 
யும்‌ நாகமும்‌, பாம்பு மந்திரம்‌, மலைப்‌ பாம்புகள்‌, பாம்பின்‌ 
வாழ்க்கை, பாம்புக்‌ கடியினால்‌ மாண்டவர்கள்‌, பாம்பினால்‌ 
ஏற்படும்‌ நன்மைகள்‌, பாம்பு வசியம்‌, சிற்பதிதில்‌ பாம்பு, இலக்‌ 
கியதீதில்‌ பாம்பு, பாம்பும்‌ கருடனும்‌, பாம்பும்‌ மயிலும்‌, 
பாம்பின்‌ வெவ்வேறு பெயர்கள்‌, பாம்புபற்றிய கட்டுக்கதைகள்‌, 
பாம்பு பற்றிய நவீன கதைகள்‌, கார்ட்டூனில்‌ பாம்பு... 


இப்படி வெவ்வேறு தலைப்புகளில்‌ விவரங்களைதி 
தொகுத்து வைத்திருக்கிறார்‌, அவற்றுக்கு எதிரே எந்ததெந்த 
பத்திரிகையின்‌ எந்த இதழின்‌, எந்தப்‌ பக்கதீதில்‌ குறிப்பிட்ட 
அத்தகவல்‌ வெளியாகயிருக்கிறது என்ற குறிப்பு காணப்‌ 
படுகிறது! 


287 


யேரதாததற்கு “பாம்பு” என்ற தலைப்பில்‌ பிரம்மாண்ட 
மான உறைகள்‌ வேறு. அவற்றின்‌ உள்ளே பலவிதமான பாம்பு 
படங்கள்‌! (1906-ல்‌ பிரிட்டிஷ்‌ இந்திய அரசு வெளியிட்ட 
தபால்‌ கார்டுகளில்‌ மகாவிஷ்ணு கருடாரூடராகக்‌ காட்சி 
தருகிறார்‌. கருடனின்‌ காலில்‌ ஒரு பாம்பு இக்ஜியிருக்கிறது... 


அந்த கார்டும்‌ கவரில்‌ இருக்கிறது!) 


தம்மிடம்‌ உள்ள நூல்களிலும்‌ பத்திரிகைகளிலும்‌ காணப்‌ 
படும்‌ பல்வேறு விஷயங்களையும்‌ இதே போல இண்டெக்ஸ்‌” 
செய்துவைத்திருக்கிறார்‌. திரு-மு தீை தயா. அணில்‌ ஆட்டுப்பால்‌ 
இல்லறம்‌--என்று பல*சப்‌ஜட்‌'டுகளுக்கும்‌ தனித்‌ தனி நோட்டுப்‌ 
புத்தகங்கள்‌, “இண்டெக்ஸ்‌”கள்‌, தகவல்‌ அடஙிகயெ கவர்கள்‌! 


இதுமட்டுமா? தமிழ்ப்‌ பத்திரிகைகளில்‌ பிரபல 
ஆசிரியர்கள்‌ எழுதியுள்ள சிறுகதைகளுக்கும்‌ தனியாக ஒரு 
“இண்டெக்ஸ்‌” வைத்திருக்கிறார்‌! 


இவரது கலெக்ஷன்‌" இவ்வளவுதானா? இல்லை, 
இன்னும்‌ இருக்கிற து! 


கடந்த 150 வருடங்களில்‌ வெளிவந்த திருமணப்‌ 
பதிதிரிகைகள்‌, நாடக நோட்டீஸ்கள்‌, சினிமா விளம்பரங்கள்‌, 
மருந்து விளம்பரங்கள்‌, கார்‌ விளம்பரங்கள்‌, வர்தீதமரன 
பத்திரங்கள்‌ செகசிகுகள்‌ ஸ்டாம்பு பேப்பர்கள்‌, உண்டியல்கள்‌ 
ஆகியவற்றையும்‌ சேகரிதிது வைதீதருக்கிறார்‌. (1906ல்‌ 
தஞ்சாவூர்‌ அரண்மனையைச்சேர்நீத மாதோஸ்திரி உமரம்பா 
பாய்‌ சாயப்பு என்பவரி தமது சந்தரஹாரம்‌ சிகப்பு வைரம்‌ 
இழைத்த திருகுப்பூ, மகரகண்டி முதலியவற்றைவிற்பதற்காக 
வெளியிட்ட விளம்பரமும்‌; சுதேசமித்திரனில்‌ மகாகவி 
பாரதியார்‌ தமது மூன்று புத்தகங்கள்‌ பற்றிக்கொடுதித விளம்‌ 
பரமும்‌ 1912- ல்‌ சென்னை தோட்டக்‌ கலைச்‌ சங்கத்தினர்‌ 
நடத்திய மலரீக்‌ கண்காட்சி விளம்பரமும்‌ நமது சவனதிதை 
ஈர்ககின்றன.) இவற்றையெல்லாம்‌ தனித்தனியே அட்டையில்‌ 
ஓட்டி கண்ணாடித்‌ தாள்‌ முகப்பிட்டு வைதிதிருக்கிறார்‌. 


இரு,முதிதையஈ அவரிகளின்‌ முயற்சியினால்‌, பல அரிய 
தமிழ்‌ நூல்கள்‌ இன்று வெளிநாடுகளிலுள்ள பெரிய பெரிய 
மியூசியங்களிலும்‌ பல்கலைக்‌ கழக நூல்‌ நிலையங்களிலும்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. தாம்‌ சேகரிதீத சில நூல்களை இவரீ அங்‌ 
கெல்லாம்‌ அனுப்பி உதவியிருக்கிறார்‌. 


288 


இத்தனை அரும்பெரும்‌ செயல்களைச்‌ செய்திருக்கும்‌ 
திரு. முத்தையா தமது இல எண்ணங்களைதி தெளிவாகக்‌ 
கூறுகிறார்‌: 

“புத்தகங்கள்‌ சேகரிப்பது கஷ்டமே அல்ல. சேகரித்த 
புதிதகஙிகளைப்‌ பதிதிரமஈக வைதீதுக்‌ கொள்வது, ஒழுங்கு 
படுதிதுவது, அவற்றை நல்லவிதமாக உபயோகிப்பது இவையே 
முக்கியம்‌. புசிதகநிகளைப்‌ பாதுசாப்பது ஒரு பெரியவிஷயம்‌. 
ஆயிரம்‌, இரண்டாயிரம்‌ புத்தகங்கள்‌ வரை யாரும்வைக்திருந்து. 
காப்பாற்றிவிடமுடியும்‌. ஆனால்‌ என்போல்‌ பதினாயிரக்‌ 
கணக்கான. புதீதகங்களும்‌ ப.திஇரி ககளும்‌ இருந்தால்‌ 
பிரச்னைதான்‌. அவை பூசிசிகளாலும்‌ கரையான்களாலும்‌, 
எலிகளாலும்‌ சேதப்படஈமல்‌ காப்பாற்றியாக வேண்டும்‌...ஒரு 
நல்ல புத்தகம்‌ காப்பா ற்றப்படவில்லையானால்‌ அது ஒரு 
தேசிய நஷ்டம்‌ என்பதில்‌ கருத்து வேறுபாடே ்‌ இருக்க 
முடியாது. - 

“லைப்ரரி... கலெக்ஷன்‌ என்பதில்‌ புதிதகங்களுக்கு 
எவ்வளவு முக்கியத்துவம்‌ உண்டோ அதைவிட அதிகமான 
முகீகியத்துவம்‌ சஞ்சிகைகளுக்கு உண்டு. புதிதகற்களை 
சப்ஜெக்ட்‌ வாரியாக அழகாக அடுகிக வைத்தே ஓரளவு 
உபயோகப்படுத்தி விடலாம்‌ ஆனால்சஞ்சிகைகளை உபயோகப்‌ 
படுதித வேண்டுமானால்‌ அதிக உழைப்பு வேண்டும்‌. ஒவ்வொரு 
சஞ்சிகையிலும்‌ இன்னின்ன கட்டுரைகள்‌ உள்ளன, இன்னி 
னஈரீ எழுதியிருகீகறார்கள்‌ என்பது தெரிந்தால்தான்‌ பயன்‌ 
ஈடுத்திக்‌ கொள்வது சுலபமாக இருக்கும்‌. இந்த மூறையில்‌ 
என்னிடம்‌ உள்ள . சஞ்சிகைகள்‌ அனைத்துக்கும்‌ அந்தந்த 
சப்ஜெக்ட்‌ வாரியாக இண்டெக்ஸ்‌ உண்டு அகதீதிக்கரையைப்‌ 
பற்றிதி தெரிந்து கொள்ள வேண்டுமானால்‌ சுமார்‌ 30,000 
சஞ்சிகைகளில்‌ எதெதில்‌ எப்போது வந்திறாசிகிறது என்பதை 
ஒரு பதிது நிமிடத்தில்‌ தெரிந்து கொண்டுவிட முடியும்‌... 


“புதிதக மதிப்புத்‌ தெரிந்தவர்கள்‌ வெளிநாட்டினர்தாம்‌. 
இதில்‌ சந்தேகமே இல்லை. ஒருநல்லபுத்தகத்திற்கு இரண்டாயிர 
ரூபஈய்‌ கூட விலை கொடுதிது வாங்குவார்கள்‌. பின்னர்‌ அதைக்‌ 
கண்போல்‌ பாதுகாதீதும்‌ வைப்பார்கள்‌... 

“நமது தமிழகத்தில்‌ சாதாரண நபர்‌ முதல்‌ பெரிய 
பெரிய நூலக கலெக்ஷன்கனி்‌ உள்ள பல்கலைக்‌ கழகங்கள்வரை 
யாருக்குமே புதிதகங்களின்‌ மதிப்பு தெரிவதில்லை. புதீதககிகள்‌ 
மரனானாரியாக வீணடிக்கப்பட்டு விடுகின்றன. ?”? 


289 


டாகிடர்‌ பட்டம்‌ பெறுவதற்கு ஆராய்ச்சி செய்பவர்கள்‌ 
பலரும்‌ திற. முத்தையா அவர்கள்‌ சேகரித்து வைத்துள்ள நூல்‌ 
களையும்‌ ௪ஞ்சிகைகளையும்‌. பார்வையிட்டு, தேவையான 
தகவல்கள்‌ சேகரிதிதிருக்கிறார்க௫. “ஆனால்‌ என்‌ வருதீதம்‌ 
என்னவென்றால்‌, ஒரு 150 பக்க அளவுக்கு ஆய்வுக்‌ கட்டுரை 
எழுதுவதற்குப்‌ போ ஏமான விவரங்கள்‌ கடைதீததும்‌, அத்துடன்‌ 
அவர்கள்‌ நிறுத்திக்‌ சொண்டு விடுகிறார்கள்‌ எதையும்‌ ஆழ 
மாகவும்‌, நுணுக்கமாகவும்‌, முழுமையாகவும்‌ செய்யும்‌ ஆர்வம்‌ 
பலரிடம்‌ காணப்படுவதில்லை!” என்று வருதிதப்பட்டுக்‌ 
கொள்கிறார்‌ திரு, முத்தையா. 4 ) 


பேச்சினிடையே பல ஆண்டுகளாகப்‌ பூச்சிகிதொல்லை 
களைதீ தவிர்க்க ஒரு குறிப்பிட்ட பூச்சிக்‌ கொல்லி மருநிதை 
உபயோகப்படுத்தியதன்‌ விளைவாக தமது ஆரோக்யம்‌ சற்றே 
பாதிக்கப்பட்டதாகத்‌ தெரிவித்தார்‌. 


என்னிடம்சுமார்‌ 35,000 புத்தகங்களும்‌, 60,000 பத்திரிகை 
களும்‌ உள்ளன. இவற்றையெல்லாம்‌. மாதம்‌ ஒரு முறையாவது 
-துரசிதட்டி அடுக்கிவைத்தால்தான்‌ சரியாகக்‌ காப்பாற்‌ தகக 
தனி மனிதனால்‌ சாதீதியமாககி கூடிய செயலா இது...? 
இருந்தாலும்‌ GE இயன்றவரை இவற்றைப்‌ கக்‌ 
வருகிறேன்‌... ன்‌ 


54 வயது நிரம்பியுள்ள இவர்‌ இன்னமும்‌ புதிதகசி காதல்‌ 
கொண்டு அவற்றைத்‌ திரட்டும்‌ பணியில்‌, முனைந்திறாச்கிறார்‌. 
அத்துடன்‌ இப்போது 50000 பொன்மொழிகளைத்‌ திரட்டிதி 
தொகுக்கும்‌ மாபெரும்‌ பணியையும்‌ மேற்கொண்டிருக்கிறார்‌. 


_ ஆனந்த விகடன்‌, 


செ.19 


25, பயண இலக்கியம்‌ 


தமிழ்‌ உரை நடை இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ பல்கிப்‌ 
பெருகியிருக்கிறது. இந்நூற்றாண்டின்‌ பிறி பகுதியில்‌ இது பல 
இளைகளாகப்‌. பிரிந்து ஓவ்வொரு களையும்‌ தனித்த பெரிய 
ஆலமரமாக வளர்ச்சிபெற்று வருகின்றது. இவ்வகையில்‌ 
குறிப்பிடத்தகீகது பயண இலகிகியம்‌. 
பயண இலக்கிய வளர்ச்சியில்‌ செட்டி நாட்டின்‌ ப்நிகு 
பெரிது. 
தமிழில்‌ 19 ஆம்‌ நூற்றாண்டிலேயே பயணகி கட்டுரைகள்‌ 
'வெளிவந்திருக்கெறன, . அவற்றையெல்லாம்‌ உலகம்‌ சுநிறிய 
்‌ துமிழரி ஏ.கே. செட்டியார்‌ தொகுதிது நூலாக்கியுள்ளார்‌. 
ஆனால்‌ இவை பெரும்பாலும்‌ பகீதி இலக்கியங்களே 
அதரவது யாத்திரை நூல்களே. . இவதிறை எழுதியவர்கள்‌ 
. நிறைந்த பொது அறிவே மொழிப்‌ புலமையோ பெற்றிருநீ 
தனர்‌ என்று சொல்ல இயலாது. 
பயணக்‌ கட்டுரை என்று இக்காலதிதவர்‌ ஏற்றுக 
கொள்ளக்கூடிய முதலாவது படைப்பைத்‌ தமிழுக்குத்‌ தந்தவர்‌ 
முறையூரீ அரு சொக்கலிங்கம்‌ ஆவார்‌. அரு செ”, “முறைசை 
கிழார்‌? என்ற பெயர்களிலும்‌ இவர்‌ எழுதியிருக்கிறார்‌. 
இவருடைய முதல்‌ கட்டுரை 1930-ல்‌ ஆனந்த விகடனில்‌ வெளி 
வந்தது. இவரீ எழுதிய முதலாவது பயணக்‌ , சுட்டுரை 
“மலேயாவும்‌ அதன்‌ மக்களும்‌?” என்பது, இது 1935-இல்‌ இரங்‌ 
கூனிலிறாந்து ஏ.கே. செட்டியாரை ஆசிரியராகக்‌ கொண்டு 
வெளியிடப்பட்ட *தனவணிகன்‌?' இதழில்‌ வெளியாயிற்று. 
இவர்‌ 1934-இல்‌ பர்மாவிலிருந்து மலேயாவுக்கு சென்று அந்த 
நாடு. முழுவதும்‌ சுற்றுப்பயணம்‌ செய்தார்‌. மலைப்‌ 
பகுதிகளுக்குச்‌ சென்று சக்காய்‌ என்ற காட்டுசி சாதியாரைப்‌ 
பற்றியும்‌ ஆராய்ந்து எழுதினார்‌. சாய்லாற்து, இந்தோசனா, 
இந்தோனேசியா நாடுகளுக்குச்‌ சென்று அவைபற்றியும்‌ 
பிரயாணக்‌ கட்டுரைகள்‌ எழுதினார்‌. 


பயணக்‌ கலைஞர்‌ 


பயண அனுபவங்களை நூலாக எழுதி, பயண 
இலக்கியம்‌ என்ற புதிய துறைக்கு அடிகேரலியவர்‌, வழி 


291 


வகுத்தவர்‌, தமிழ்நாட்டு வரசகரிடையே பயண நூல்‌ பசியை 
உண்டரகிகியவர்‌ ஏ.கே. செட்டியார்‌. 


இவர்க்குமுன்‌ பலர்‌, பல நாடுகளுக்கும்‌ சென்றிருகிகறொர்‌ 


கள்‌. அவர்களுக்கும்‌ ஏ .கே. க்கும்‌ ஒரு முக்கியமான வேறுபாடு 
உண்டு ஏ.கே. செட்டியார்‌ தமிழன்‌ என்ற சண்ணோட்டதி 
துடன்‌ பல நரடுகளையும்‌ பரர்திீதார்‌. 


நகைச்‌ சுவை நிறைந்த குறிப்புக்களுடனும்கதெளிவாகவும்‌ 
கருகிசமாகவும்‌ படிப்பவரி மனத்தில்‌ பதியும்‌ படியும்‌ எழுதியவர்‌ 
ஏ கே. தேவையில்லாத புள்ளி விவரங்களைக்‌ கூறமாட்டார்‌. 
ஏதோ ஒரு நூலில்‌ ஏற்கெனவே எழுதப்பட்டது என்ற எண்ணம்‌ 


மற்றவர்களுடைய பயண நூல்களைப்‌ படிக்கும்போது. 


உண்டாவதுபோல ஏ. கே, பின்‌ நூல்களைப்‌ படிக்கும்போது 
தோன்றாது. அலுப்போ சலிப்போ வாசகரிக்குதி தட்டரதய்டி 
எழுதும்‌ ஆற்றல்‌ ஏ.கே. செட்டியாருக்கு இயல்பாக 
அமைந்தது. 


குடகு (கர்நாடக மாநிலத்து மாவட்டம்‌) பற்றியும்‌, 
சுவையாக எழுதினார்‌. நேப்பாளதிதைப்‌ பற்றி நிகரில்லாத 
நடையிலும்‌, திக்கெல்லாம்‌ புகழ்‌ பரவுமாறு தாம்‌ இளமையில்‌ 
படித்த திருவண்ணாமலை குறிதிதும்‌, மனத்தில்‌ நிலைதிது 


நிற்கும்‌ வண்ணம்‌ மலைக்‌ கோட்டையைப்‌ பற்றியும்‌ தமிழர: 


அனைவ நம்‌ வியக்கும்‌ வகையில்‌ தரங்கம்பாடியை விவரிதிதும்‌ 
கவரீச்சியாகவும்‌ படிதிதவரிகள்‌ எந்நாளும்‌ மறக்க இயலாத 
முறையிலும்‌ எழுதியவர்‌ ஏ.கே. செட்டியார்‌. எளியநடை 
யாலும்‌ சொற்‌ ரிக்கனத்தாலும்‌ அவருடைய எழுத்து தனிச்‌ 
சிறப்புப்‌ பெற்றது. 


கவியரசர்‌ சுப்பிரமணிய பாரதியார்‌ எழுதிய பயணக்‌ 
கட்டுரைகளைத்‌ தொகுத்து ஏ.கே. ஒருநூலாக்கி வேதாரண்யம்‌ 
கஸ்கூரர்பா கன்யா குருகுலதீதாரை வெளியிடச்‌ செய்தார்‌. 
தனக்குப்‌ போட்டியாக யாராவது எழுதிவிடக்‌ கூடரதே என்று 
ஏ.கே. நினைதிததில்லை. வெளிந௱டுகளுக்குச்‌ சென்ற தமிழர்‌ 
பலரை அவர்கள்‌ இருகீகுமிடங்களில்‌ சந்தித்து இரண்டு மணி 
நேரம்‌ உரையாடுவார்‌. இப்போது நீங்கள்‌ என்னிடம்‌ 
சொன்னதை குமரிமலருக்கு ஒரு கட்டுரையாக எழுதிக்‌ 
கொடுங்கள்‌ என்று வற்புறுத்தி புதிய எழுத்தாளர்களை 
உருவாக்கியவர்‌ ஏ. கே. செட்டியார்‌. 


292 


இந்நூலர சரியரைப்‌ பயணக்‌ கட்டுரைகள்‌ எழுதச்‌ 
சொல்லி வற்புறுத்தி எழுதிவரஙிகி “குமரி மலர்‌?” இதழ்களில்‌ 
வெளியிட்டு இற்ததி துறையில்‌ ஈடுபடுத்தி உற்சாகமும்‌ 
ஊக்கமும்‌ ஊட்டியவர்‌ ஏ. கே 


பயண இலக்கியத்துக்கு இவர்‌ ஆற்றிய பணிகளைப்‌ 
பாராட்ட தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கமும்‌ பிற அமைப்புகளும்‌ 
பலமுறை முன்வந்தன. இவர்‌ அநீத முயற்சிகளுக்கு முற்றுப்‌ 
புள்ளிவைதீதார்‌. 


“உலகம்‌ சுற்றிம தமிழன்‌” என்றும்‌ தமிழில்‌ பயண 
இலக்கிய முன்னோடி என்றும்‌ அனைவராலும்‌ புகழ்ப்பெற்ற 
ஏ. கே. கோட்டையூரில்‌ பிறந்தார்‌. திருவண்ணாமலையில்‌ 
பள்ளிப்‌ படிப்புப்‌ படித்தார்‌. இவர்‌ பிறந்த நாள்‌ 3-11.1911 
இறந்த நாள்‌10-9-1983 இவருடைய இயற்பெயர்‌ ௮. கறுப்பன்‌ 
செட்டியார்‌. 


மூவகைப்‌ பெருமைகள்‌ இவரைச்‌ சேரும்‌. முதலாவது 
காந்தியத்துடன்‌ ஒன்றியது; இரண்டாவது, இதழ்த்‌ தொடர்பு; 
மூன்றாவது பயண இலக்கியப்‌ பணி, 


1935-36இல்‌ ஓராண்டுக்காலம்‌ ஜப்பானில்‌ தங்கி 
பேரட்டோக்‌ கலையில்‌ பயிற்சி பெற்றார்‌. ஆயினும்‌ இவர்‌ தம்‌ 
யோட்டோவை எடுத்துக்‌ கொள்ளவில்லை. பிறர்‌ எடுக்கவும்‌ 
இசைவு வழங்‌யதில்லை மகாதிமராவைப்பற்றி ஒரு டாக்கு 
மெண்டரி படம்‌ எடுப்பதற்கு மட்டுமே தம்முடைய அறிவைப்‌ 
பயன்ப்டுதிதினார்‌. 


காந்தி மகானுடைய வாழ்க்கையை அவர்காலத்திலேயே 
அதுவும்‌ ஆங்கிலேயர்‌ ஆட்சி நடையெற்றுக்‌ கொண்டிருந்த 
நாளிலேயே, ஏ. கே, திரைப்படமாக எடுத்தார்‌. அரசாநிக 
உதவி எதுவுமின்றி அந்தப்‌ படம்‌ உருவாயிற்று இந்த வகையில்‌ 
இவர்‌ ஒரு முன்னோடியாகத்‌ திகழ்ந்தார்‌. 


இநீதப்‌ படம்‌ எடுப்பதற்காக he Documentary Films 
208. என்ற பெயரில்‌ ஒரு கூட்டு நிறுவனம்‌ அமைக்கப்‌ பெற்றது 
இந்த நிறுவனதீதிற்குத்‌ தேவையான பெரும்‌ பணத்தை முதலீடு 
செய்தவர்களில்‌ கோட்டையூர்‌ மு. அழ . அழகப்பச்செட்டியார்‌ 
அவர்களும்‌ கொத்தமங்கலம்‌ லெ. நடேசன்‌ செட்டியார்‌ 
அவரிகளும்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌ ஆவரீ. 


203 


இந்தப்‌ படத்தை எடுப்பதற்குத்‌ தேவையான ஆகாரங்‌ 
களைத்‌ திரட்ட 1937 முதல்‌ 1939 இறுதிவரை இங்கிலாந்து 
மற்றும்‌ ஐரோப்பிய நாடுகள்‌ தென்‌ஆப்பிரிக்கா அமெரிக்கா 
ஆகிய நாடுகளுக்குச்‌ சென்று வரலாற்று முக்கியத்துவம்‌ உள்ள 
படங்களைத்‌ சேகரித்தார்‌. காந்தியடிகளுடைய வாழ்க்கையில்‌ 
அவருடன்‌ தொடர்பு கொண்டிருந்த நூற்றுக்கும்‌ மேற்பட்ட 
அறிஞர்களைப்‌ பல நாடுகளிலும்‌ சந்தித்தார்‌. 


1940ஆகஸ்டு 24-ம்‌ நாளில்‌ இப்படம்‌ தமிழிலும்‌ 
தெலுங்கிலும்‌ தமிழ்நாட்டிலும்‌ ஆந்திர மாவட்டங்களிலும்‌ 
திரையிடப்பட்டது. 


தொழில்‌ முறையில்‌, படம்‌ வெற்றியடையவில்லை.. இந்த 
படத்தின்‌ படி, இந்திய ௮ர9டம்‌ உள்ளது அதுவும்‌ அன்பளிப்‌ 
பாக வழங்கப்‌ பெற்றதே. 


அன்றாட வாழ்க்கையிலும்‌ காந்திய  வாதியரக 
விளங்கியது ஏ. கே. யின்‌ சிறப்பு, 1978 ஏப்ரல்‌ முதல்‌ 1979 
ஏப்ரல்‌ வரை குமரி மலரில்‌ இவர்‌ எழுதிய அண்ணல்‌ அடிச்‌ 
சுவட்டில்‌ என்ற கட்டுரைத்‌ தொடர்‌ இவருடைய மன நிலை 
யின்‌ படப்‌ பிடிப்பு, 


இவர்‌ பதிப்பித்த புண்ணியவான்‌ காந்தி? (மூன்று 
தெகுதிகளில்‌ முதல்‌ தொகுதி மட்டுமே வெளிவந்திருக்கிறது) 
என்னும்‌ நூலும்‌ காந்திநெறியில்‌ விளக்கமாகும்‌. 


கவியரசர்‌ சுப்பிரமணிய பாரதியார்‌ பாடிய பாடல்களைப்‌ _ 
பரப்ப ஏ. கே. உதவினார்‌. எனவே தமிற்க அரசு; பாரதியார்‌ 
நூற்றாண்டு விழாவை ' 1981இல்‌ கொண்டரடிய போது, 
இவரைச்‌ சிறப்பிக்க முன்வந்தது. இவர்‌ ஏற்றுக்‌ கொள்ளாத 
கேடயம்‌ இவரீ தொடர்பு கொண்டிருந்த கோட்டையூர்‌ 
முதிதையா அழகப்பா உயர்‌ நிலைப்‌ பள்ளியில்‌ இப்போது 
கரட்சியில்‌ வைக்கப்‌ பெற்றிருகிகிறது. 


ஏ. கே. யின்‌ பணிகளில்‌ அடுத்துக்‌ குறிப்பிடத்‌ தக்கது, 
அவருடைய இதழ்‌ இலக்கியத்‌ தெஈண்டு, 


இளமையிலேயே--அதரவது 16 அல்லது 17 வயதிலேயே- 
தமிழில்‌ கதை, கட்டுரை எழுதுவதில்‌ ஏ, கே ஆர்வம்‌ மிக்கவ 
ரரக இருந்தார்‌. 


294 


1930-இல்‌ பூதலூர்‌ வைதீயநாத அய்யர்‌ என்பவர்‌ 
“ஆனந்த விகடன்‌?” என்ற பெயரில்‌ ஒரு நகைச்சுவை இதழைத்‌ 
தொடங்கியபோது, சந்தாதாரர்‌ பலரைச்‌ சேகரித்துக்கொடுதி 
தும்‌, பயன்படக்‌ கூடிய சிலரிடம்‌ அறிமுகப்‌ படுத்தியும்‌ 
அவரை ஊக்குவிதிதவர்‌ ஏ. கே. 


1934-இல்‌ பர்மா நாட்டுக்கோட்டை நகரத்தார்‌ சங்கதி 
தின்‌ வேண்டுகோளுக்கணங்க அங்கே சென்று, சங்க இதழான 
*தனவணிகன்‌? ஏட்டின்‌ ஆசிரியப்‌ பொறுப்பை ஏற்றாரி. அந்த 
இதழில்‌ பலவகைச்‌ செய்திகளையும்‌ ஈட்டுரைகளையும்‌ வெளி 
யிட்டு பர்மா வாழ்‌ தமிழரிடையே ஓரு மறுமலர்ச்சியை 
உண்டாக்கினார்‌. 


ஏ. கே, ஓரளவு தொடர்பு கொண்டிருந்த அடுத்த இதழ்‌ 
வை. கேரவிந்தன்‌ நடத்திய“ “சக்தி”. முதல்‌ இதழிலிரு ந்தே இவர்‌ 
பல கட்டுரைகளை எழுதினார்‌.இந்தப்‌ படைப்புகிகளே “உலகம்‌ 
சுற்றும்‌ தமிழன்‌??என்ற பெயரில்‌ நூலாக வெளிவந்தன. 


1943-இல்‌ ஏ. கே. “குமரி மலர்‌” என்ற பெயரில்‌ ஒரு 
திங்கள்‌ இதழைத்‌ தொடங்க விரும்பினார்‌. அப்போது 
இரண்டாம்‌ உலகப்போர்‌ நடைபெற்றுக்‌ கொண்டிருந்தது, 
அதனால்‌ புதிய பத்திரிகைகள்‌ வெளிவருவதை அரசினர்‌ தடை, 
செய்திருந்தனர்‌, எனவே Penguin New Writing என்ற ஆங்கில 
வெளியீட்டைப்‌ பின்பற்றி மாதம்‌ ஒரு புதிதகம்‌ என்று 


விளம்பரம்‌ செய்து குமரி மலரை, மாதந்தொறும்‌ கொண்டு 
வந்தார்‌. 


பாரதியார்‌ எழுதிய அரிய கட்டுரைகள்‌-யார்‌ கண்ணிலும்‌ 
படா தவற்றை -தேடிப்‌ பிடித்து குமரி மலரில்‌ டிவெளியிட்டரர்‌. 
இவ்வாறே கப்பலோட்டிய தமிழன்‌ வ. ௨.௫, வ. வே. ௬.ஐயர்‌, 
சுப்பிரமணிய சிவா, மு. வீரராகவாச்சாரியார்‌, தமிழ்த்‌ 
தென்றல்‌ திரு, வி, ௧. போன்ற அறிஞர்‌ பலரின்‌ கட்டுரைகளை 
யும்‌ குமரி மலரில்‌ வெளியிட்டார்‌. வாயாடி என்ற புனை 
பெயரில்‌ ஏ. கே, செட்டியாரின்‌ கட்டுரைகள்‌ சிலவும்‌, காகன்‌ 
என்ற புனைபெயரில்‌ கம்பனடிப்பொடி சா கணேசனின்‌ 
கட்டுரைகளும்‌ குமரி மலரில்‌ வெளி வந்தன- 


புகழ்பெற்ற யதிதிரிகையாளர்‌ ஜி. சுப்பிரமணிய அய்யர்‌ 


நினைவாக ஒரு சிறப்பிதழ்‌ வெளியிட்ட பெருமையும்‌ குமரி 


மலர்கிகு உரியது, 


படங்க க்கு 2 தைத்த க்கட ஆண்கள்‌... ட 


Ap, 


295 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ பேரகராதிப்‌ பணியில்‌: 
தலைமைப்‌ பதிப்பாசிரியராக இருக்கும்‌ திரு. மு . அருணாசலம்‌, 
அவருடைய இலக்கிய வாழ்வை குமரிமலரில்‌ தொடங்கினார்‌ 
என்று கூறுவது பொருந்தும்‌. ஆறு ஆண்டுக்காலம்‌ அவர்‌ உதவி 
ஆூரியராகப்‌ பணியாற்றினார்‌. 


1944 இல்‌ குமரிமலர்‌, ஆண்டுமலர்‌ வெளியிட்டு தமிழில்‌ 
முதன்முறையாக போட்டோ ஆப்‌ செட்டில்‌ படங்களை 
அச்சிட்டது. 

1943 முதல்‌ 1983 ஆகஸ்டு வரை ஏ கே குமரி மலரை 
வெளியிட்டார்‌. அதன்‌ பிறகு, அந்த இதழை ஏ. கே. யின்‌ 
நினைவாக, அவருடைய இனியநண்பர்‌ திரு. எஸ்‌ கோபாலன்‌ 
வெளியிட்டு வருகிறார்‌. முகவரி: 66 லஸ்‌ சர்சிசு சாலை, 
மயிலாப்பூர்‌ சென்னை-4 


ஏ. கே. செட்டியார்‌ பின்வரும்‌ நூல்களை எழுதியிருக்‌ 
கிறார்‌. 


(1) ஐப்பான்‌ (1936) 

(2) உலகம்‌ சற்றும்‌ தமிழன்‌ 

(3) பிரயாண நினைவுகள்‌ 

(4) திரையும்‌ வாழ்வும்‌ 

(5) ௮ண்டை நாடுகள்‌ 

(6) இட்ட பணி 

(7) மலேயா முதல்‌ கானடச வரை 
(8) அமெரிக்க நாட்டில்‌ 

(2) கரிபியன்‌ கடலும்‌ கயானரவும்‌ 
(10) ஐரோப்பா வழியாக 
(11) குடகு 


ஏ. கே. பதிப்பித்த நூல்கள்‌ 


(1) ஒளவையார்‌. மூதறிஞர்‌ இராஜாஜி ஒளவையார்‌ 
பாடல்களை ஆங்கலதீதில்‌ மொழிபெயர்திததை 
ஏ. கே. பதிப்பிதீதார்‌, 

(2) உணவு 

(3) பண்பு ‘ 


296 


(4) தமிழ்நாடு பயணக்‌ கட்டுரைகள்‌ 
(5) புண்ணியவான்‌ காந்தி 
(6) கொய்த மலர்கள்‌ 


இந்த நூல்கள்‌ ஆறும்‌ சுதேசமித்திரன்‌” முதலிய இதழ்‌ 
களிலும்‌, குறிப்பிடதிதச்க நூல்களிலும்‌ 50 ஆண்டுகாலமாக 
ஏ.கே. படிதிதுச்‌ சுவைதீதவற்றின்‌ தொகுப்பு: சிறந்த மேற்‌ 
கோள்களை, வரிசைப்படுதிஇுப்‌ பதிப்பித்தார்‌. 


இந்த ஆறு வெளியீடுகளையும்‌ டி. வி. எஸ்‌ நிறுவனத்தார்‌ 
அச்சிட்டு ஆயிரக்கணக்கான பள்ளீகளுக்கு அன்பளிப்பாக 
வழங்கியிருக்கிறார்கள்‌. 


மறைமலையடிகள்‌ நூல்‌ நிலையத்தின்‌ வளர்ச்சியில்‌ 
ஏ. கே. பெரிதும்‌ அக்கறை காட்டினார்‌. 


ஏ. கே. பாதையில்‌ 


ஏ. கே. காட்டிய வழியைப்‌ பின்பற்றி, செட்டி நாட்டு 
அன்பர்‌ பலர்‌ பயண நூல்கள்‌ எழுதியுள்ளனர்‌. குறிப்பிடத்‌ 
தக்கவர்கள்‌ - மேயர்‌ ௬. இராமசாமி நாயுடு, கருமுதிது. இ, 
மாணிக்கவாசகம்‌, எம்‌. எஸ்பி, சண்முகம்‌, கலையன்பன்‌, சுப. 
இராமன்‌, காசீ அரு சோமசுந்தரம்‌ ஆதிய பலர்‌ ஆவர்‌. முழுப்‌ 
பட்டியல்‌ கொடுக்க இயலவில்லை. 


ஐக்கியநாடுகள்‌ அவையில்‌ பெரும்பொறுப்பு வடித்து இப்‌ 
போது ஓய்வு பெற்றுள்ள “ஆல்ஜி” என்ற டாக்டர்‌ அழகப்பன்‌ 
“குமுதம்‌” இதழில்‌ பல கட்டுரைகள்‌ எழுதியுள்ளார்‌. 


பெரறியியல்‌ பேராசிரியர்‌ மதகுபட்டி டாக்டர்‌ சோம 
இலக்குமணன்‌, இறாவர்‌ உரையாடும்‌ பாணியில்‌ லண்டனில்‌ 
லக்கி என்னும்‌ பயண நூலை மிகச்சுவைபட எழுதியிருக்‌ 
கிறார்‌. கோடைக்கானலைப்‌ பற்றிக்‌ கவிதை வடிவிலேயே 
பயண நூல்‌ படைத்திருக்கிறார்‌, முதிதமிழ்மணி கதி சுந்தரம்‌, 


இந்தூலர சிரியர்‌ இயற்றியுள்ள பயண நால்கள்‌--10. 


26. குழந்தை இலக்கியம்‌ 


சிறுவர்க்காக வெளிவரும்‌ தமிழ்‌ நூல்களைக்‌ குழந்தை 
கள்‌ விரும்பி வரவேற்கின்றனர்‌. பெற்றோர்கள்‌ புகழ்கின்றனர்‌. 
பள்ளி ஆசிரியர்கள்‌ சிபார்சு செய்கின்றனர்‌. நூல்‌ விற்பனை 
யாளர்கள்‌ ஆர்வமுடன்‌ விற்க முன்‌ வருகின்றனர்‌. 


இன்று நாம்‌ காணும்‌ இந்த நிலைக்கு வித்திட்டது செட்டி 
நாடு 


புகழ்‌ பெற்ற எழுத்தாளராகவும்‌ இதழ்‌ ஆசிரியராகவும்‌ . 


பதிப்பரளராகவும்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாற்றில்‌ இடம்‌ 
பெற்றிருக்கும்‌ செட்டிறாட்டார்‌ பலர்‌ குழந்தைகளுக்காக 
எழுதுபவரா கவே தங்கள்‌ இலக்கிய வாழ்க்கையில்‌ அடியெடுத்து 
வைதிதனர்‌. 


நேமத்தான்பட்டி. முத்து நாராயணன்‌ என்பவர்‌ “பாப்பா 
மலர்‌” என்ற பெயரில்‌ 1942-இல்‌ ஓர்‌ இதழைத்தொடங்கினார்‌. 
இது இராயவரத்திலிருந்து வெளிவந்தது, விலை காலணா, 
கரலணா என்பது ஒரு ரூபாயில்‌ 64-இல்‌ ஒரு பங்கு மதிப்புடை 
யது;1960 வரை புழககதிதில்‌ இருந்த நாணயம்‌. 


(பாப்பாமலர்‌' தான்‌ குழந்தைகளுக்கென்று தமிழில்‌ 
அசிடப்‌ பெற்ற முதல்‌ இதழ்‌. இந்த இதழுக்குப்‌ பெரும்‌ பொருள்‌ 
உதவியவர்‌ இரஈயவரம்‌ ௮. கு. அரு. அருணாசலம்‌ செட்டியரர்‌. 


“பாரப்பாமலரீ?-க்குப்‌ பிறகு “பாலர்‌ மலர்‌?- புதுகி 
கோட்டையிலிருந்து அழ வள்ளியப்பா மேற்பார்வையில்‌ வெளி 
வநீதது. இந்த இதழை வெளியிட்ட தமிழ்‌ நிலையத்தரர்‌ 


டஉமாரம்‌,சங்கு என்ற இதழ்களையும்‌ குழந்தைகளுக்கான பல. 


நூல்களையும்‌ வெளியிட்டனர்‌, 


பரப்பா என்னும்‌ இதழை சக்‌தி வை. கொ. வின்‌ 
தம்பி ராம இயாகராசன்‌ ஒன்பது நிறங்களில்‌ அச்சிட்டு 
10,000 படிகள்வரை விற்றார்‌. 


சக்தி சாரியாலயதிதார்‌ குழந்தைகளுக்காக முப்பது சிறு 
நூல்களை வெளியிட டனர்‌, 


ப 


208. 


இவ்வாறு குழந்தை இலக்கியத்துக்கு ஆக்கம்தந்தது 
செட்டிநாடு. 


செட்டிநாட்டு அன்பர்கள்‌ அடுத்தடுதிதுப்‌ பல இதழ்கள்‌, 
தொடங்கினர்‌. சிட்டு, பூஞ்சோலை, அணில்‌, கல்கண்டு 
சாக்லட்‌ முதலியன. தமிழ்வாணன்‌, (இப்போது பேராசிரியர்‌ 
டாக்டர்‌) தமிழண்ணல்‌ போன்றோர்‌ குழந்தைகளுக்காக 
எழுதத்‌ தொடங்கினர்‌. 


குழந்தைக்‌ கவிஞர்‌ 


குழந்தை களுக்காக எழுதிவரும்‌ எழுத்தாளர்களுக்‌ 
கெல்லாம்‌ தலைவராகவும்‌ வழிகாட்டியாகவும்‌ அவர்களை 
ஊக்குவிப்பவராகவும்‌ இருந்து வருபவர்‌ குழந்தைக்கவிஞர்‌ அழ. 
வள்ளியப்பா. 


வள்ளியப்பர 7-11-1922 இல்‌ இராயவரத்தில்‌ பிறந்தார்‌ 
13 ஆவது வயதில்‌ கவிதை எழுகுத்‌ தொடங்கினார்‌. பின்னர்‌ கு. 
மதுரை முதலியாரிடமும்‌ இளவழகனாரிடமும்‌ சிலகாலம்‌ தமிழ்‌ 
பயின்றார்‌. 1940-இல்‌ “சக்தி? அலுவலகதீதில்‌ காசாளராகச்‌ 
சேர்ந்து வை. கே. -வுடன்‌ பழஇினார்‌. சக்தி? ஆசிரியர்‌ 
தி.ஐ. ர. ஆதரவால்‌ “சக்திூ-யில்‌ எழுதி, எழுத்தாளரானார்‌ 


1941-இல்‌ இந்தியன்‌ வங்கியில்‌ சேர்ந்து 1982-இல்‌ 
பணியிலிருந்து ஓய்வுபெற்றார்‌. எனினும்‌ கவிதையும்‌ கட்டுரையும்‌ 
எழுதத்‌ தொடங்கிய நாளிலிருந்து ௮ந்தப்‌ பணியிலிருந்து ஓய்வு 
பெறவில்லை. 


நூல்கள்‌: குழந்தைகளுக்காக 50 நூல்கள்‌. புதிதாகக்‌ கல்வி 
கற்பவர்களுக்காக பாமர மக்களின்‌ பரம்பரைப்‌ பாடல்கள்‌ 
(யுனெஸ்கோ வெளியீடு) வாழ்க்கை விநோதம்‌ (பெரியவர்களுக்‌ 
காக எழுதிய நகைச்‌ சுவைக்‌ கட்டுரைகளின்‌ தொகுப்பு) இவர்‌ 


எழுதிய “மலரும்‌ உள்ளம்‌”, “பாட்டிலே கரந்திகதை” என்ற. 


நூல்கள்‌ இந்திய அரசின்‌ பரிச பெற்றவை. இந்த நூல்களும்‌ 

இவர்‌ எழுதிய கதைகளும்‌ வாழ்க்கை வரலாறுகளும்‌ தமிழக 

அரசின்‌ பரிசு பெற்றுள்ளன. 

குழந்தை இலக்கிய இதழ்கள்‌: (கெளரவ ஆசிரியர்‌) 
1944-1951 பாலர்‌ மலர்‌ 


டமாரம்‌ புதுக்கோட்டை 
சங்கு 


௬ 


299 
1951-1954 பூஞ்சேரலை சென்னை 


1983 முதல்‌ கோகுலம்‌ 99 (கல்கி அலுவலக 
வெளியீடு) 


குழந்தை எழுத்தாளர்‌ சங்கம்‌ 


தமிழில்‌ குழந்தை இலக்கியம்‌ தழைக்கவும்‌ குழந்தை 
களுக்காக எழுதுபவர்‌ எண்ணிக்கை பெருகவும்‌ குழந்தை 
எழுதீதாளர்களை ஒன்று திரட்டி 1950-இல்‌ ஒரு சங்கம்‌ 
நிறுவினார்‌. தொடர்ந்து அச்சங்கத்தைக்‌ கரதிதுவருகிறார்‌. 


1966இல்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கத்‌ தலைவராகவும்‌ 
1962இல்‌ தமிழக அரசு நடதிதிய பாரதியார்‌ 81 ஆவது- 
அண்டுவிழாவையொட்டி பாரதி கண்காட்சி நடத்துனராகவும்‌ 
இவர்‌ செய்த பணிகள்‌ பாராட்டுக்குரியன. 


“வளர்ந்துவரும்‌ குழந்தை இலக்கியம்‌” என்ற தலைப்பில்‌ 
இவரீ 1979-ல்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌-கல்கி அறக்‌ 
கட்டளைச்‌ சொற்பொழிவு ஆற்றினார்‌. இதே தலைப்பில்‌ 
1981-ல்‌ ஐந்தரவது உலகத்தமிழ்‌ மாநாட்டில்‌ ஆய்வுக்கட்டுரை 
படித்தார்‌. 

தென்மொழிப்‌. புதிதக டிரஸ்ட்‌ என்ற நிறுவனத்தை 
ஃபோர்டு பவுண்டேசன்‌ சென்னையில்‌ கொடஙிகியபோது 
1957 முதல்‌ 1962வரை அதில்‌ இவர்‌ பணியாற்றினார்‌. தமிழிலும்‌ 
ஏனைய திராவிட மொழிகளிலும்‌ குழந்தைகளுக்கான தரமான 
நூல்கள்‌ வெளிவர இவர்‌ காரணமரக இருநீதார்‌. 


ஏராளமான. பரிசுகளும்‌ பாராட்டுகளும்‌ பட்டங்களும்‌ 
இவர்க்கு வழங்கப்பெற்றுள்ளன. அவைபற்றிய விவரங்களை 
திரு. பூவண்ணன்‌ எழுதிய “வள்ளியப்பா வாழ்க்கை வரலாறு” 
என்னும்‌ நூலில்‌ காணலாம்‌. 


வாழ்‌ நாள்‌ முழுவதும்‌ குழநீதை இலக்கிய வளர்சி 
ஒன்றையே குறிகிகோளாய்கீகொண்டு பல நூல்கள்‌ படைத்தும்‌ 
பல வழிகளில்‌ தொண்டாற்றியும்‌ வருகின்ற முன்னோடி என 
மதுரைக்‌ காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌ 9.1.1982இல்‌ பாராட்டிசி 
சிறப்புவிழா எடுத்தது. “தமிழ்ப்‌ பேரவைச்‌ 'செம்மல்‌” என்ற 
பட்டமும்‌ ரூ5,000 மதிப்புள்ள பொற்பதக்கமும்‌ யொன்னரடை 
யும்‌ வழங்கிற்று. 


800 


அவ்வமயம்‌, தமிழக அமைச்சர்‌. டாக்டர்‌ காளிமுதிது 
பின்வருமாறு கூறினார்‌. 


““பாரவகையிலே பல உண்டு. வெண்பா, விருத்தப்பா, 
கலிப்பா, வஞ்சிப்பா என்றெல்லாம்‌ சொல்கிறோம்‌. ஆனால்‌ 
குழந்தைப்‌ பாவைப்‌ பொறுத்தவரை, அவையாவும்‌ 
வள்ளியப்பாதான்‌?? 


யார்‌-எவர்‌?” தொகுப்பு : 


தமிழ்‌ எழுத்தாளர்களைப்‌ பற்றிய விவரத்தொகுப்பு 
நூல்கள்‌ இவரது பெருமுயற்சியால்‌ வெளிவந்தன. 


படிக்கும்‌ பழக்கம்‌ -- ஆராய்ச்சி 


யுனெஸ்கோவிற்காக, தமிழில்‌ குழந்தைகள்‌ படிக்கும்‌ 
பழக்கம்‌ பற்றி ஆராய்ந்து, இவர்‌ தயாரிதித அறிக்கை 
நூலாக வெளிவந்தது. 


மொழி பெயர்ப்பு 


“நம்‌ நதிகள்‌” என்னும்‌ தென்னாட்டு ஆறுகள்‌ பற்றிய 
இவரது நூலை தேசிய புத்தக டிரஸ்ட்‌ 14 இந்திய 
மொழிகளில்‌ வெளியிட்டுள்ளது. தெலுங்கில்‌ இவரது பாடல்‌ 
தொகுப்பு ஒன்றும்‌, பல பாடல்கள்‌ அங்கிலத்திலும்‌, சல 
நூல்கள்‌ தெலுங்கு, கன்னடம்‌, மலையாளம்‌ ஆகிய தென்‌ 
மொழிகளிலும்‌ வெளிவந்துள்ளன. 


பாடறூல்கள்‌, வானொலி, தொலைக்காட்சி 


900க்கு மேற்பட்ட குழந்தைப்‌ பாடல்கள்‌ இயற்றியிருகி 
கிறார்‌. தமிழ்நாட்டுப்‌ பரட நூல்களில்‌ மட்டுமன்றி, கேரளம்‌, 
கர்நாடகம்‌, இலங்கை, தென்‌ ஆப்பிரிக்கா, மலேசியா 
சிங்கப்பூர்‌, மொரிஷியஸ்‌ போன்ற நாடுகளில்‌ வெளியான 
நூல்களிலும்‌ இவரதுபாடல்கள்‌இடம்‌ பெற்றுள்ளன. சென்னை 
இலங்கை, சிங்கப்பூர்‌ வர னொலிகளிலும்‌, சென்னை தெரலைக்‌ . 
காட்சியிலும்‌ இவரது பாடல்களும்‌ நாடகங்களும்‌ அடிக்கடி 
இடம்‌ பெறுகின்றன. 


க எ எ கணக ணன ணைைைைைை களை ணை வண்ணை ணை ணு எண்ணைக்‌ டை! 
ணவ rs Dp 1 


301 


இவருடைய படைப்புகளைப்‌ பற்றி ஆராய்ந்து எம்‌ஃபில்‌ 
பி.எச்‌.டி, பட்டநிகளைச்‌ சென்னை, .. மதுரை, . கேரளப்‌ 
பல்கலைக்‌ கழகத்து ஆராய்ச்சியாளர்‌ பெற்றுள்ளனர்‌. 


குழந்தைக்‌ கவிஞர்‌ பரம்பரையை உருவரக்கியிருப்பது 
இவருடைய சாதனை, 


தமிழ்‌ மொழி ஒலிக்கும்‌ இடங்களிலெல்லாம்‌ வள்ளியப்பா 
வின்‌ பெயரும்‌ பாடல்களும்‌ அறிமுகமாக உள்ளன, 


வள்ளியப்பாவின்‌ பாமாலை அது 
வளரும்‌ தமிழுக்குப்‌ பூமாலை 
அள்ளிக்குடிக்கும்‌ ரோடை அது 
அழகுத்‌ தமிழுக்குப்‌ பொன்னாடை 
_கொதிதமங்கலம்‌ சுப்பு: 


குழந்தை கவிஞர்‌ அவர்களின்‌ இளையமகள்‌ தெய்வானை 
எம்‌.ஏ. இப்போது (கண்டனூர்‌ திருமதி தெய்வானைதேவி 
நாச்சியப்பன்‌) பல தேசத்து குட்டிக்கதைகள்‌ என்னும்‌ நூலைத்‌ 
தொகுதிதுள்ளார்‌. சென்னை அண்ணாநகரில்‌ இயஙிகிவரும்‌ 
கவிமணி குழந்தைகள்‌ சங்கத்தின்‌ அமைப்பாளராகவும்‌ 


இருக்கிறார்‌. 


ஏனையோர்‌ 


குழந்தைக்‌ கவிஞர்‌ அரவணைப்பாலும்‌ அவர்‌ காட்டிய 
வழியைப்‌ பின்பற்றியும்‌ சண்முகநாதபுரம்‌ நாக. முதிதையா 
உய்யக்‌ கெரண்டான்‌ சறுவயல்‌ அழ. அழகப்பன்‌ என்ற 
இரத்தினம்‌ இராயவரம்‌ நா. வயிரவன்‌, ஆ. தெக்கூரீ 
மு. சொகிகலிங்கம்‌, அரிமளம்‌--சகண்டனூரீ செல்ல கணபதி 
பேன்ற ஏராளமான செட்டிநாட்டு அன்பர்கள்‌ தங்கள்‌ 
இளமைப்பருவத்தில்குழநீதழை இலகிகியஙிகளைப்‌ படைதிதனர்‌. 


இதழ்கள்‌ 

தமிழில்‌ இளைஞர்களுக்காக வெளிவரும்‌ இதழ்களில்‌ 
மிகுதியாக விற்பனையாவது “கல்கண்டு”. இந்த இதழ்தான்‌ 
தமிழில்‌ பகிகதிதுக்குப்‌ பக்கம்‌ பல துணுக்குகளை வெளியிட்டு 
வழிகாட்டிற்று, இந்த முறையைப்‌ பல இதழ்கள்‌ இப்போது 
பின்பற்றி வருகின்றன. 


302 
பதிப்பாளர்கள்‌ : 


பதிப்பாளரரகப்‌ புகழ்‌ பெற்றுள்ள சிலரின்‌ குழந்தை 
இலசீகியப்‌ பணி சிறப்பானது. 


பழனியப்பா பிரதர்ஸ்‌ இரு எஸ்‌, எம்‌. பழனியப்ப 
செட்டியார்‌ சென்னையில்‌ குழந்தைப்‌ பதிப்பகம்‌ என்ற 
முத்திரையில்‌ மாதம்‌ ஒரு கிறு நூல்‌ வெளியிட்டு வந்தார்‌. 
தி. ஐ. ர எழுதிய * பாப்பாவுக்கு காந்தி' என்ற நூல்‌ 20, 000 
படிகள்‌ விற்பனையாகச்‌ செய்தார்‌. 


அருணோதயம்‌ இரு. அருணனும்‌. தொடக்கத்தில்‌ 
குழந்தைகளுக்காக இதழ்கள்‌ நடத்தியவரே. 


திரு. வானதி திருநாவுக்கரசு சிறுவர்க்காக நடத்திய 
இதழ்கள்‌ -- ஜில்‌ ஜில்‌, மிட்டாய்‌, வெண்ணிலா, 
த்‌ ரன ஆட ௮ ட 


27. தமிழ்‌ இசை 


இசைக்‌ கலைக்கு எப்போதுமே செட்டி நாட்டில்‌ ஆதரவு 
மிகுதியாக இருந்த வந்திருக்கிறது. இசைவாணருக்கு மிகு 
பொருள்‌ வழங்கிச்‌ சிறப்பித்த பகுதி தமிழ்நாட்டில்‌ வேறில்லை 
எனலாம்‌. 
கல்வெட்டுக்கள்‌ 

நார்த்தாமலை என வழஙிகும்‌ நகரதிதார்‌ மலையிலும்‌ 
குடுமியான்‌ மலையிலும்‌ உள்ள கல்வெட்டுக்களிலும்‌ இசை 
பற்றிய குறிப்புக்கள்‌ உள்ளன. நர௱ரர்திதாமலைக்‌ கல்வெட்டு. 
இசையில்பழையமுறை, புதுமுறை இரண்டுக்கும்‌ பொதுவாக 
எழுதப்‌ பெற்றது. குடுமியான்‌ மலையிலுள்ள இசைக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ மகேந்திரவர்மன்‌ காலத்தில்‌ அதரவது 7-ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ ஏற்பட்டவை. இதைப்பற்றிய விவரம்‌ யாழ்‌ 
குரலில்‌ குறிப்பிடப்‌ பெற்றிருக்கிறது. 3 


இசைக்கல்லூரி 


இசையையும்‌ தமிழையும்‌ ஆதரித்த நகரத்தரரீ இசை 
தமிழில்‌ அமைய வேண்டுமென்று விரும்பியது இயற்கையே. இவ்‌ 
விருப்பத்தாலேயே, அண்ணாமலை அரசர்‌ லேயே 
இசைக்‌ கல்லூரியைதி தொடங்கன௱ரீ. நகரத்‌ நடதிதிய 
தேவாரப்‌ பள்ளிகளெல்லாம்‌ தமிழிசைப்‌ பள்ளிகளே, 
நகரத்தார்‌ எல்லோரும்‌ -- அரசியல்‌ கருத்துக்களில்‌ 
அண்ணாமலை அரசரை எதிர்க்தவரிகளும்‌--தமிழ்‌ இசை இயக்‌ 
கதீதிற்குப்‌ பேராதரவு காட்டினர்‌. தமிழ்‌ இசை வாணரையே 
ஆதரிப்பதென முடிவு செய்தனர்‌. இது தமிழ்‌ இசை இயக்கம்‌ 
வெற்றி பெற உதவியது. 


இசையரங்குகளில்‌ தமிழ்‌. 


செட்டிநாட்டு ஊர்களுள்‌ ஒன்று அரியக்குடி; அவ்வாறி 
ருந்தும்‌, அவ்வூராரான இசைப்புலவர்‌ இராமானுஜ ஐயங்‌ 
காரைச்‌ செட்டி நாட்டில்‌ யாரும்‌ அழைப்பாரில்லை என்ற நிலை 
ஏற்பட்டது. தமிழில்‌ பாட அவர்‌ மறுத்ததே அதறிகுக்காரணம்‌. 


304 


செம்மங்குடி, முசிரி கச்சேரிகளையுங்‌ கேட்பஈரில்லை. தமிழில்‌ 
பாட முன்வராதவர்களுக்குச்‌ செட்டிநாட்டு நிகழ்ச்சிகளில்‌ 
அழைப்பு இல்லை. 


தமிழ்‌ இசை இயக்கதீதின்‌ மறுமலர்ச்சி செட்டிநாட்டின்‌ 
சிற்றூரிகளிலெல்லாம்‌ துளிர்விட்டது. அண்ணாமலை அரசரின்‌ 
மணிவிழா நிகழ்ச்சிகளிலும்‌, வள்ளல்‌ அழகப்பரின்மகள்‌ இருமண 
விழாவிலும்‌ தமிழிசையே முழங்கிற்று. சிற்றூர்களிலெல்லாம்‌ 
தமிழிசை அரங்குகள்‌ நிகழ்ந்தன; தமிழிசைப்‌ பிரசாரம்‌ நடை 
பெற்றது. 


வானொலி கேட்போர்‌ கழகம்‌ 


வானொலிப்‌ பெட்டி வைதீதிருக்கும்‌ செட்டிநாட்டார்‌ 
அனைவரும்‌ திருச்சி, சென்னை நிலையஙிகளில்‌ மிகுதியான 
தமிழ்ப்‌ பாடல்கள்‌ பாடப்பட வேண்டுமென்று அந்நிலைய 
அலுவலர்களுக்குகி கடிதகிகள்‌ அனுப்பிய வண்ணமாக இருந்‌ 
தனரி. இதைஒரு கிளர்ச்சியாக நடதிதுவதற்காக வயி. சு, 
மஞ்சுளாபாய்‌ அம்மையார்‌ ஆகியோர்‌ ராஜா அவரிகளின்‌ 
விருப்பதீதிற்கிணங்க வானொலி கேட்போர்‌ சழகம்‌ ஒன்றைக்‌ 
கரனாடுகாத்தானில்‌ அமைதீதனர்‌. 


வெளியீடுகள்‌ 


தமிழ்‌ இசையை ஆதரித்து ராஜாஜி டாக்டர்‌ ரா. க, 
சண்முகம்‌ செட்டியார்‌, பாரதிதாசன்‌ அறிஞர்‌ அண்ணா 
ஆகியோரீ வெளியிட்ட கருகிதுக்களை “ஏது இசை?” என்னும்‌ 
பெயரில்‌ தொகுதிது ஒரு நூலாக முல்லை முதீதையா வெளியிட்‌ 
டாரி. அதற்கு முன்னர்‌ நண்ரர்கீகும்‌ உறவினர்க்கும்‌ கடிதங்கள்‌ 
மட்டுமே எழுதிய என்‌ பேோன்ற* இளைஞர்‌ பலர்‌, தமிழ்‌ இசை 
இயக்கதிதஈல்‌, கட்டுரைகள்‌ கூட எழுதினோம்‌. 


இம்‌ மறுமலர்ச்சியின்‌ விளைவாக ராயவரம்‌ ௬. ப. 
இராமநாதன்‌ செட்டியார்‌, முதீதுமாரி அம்பிகை மீது பக்திரசக்‌ 
இரிதிதனைகளைச்‌ செந்தமிழில்‌ பாடினார்‌. இவர்‌ தமிழிசைக்‌ 
தீர்திதனங்கள்‌ சிலவற்றையும்‌ இயற்றியுள்ளார்‌; வானொலி 
இசைச்‌ செல்வம்‌ என்ற பகுதிக்கும்‌ பாடல்கள்‌ அனுப்பினார்‌. 


* இந்நூலாசிரியர்‌ (சோமலெ) 


305 


இவர்‌ பாடிய வேறு சில பாடல்கள்‌ அண்ணா மலைப்பல்கலைக்‌ 
அழக இசைவெளியீடுகளில்‌ சேர்கிகப்‌ பெற்றுள்ளன. இப்பாடல்‌ 
களே இவரது நினைவுச்‌ சின்னமாக விளங்குகின்றன, 

“குமரன்‌'?, “செட்டிநாடு” முதலிய பல இதழ்கள்‌ தமிழ்‌ 
இசை மலர்களை வெளியிட்டன. பால கவி இரஈமநாதச்‌ செட்டி 
யாரி தமிழ்‌ இசைப்‌ பாடல்கள்‌ பலவற்றை இயற்றினார்‌. இவை 
நூலாக வெளியிடப்பெற்றன. 


இசைப்‌ புலவர்‌ 


இசைப்புலமை இருந்தும்‌ வரணிகத்தில்‌ மட்டுமே 
அக்கறை காட்டி வந்த பனையப்பட்டி வினைதீர்தீதான்‌ 
செட்டியார்‌ போன்ற அன்பர்கள்மொழிப்பற்றின்‌ காரணமாகத்‌ 


தம்‌ வணிக அலுவல்களைச்‌ சல காலதிதுக்கு ஒதுக்கி வைதிது- 


விட்டு, தமிழிசைக்‌ கச்சேரிகள்‌ செய்தனர்‌. இவர்களில்‌ 
சிலரைப்‌ பற்றிய விவரங்களை “யார்‌ எவர்‌?””என்னும்பகுதியில்‌ 
காண்க. 


காளையார்‌ கோயில்‌ சிவன்‌ கோயிலில்‌ தேவகோட்டை 
குறுநிலமன்னராகிய அழ. அரு குடும்பதிதார்‌ இசை நிகழ்ச்சி 
களை அடிக்கடி அமைகிகனர்‌. அகிகோவிலில்‌ சுயம்பாகியாக* 
அலுவல்‌ பார்தித ஒருவர்‌,இந்நிசழ்ச்‌சிகளைகி கேட்கும்‌ வாய்ப்பு 
பெற்று, இசையில்‌ ஈடுபட்டு, இசைப்‌ புலவரானார்‌. இவரே 
பிற்கால த்து ஜலதரங்கம்‌ சுப்பையா என்ற மகா விதீதுவான்‌. 
இப்பகுதியைச்‌ சேர்ந்த ஏனைய இசைப்புலவர்கள்‌-காரைக்குடி 
சாம்பசிவ ஐயர்‌, காரைக்குடி வீணை சுப்பராம ஐயர்‌, அஷ்டா 
வதானம்‌ பாலு ஐயர்‌, சதாவதானம்‌ சுந்தரம்‌ ஐயர்‌, மழவராய 
னேந்தல்‌ சுப்பாராம பாகவதர்‌ சலேடைப்புலி சாமிநாத ஐயர்‌ 
ஆகியோர்‌. 


ஏனையோருள்‌ ஆதிதிக்காடு சுப்பிரமணியன்‌ செட்டியார்‌ 
(இ. 1930) குறிப்பிடத்தக்கவர்‌ இவர்‌ தாள ஞானம்‌ உடையவ 
ராகவும்‌ தவில்‌, மிருதங்கம்‌, நாதசுரம்‌ மூன்றும்‌ வாசிக்கும்‌ 
ஆற்றல்‌ படைத்தவரசகவும்‌ விளங்கினார்‌, 

தேவகோட்டைச்‌ சன்னைய செட்டியாரி& இசைப்‌ 

யூலமை, இசைவாணர்‌ பலரின்‌ மதிப்பைப்‌ பெற்றது. இசை 
வாணர்‌ அச்சப்படும்படி, அவர்கள்‌ வாசிப்பதிலுள்ள குறை 
களைச்‌ சுட்டிக்‌ காட்டும்‌ திறமும்‌ அவரிடம்‌ இருந்தது. பிடிலும்‌ 
வீணையும்‌ நன்றாக வாசித்தவருள்‌ அவரி ஒருவர்‌. 

செ.—20 ்‌ 


அர்த்த கப்பூ்பபபப.. 


ஓ" 


306 


கீழைச்சிவற்பட்டி காசரிச்செட்டியார்‌, புல்லாங்குழலில்‌ 
தனிக்கச்சேரியாக நடத்திப்‌ புகழ்‌ பெற்றவர்‌, இதிதகைய இசை 
வாணர்‌ பலர்‌ இருந்தனர்‌, இருக்கின்றனர்‌. 


தேவகோட்டை மாதாடு 


தமிழ்‌ இசையின்‌ வரலாற்றில்‌ பொன்‌ .எழுத்துக்களில்‌ 
பொறிக்கத்தக்கது இரு. சன்ன அண்ணாமலை நடத்திய தேவ 
கோட்டைத்‌ தமிழ்‌ இசை மாநாடு, இதைப்பற்றி, கல்கியில்‌ 
1-11-1941-இல்‌ ரா. இருஷ்ணமூர்த்தி அவரிகள்‌ எழுதியதை 
இங்கே குறிப்பிட விரும்புகிறோம்‌. 


சென்ற வாரதிதில்‌ தமிழ்நாட்டரரின்‌ கண்களும்‌ 
கவனமும்‌ இரண்டு கோட்டைகள்‌ மேலிருந்தன. ஒன்று 
மாஸ்கோ கோட்டை: இன்னொன்று தேவகோட்டை. . 
தேவகோட்டை மகாநாட்டின்‌ நோக்கம்‌ நிறைவேறி 
விட்டது. 


24 ஆம்தேதி சாயங்காலம்‌ ஸ்ரீமதிஎம்‌,எஸ்‌. 
சுப்புலஷ்மியின்‌ சங்கீத கச்சேரி மூன்றரை மணி நேரம்‌ 
நடந்தது...எல்லாம்‌ தமிழ்ப்பாடீடுக்கள்தான்‌. செட்டிமார்‌ 
நாட்டின்‌ எல்லா ஊர்களிலிருந்தும்‌ முக்கியமான பிரமுகர்க 
ளெல்லாம்‌ இந்தக்‌ கச்சேரிக்கு வந்திருந்தனர்‌. அவர்கள்‌ 
எதிதனையோ கச்சேரிகளைக்‌ கேட்டு அனுபவிதி தவர்கள்‌ 
சிலர்‌ ரொம்பவும்‌ உயர்ந்த சங்‌த ஞானமுள்ள ரஸிகர்கள்‌. 
மொத்தத்தில்‌ தேவகோட்டை மகாநாடு மிகவும்‌ 
பிரயோஜனமாகவும்‌ பூரண வெற்றியுடனும்‌ நடந்திருக்‌ 
கிறது. இதைஇவ்வளவுஊக்கதிதுடனும்‌ உற்சாகதிதுடனும்‌ 
நடதீதிய செட்டிநாட்டில்‌ தேசிய இளைஞர்களை 
எவ்வளவு பாராட்டினாலும்‌ போதாது என்று தான்‌ 
சொல்ல வேண்டும்‌. 


தமிழிசைப்‌ பள்ளி 


இம்மாநாட்டின்‌ விளைவாக, 1942 இல்‌ ராஜா சர்‌ 
அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ அவர்களுடைய ஆதரவில்‌ 
தேவகோட்டையில்‌ தமிழிசைப்பள்ளி தோற்றுவிக்கப்‌ பெற்றது 
மலேயாவிலும்‌ தாய்‌ நாட்டிலும்‌ உள்ள செட்டியார்களின்‌ 
உதவியால்‌ ஏறசிதாழ ஐம்பதினாயிரம்‌ ரூபாய்‌ வசூலிக்கப்‌ 
பெற்று சொந்தக்கட்டிடதீதில்‌ 150 மாணவ மாணவிகள்‌ வாய்ப்‌ 
பாட்டு, வாத்திய இசை, நடனம்‌ ஆதிய துறைகளில்‌ பயிற்ச 


307 


பெற்று வருன்றனர்‌. தமிழ்‌ நாட்டில்‌ நஹெநீது விளங்கும்‌ இந்த 
இசைப்‌ பள்ளியின்‌ இளை 1953-ல்‌ காரைக்குடியில்‌ 
தொடங்கப்‌ பெற்றது. கர்நாடக சுத்தமான. (தமிழ்‌) நடன 
முறைகளுக்குப்‌ பெரிய அளவில்‌ குழந்தைகளைத்‌ தயாரிக்கும்‌ 
பள்ளிக்‌ கூடம்‌இதுவே. இங்கு நடனதிதின்மூலமாகநாடகதிதை- 
அதாவது பேச்சின்றி, ஊமையாக,பின்னணியில்‌ பாடல்களை 
பாடகர்‌ பாட--நடித்துகி காட்டி வருகின்றனர்‌. 


இசை விழாக்கள்‌ 


1944- இல்‌ வலம்புரியில்‌ தமிழிசை மாநாடு ஒன்று சிறப்‌ 
பாக நடைபெற்றது. ஆத்தங்குடி போன்ற சில ஊர்களில்‌ 
தொடர்ந்து பல தமிழிசை அரங்குகள்‌ நிகழ்ந்தன. 1946- இல்‌ 
காரைக்குடியில்‌ முதிதுத்‌ தாண்டவர்‌ விழா கொண்டாடப்‌ 
பெற்றது. 


இசைப்‌ புலவரைப்‌ புரந்த வள்ளல்‌ 


பழம்‌ பெருமை வாய்ந்த நமது இசைக்‌ கலையைபி 
பற்றி ஆராய்ந்தறிந்த விபுலானந்த அடிகளாரைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிடாமல்‌, தமிழ்‌ இசையைப்‌ பற்றி எழுதுவது இயலாது. 
அடிகள்‌ அடக்கமான முறையில்‌ இலங்கையில்‌ இராம கிருஷ்ண 
மடதீதின்‌ வாயிலாகக்‌ கல்விப்‌ பணி செய்து கொண்டிருந்தார்‌ 
கள்‌. அப்போது குமரன்‌? அவருடைய கட்டுரைகளை 
வெளியிட்டு அவர்‌ புகழை இந்தியாவில்‌ பரப்பிற்று. பண்டித 
மயில்‌ வாகனம்‌, பிரபோதசைதன்யர்‌, விபுலானந்தர்‌ என்ற 
மூன்று பெயர்களிலும்‌ அடிகள்‌ குமரனில்‌ எழுதியிருக்கிறார்‌. 
குமரன்‌ ஆசிரியர்‌ முருகப்பா வாயிலாக, அடிகளின்‌ புலமையைப்‌ 
பற்றிக்‌ கேள்வியுற்ற தமிழிசைதீ தந்தையான அண்ணாமலை 
அரசரீ விபுலானந்த அடிகளை அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக நியமித்த வரலாறு இநி 
நூலில்‌ பிறி தோரிடத்தில்‌ கூறப்பெற்றுள்ளது . 


தமிழ்‌ இசைச்‌ சங்கம்‌ 


பொருள்‌ விளங்காத பாடல்களைக்‌ கேட்பது தவறு என்ற 
உணர்ச்சி ராஜா. சர்‌. அண்ணாமலைச்‌ செட்டியாருக்கு ஏல்‌ 
பட்டது. இசை அரங்குகளில்‌ தமிழ்ப்‌ பாடல்களைக்‌ கேட்பதே 
அரிது. இந்த இழி நிலையை எண்ணிக்‌ கொண்டிருந்த ராஜா 
அவர்கள்‌ துக்கடா கேட்‌ ச நேர்ந்த போது, தமிழ்ப்‌ பாடல்களில்‌ 


அரு 


308 

ஆர்வம்‌ ஏற்பட்டது. அவர்‌: உல்ளதிதில்‌ தமிழ்‌ இசை என்ற 
எண்ணம்‌ தோன்றியது. மறக்கப்பட்டிருந்த தமிழிசைக்கு ஒரு 
நல்ல காலம்‌ பிறந்தது. தமிழரெல்லாம்‌ ஒன்று கூடினர்‌. மூல 
தனமின்றி நன்‌ முயற்சி எதையும்‌ சிறப்புறச்‌ செய்ய இய 
லாதே! ஆகையால்‌, தொடங்கிய செயலைச்‌ செம்மையாக 
நிறைவேற்றும்‌ ராஜா அவர்கள்‌ தமிழ்‌ இசை இயக்கத்திற்குப்‌ 
பொருள்‌ தேடினார்‌; ஆற்கரங்கு மாநாடுகள்‌ நடத்தினார்‌; 
பள்ளிகள்‌ நிறுவினார்‌. 


ஓர்‌ இயக்கம்‌ சிறப்பாக நடைபெற, நிலை பெற, இவை 
்‌ மட்டும்‌ போதா. எனவே, சென்னையில்‌ தமிழ்‌ இசைச்‌ 
சங்கத்தைத்‌ தொடங்கினார்கள்‌. 1942 முதல்‌ அண்டு தோறும்‌ 
இசை விழாவை - பெரிய திருவிழாவாக தமிழ்‌ இசைச்‌ 
சங்கத்தார்‌ கொண்டாடி, இனிய தமிழில்‌ பாடி இசைக்‌ 
கலையை வளர்த்து வருகின்றனர்‌. தேவாரப்பண்‌ ஆராய்ச்சியும்‌ 
சிறப்பாக நடைபெறுகிறது. 

ராஜா சர்‌ அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ பல்கலைக்‌ 
கழகத்தையும்‌ தமிழ்‌ இசைச்‌ . சநிகதிதையும்‌ தம்‌ இரு கண்‌ 
களாகப்‌ போற்றி வந்தார்‌. 

மதுரையில்‌ ராஜா சர்‌ முதிதைய செட்டியாரின்‌ பெரு 
முயற்சியால்‌ தமிழ்‌ இசை மன்றம்‌ கட்டி முடிக்கப்‌ பெற்று 
தமிழ்‌ இசைச்‌ சங்கமும்‌ இயங்கி வருகிறது. 


தமிழிசை மலர்கள்‌ 


தமிழ்‌ இசை மலரிகள்‌ ஆண்டு தோறும்‌ நடைபெறும்‌ 
நிகழ்ச்சிகளைப்‌ பற்றிய விவரங்களோடு அமையாது தமிழ்‌ 
இசைப்‌ புரவலர்‌, புலவர்‌, கவிஞர்‌, .சாகிதிதிய கர்திதா ஆதி 
யோரைப்‌ பற்றிய குறிப்புக்களையும்தாங்கிச்‌ சிறப்பாக வெளி 
வருகின்‌. றன. 


அண்ணாமலை மன்றம்‌ 


சென்னை தமிழ்‌ இசைச்‌ சங்கதிதார்‌ சென்னையில்‌ 
நிறுவியுள்ள மண்டபத்திற்கு நிதி உதவிய பெருமை பெரும்‌ 
பாலும்‌ கடல்‌ கடந்த நாடுகளிலுள்ள செட்டியார்களையே 
சேரும்‌. இக்‌ கட்டிடம்‌ திராவிடக்‌ கட்டிடக்‌ கலைக்கு எடுத்துக்‌ 
காட்டாக இருப்பதும்‌, இதற்த மன்றம்‌'” என்ற தூய தமிழ்சி 
சொல்‌ பயன்படுத்தப்‌ பெற்றிருப்பது) பாராட்டுக்குரிய 
செயல்களாகும்‌, 


2 ட... கணனி. A 2 


. 309 


பாட்டுப்‌ பாடுதல்‌ 


தமிழ்‌ இசை என்பது செட்டி நாட்டு மக்களின்‌ இரதிததி 
இலைய ஊறி விட்டது எனலாம்‌ “பாட்டுப்‌ பாடுதல்‌? என்ற 
சொற்றொடர்‌ செட்டி நாட்டில்‌ வழங்குவதில்லை. 
“பாட்டைப்‌ படிப்பது” என்பதே. இங்குள்ள வழக்கு, மொழி 
தெரியாமல்‌ எப்படிப்‌ பாட்டை படிக்க இயலும்‌? எனவ, 
செட்டி நாட்டை பொறுத்தவரையில்‌ பாட்டு என்பது தமிழ்ப்‌ 
பாட்டேயாகும்‌. 


அண்ணாமலை அரசர்‌ குடும்பத்தினர்‌ 


அரசர்‌ குடும்பதீதார்‌ அனைவரும்‌ தமிழ்‌ இசையில்‌ 
ஈடுபாடு உடையவர்களாக இருப்பது மூழ்ச்சிக்கு உரியது. 


திரு. மு. ௮. சிதம்பரம்‌ அவர்களுடைய மகள்‌ திருமதி 
சீதா சிதம்பரம்‌ மறுமகள்‌ திருமதி தேவ௫ ஏ. சி. முத்தையா 
இருவரும்‌ திருப்புகழ்‌, திருவாசகம்‌, கம்பன்‌ இசைமாலை 
முதலியவற்றை முறையாகப்‌ பயின்று இசையுடன்‌ பாடிப்‌ பல 
நிகழ்ச்சிகளில்‌ கலந்து கொள்ளுகின்றனர்‌. 


பொள்ளாச்சி தமிழ்‌ இசைச்‌ சங்கம்‌ 


திருப்பணிச்செல்வர்‌ காந்தியவள்ளல்‌ அருட்செல்வர்‌ 


ட பாக்டர்‌ நா. மகாலிங்கம்‌ அவர்களுடைய பேராதரவுடன்‌ 


பொள்ளாச்சி தமிழ்இசைச்‌ சங்கதிதை 1970 இல்‌ தோற்றுவித்த 
பெருமைதேவகோட்டை திரு. இராமவெள்ளையப்பன்‌ பி,டெகி 
அவர்களைச்‌ சேரும்‌ இவருடைய இடைவிடாத முயற்சிகளால்‌ 
இப்போது இச்சங்கம்‌ 1600 உறுப்பினர்களைக்‌ கொண்டுள்ளது 
1971 முதல்‌ தொடர்ற்து ஆண்டு 9தாறும்‌ திரு. வெள்ளையப்பன்‌ 
ஆண்டுவிமா மலர்களை வெளியிட்டு வருகிறார்‌. டாக்டர்‌ 
மகாலிங்கம்‌ அவர்கள்‌ அமைத்துக்‌ கொடுத்திருக்கும்‌ காந்தி 
மண்டபத்தில்‌ மாதந்‌ தொறும்‌ இசை, நாடக, நாட்டிய நிகழ்ச்சி 


_ களும்‌ சொற்பொழிவுகளும்‌ நடத்தப்பெறுகன்றன. சங்கதிதின்‌ 


ஆதரவில்‌ தமிழ்‌ இசைப்பள்ளி சிறப்பாக நடைபெற்றுவருகிறது. 


தொடக்கநரள்‌ முதல்‌ செயலராக இருந்து வரும்‌ திரு 
வெல்ளையப்பனின்‌ பணிகளைப்‌ பாராட்டி, சங்கத்தலைவர்‌ 
இரு கிருஷ்ண வாணவராயர்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ பெரிய 
தொரு பாராட்டுவிழர 1981--இல்‌ நிகழ்ந்தது. 


310 . 


கோவை கலாமந்திர்‌ கோவை தமிழ்‌ இசைச்சங்கம்‌, 
திருப்பூர்‌ தமிழ்‌ இசைச்சங்கம்‌, உடுமலை பைன்‌ ஆர்ட்ஸ்‌ 
சொசைட்டி, கொழிஞ்சம்பாறை தமிழ்மன்றம்‌ ஆகிய 
அமைப்புக்கள்‌ திரு. வெள்ளையப்பனின்‌ தூண்டுதலால்‌ அமையப்‌ 
பெற்று, அவருடைய ஆலோசனையில்‌ சிறப்பாக இயங்கி வரு 
இன்றன. 


தலைமுறை தலைமுறையாக இசைலலிக்கும்‌ செட்டி 
நாட்டு மண்ணில்‌ குன்றக்குடியும்‌ வலையபட்டியும்‌ தோன்றி 
யதில்‌ வியப்பு ஒன்ற மில்லை, 


28 சிற்பக்‌ கலை 


இசைக்‌ கலைக்குச்‌ செட்டி நாடு ஆதரவு தந்ததை 
இதுவரை தெரிவித்தோம்‌. கட்டிடக்‌ கலை இற்பக்‌ கலை 
நாடகக்‌ கலை போன்ற ஏனைய கலைகளுக்கும்‌ செட்டிநாடு 
ஆதரவு தந்திருப்பதை இனி தெரிவிப்போம்‌. 


கட்டிடக்‌ கலை 


ஆயிரக்‌ கணக்கான திருப்பணிகளைச்‌ செய்து 
மூவேற்தர்க்குப்‌ பிறகு தமிழரின்‌ கட்டிடக்‌ சகலை, ஓவியக்கலை, 
சிற்பக்‌ கலை, ஆகிய கலைகளை வளர்த்தது செட்டியார்‌ 
சமூகமே. 


வீடுகளை மாட மாளிகைகளாக அமைதிதுக்‌ கட்டிடக்‌ 
கலையைச்‌ செட்டியார்கள்‌ வளரித்துள்ளனர்‌. திண்ணை, 
திருமண மண்டபம்‌ முதலியன அமைப்பது அச்‌ சமூகத்தாரின்‌ 
சிறப்பான வழக்கம்‌. கடல்‌ கடந்த நாடுகளிலும்‌ தமிழரின்‌ 
கட்டிடக்‌ கலையைப்‌ பரப்பிய பெருமை இவர்‌ ளுக்கு உரியது. 
சென்னை இராசபவனத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ள காந்தி 
நினைவு மண்டபம்‌ செட்டிநாட்டுக்‌ கட்டிடக்‌ கலைஞர்களா 
லேயே திட்டமிடப்பெற்றது. செட்டிநாட்டில்‌ நூற்றுக்கும்‌ 
மேற்பட்ட ஸ்தபதிகள்‌ உள்ளனர்‌. 


தேவகோட்டை அருகேயுள்ள எழுவஙி கோட்டை ஏரரள 
மான ஸ்தபதிகளை வழங்கியுள்ள பெருமை உடைத்து, இவர்‌ 
களுள்‌ ஒருவரரன திரு, வை. கணபதி ஸ்தபதி மரமல்லபுரத்‌ 
திலுள்ள தமிழ்நரட்டுக்‌ கட்டட .. சிற்பக்‌ கலைக்‌ கல்லூரி 
முதல்வர்‌. மிகப்‌ பல விருதுகள்‌ பெற்றவர்‌, 


தஞ்சைப்‌ பெரிய கோயிலை உருவாக்கிய இராசராசப்‌ 
பெருந்தசிசன்‌ வழியில்‌ தோன்றிய ற்ப கலர சாகரம்‌ ம. 
வைத்திய நாத ஸ்தபதியாமின்‌ மகன்‌. 


இரு, வை, கணபதி ஸ்தபதி முறையாகத்‌ தமிழும்‌ வட 
மொழியும்‌ ஆங்கிலமும்‌ கணிதமும்‌ கற்றவர்‌, தந்தையாரிடமும்‌ 
சிற்பகலா சாகரம்‌ ம. செல்லகீ கண்ணு ஸீதபஇயஈரிடமும்‌ சிற்பக்‌ 
கலைகள்‌ பயின்றவர்‌. சிற்ப நூல்கள்‌ பலவற்றை ஆய்ந்து 


ஷூ 


312 


கற்று, இருபத்தைந்தாண்டுகள்‌ இத்துறையில்‌ ஆசிரியராக 
இருப்பவர்‌; பல்வேறு கலைப்‌ படைப்புக்களை ஆக்கிய செயல்‌ 
திறனும்‌ அனுபவமும்‌ நிரம்பியவர்‌. வெளிநாடுகளில்‌ ஏராளமான 
கோயில்களைக்‌ கட்டியவர்‌. 


தமிழக அரசு மேற்கொண்ட பூம்புகார்‌ கலைக்‌ கூடத்‌ 
தையும்‌ வள்ளுவர்‌ கோட்டத்தையும்‌ வடித்தவர்‌. 


சிற்பச்‌ செந்நூல்‌ என்ற அரிய பெரிய நூலைச்‌ செந்‌ 
தமிழில்‌ படைதீதவர்‌. அதற்காக, அண்ணாமலை அரசர்‌ பரிசு 
(எம்‌. ஏ. சி. அறக்கட்டளை) பெற்றவர்‌. 


ஆந்திர மரநில அரசின்‌ இந்து சமய அறநிலையத்‌ 
துறையின்‌ தலைமை ஸ்தபதியாக 1967 முதல்‌ இருநீது வரும்‌ 
திரு எஸ்‌, எம்‌. கணபதி ஸ்தபதியும்‌, எழுவன்காட்டைஊரினர்‌ 
தான்‌. இவருடைய வரைபடங்களிஸ்‌ படியும்‌ நேர்‌ மேற்‌ 
பார்வையிலுமே அமெரிக்காவில்‌ நியூயார்க்‌ ஹாுஸ்டன்‌, 
டெட்ராயிட்‌ போன்ற பல நகரங்களிலும்‌ 1970- களில்‌ பல 
கோயில்கள்‌ கட்டப்பட்டுள்ளன. திராவிடக்‌ கட்டிடக்கலை 
இவை வழியாக கான்கிரிட்‌ அடுக்குமாடிக்‌ கட்டிடங்கள்‌ மிகுந்த 
அமெரிக்காவுக்கும்‌ பரவியிருக்கிறது. 


. இந்திய நாடு அரசியல்‌ விடுதலை அடைந்த பிறகு இந்த 
35 ஆண்டுகளில்‌ கட்டிடக்‌ கலைத்‌ துறையிலும்‌ ஆன்மிகத்‌ 
துறையிலும்‌ பெரிய சரதனை என்று பாராட்டப்‌ பெறுவது 
முக்கடலும்‌ கூடி முழங்கும்‌ கன்னியாகுமரி அருகே கடல்‌ சூழ்ந்த 
விவேகானந்தர்‌ பரறைறமீது கட்டப்‌ பெற்றிருக்கும்‌ 
விவேகானநீதர்‌ நினைவு மண்டபம்‌. இதைக்‌ கட்டிய சிறப்பும்‌ 
செட்டிநாட்டுச்‌ சிற்பிகளுக்கே உரியது. செட்டிநாட்டுச்‌ சிற்பி 
களின்‌ அருமையையும்‌ பெருமையையும்‌ இந்த மாமண்டபத்‌ 
தைப்‌ பற்றி, அதிகார பூர்வமாக ஆங்கிலதிதில்‌ பெரிய வடிவத்‌ 
தில்‌ விரிவாக வெளியிடப்‌ பெற்றுள்ள ஆதார நூலில்‌ பலபடப்‌ 
பாராட்டி இயம்புகிறது. 


சிற்பக்‌ கலையைப்‌ பற்றி டி. கே. 9, ஒரு முறை 
கூறியதை இங்கே தெரிவிக்கலாம்‌. 


“சிற்பக்‌ கலையில்‌ தமிழ்‌ நாடு சறற்திருப்பது பேரல்‌, 
உலகத்தில்‌ வேறு எந்த நாடுமே இல்லை.௫ற்ப நூலின்‌ நயந்‌ . 
_ தெரிந்த மேல்‌ நரட்டரரும்‌ இத்தியருமே இற்த உண்மையை . 


கண்டக ஆணைப்‌ - அலை தன்‌ பி ஆக்கு ற்குப்‌ ச. ட அட்ட ஷ்ஷ்‌ 


313 


ஒப்புக்‌ கொண்டு பாராட்டிப்‌ புகழ்ந்து எழுதி 
யிருக்கிறார்கள்‌, தமிழ்‌ நாட்டில்‌ இது ஆதியாக உள்ள 
கலை. சிற்பிகள்‌ இன்றைக்கும்‌ அருமையான கலை ஒன்றை 
மறவாது வளர்த்து வற்திருக்கிறார்கள்‌ என்றால்‌, 
அதற்குக்‌ காரணபூதமாய்‌ இருப்பது கோடி கோடியாகப்‌ 
பணம்‌ செல வழிதிதுதி திருப்பணி செய்து வருகிற தன 
வணிக குலமே ஒழிய வேறில்லை”? 


பிள்ளையார்‌ பட்டியிலுள்ள விநாயகர்‌ பெருமானின்‌ 
உருவத்தின்‌ சிற்ப அமைதி சிற்பக்‌ கலையில்‌ ஆர்வமுடையார்‌ 
அனைவரும்‌ காண வேண்டியது. 


கோவிலூர்க்‌ கோவில்‌ 1900ஆம்‌ ஆண்டளவில்‌ விரிவாகக்‌ 
கட்டப்பெற்றது. அவ்வாறிருந்தும்‌ மிகப்‌ பழமையான கோவில்‌ 
களிலிருப்பது போன்ற சிறப்புக்களை அங்கே காணலாம்‌. 
ஏனையோர்‌ ஆங்கில நாகரிகதீதின்‌ வயப்பட்டிருந்த காலத்தில்‌ 
செட்டியார்கள்‌ வெளிநாடுகளுக்குச்‌ சென்று, பொருளீட்டி, 
அதை நம்‌ நாட்டுக்குக்‌ கொண்டு வந்து தமிழ்க்‌ கலைகளை 
ஆதரித்தமைக்குக்‌ கேரவில்கள்‌ சான்றாக விளங்குகின்றன. 


ஓவியக்‌ கலை 


இக்‌ காலத்தைப்‌ போல்‌ படம்‌ எடுக்கும்‌ முறை ( oto 
graphy) பரவாத காலதீதில்‌, தங்கள்‌ குடும்பத்‌ தலைவர்களின்‌ 
படங்களை எழுதச்‌ செய்வது வழக்கமாகஇருந்தது ஓவியக்கலை, 
தமிழகத்தில்‌ அழியாதிருப்பதற்கு . இது துணை செய்தது; 
என்பது நாமக்கல்‌ இராமலிங்கம்‌ பிள்ளை கருத்து. 


நூல்களும்‌ கலைஞர்களும்‌ 


கடவுட்‌ பற்றும்‌ பழமையில்‌ ஈடுபாடும்‌ இருந்தமையால்‌ 
செட்டியார்கள்‌ தமிழரின்‌ சிற்பச்‌ செல்வத்தையும்‌ கட்டிடக்‌ 
கலையையும்‌ அழியாமல்‌ பாதுகாத்து வற்திருக்கின்றனர்‌. 
மானசாரம்‌, விசுவகரீமியம்‌, கரரியபம்‌, ஸ்ரீ தத்துவ நிதி 
முதலிய நூல்கள்‌ - கிரந்தலிபியிலுள்ள ஓலைச்சுவடிகளாக- 
செட்டி நாட்டில்‌ இன்றும்‌ கிடைகிகின்‌ றன. 


நாடகக்‌ கலை 
ய்‌ 
சென்னை ரக ரஞ்சன சபையார்‌ நாட்கநிகளை 


நடத்திய கரலதிதில்‌, . அச்சபையில்‌ .ஆயுள்‌ . உறுப்பினராகச்‌ 


814 


சேர்ந்து நன்கொடை கொடுத்து ஆதரித்தவர்‌ திவால்‌ பகதூர்‌ 
த.நா. முதிதையா செட்டியார்‌ ஆவார்‌. சென்னைச்‌ 
செக்ரடேரியட்‌ பார்டியார்‌, இராம கிருஷ்ண மடத்துப்‌ பள்ளிக்‌ 
கூடங்களுக்குப்‌ பொருள்‌ சேர்க்க நாடகங்கள்‌ நடத்திய போது 
அவர்களுக்குச்‌ செட்டி நாட்டிலும்‌ மலேயாவிலும்‌ பெருத்த 
ஆதரவு கிடைத்தது. 


நாடகப்‌ புரவலராக விளங்கிய பள்ளத்தூர்‌ வயிரம்‌ 
அருணாசலம்‌ செட்டியார்‌ அவர்களையும்‌ இங்கு குறிப்பிட 
வேண்டும்‌. இவர்கள்‌ 100 நடிகர்கள்‌ வரை சேர்த்து, 
ஸ்ரீ ராமபால கான விநோத சபை ஏற்படுதீதிச்‌ சமூக நாடகங்‌ 
களையும்‌ வரலாற்று நாடகங்களையும்‌ பல ஊர்களில்‌ 
நடதீதினார்கள்‌. நாடகக்சலை வளரீச்சிக்காக இவர்‌ அந்தக்‌ 
காலத்து மதிப்பில்‌ சில இலட்சங்களைச்‌ செலவிட்டவர்‌ 
இவருடைய நாடகப்‌ பணி, ஒரு விரிவான வரலாறாக வெளி 
வந்திருக்க வேண்டும்‌. சின்னஞ்சிறு கட்டுரைகூட இவரைப்‌ 
பற்றி வராதது ஒரு பெருங்குறையே. 


சென்னையில்‌ சிறுகூடற்பட்டி ஏ. எல்‌. எஸ்‌ சீனிவாசன்‌ 
மற்றும்‌ கண்டமாணிக்கம்‌ லெ. மாணிக்கம்‌, டாக்டர்‌ 
நாச்சியப்பன்‌ ஆகியோர்‌ ஸ்ரீநடராசா அமெச்சூர்ஸ்‌ என்ற 
நாட்கக்‌ கழகத்தின்‌ மூலம்‌ பல நாடகங்களை நடத்தினர்‌, 
1943-இல்‌ சென்னை செந்தோமிலும்‌, கோவையிலும்‌ முதிதமிழ்‌ 
'நிலையத்தார்‌ (இதைப்பற்றிப்பாரதிதாசன்‌ என்னும்‌ கட்டுரை 
யில்‌ கரண்க) இயல்‌ இசை நாடக நிகழ்ச்‌ கெளை ஒரே மேடை 
யில்‌ அமைத்தனர்‌, தேவகோட்டை, காரைக்குடி, புதுவயல்‌, 
கண்ட மாணிக்கம்‌, வேந்தன்பட்டி, கொப்பனாபட்டி ஆகிய 
ஊர்களில்‌ நாடக கழகங்கள்‌ நடை பெறிறு வற்திருக்கின்றன, 


ராஜராஜ சோழன்‌ என்ற நாடகம்‌ டிகேஎஸ்‌ குழுவினரின்‌ 
பரிசு பெற்று, அவரீகளால்‌ நூற்றுக்கும்‌ மேற்பட்ட அரங்குகளில்‌ 
இந்தியாவெங்கும்‌ நடிக்கப்பெற்றுப்‌ புகமடைந்தது. பின்னா்‌ 
இது எழுபது எம்‌, எம்‌. வண்ணப்படமாகவும்‌ எடுக்கப்பெற்றது. 
இந்த நாடகதிதை எழுதிய கண்டனூர்‌ அரு. இராமநாதன்‌, 
ஆராய்ச்சி அறிவும்‌ வரலாறு -- நாடகம்‌ -- தமிழ்‌ இலக்கியம்‌ 
ஆகியவற்றில்‌ அளவுகடந்த ஈடுபாடும்‌ கொண்டிருந்த 
திறு. இராமநாதன்‌ இந்த நாட்கதிதின்‌ வாயிலாகதி தமிழ்‌ 
நாடக ௨லகில்‌ ஒரு திருப்பத்தை உண்டாக்கினார்‌, 


315 


பாண்டிய வரலாற்றுதி தொடர்புடைய ஒரு திரைப்‌ 
படத்தையும்‌ இவர்‌ உருவாக்கினார்‌. 


திருமலை நாயக்கர்‌ வரலாற்றை, நாடகம்‌ எழுதிப்‌ 
பரப்பியும்‌ நாடகத்திற்கு. என இதழ்‌ நடத்தியும்‌ உள்ள 
டாக்டர்‌ ஆறு. அழகப்பனையும்‌ தமிழ்நாடு நன்கு அறியும்‌. 


திரைப்‌ படக்‌ கலை. 


இசை நாடக நடனக்‌ கலைகள்‌ செழிகிகப்‌ பேருதவியாக 
இருப்பது திரைப்பட உலகம்‌. இவ்வுலகில்‌ தமிழகம்‌ சிறந்து 
விளங்குவதற்கு ஒரு முச்கிய காரணம்‌, செட்டி நாட்டு அன்பர்‌ 
பலர்‌ இத்துறையில்‌ புகுந்தது என்பது எல்லோரும்‌ அறிந்ததே. 


திரைக்‌ கதை, பரடல்‌, விமர்சனம்‌ ஆ௫யவை எழுதும்‌ 
செட்டி நாட்டன்பர்‌ பலரி உள்ளனர்‌. அவர்களைப்‌ பற்றி யார்‌ 
எவர்‌ என்னும்‌ பகுதியில்‌ குறிப்பிட்டுள்ளோம்‌. 


29 பதிப்புத்துறை முன்னோடிகள்‌ மூவர்‌ 


செட்டிநாட்டு அன்பர்‌ பலர்‌ இந்நாளில்‌ நூல்‌ வெளி 
யீட்டுத்‌ துறையில்‌ உள்ளனர்‌. இவர்கள்‌ இதை ஒரு தொழிலாக 
இப்போது நடத்துகின்றனர்‌ என்பது உண்மையே. இத்துறையில்‌ 
இவர்கள்‌ நுழைந்த பின்னணியைக்‌ கூறுவோம்‌. தமிழ்ப்‌ பற்றின்‌ 
காரணமாகவும்‌ வணிக நோக்கமின்றியும்‌ கொள்ளைகளால்‌ 
உந்தப்பட்டு தங்கள்‌ சின்னஞ்சிறு வயதில்‌, அதாவது இருபது 
வயது அடையுமுன்‌ இந்ததி துறைக்கு வந்து சேர்ந்தவர்களே 
பலர்‌. 


தங்களுக்கு யசரிடம்‌ ஈடுபாடு ஏற்பட்டதோ அந்த. 
அறிஞர்களை அளவுகடநீது ஆதரிப்பதும்‌ அவர்களுடைய நூல்‌ 
களைஅச்சிட்டுப்‌ பரப்புவதும்‌ வழிவழியாகச்‌ செட்டிநாட்டு 
இயல்பு. 


கவியரசர்‌ சுப்பிரமணிய பாரதியாரின்‌ பாடல்கள்‌ சிறு 
பிரசுரங்களாகவே வெளிவந்திருந்தன, நூலாக அவை உருவம்‌ 
பெற்றது 1919-இல்தான்‌. அதனால்‌ புதிய தெதம்பையும்‌ 
உற்சாகத்தையும்‌ கொண்ட பாரதியார்‌ தமது நண்பர்‌ கானாடு 
காத்தான்‌ வயி. சு. சண்முகம்‌ செட்டியாருடைய ஒத்துழைப்‌ 
புடன்‌ தம்‌ நூல்கள்‌ அனைதிதையும்‌ வெளியிட எண்ணங்கொண் 
டார்‌. முதலில்‌ பகவத்கீதை, பாஞ்சாலி சபதம்‌- ஆகிய இரு நூல்‌ 
களை வெளியிட ஆசை கொண்டார்‌. இதன்‌ தொடர்பாக 1919 
நவம்பர்‌ 15ந்ததி சண்முகம்‌ செட்டியாருக்கு பாரதியார்‌ 
எழுதிய கடிதம்‌ இது தான்‌:* 


“்ரிமான்‌ வயி, ௬. சண்முகம்‌ செட்டியாருக்கு, ஆசீர்‌ 
வாதம்‌, யகவதீகதையை அச்சுக்கு விரைவில்‌ கொடுங்கள்‌. 
தங்களுக்கு இஷ்டமானால்‌ அதற்கு நீண்ட விளக்கம்‌ எழுதி 
யனுப்புகிறேன்‌. நீண்ட முகவுரையும்‌ எழுதுகிறேன்‌. 


கீதைக்கு--புஸ்தக விலை ரூ. 1க்குக்‌ குறைநீது வைக்க 
வேண்டாம்‌. தடிதித காயிதம்‌; நேர்த்தியான அச்சு; பெரிய 
எழுத்து; இடவிஸ்தாரம்‌--இவை கீதைக்கு மட்டுமேயன்றி 


* ஆதாரம்‌; குமரிமலர்‌ 1978 அக்டோபர்‌ இதழ்‌. 


உனை மாற்றும்‌ ர - அசைக்க ப அதன ஆதை பரம ௧2 அடத ஆம சரம்‌ அணை அணை ணன்‌ ஹு வத 1 


317 


நாம்‌ அச்சிடப்‌ போகும்‌ புஸ்தகங்கள்‌ எல்லாவற்றுக்கும்‌ 
அவசியம்‌, 


ஆங்கிலக்‌ கவிகள்‌, ஆரியரின்‌ காவியங்களும்‌ கதைகளும்‌ 
இங்கிலாந்தில்‌ எப்படி ௮ச்சிடப்படுகின்றனவோ, அப்படியே 
நம்‌ நூல்களை இங்கு அச்சிட முயல வேண்டும்‌. அநிஙனம்‌ 
அச்சிட ஒரு ரூபாய்‌ போதாதென்று அச்சுக்கூடதீ தார்‌ அபிப்‌ 
பிராயங்‌ கொடுக்கும்‌ பக்ஷத்தில்‌ புஸ்தக விலையை உயர்த்து 
வதில்‌ எனக்கு யாதோர்‌ ஆக்ஷேமுமில்லை., 


பாஞ்சாலி சபதத்துக்கு முகவுரை (இரண்டாம்‌ பதிப்‌ 
புக்கு) இன்னும்‌ லெ நாட்களில்‌ அனுப்புகிறேன்‌. 


தம்பி, இந்தப்‌ “பாஞ்சாலி சபதம்‌”? இரண்டாம்‌ 
பாகம்‌ கையெழுத்துப்‌ பிரதியை நான்‌ அனுப்பியிருப்‌ 
பதைச்‌ 'சோம்யலின்றி தயவு செய்து ஒருமுறை முற்றிலும்‌ 
படித்துப்‌ பாருங்கள்‌. பிறகு அதை மிகவும்‌ ஆச்சரியமாகவும்‌ 
அழகாகவும்‌ அச்சிடுதல்‌ அவசியமெல்பது தங்களுக்கே 
விசதமாகும்‌. ்‌ 


புதுச்சேரியில்‌. (பஈடிம) பாட்டுக்கள்‌ அனைதிதையும்‌ 
இங்கு குழந்தை தங்கம்மா தன்னுடைய நோட்‌ புக்குகளில்‌ 
எழுதி வைத்திருக்கக்‌ கண்டு, அதைப்புதையல்போல்‌எடுத்து 
வைகிதிருக்கிேறன்‌.?? 


தமிழ்‌ நூல்களின்‌ அச்சும்‌ பதிப்பும்‌ அழகாக இருக்க 
வேண்டும்‌ என்ற பர்ரதியாரின்‌ கனவை நனவாக்கிய மூவரைப்‌ 


பற்றியது இக்கட்டுரை. 


மீண்டும்‌ சொல்லுகிறோம்‌ தமிழ்‌ நூல்கள்‌ இன்று பல 
துறைகளிலும்‌ வெளிவருகின்றன. கவர்ச்சியாகவும்‌ அழகாகவும்‌ 
அவை அச்சிடப்‌ பெறுகின்றன. இந்த நிலையை உருவாக்கியவர்‌ 
கள்‌ மூவர்‌-வை. கோ, இன்ன அண்ணாமலை, முல்லை 


முத்தையா. இவர்களுச்கு முன்‌ தமிழ்‌ நூல்கள்‌ எவ்வாறு 


அச்சிடப்பட்டன என்பதைச்‌ சொல்லுவதை விடச்‌ சொல்லாமல்‌ 
இருப்பதே நன்று, 


வை.கோ. 


1934க்கு முன்‌ வெளிவந்த தமிழ்‌ நூல்களைச்‌ சற்றுப்‌ 
புரட்டிப்‌ பரரிப்போம்‌, 


318 


அவை பாடநூல்‌, சங்க இலக்கியதிதுக்கு உரை, புராணம்‌, 
௪மய இலக்கிய வெளியீடு... இத்தகையன. தப்பித்‌ தவறி, 
தேசிய இயக்கம்‌ பற்றிய நூல்கள்‌. ஓரிரு வாழ்கீகை வரலாறுகள்‌. 
இவ்வள வே தான்‌ தமிழ்‌! 


அறித நூல்கள்‌ கூட அவ்வளவாக விற்கவில்லை. மிகுதி 
யாக  விற்பனையானவை பஞ்சாங்கமும்‌ தென்‌ இந்திய 
இரயில்வே அச்சிட்ட சால அட்டவணையும்‌ மட்டுமே 
என்ற நிலை இருநீதது. 


மேலே நாம்குறிப்பிட்ட தலைப்புக்கள்‌ மட்டுமில்லாமல்‌ 
சமூகம்‌ -- அரசியல்‌, பொருளாதாரம்‌, _ நாட்டுப்புறஇயல்‌ - 
(பிற நாடுகள்‌ -- பிற நாட்டு இலக்கியங்கள்‌ -- வேளாண்மை 
பற்றிய நூல்களையெல்லாம்‌ தமிழில்‌ வெளியிட்டவர்‌ - 
கவர்ச்சியான அட்டையுடனும்‌ படங்களுடனும்‌ நலல தாளிலும்‌ 
அச்சிட்டவரி வை. கேர. 


வை, கோவிந்தன்‌ தம்‌ வாழ்நாளை யெல்லாம்‌ சமிழ்‌ 
வளரீச்சிக்காகச்‌ செலவிட்டார்‌, அவருடைய மூசீசிலும்‌ 
/ பேச்சிலும்‌ தமிழ்‌ மணம்‌ கமழ்ந்திருந்தது. அவருடைய 
சொல்லுக்கும்‌ செயலுக்கும்‌ எவ்விதமான வேறுபாடும்‌ 
இருந்ததில்லை. 


இராகவரம்‌ என்ற ஊரில்‌ 26-6-1912-இல்‌ வை. கர 
பிறந்தார்‌. இவறாடைய தந்தையார்‌ இராமநாதன்‌ செட்டியார்‌ 
இலக்கிய ஆரீவலராக இருந்தார்‌, பெரியதெரு நூல்நிலையம்‌ 
வைதிதிருந்தார்‌. டாக்டர்‌ ௨. வே. சாமிநாத ஐயர்‌ போன்றவர்‌ 
களை வசவழைதீது அவர்‌ பாராட்டினார்‌. அதன்‌ விளைவாக 
சிறுவன்‌ வை: கோ வுக்கு தமிழில்‌ ஈடுபாடு ஏற்பட்டது. 
விளையும்‌ பயிரி முளையிலே! 


வை. கோ. வின்‌ உடன்‌ பிறப்புக்களும்‌ புகழ்‌ 
பெற்றவராவர்‌. இரு. இராம சினிவாசன்‌ அரசியலிலும்‌ 
கரந்திய நெறி வழி ஆக்கப்‌ பணிகளிலும்‌ ஈடுபட்டவர்‌. திரு. 
ரெங்கநாதன்‌ செட்டியார்‌ தம்‌ வாழ்நாளெல்லாம்‌ பரீ மாவில்‌ 
செலவிட்டு, பர்மாவாழ்‌ இந்தியர்‌ _ குறிப்பாகதி தமிழர்‌ 
நலங்களைக்‌ காதீதவர்‌. பாப்பா என்ற பெயரில்‌ சிறுவர்‌ இதழ்‌ 
டத்திக்‌ குழந்தை இலக்கியம்‌ வளரீத்தவுர்‌ தியாகராசன்‌. 


ஸ்ட 


319 


ஒரு செல்வக்‌ குடும்பத்திற்கு வை. கோவிந்தன்‌ அவர்கள்‌ 
வளர்ப்புப்‌ பிள்ளையாகச்‌ சென்றார்‌. அங்கே நெடுங்காலமாகத்‌ 
தேக்கி வைக்கப்பட்டிருந்த ரொக்கப்‌ பணம்‌ முழுவதும்‌ தமிழ்ப்‌ 
பணிக்குப்‌ பயன்படுத்த வை. கேர.வுக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. 
சுவீசாரத்‌ தந்தையின்‌ தொழிலைக்‌ கவனிக்க, வை.கோ 
இரங்கூனுக்குச்‌ சென்றார்‌. அப்போது அங்கிருந்து வெளிவந்து 
கொண்டிருந்த தன வணிகன்‌ என்ற வார இதழ்‌ சுவாமி 
சுத்தானந்த பாரதியார்‌ எழுதிய :*ஏழைபடும்‌ பாடு”? என்ற 
தூலின்‌ பகுதிகளை ஒவ்வொரு வாரமும்‌ வெளியிட்டது. 
அவற்றை வை. கே படிக்தார்‌. அந்தக்‌ கட்டுரைகளை ஒரு 
நூலாக வெளியிடவும்‌ ஏற்பாடு செய்தார்‌. நண்பர்களுடன்‌ 
சேர்ந்து அன்புநிலையம்‌ என்ற வெளியீட்டு நிறுவனத்தைதி 
தொடகிக சுவாமி சுத்தானந்த பாரதியார்‌ எழுதிய நூல்கள்‌ 
அனைத்தையும்‌ வெளிவரச்‌ செய்தார்‌. டால்ஸ்டாயின்‌ 


நூல்களை மொழி பெயர்க்கவும்‌ வை, கோவிந்தன்‌ ஏற்பாடு 
செய்தார்‌. 


சுதிதானந்த பாரதியார்‌, *ஏழைபடும்பாடு? மூன்னுறை 
யில்‌ எழுதியுள்ளதை இந்நூலின்‌ 201 ஆம்‌ பகிகதீதில்‌ 
காண்க. 


ஏழை படும்‌ பாடு என்ற நூலில்‌ தொடங்கி, வை. கோ, 
சக்தி காரியாலயத்தின்‌ வாயிலாக ஏறத்தாழ 250 நூல்கள்‌ 
வெளியிட்டார்‌: பெங்குவின்‌ பெலிக்கன்‌ வெளியீடுகளைப்‌ பின்‌ 
பற்றிச்‌ சிறந்த அமைப்பு, எடுப்பான தோற்றம்‌, கண்ணைகி 
கவரும்‌ கட்டுக்‌ கோப்பு இவற்றோடு புதிய கருத்துக்களை 
வழங்கி அறிவுக்கு விருந்து நல்கிய பெருமையை வை. கேர. 
தேடிக்‌ கொண்டார்‌. 


போரிக்காலத்தில ரஷ்யாவைப்‌ பற்றியும்‌ அரசியல்‌ 
பிரச்சினைகளைக்‌ குறிதிதும்‌ துணிந்து பல நூல்களை வெளி 
யிட்டார்‌. டால்ஸ்டாயின்‌ நூல்கள்‌ பலவற்றையும்‌ தமிழாக்க 
அச்சிட்டார்‌. வீர சவரிக்காரின்‌ எரிமலையைதீ தமிழில்‌ 
பிரசுரித்தார்‌. ௧. சந்தானம்‌, கே. எம்‌. முன்ஷி ஆகிய அறிஞர்‌ 
களுடைய நூல்களையும்‌ தமிழா, இவற்றையும்‌ படி என்று 
தமிழர்கீகுப்‌ படைத்தார்‌. ம 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ தமிழ்ப்‌ பேரகராதித்‌ 
திட்டதிதின்‌ தலைமைப்‌ பதிப்பாசிரியரும்‌ தமிழ்‌ இலக்கிய 
வரலாற்றை நூற்றாண்டு வாரியாக அரிதின்‌ முயன்று செம்மை 


320 
யாக எழுதியிருப்பவருமாகிய தரு, மு, அருணாசலம்‌ 1945-இல்‌ 
புதிய துறைகளில்‌ நூல்‌ எழுதினார்‌. உலோகங்கள்‌, காய்கறி 
பயிறிடுதல்‌ போன்ற நூல்களைப்‌ பெறும்‌ பொருட்‌ செலவில்‌ 
வெளியிட அக்காலதிதில்‌ வை. கோ. தவிர வேறு யார்‌ முன்‌ 
வந்திருப்பார்கள்‌? 


ஓர்‌ எழுத்தாளர்‌ தம்‌ நடையிலேயே எழுதவேண்டும்‌. 
சுருக்கமாகவும்‌ தெளிவாகவும்‌ எழுத வேண்டும்‌. தம்‌ கருத்தைப்‌ 
பிறர்க்குதி தெரிவிக்க வேண்டும்‌ என்ற நோக்கதீதுடனேயே 
எழுதவேண்டும்‌, என்று வை கேர. வற்புறுத்தினார்‌. அதைதி 
. இருதீதி இன்னொருவர்‌ பதிப்பிப்பது இலக்கணத்துக்கும்‌ பல 
நூற்றாண்டுகளுக்கு முன்‌ வழங்கிய “பண்டித” நடைக்கும்‌ 
இன்றைய எழுத்தாளர்‌ . அடிமைப்‌ பட்கீகூடாது . என்று 
வை. கேர. கருதினார்‌. இக்கருத்தைப்‌ பிறர்மனம்‌ புண்படாத 
படி சொல்லுவதை ஒரு யொழுதுபோக்கா கக்‌ கொண்டி 
ருந்தார்‌. 


வை. கோ, நிறையப்‌ படித்தார்‌. தமிழர்‌ ஒவ்வொருவர்‌ 
இல்லத்திலும்‌ ஒரு நால்‌ நிலையம்‌ இருக்கவேண்டும்‌ என்ற 
குறிக்கோளை நிறைவேற்ற (புக்‌ இண்டஸ்ட்ரி கவுன்சில்‌ ஆப்‌ 
சதரீன்‌ இந்தியா) தென்‌ இந்தியப்‌ புத்தகத்‌ தொழில்‌ கழகதீதின்‌ 
பொருளாளராகவும்‌, தலைவராகவும்‌ இருந்த காலங்களில்‌ 
வை. கோ. பெரிதும்‌ முயன்றார்‌. 


தமிழிலுள்ள எல்லா நூல்களும்‌ கேட்ட அளவில்‌ உடனே 
கிடைக்கக்கூடிய புத்தகக்கடை இருக்கவேண்டும்‌ என்று வை. 
கோ. கனவு கண்டாரி. அந்தக்‌ கனவை நனவாகிகவே சக்தி 
கரரியாலயத்தை வெளியீட்டு நிறுவனமாக மட்டுமன்றி 
விற்பனைக்‌ கடைமாகவும்‌ ஆக்கினார்‌. ஆனால்‌ அவர்‌ அதி 
துறையில்‌ வெற்றி பெற ஐப்பான்‌ பேரர்‌ இடையூறாக 
இருந்தது. 


குழந்தை எழுத்தாளர்‌ சங்கத்திற்கு முதல்‌ தலைவராக 
வும்‌, தமிழ்‌ எழுதிதாளறி சங்கதிதின்‌ துணைத்‌ தலைளர்களில்‌ 
ஒருவராகவும்‌ வை. கோ. இருந்துவந்தார்‌, அவருடைய 
அலுவலகத்தில்‌ --இன்றைய மியூசிக்‌ அகடமி கட்டப்பட்டுள்ள 
இடதிதில்‌அதமிழ்‌ எழுதிதாளர்‌ சங்கக்‌ கூட்டங்கள்‌ நடந்தன. 


ன 


321 


இலட்சிய வேகத்தால்‌ உந்தப்பட்டு கைப்பொருள்‌ இழந்‌ 
தாலும்‌ அயரா அ தமிழ்‌ மத்‌ ரளு3கு மலிவு விலையில்‌ தன்‌ வெளி 
யீடுகள்‌ மூலம்‌ த பிழ்ப்பணி செய்த சான்றோர்‌ சக்தி. வை.கோ. 
மலிவுப்பதிப்பு வரிசையை மணக்கச்‌ செய்த பெருமை அவர்‌ 
ஒருவரையே சேரும்‌. அவர்‌ மிகத்‌ துணிச்சலாக “பாரதியார்‌ 
கவிதைகள்‌''முழுவதையும்‌ 500 பக்கங்களில்‌ அச்‌ ட்டு ஒன்றரை 
ரூபாய்‌ விலைக்குக்‌ கொடுத்தார்‌. 550 பக்கங்கள்‌ கொண்ட 
திருக்குறள்‌ பரி 3மலமழகர்‌ உரையை ரூபாய்‌ ஒன்றரை விலைக்கு 
வழநிகினார்‌. அப்பொழுது கம்பராமாயணம்‌ எல்லாக்‌ கரண்ட ங்‌ 
களையும்‌ வாங்க வேண்டுமானால்‌ ரூபாய்‌ 150/-ஆகும்‌. இதை 
மலிவு விலையில்‌ காண்டம்‌ காண்டமாகக்‌ கொண்டு வரும்‌ 
திட்டத்தை. வை. கோ. அஆரம்பிதிதார்‌. அதில்‌ இரண்டு 
காண்டங்களை ஒவ்வொன்றும்‌ இரண்டு ரூபாய்‌ விலைக்குச்‌ 
செய்யுட்களை மட்டும்‌ அச்சிட்டுக்‌ கொண்டு வந்தார்‌. அவர்‌ 
முக்கால்‌ ரூபாய்‌ விலைக்குக்கூட புதிய புதினங்களை ம்லிவூப்‌ 
பதிப்புக்களாகக்‌ வெளியிட்டார்‌. அவர்‌ இதற்கென்றே 
ஸ்வர்ணா பிரசுரம்‌ என்ற பிரசுரத்தை தொடங்கி அதன்‌ 
மூலம்‌ மலிவு விலை நாவல்களை வெளியிட்டார்‌. அதில்‌ பிரபல 
எழுத்தாளர்களான லட்சுமி, ரகுநாதன்‌, கு. அழகிரிசாமி 
போன்றோரின்‌ நாவல்களையெல்லாம்‌ 75 காசு விலைக்கு 
வநிதுள்ளன. மக்கள்‌ மிகவும்‌ விரும்பிப்‌ படித்தனர்‌. 


தமிழர்‌ நனனுக்கும்‌ தமிழ்‌ மொழி வளர்ச்சிக்கும்‌ தமிழ்‌ 
எழுத்தாளரை ஊக்குவிக்கவும்‌ உதவி தன்னை அணைத்துக்‌ 
கொண்ட ஒரு மெழுகுதிரி வை. கோ. 


திரு. வை. கோ. வைப்பற்றி தமிழ்ப்‌ பதிப்பாளர்‌ சங்கத்‌ 
தலைவராக இறந்த திரு. கண. முதிதையா எழுதியிருக்கும்‌ 
கட்டுரை, வரலாற்றுப்‌ பயன்‌ உடையது. அதன்‌ பகுதிகள்‌ 
வருமாறு; 


தமிழில்‌ மறுமலர்ச்சிக்‌ காலதிதைக்‌ குறிப்பிடும்போது 
“மணிக்கொடி” காலம்‌ என்று ஒருகாலதிதைகி குறிப்பிடுவார்கள்‌. 
தமிழில்‌ புதிய இலக்கிய வடிவங்கள்‌,புதியசோதனைகள்தோன்று 
வதற்கு “மணிக்கொடி” உதவியதைப்‌ போல தமிழில்‌ புதியபுதிய 


"நூல்கள்‌, புதிதம்‌ புதிய கருத்துக்கள்‌ வெளி வருவதற்குப்‌ 


பெரிதும்‌ உதவியவை நவயுகப்‌ பிரசுராலயமும்‌ சக்தி காரியால 
யமம்‌ ஆகும்‌. இரண்டும்‌ ஏறக்குறைய சம காலதிதவையாயினும்‌ 


செ-21 


822 


நவயுகப்‌ பிரசுராலயம்‌ புதிதம்‌ புதிய கருதிதுக்களை, புதிய 
இலக்கியவடிவநிகளைகத்‌ தமிழில்‌ நரல்களாக வெளியிட வேண்டு 
மென்ற திட்டத்துடன்‌, பல அறிஞர்களின்‌ கூட்டு முயற்சியால்‌ 
தோன்றியது. 


சக்தி சாரியாலயம்‌ அவ்வாறு இட்டமிட்டு ஆரம்பிக்கப்‌ 
பெற்ற நிறுவனம்‌ அல்ல. அதன்‌ உரிமையாளரி இரு, வை. கேர. 
அவர்கள்‌ தமது முன்னோர்கள்‌ பரீமாவில நடத்தி வந்த லேவா 
்‌ தேவித்‌ தொழிலில்‌ விருப்பமில்லா தவராயும்‌, இந்தியாவிலே 
ஏதேனும்‌ தொழில்‌ செய்யவேண்டுமென்ற ஆவலுள்ளவராயும்‌ 
இருந்ததாலும்‌, அவருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ஸரின்‌ 
உபதேசங்களில்‌ உள்ள பற்றுதலினாலும்‌, அப்போது புதுச்சேரி 
யிலிருந்த சுத்தானந்த பாரதியாருக்கும்‌, இரு, வை. கோ. 
அவர்களுக்கும்‌ இருந்த நெருங்கிய தொடர்பினாலும்‌ தோன்றி 
யதே சகதி காரியாலயம்‌, 


1940-ஆம்‌ ஆண்டு அளவில்‌ சுத்தானந்த பாரதியாரவர்‌ 
களின்‌ யோசனைப்படி சக்தி”? என்ற பதீதிரிகையை சென்னை 
அரண்மனைக்காரன்‌ தெருவில்‌ தொடங்கினார்‌ திரு. வை, 
கோவிந்தன்‌. அந்தப்‌ பத்திரிகைக்காக ஒரு அச்சகத்தையும்‌ 
ஆரம்பித்தார்‌. அதைத்‌ தொடர்ந்து நல்ல நூல்களை வெளி 
யிடும்‌ சக்‌தி காரியாலயமும்‌ தோன்றியது, இப்படி ஒரு இட்ட 
மில்லாமல்‌ சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்பத்‌ தோன்றிய 
தென்றாலும்‌ “சக்தி காரியாலயத்‌””இன்‌ சேவை தமிழ்‌ நரல்‌ 
வளர்ச்சியில்‌ மகத்தானது. 


திரு. வை, கோ, அவர்களின்‌ நல்ல உள்ளமும்‌ நல்ல 
காரியங்களையெல்லாம்‌ உடனே செய்ய வேண்டுமென்ற ஆசை 
யும்‌ தமிழ்‌ மொழிக்குப்‌ புதிதம்‌ புதிய கருத்துக்கள்‌ நிறைந்த 
சிறந்த நூல்கள்‌ பலவற்றைதி தேடித்தந்தன. இன்று புதிதகத்‌ 
தொழிலிலே ஏற்பட்டுள்ள மகத்தான வளர்ச்சிகளுக்கெல்லரம்‌ 
முன்னோடியாக. விளங்‌இியவர்‌ திரு. வை. கோவிந்தன்‌. பமநீ 
தமிழ்‌ இலக்கியங்களையும்‌, இலக்கிய ஆராய்ச்‌, சமய நூல்‌ 
களையும்‌ தவிர மற்ற புதிய நூல்களை வெளியிடும்‌ வாய்ப்பே 
யில்லாதிருந்த அந்தக்‌ காலத்தில்‌ மேற்கே மெதித வளர்ந்த 
புத்தம்புதிய கலைகளையெல்லாம்‌ துணிவோடு தமிழில்‌ வெளி 
யிட்டவர்‌ திரு. வை. கே அவர்கள்‌. அச்சுக்‌ தொழிலிலும்‌ 
அவர்‌ பல சோதனைகளை நடதீதித்‌ தமிழ்‌ உலநிற்கு வழிகாட்டி 
யுள்ளார்‌. அவர்‌ வெளியிட்ட ப“சேரவியதி ருஷ்யா? 


ச 


323 
பியோட்டோவின்‌ . அரியல்‌? போன்ற நூல்கள்‌ அச்சு 


பைண்டிங்‌ இரண்டிலும்‌ இன்றுவரை இணையற்று. விளங்கு: 
கின்றன. 


தமக்குச்‌ சரியென்று தோன்றுவதை உடனுக்குடன்‌ 


செய்யும்‌ உள்ளம்‌ படைதீத கோவிந்தனவர்கள்‌ எதையுமே. 


திட்டமிட்டு ஒழுங்காகச்‌ செய்வதில்லை. அவ்வப்போது உள்ள 
சூழ்நிலைக்கேற்ப தமக்கு நல்லதென்று தோன்றுவதை உடனே 
செய்யத்‌ தொடங்கி விடுவார்‌. அவருடைய காரியங்கள்‌ ஒன்றுக்‌ 
கொன்று தொடரீபற்றவையாகவே இறுக்கும்‌. இந்த மனப்‌ 
பான்மையினால்‌, சிறந்த நோகீகங்கள்‌ கொண்டவராயிருநிதும்‌ 
அவருடைய நல்ல செயல்கள்‌ எல்லாம்‌ *ஆரம்பிதீது வைத்தவர்‌? 
என்ற பெருமையை மட்டும்‌ நல்திவிட்டுமறைந்துவிட்டன. எந்த 
ஒரு காரியமும்‌ வெற்றிபெற்று நிலைகிகவில்லை. 


திரு. வை. கோ. அவர்கள்‌ உயர்ந்த உள்ளம்‌ படைத்தவர்‌ 
நல்ல காரியங்களை உடனே செய்ய வேண்டுமென்ற ஆரீவம்‌ 
உள்ளவர்‌: ஆனால்‌ ஒழுநிகான திட்டமிட்ட : செயல்முறை 
இல்லாதவர்‌ இந்தக்‌ குணதிதினால்‌, அவரி தொழிலும்‌ அவரு 
டைய உயர்ந்த லட்சியமும்‌ கூடப்‌ பலமுறை பரதிக்கப்‌ 
பெற்றுள்ளன. ( 


சின்ன அண்ணாமலை 


வை.கே.வுக்குப்‌ பிறகு தமிழ்‌ நரல்வெளியீட்டுதி துறையில்‌. 


பலபுதுமைகளைப்‌ புகுத்தித்ததமான நூல்கள்‌ தமிழிலும்‌... 


வெளிவர வழி வகுத்தவர்‌ 9,௮. 


இவருடைய அரசியல்‌ வாழ்க்கை இநீத நூலுக்குப்‌ புறம்‌ 
பானது எனினும்‌ இவர்‌ இலக்கியதிதுறைக்கு வந்து சேர்ந்த 
பின்னணியைப்‌ புரிந்துகொள்வதற்குத்‌ தேவையான அளவு 
மட்டும்‌ சில இன்றியமையாத விவரங்களைக்‌ கூறுவோம்‌. 


இவர்‌ காரைக்குடிக்கு அருகேயுள்ள உய்யக்‌ கொண்டான்‌ 
சிறுவயல்‌ என்னும்‌ சிற்றூரில்‌ நாச்சியப்ப செட்டியார்‌ 
மீனாட்சி ஆச்சி மகனாக 18-9௩1920இல்‌ பிறந்தார்‌. 
பெற்றோர்‌ இட்ட பெயர்‌ நாகப்பன்‌ இவர்‌ தம்‌ அறுபதாம்‌ 
ஆண்டு நிறைவுமங்கல விழா நிகழ்ந்து கொண்டிருந்த மேடை 


யிலேயே உயிர்‌ நீத்தார்‌. இந்த அறுபதாண்டுகளில்‌ 38 ஆண்டுக்‌ 


காலம்‌ தமிழ்ப்பணியில்‌ செலவிட்டார்‌. 


க, 


ட ர 


324 


ஒன்பதாவது வயதிலேயே காந்தியடிகளிடம்‌ இவருக்கு 
ஈடுபாடு உண்டாயிற்று, 


தாய்மாமன்‌ திருவாளர்‌ லெட்சுமணன்‌ செட்டியார்‌ 
ஆதரவில்‌ மலேசியாவுக்குச்‌ சென்று, டெலுகாண்சனில்‌ படிதிது 
விட்டு நாகப்பன்‌ ௨. றுவயலுக்குத்‌ திரும்பினரன்‌. பெற்றோர்‌ 
அவனைத்‌ தேவகோட்டைக்குச்‌ சுவீகாரமாக அனுப்பினர்‌. 
பிள்ளை வந்த இடதிதில்‌ அண்ணாமலை என்ற பெயர்‌ இடப்‌ 
பட்டது. பிற்காலத்தில்‌ இவர்புகழ்பெற்றபோது அண்ணாமலை 
அரசரீ, திருவண்ணாமலை அண்ணாமலைப்பிள்ளைஆகயோரிட 
மிருந்து வேறு படுதிதிக்காட்ட, ராஜாஜி இவரைச்‌ சின்ன 
அண்ணரமலை என்று ஒருமேடையில்‌ குறிப்பிட்டார்‌. அந்தப்‌ 
பெயரே நிலைதீதது. 2 


14 வயதிலேயே மேடைப்‌ பேச்சாளர்‌ ஆனார்‌ 
அண்ணாமலை. ஓலிபெருக்கியில்லரத காலம்‌ எனவே கழுத்தில்‌ 
தமுக்கை கட்டி தீ தெருத்தெருவாக தமுக்கு அடிதீதுக்‌ கொண்டு 
“இன்று மாலை ஜவகர்‌ மைதானத்தில்‌ மாபெரும்‌ காங்கிரஸ்‌ 
பொதுகூட்டம்‌ நடைபெறும்‌, அப்பொழுது நானே பேசுவேன்‌ 
திரளாக அனைவரும்‌ வருக”? என்று உரக்க முழங்கி விளம்பரம்‌ 
செய்து கூட்டம்‌ நடத்துவான்‌. 


நகைச்சுவை, அண்ணாமலையின்‌ பேச்சில்‌ இழை 
யோடியது. அதைச்‌ சுவைதித பேரறிஞர்‌ அண்ணர்‌, தாம்‌ 
முதலமைச்சராக இருந்தபோது, அரசாங்க சட்ட நடை 
மூறைகள்‌--விதிகளைப்‌ புறகிகணித்து, இரயில்‌ பயணத்தில்‌ 
அண்ணாமலையும்‌ தம்‌ பெட்டியிலேயே பயணம்‌ செய்ய 
இடமளிதிதார்‌. 


1942 ஆகஸ்ட்‌ 8ஆம்‌ தேதி காந்தியடிகள்‌ கைது செய்யப்‌ 
பட்டார்‌, “வெள்ளையனே வெளியேறு? என்று தெருவெலாம்‌ 
முழக்கம்‌ செய்தனர்‌, மக்கள்‌, தேவகோட்டையிலும்‌ சுற்றுப்‌ 
புறங்களிலும்‌ 144 தடையுத்தரவுகள்‌ பிறப்பிக்கப்பட்டன. 
அவற்றை மக்கள்‌ முன்னிலையில்‌ அண்ணரமலை கிழித்தெறிந்‌ 
தாரி. சிநிகமெனச்‌ றி எழுந்தார்‌. போலீஸ்காரர்களை மக்கள்‌ 
விரட்டி விரட்டி அடித்தனர்‌. அதன்பலன்‌ இரவோடு இரவாக 


அண்ணாமலை கைதாகி திருவாடானைச்‌ சிறையில்‌ வைகிகப்‌ 
பெற்றார்‌. 


325 


மக்கன்‌ கொதித்தெழுந்து திருவாடஈானைச்‌ சிறைச்‌ 
சாலையை உடைத்துத்‌ தகர்த்து அண்ணாமலையை விடுவிதீது 
தோள்களில்‌ துரக்கிக்‌ கொண்டு ஆரவாரப்‌ படுத்தியது 
வரலாற்றுச்‌ சிறப்பு மிக்க நிகழ்ச்சியாகும்‌. 


அண்ணாமலையை உயிருடனோ அல்லது, பிணமாகவோ 
கொண்டு வருபவருக்கு ரூபாய்‌ பத்தாயிரம்‌ வழங்குவதாகப்‌ 
போலீசார்‌ பறை சாற்றினர்‌. 


தலைமறைவான அண்ணாமலை திருச்சிவநீது அங்கிருந்து 
சென்னை சேர்ந்தார்‌. அங்கிருப்பதும்‌ ஆபத்து என்று 
சா. கணேசன்‌ அவரைக்‌ காக்கு அுனுப்பிவைத்தார்கள்‌. வழி 
அனுப்ப திருவாளர்கள்‌ ஏ என்‌ சிவராமன்‌, ஏ,3க.செட்டியார்‌ 
கோயங்க௱ முதலியவர்கள்‌ சென்றிருந்தனர்‌. பல இன்னல்‌ 
களைதி தாண்டி காசி சேர்ந்தார்‌. 


காசியிலும்‌ நிம்மதியில்லை, ஊரில்‌ தன்‌ உறவினர்களைப்‌ 
போலீஸார்‌ மிக மிகக்‌ கெ௱டுமைப்படுத்துவதை அறிந்து மனம்‌ 
தாளாமல்‌ தேவகோட்டைக்கு வந்து போலீசில்‌ சரணடைந்து 
மீண்டும்‌ கைதரனார்‌. 


அண்ணாமலை விடுதலையாவதற்கு சமயோசிதமாகசி 
சட்ட நுணுக்கங்களை மூதறிஞர்‌ இராஜாஜி காட்டச்செய்து 
உதவினார்‌. விடுதலையான பிறகும்‌ தெரல்லைகள்‌ அவரை 
வாட்டின. ்‌ 


““கரலணா சம்பாதிக்க யோக்கியதை இல்லை என்ன 
அரசியல்‌ வேண்டிக்டெகீகு ?? என்று தந்தையார்‌ சொன்னதைக்‌ 
கேட்டு ஆத்திரமடைந்து அண்ணாமலை சென்னை வந்தார்‌. 
ஏ. கே. செட்டியார்‌, வை. கோவிந்தன்‌, சதிதுருக்கனன்‌ ஆகிய 
வரிகள்‌ துணை நின்றனர்‌. தமிழ்ப்‌ பண்ணை உதயமாயிற்று. 
ராஜாஜி தொடங்க வைத்தார்‌. நாமக்கல்‌ கவிஞரி 


விளக்கேற்றி வைத்தார்‌. சக்தி “வை கேர” புதுக்‌ கணக்கு 
எழுதினார்‌. 


முதல்‌ நூலாக ** தமிழன்‌ இதயம்‌”” கண்கவர்‌ வனப்புடன்‌ 
வெளிவந்தது. 


ராஜாஜி, கல்கி, ரஸிகமணி டி,கே.ஸி, வ.ரா, டி.எஸ்‌. 
சொக்கலிங்கம்‌, பொ. திரிகூடசுந்தரம்‌, நாடோடி, இ.ஜ.ரு 
ம.பொ.சி ஆகியோரின்‌ எழுத்தோவியங்கள்‌ நூல்கள க வடிவம்‌ 
பெற்றன, 


326 


தமிழ்ப்‌ பண்ணை எழுத்தாளர்களுக்கும்‌ தேசபக்தர்‌ 
களுக்கும்‌ நிழல்கொடுத்து கம்பீரமாக நின்றது. 


i மகாத்மாஜி கடைசியாகச்‌ சென்னைக்கு வந்திருந்த 
பொழுது ராஜாஜி அவர்கள்‌ அண்ணாமலையை அறிமுகம்‌ 
செய்து '*ஹரிஜன்‌”” பத்திரிகையைத்‌ தமிழில்‌ வெளியிட காந்தி 
யடிகளே நேரில்‌ இசைவும்‌ வழங்கி தொடங்கியும்‌ வைத்து 
வாழ்த்தினார்கள்‌. 


திரு.வி.க.மணிவிழாவை, தமிழ்ப்பண்ணை மிகச்சிறப்பாக 
நடத்திற்று. 

தமிழகத்தின்‌ வடஎல்லை, தென்‌ எல்லை ஆகியவற்றை 
மீட்க நடந்த போராட்டங்களிலும்‌ சன்ன அண்ணாமலை 
தீவிரமாகப்‌ பங்கேற்றார்‌. 


திரைக்‌ கதை வசனம்‌ எழுதும்‌ ஆற்றலும்‌ அவரிடம்‌ 
இயற்கையாக வளர்ந்தத, “தங்கமலை இரகசியம்‌” அவருக்கு 
ஒரு வெற்றிப்படம்‌. வீரபாண்டியக்‌ கட்டபொம்மன்‌ 
| கப்பலோட்டிய தமிழன்‌ ஆகிய படங்களுக்கு அடித்தளம்‌ 
அமைதிதவர்‌ சன்ன அண்ணாமலை 


கவியரசர்‌ கண்ணதாசனுக்கு முதல்‌ முதலில்‌ பிறந்தநாள்‌ 
விழா 1978ல்‌ மிகக்‌ கோலாகலமாக நடத்தினார்‌. சுவரொட்டி 
களில்‌ “*அன்று கம்பன்‌-இன்று கண்ணதாசன்‌”? என்று புரட்சிகர 
மாக விளம்பரம்‌ செய்தார்‌- மக்களை வியப்பில்‌ ஆழ்த்தினார்‌. 


நூல்வெளியீடு 


அட்டை போடுவது, நூலுக்குள்‌ படங்கள்‌ அமைப்பது, 
கவர்ச்சியாக வெளியிடுவது, சுவடி கட்டுதலில்‌ (பைண்டிங்கு) 
தனிக்கவனம்‌ செலுத்துவது ஆகியவற்றில்‌ ன்ன அண்ணாமலை 
நிகரற்று விளங்கினார்‌. அவை அவருக்குக்‌ கை வந்த கலை 
களாக இருந்தன. அந்தக்‌ கலைகளில்‌ சின்ன அண்ணாமலை 
ஒரு மன்னராக, மேதையாகத்‌ திகழ்ந்தார்‌. 


தூலாசிரியருக்கு “ராயல்டி? கொடுக்கும்‌. வழக்கத்தைதி 
தமிழ்‌ நூல்‌ வெளியீட்டுத்‌ துறையில்‌ பரப்பியவர்‌ சன்ன 
அண்ணாமலை, 


நூல்கள்‌ வாங்குபவர்களில்‌ பெண்கள்‌ பலர்‌ இருப்பதை 


உணர்ந்தார்‌. எனவே பெண்‌ வாசகர்களை மிகுதியாக்க, அவரி 
பல உத்திகளைக்‌ கையாண்டு வெற்றி கண்டார்‌, 


4 


4 
i 


327 


படிக்கும்‌ பழக்கத்தைத்‌ தமிழ்‌ நாட்டுச்‌ சிறுவர்களிடம்‌ 
ஊக்குவித்தார்‌. தமிழ்ப்பண்னையின்‌ முன்பாக, ஒரு கரும்பலகை 
யில்‌ தொடர்‌ கதை எழுதிவைப்பார்‌, *தொடர்‌29...நாளை” 
என்று ஒவ்வொரு நாளும்‌ தொடர்ந்து அந்தக்‌ கதையை எழுதி 
வந்தார்‌. இவற்றை நாள்‌ தொறும்‌ படித்தவந்த இராம 
கிருஷ்ணர்‌ உயர்நிலைப்‌ பள்ளி மாணவர்கள்‌ பலாப்‌ பழத்தை 
மொய்க்கும்‌ ஈக்கள்‌ போல, தமிழ்ப்‌ பண்ணையில்‌ நிரம்பி 
யிருந்தனர்‌. 


நூல்களிலுன்ள பொன்‌ மொழிகளை அட்டையில்‌ 
எழுதிப்‌ போட்டு அந்த நூல்களுக்கு விளம்பரம்‌ செய்தார்‌. 


விஷயத்தை நிறைய எழுதிக்‌ குவித்து எழுத்தாளர்கள்‌ 
கையெழுத்துப்‌ பட்டியைக்‌ கொண்டுவருவார்கள்‌- 


சின்ன அண்ணாமலை அவற்றைப்‌ படித்துப்‌ பார்ப்பார்‌ 
அலுப்புத்‌ தட்டுகிற இடத்தில்‌ சில பகுதிகளை அடிதிது 
விடுவார்‌. சுவையான இறு பகுதிகளைத்‌ தாமே எழுதி, 
இலடயில்‌ புகுத்துவார்‌. நூலாசிரியர்‌ சொல்ல விட்டுப்போன 
வற்றையும்‌ எழுதிச்‌ சேர்திது விடுவார்‌. இந்த உத்திகளை, 
கல்கி ஒரஷ்ணமூர்த்தி அவர்களிடம்‌ கற்றுக்கொண்டார்‌. கல்‌இ 
தம்‌ வார இதழில்‌ செய்ததை, நூல்‌ பதிப்புத்‌ துறையில்‌ சின்ன 
அண்ணசமலை பிவ்பற்றினார்‌. 

நாமக்கல்லாரின்‌ சங்கொலி 

டிகேசி எழுதிய இலக்கிய இன்பம்‌ 

கேச பதிப்பித்த முத்தொள்ளாயிரம்‌ 
ஆகிய நூல்களை உள்பக்கங்களில்‌ அழகான படங்களுடன்‌ 


அச்சிட்டார்‌. 
$ 


சின்ன அண்ணர்‌ மலையின்‌ மேடைப்பேச்சில்‌ மூதறிஞரி 


இராஜாஜி மயங்கிவிடுவார்‌. சொக்கிப்‌ போவார்‌. மூதறிஞ. 


முடைய கட்டுரைகளையெல்லாம்‌ கவனமாகத்‌ தேடிப்பிடித்து, 
வரிசைப்படுத்து, அழகாகத்‌ தொகுதிது, மாலையாகக்‌ கோத்து 
கவர்ச்சியான தலைப்புக்‌ கொடுத்து நூலாக்கி அவறாடைய 
பாராட்டைப்‌ பெற்றார்‌. அதனால்‌, மேன்மேலும்‌ எழுத 
வேண்டும்‌ என்ற துடிப்பு இராஜாஜிகிகு ஏற்பட்டது. 

கல்கி எழுதிய முதல்‌ நூலை ௮. லெ. நடராசனைக்‌ 
கொண்டு புதுமைப்‌ பதிப்பகத்தில்‌ வெளியிடச்‌ செய்தவரி 
சி,௮. 


தி 


328 9 


எழுத்தாளர்‌ சாவியுடன்‌ சேர்ந்து * வெள்ளிமணி” இதழை 
இவர்‌ நடத்திய விவரம்‌ இந்நூலில்‌ பிறிதோரிடதிதில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளது. மாலதி, தமிழ்‌ ஹரிஜன்‌, சங்கப்பலகை ஆதிய 
இதழ்களையும்‌ நடத்தினார்‌. 


புதிய எழுத்தாளர்‌ 

ஆங்கிலத்தில்‌ மட்டுமே எழுதிவந்த பலரைப்‌ பல முறை 
சந்திதீது, அவர்களுடன்‌ நகைச்‌ சுவையாகப்‌ பே, வற்புறுத்திக்‌ 
கூறி அவர்களைத்‌ தமிழில்‌ எழுதவைத்தவர்‌ 9. ௮. 


இவ்வகையில்‌ குறிப்பிடத்தக்க சிலர்‌: நகைச்சுவை 
எழுதிதாளர்‌ எஸ்‌: வி. வி. தா கர்ப்‌ பேராசிரியரும்‌ வழக்கறிஞரு 


மான க. சந்திரசேகரன்‌ இருப்புகழ்மணி டி. எம்‌: கிருஷ்ணசாமி 
ஐயர்‌. ள்‌ 


இன்று “அமுத சுரபி! இங்கள்‌ இதழின்‌ ஆசிரியராகவும்‌ 
தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கதீதின்‌ தலைவராகவும்‌ பாரெல்லாம்‌ 
புகழ்‌ பெற்றுள்ள டாக்டர்‌ விக்கிரமன்‌, ஸ்பென்சர்‌ அங்காடியில்‌ 
எழுத்தராகப்‌ பணியாற்றிக்‌ கொண்டிருந்தார்‌. அன்றைய 
வேம்புவை, முதலில்‌ வெள்ளி மணி இதழிலும்‌ பின்னர்‌ தமிழ்ப்‌ 
பண்ணை வெளியீட்டு நிறுவனத்திலும்‌ பணிபுரிய அழைதீது 
இலகிகிய உலகுக்கு இவரை இழுத்தவர்‌ சின்ன அண்ணாமலை. 


புதிய பதிப்பாளர்‌ 


புதிய எழுதிதாளரைத்‌ தந்தது போல, பதிப்பாளரையும்‌ 
புதிது புதிதாகத்‌ தந்தவர்‌ அண்ணாமலை. இவருடைய உறவு 
நட்பு,தொடர்பு அல்லது வழிகாட்டலால்‌ பதிப்பாளரானவர்‌ 
பலர்‌: எடுத்துக்‌ காட்டாகச்‌ சிலரைக்‌. கூறுவோம்‌. இன்ப 
நிலையம்‌ சோம. சுவாமிநாதன்‌ அருணோதயம்‌ அருணன்‌ 


வானதி திருநாவுக்கரசு காரைகிகுடி செல்வி பதிப்பகம்‌, வ 
ராமன்‌. 


தமிழ்ப்‌ பண்ணை நூல்‌ நிலையம்‌ ஒன்றையும்‌ சன்ன 
அண்ணாமலை நடத்தி வந்தார்‌. 


விற்பனைக்கலை 


தமிழ்ப்‌ பண்ணையில்‌ நூல்களை அடுக்கி வைப்பதில்‌ கூட 
சின்ன அண்ணாமலை புதிய முறைகளைக்‌ கடைப்பிடி திதார்‌. 


அள 


329 


காந்தியடிகளின்‌ லையை வைதீது அதைச்‌ சுற்றிலும்‌ 
நூல்களைக்‌ காட்சியாக வைத்திருந்தார்‌: கோவில்களில்‌ 
வழிபாடு செய்வதுபோல, வாசகர்கள்‌ தமிழ்ப்‌ பண்ணை 
வெளியீடுகளை வலமாகப்‌ பிரகாரம்‌ சுற்றி வரச்‌ செய்தார்‌. 


புகழ்‌ வாய்ந்த எழுதீதாளர்களின்‌ படங்களைச்‌ சேகரித்து 
அவற்றைக்‌ கண்ணாடி போட்டுவைத்து அவர்கள்‌ தோற்றங்‌ 
களையும்‌ பொது மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்‌. 


“இன்றைய பிரச்சினை” 


இந்ததி தலைப்பில்‌ சின்ன அண்ணாமலை, மாதம்‌ ஒரு 
நூல்‌ அச்சிட்டார்‌. 

1) பூட்டை உடையுங்கள்‌ (1942) 
இந்த நூலை வெளியிட்டதற்காக சன்ன அண்ணாமலை 6 
மாதம்‌ சிறைத்‌ தண்டனை அனுபவித்தார்‌. 

2) ஐப்பானைப்‌ பார்‌! 

3) வங்கப்‌ பஞ்சம்‌ 
இந்த நூலை எழுதியதற்காக சரவிக்கும்‌ வெளியிட்டதற்காகச்‌ 
சின்ன அண்ணாமலைக்கும்‌ தண்டனை வழங்கப்‌ பெற்றது. 

இன்றைய பிரச்சினை ஒவ்வொன்றும்‌ ஐயாயிரம்‌ முதல்‌ 
ஆறாயிரம்‌ படிகள்‌ வரை விற்பனையாயின, விலை ஒரு ரூபரய்‌ 


பிற நூல்கள்‌ 


*தமிழ்ப்‌ பெரியவர்கள்‌” என்ற ஒரு நூலையும்‌ சன்ன 
அண்ணாமலை வெளியிட்டார்‌. இதில்‌ சிலரைப்‌ பற்றி எதிர்‌ 
எதிர்ப்‌ பக்கங்களில்‌ மாறுபட்ட கருத்துக்கல்‌ இடம்‌ பெற்றன. 
இது சர்ச்சைக்குரிய நூலாக, மக்களைக்‌ கவரீந்தது. 

பல்துறை அறிஞர்‌ பெர. திரிகூடசுந்தரம்‌ பிள்ளை அவர்‌ 


களின்‌ நூல்களை முதலில்‌ வெளியிட்டவர்‌ இவரே. சின்ன 
அண்ணாமலை வெளியிட்ட நூல்களின்‌ எண்ணிக்கை 800, 


பிற சிறப்புக்கள்‌ 
1940முதல்‌ : நாமக்கல்‌ கவிஒறாடன்‌ இவர்‌ பழூனொரி. 


பெங்களூரிலும்‌ சென்னையிலும்‌ அவருக்குப்‌ பொன்னாடை 
போர்திதினார்‌. அதற்கு முன்னர்‌, கரஷ்மீரச்‌ சரல்வையைய்‌ 


330 
போர்திதி, பொன்னாடை என்று விளம்பரம்‌ செய்துவந்தனர்‌ 


உண்மையான ஒரு பொன்னாடையைக்‌ தமிழ்நாட்டில்‌ 
போர்த்தியவர்‌ திரு. சன்ன அண்ணாமலை தரன்‌. 


பாரதியார்‌ சநிகதிதைத்‌ தொடங்கியவர்களுள்‌ இவர்‌ 
ஒருவர்‌. 


நூல்கள்‌ 
கல்கி இதழில்‌ இவர்‌ இரு நூறுக்கும்‌ மேற்பட்ட கட்டுரை 
கள்‌ எழுதியிருக்கிறார்‌. 


இவர்‌ எழுதிய தூல்கள்‌-கண்டறியாதன கண்டேன்‌, 
சீனதீதுச்‌ சிங்காரி. 


சி, ௮, வுக்குப்பிறகு 


சின்ன அண்ணாமலையின்‌ சுவீகாரத்‌ தந்தையின்‌ 
பாட்டனார்‌, கேரவிலூர்‌ மடத்தில்‌ 1849 முதல்‌ 1865 வரையில்‌ 
அருளாட்சி செய்தவர்‌; மூன்றாவது மடாரதிபதியான இதம்பர 
தேசிகர்‌ என்ற கருணாநிதி சுவாமிகள்‌ (1812-1865). இவர்‌ 
நினைவாகச்‌ சின்ன அண்ணாமலை தம்‌ மூத்த மகனுக்கு 
கருணாநிதி என்று பெயரிட்டார்‌. 


தமிழ்ப்‌ பண்ணையை கருணரநிதியும்‌, கல்கி அவர்கள்‌ 
தொடங்கி வைத்த சங்கப்‌ பலகையை இரண்டாவது மகன்‌ 
இராமையாவும்‌ நடத்தி வருன்றனர்‌. மக்கள்‌ இருவரும்‌ தந்தை 
வழியில்‌ நல்ல நூல்களை வெளியிட்டு வருகின்றனர்‌. 


முல்லை முத்தையா 


இவருடைய இயற்‌ பெயா்‌ முதிதையா. முல்லை 
முதீிதையா என்பது பாரதிதாசன்‌ வைதித பெயர்‌: இவர்‌ 
7-6-1920 இல்‌ தேவகோட்டையில்‌ பிறந்தவர்‌. பர்மாவுக்குசி 
சென்று, நடைபாதையில்‌ இந்தியாவுக்கு வந்து 1942.இல்‌'சக்தி? 
ஆசிரியர்‌ குழுவில்‌ ஒருவராகச்‌ சேர்ந்து தமிழ்‌ இலக்கிய உலகில்‌ 
புகுந்தவர்‌: முல்லை, நகரசபை இதழ்களை நடத்தியவர்‌. 
வாரச்‌ செய்தியுடனும்‌ தொடர்பு கொண்டிருந்தவர்‌. 


கமலா பிரசுராலயம்‌, முல்லைப்‌ பதிப்பகம்‌, தமிழகம்‌ 
ஆகிய நிறுவனங்களின்‌ வாயிலாக தமிழ்‌ நூல்‌ வெளியீட்டுத்‌ 
துறைக்குப்‌ பெருமை சேர்த்தவர்‌, பலருக்கு வழிகாட்டியவர்‌ 
முன்னோடி, இவர்‌ ஆற்றிய பணிகள்‌ வருமரறு; 


2 


(அ 


331 


இராஜா ஜியின்‌ நூல்கள்‌ வெளியிடப்படாத காலம்‌-1943 
‘Frohibition’ என ஆங்கிலத்திலும்‌, “கள்‌ ஒழிக?” என தமிழிலும்‌ 
பல விளக்கப்‌ படங்களுடன்‌ வெளியிட்டார்‌. 


*இனமணி? ஆசிரியர்‌ டி. எஸ்‌. சொக்கலிங்கம்‌ 1943-இல்‌ 
நிர்வாகத்தினருடன்‌ வேறுபாடு காரணமாக விலக நேர்ந்ததை 
விவரித்து அவரை எழுதச்‌ செய்து ''எனது ராஜினாமா?” என்ற 
யெயரில்‌ வெளியிட்டார்‌. 


- துப்பறியும்‌ கதாசிரியர்‌ சிரஞ்சீவி எழுதிய முதல்‌ நூல்‌ 
“மின்னும்‌ நக்ஷத்திரம்‌”? 1943-ல்‌ அதை வெளியிட்டார்‌. 


சோவியதிரஷ்யாவைப்‌ பற்றி தமிழ்நாட்டில்‌ அதிகமாகத்‌ 
தெரியாத 1943-ல்‌ (தினமணி துணை அசிமியர்‌ ஏ, ஜி. 
வெங்கடாச்சாரியைக்‌ கொண்டு. எழுதச்செய்து **சோவியதி 
யூனியன்‌!” என்ற நூலை வெளியிட்டார்‌. 


பாவேந்தர்‌ நூல்களை அழகுற 1944-ல்‌ வெளியிட்டதை 
அனைவரும்‌ அறிவரி. *:புரட்சிக்கவிஞர்‌”' என்ற தலைப்பில்‌, எர 
வேந்தரைப்பற்றி பலரிடம்‌ கட்டுரை, கவிதை, கருத்துரை 
"கேட்டுப்‌ பெற்று 1946-ல்‌ தொகுத்து வெளியிட்டார்‌. 


பாவேந்தரைப்பற்றியும்‌, தமிழில்‌ தொகுப்பு நூலும்‌ 
அதுவே முதல்‌ நூல்‌! கருத்து மாறுபாடு உள்ளவர்களும்‌ அதில்‌ 
எழுதியிருந்தனர்‌. மேற்படி நூலின்‌ நான்காம்‌ பதிப்பு இப்‌ 
பொழுது சை. ௪, நூ. கழகத்தில்‌ வெளிவந்துள்ளது. 


அறிஞர்‌ அண்ணாவின்‌ 'தமிழின்‌ மறுமலர்ச்சி? என்ற 
கட்டுரையோடு, ராஜா சர்‌ அண்ணாமலைச்‌ செட்டியார்‌, சர்‌, 
ஆர்‌ கே. சண்முகம்‌ செட்டியார்‌, இராஜாஜி, சர்‌. சி.பி. இரரம 
சாமி ஐயர்‌, பாரதிதாசன்‌ ஆகியோருடைய கருதீதுக்களைதி 
தொகுத்து 1946ல்‌ **எதுஇசை?" என்ற பெயரில்‌ வெளியிட்டார்‌. 


பேராசிரியர்‌ க. அன்பழகனின்‌ முதல்‌ நூல்‌ **கலையும்‌ 
வாழ்வும்‌”? 1946-ல்‌ அதை வெளியிட்டார்‌. 


பாவேந்தர்‌ நூல்களை 1944-ல்‌ முல்லைப்‌ பதிப்பகம்‌ 
வெளியிட்டது. 1946-ல்‌ மேற்படி நூல்களின்‌ “விற்பனை உரிமை” 
பாரிநிலையத்துக்கு அளிக்கப்பட்டது. பாரி நிலையதிதின்‌ 
தொடக்கம்‌ அதுவே! “விற்பனை உரிமை'” என்ற சொல்லையும்‌, 
முறையையும்‌ ஏற்படுத்தியவர்‌ இவரே! 


332 
கதர்‌ நிபுணர்‌ கோவை அய்யாமுத்துவின்‌ முதல்‌ நூல்‌ 


**தேய்நீதலாடம்‌'” என்னும்‌ கவிதைதீதொகுதி. 1947.ல்‌ அதை 
வெளியிட்டார்‌. 


இஸ்லாமிய இலக்கிய நூல்கள்‌ பலவற்றை எழுதியவர்‌ 
R. 2. M. கனி. அவருடைய முதல்‌ நூல்‌ “அல்லாமா இசிபால்‌”" 
அதை வெளியிட்டு, உதவி புரிந்தார்‌. 


பஞ்சாயத்து நிர்வாகம்‌ பற்றி தனித்தனியாக ஒன்பது 
நூல்களை எழுதி 1953-ல்‌ முதன்முதலில்‌ வெளியிட்டார்‌. அரசு 
பரிந்துரையும்‌, அமைச்சர்கள்‌ பாராட்டும்‌ பெற்றன. இம்முயற்சி 
யில்‌ இந்த அளவு வேறு எவருமே ஈடுபட்டதில்லை. 

பிரபல வழக்கறிஞர்‌ வி. பி, இராமனின்‌ தந்‌ைத ஏ. வி, 
இராமனின்‌ “தமிழை வளர்ப்பது எப்படி!” என்ற நூலை 1957ல்‌ 
வெளியிட்டார்‌. 


மதுரைநகராட்சி ஆணையர்‌ காப்டன்‌ ஞானஒளி எழுதிய 


கட்டுரைகளைக்‌ தொகுத்து “நகர சயையும்‌ பொதுமக்களும்‌”. 


என்ற பெயரில்‌ வெளியிட்டார்‌. நகராட்‌ பற்றிய முதல்‌ நூல்‌ 
அது. / 


உலகப்‌ புகழ்‌ பெற்ற அன்னாகரினினா, அம்மா, 
மேடடபவரரி, நாநா, குற்றமும்‌ தண்டனை, முதலான பத்து 
நூல்களை தாமே சுருக்கி, புது முறையில்‌ வெளியிட்டார்‌. 


முதல்‌ முயற்சியாக- புது முயற்சியாக “பாரதியார்‌ 
பாமணிகள்‌”” என்ற நூலை யேரா ரியர்‌ வ.ரா.வின்‌ சிறப்புரை 
யோடு வெளியிட்டார்‌. 


“இராஜாஜி பொன்மொழிகள்‌"? “உவமைகளை? 


தொகுத்து வைத்து அதற்கு இராஜாஜியிடம்‌ அனுமதி கேட்‌ 


டார்‌. “அதைப்‌ பெற்று, நூலாக வெளியிடும்படி”?, சன்ன 


அண்ணாமலைக்கு இராஜாஜி கட்டளையிட்டார்‌. அவரும்‌அதை 
வெளியிட்டார்‌. 


“விக்கிரமாதிதீதன்கதை? பழங்காலநடையில்‌அமைந்தது. 
அதை முதன்‌ முதலில்‌ இருத்தி எழுதி 1957-ல்‌ மலிவுப்‌ பதிப்பாக 
வெளியிட்டார்‌. இன்றும்‌ வானதியின்‌ மூலம்‌ பலபதிப்புகள்‌ வந்து 
கொண்டிருக்கின்றன, 


333 


பபரரதியார்‌ கதைகள்‌”, பாரதியார்‌ தமிழரக்கிய 
“்புகவத்ததை?, “காதம்பரி”, “£1001 இரவுகள்‌”, ஆஇயவற்றை 
மலிவுப்‌ பதிப்புகளாக வெளியிட்டார்‌. 


ஆனந்தவிகடனின்‌ ஸ்ரீஹரி எழுதிய “*வீட்டு வைதீதியம்‌'” 
என்ற கட்டுரைகளைத்‌ தொகுத்து மலிவுப்‌ பதிப்பரக வெளி 
யிட்டார்‌. 


“ஷேக்ஸ்பியர்‌ கதைகள்‌”, “பாலர்‌ சதைக்‌ களஞ்சியம்‌””, 
“டால்ஸ்டாய்‌ கதைகள்‌??,' “நீதி நூல்கள்‌'”, “காம சூதிதிரம்‌?? 
முதலானவற்றை மலிவுப்‌ பதிப்புகளாக ஆயிரக்கணசிகான பிரதி 
கள்‌ வெளியிட்டார்‌. 


பி. ஸ்ரீயின்‌ மனோன்மணியம்‌ கட்டுரைகளுடன்‌ மனோன்‌ 
மணியம்‌ மூலத்தையும்‌ சேர்த்து, மலிவுப்பதிப்பாக பலபதிப்பு 
கள்‌ வெளியிட்டார்‌. 


“Law for Layman” என்னும்‌ அங்கிலநூலை (இப்பொழுது 
சட்டப்பேரவைதி தலைவர்‌) ௧. இராஜாராம்‌ 8.4. தமிழாக்கிதீ 
தரச்‌ செய்து, “பொதுமக்களும்‌ சட்டங்களும்‌” என்ற பெயரில்‌ 
வெளியிட்டார்‌. 


1 முதல்‌ 5 வகுப்பு வரையிலுள்ள பாடத்திட்ட அட்ட 
வணையை “புதிய பாடத்திட்டம்‌?” என்ற பெயரில்‌ இருபதினா 
யிரம்‌ பிரதிகள்‌ வெளியிட்டார்‌. 


இப்பொழுது அமெரிக்காவில்‌ புகழுடன்‌ வாழும்‌ டாக்டர்‌ ' 
எம்‌. எஸ்‌, உதயமூரீதிதியை தூண்டி எழுதச்செய்து 1961-ல்‌ 
அவருடைய நூல்களை வெளியிட்டார்‌ . 


அவர்‌ குறிப்பிடுகிறார்‌, 


“அன்பினால்‌, ஆர்வத்தினால்‌, தாம்‌ எழுதிய சுவை மிகு 
கடிதங்களால்‌, என்னை ௨4௫, இதீதுறையில்‌ பல சிறு நூல்களை 
எழுதத்தரண்டியவர்‌ திரு. முல்லை முத்தையா அவர்களுக்கு 
நான்‌ பெரிதும்‌ கடமைப்பட்டிருக்கிறேன்‌.'? 


அறிஞர்‌ பெருமக்களின்‌ கட்டுரை, கருதிதுரைகளைதி 
தொகுத்ந “பாரதியார்‌ பெருமை"? என்ற நூலை 1953-ல்‌ 
வெளியிட்டார்‌, 


334 


முருகனைப்‌ பற்றியயாடல்கள்‌ அனைத்தையும்‌ சேகரித்து. 
தொகுதிது, முறாகன்‌ அருள்‌ செல்வம்‌”? என்ற பெயரில்‌ 600பக்க 
அளவில்‌ வெளியிட்டார்‌. மேற்படி நூலை, பழநி அருல்மிகு 
தண்டாயுதபாணி திருக்கேோயிலார்‌ இரண்டாம்‌ பதிப்பாக இப்‌ 
சொழுது வெளியிட ஏற்பாடு செய்‌ துவருகின்றனர்‌. 


வழக்கறிஞர்‌ நடராஜனைதி தூண்டி முதல்‌ முயற்்யொக 
1970ல்‌ (7.2.௦ “இந்தியக்‌ குற்ற இயல்‌ சட்டத்தை? தமிழில்‌ 
எழுதச்‌ செய்து வெளியிட்டார்‌. 


சிறுவர்‌ - சிறுமியர்க்கான “ஆங்கிலம்‌-தமிழ்‌ அகராதி? * 
பொது அறிவுக்களஞ்சியம்‌”? படங்களுடன்‌ புது முயற்சியாக 
முதல்‌ முறையாக 1972ல்‌ தாமே தொகுத்து வெளியிட்டார்‌, 


டாக்டர்‌ ப இரொமராவ்‌ M.8,8.5,D.C. 0. அவர்களைத்‌ 
தூண்டி ஆகிகிலத்தில்‌ “நீரிழிவு”, “இரதித அழுதிதம்‌, *இதயதி 
துடிப்பு”, “குழந்தையும்‌ தாயும்‌” ஆகிய நூல்களை எழுதச்‌ 
செய்து வெளியிட ஏற்பாடு செய்தார்‌. 


“தமிழ்ச்சான்றோர்கடி தடகள்‌'?, “கொஞ்சமோ நினைவு 
வெள்ளம்‌”? ஆகிய இறா நூல்களை பெரிய அளவில்‌ தொகுதிதுக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. 


முடிவுரை 


இம்மூவரைப்‌ போலச்‌ செட்டிநாட்டுப்‌ பதிப்பாளர்‌ 
பலரைப்பற்றி விவரங்கள்‌ தொகுக்க இயலும்‌. 


பதிப்புத்துறைக்கு வந்தவரிகள்‌ செல்வக்‌ குடும்பங்களைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ அல்லர்‌, மெரழிப்பற்றால்‌, கொண்டாக 
நினைதீது வந்தவரே பலர்‌. மனைவியின்‌ நகையை விற்றுப்பதிப்‌ 
பாளாராகும்‌ அளவுக்கு உந்தப்பட்டவர்களும்‌ உள்ளனர்‌. 


கொட்டிக்‌ கிடகீகிற செங்கல்லும்‌ சாந்தும்‌ கட்டிடமாக 
வடிவம்‌ பெற்றால்தான்‌ அவற்றுக்கும்‌ பயனும்‌ பெருமையும்‌ 
உண்டு, 


835 


இவ்வாறே எழுத்தாளர்களின்‌ படைப்புக்கள்‌ எவ்வளவு 
சிறப்பாக இருப்பினும்‌, நூல்‌ உருவம்‌ பெறாவிட்டால்‌ அவை 
வீணாகதிவீடும்‌. 


நூல்‌ வடிவம்‌ கொடுதீது உதவிய பதிப்பாளரிகளின்‌ 
பட்டியலைப்‌ பிற்சேர்க்கையில்‌ தருவோம்‌. 


30 இதழ்கள்‌ 


இந்திய மொழிகள்‌ பலவற்றிலும்‌ பார்க்க, தமிழ்‌ மொழி 
யில்‌ இதழ்களின்‌ வளர்ச்சியும்‌ செல்வாக்கும்‌ மிகுதியாக 


இருப்பது கண்கூடு. இந்த ஏற்றதீதிற்கு, செட்டிநாடு துணை 
பிரிந்திருகிகறது, 


நாள்‌ இதழ்‌, வார இதழ்‌, ஏனைய பருவ இதழ்கள்‌ என்று 
எந்த வகையிலிருந்து தமிழ்‌ இதழ்களின்‌ வரலாற்றை ஆராய்ந்‌ 
காலும்‌ புள்ளி விவரக்‌ கணக்கை எடுத்தாலும்‌ செட்டிநாட்டின்‌ 
பங்கு கணிசமரனது என்பது தெள்ளதி தெளியத்‌ தெரிய வரும்‌. 


நாள்‌ ர்கள்‌ 

தமிழில்‌ தோன்றிய முதல்‌ நாளிதழ்‌ சுதேசமித்திரன்‌, 
இந்த இதழுக்கு ஊக்கமும்‌ ஆக்கமும்‌ தந்தவர்கள்‌ பங்குதாரர்‌ 
களாக 


ச்‌ சேர்ந்த செட்டி நாட்டு அன்பர்கள்‌. பங்குப்‌ பணம்‌ 
காடுக்க விரும்பாத 500 பேர்‌ ஆயுள்‌ சந்தாதாரி ஆயினர்‌. 
கொதீதமங்கலம்‌ சி. ௮. அரு, காசிநாதன்‌ செட்டியார்‌, 


பல்லாண்டுகள்‌ சுதேசமிதிதிரன்‌ லிமிடெட்டில்‌ இயக்குநராக 
இருந்து வந்தார்‌. 


சண்டமாருதம்‌ 


ாவட்டதி தலைநகர்‌ தொறும்‌ நாளிதழ்‌ வெளிவருவது 
இன்றைய நடைமுறை... 50 ஆண்டுகளுக்கு முன்‌ சென்னை 
மாநகரி: தவிர வேறு எந்த நகரிலிருந்தும்‌ நாளிதழை வெளியிட 
இயலாது என்ற கருதிது முடிற்த முடிபாக நிலவியது. அந்த 
எண்ணத்தைத்‌ தகர்த்தவர்‌ திரு. சொ. முருகப்பா. 


சண்டமாருதம்‌ என்ற பெயரில்‌ ஒரு நாளிதழை, 1932- 


இல்‌ திருச்சியிலிருந்து வெளியிட்டுச்‌ சாதனை புரிந்தவர்‌ 
திரு. முருகப்பா, 


தமிழ்நாடு 


10-10-1951 முதல்‌ இருபதுஆண்டுகள்‌ இந்த இதழ்‌ மதுரை 
யிலிருந்து வெளிவந்தது. 


337 


கலைத்தந்தை ஆலை அரசர்‌ கருமுத்து தியரகராசர்‌ 
நடத்திய இந்த இதழின்‌ தமிழ்த்தொண்டு, தமிழ்மொழி 
வரலாற்றில்‌ இடம்‌ பெறதிதக்கது. தமிழ்மொழி, கலை, 
பண்பாடு பற்றிய செய்திகளும்‌ கட்டுரைகளும்‌ தாங்கி, தூய 
தமிழில்‌ வெளிவந்தது. தமிழ்நாட்டு மக்கள்‌ இதைப்‌ போற்றி 
வரவேற்கத்‌ தவறிவிட்டனர்‌. எனினும்‌ “தமிழ்நாடு” இதழின்‌ 
தாக்கம்‌, தமிழ்‌ இதழ்களில்‌ காணப்‌ பெறுகிறது. 
ப 


பகுத்தறிவு இயக்க ஏடுகள்‌ 


குடியரசு” இதழின்‌ ஆசிரியராக மேலைச்சிவபுரி புலவரீ: 
நா. மு. மாணிக்கம்‌ அவர்களும்‌ “விடுதலை” இதழின்‌ துணை 
ஆசிரியராக வேந்தன்பட்டிப்‌' புலவர்‌ அறிவழகன்‌ அவர்களும்‌ 
இருந்திருக்கின்‌ றனர்‌. 
“நம்‌ நாடு” இதழின்‌ வளர்ச்சியில்‌ பெரும்பங்கு கொண்டு 


இருந்தவர்‌ காரைக்குடி சமதர்மம்‌ இராம சுப்பையா 
(எம்‌. எல்‌. 9) அவர்கள்‌, 


) 


பாரத தேவி இதமுக்குக்‌ கைகொடுதிதவர்‌ கானாடு 
காத்தான்‌ ட்ரோஜன்‌ சா, ராம. சித. அண்ணரமலைச்‌ 
செட்டியார்‌. 


திரு. வி. ௧. அவர்கள்‌ நடத்திவந்த இதழ்களுக்குச்‌ செட்டி 
நாட்டன்பரீசல்‌ கொடுத்த பேராதரவைப்பற்றி தமிழ்தி 
தென்றல்‌ அவர்களே பல நூல்களில்‌ குறிப்பிட்டிருக்கறொர்கள்‌. 


சுத்தானநீத பாரதியார்‌, வ.ரா, சாமிநாத சர்மா 
எம்‌. எஸ்‌. சுப்பிரமணிய ஐயர்‌ போன்ற பலரும்‌ நாள்‌ இதழ்‌ 
கன்‌ நடத்தியபோது, செட்டிநாட்டு அன்பர்கள்‌ உள்நாட்டி: 
லிருந்தும்‌ வெளிநாடுகளிலிருந்தும்‌ பொருள்‌ அனுப்பி உதவினர்‌, 


வார இதழ்கள்‌ 
grrr rT. 


1940 வரை ஒருவார இதழினை நடதீதுவதற்குப்‌ பெரும்‌ 
பணம்‌ தேவைப்படவில்லை. ஆயினும்‌ அவற்றை நடத்தியவர்கள்‌ 
பட்ட பாடு சொல்லுநீ தரமன்று. படித்தவர்‌ எண்ணிக்கை 
குறைவாக இருந்ததால்‌ விலை கொடுத்து வாங்குபவர்‌ அரிதாக 


செ,22 


338 


இருந்தனர்‌. விளம்பரங்கள்‌ கொடுப்பாரோ கேட்பாரோ 
அக்காலத்தில்‌ இலர்‌. 


தாள்‌ விலை, அசிசுக்கூலி,தொழிலாளரி சம்பளம்‌, அஞ்சற் 
கட்டணம்‌ ஆதியவை மிகவும்‌ குறைவாக இருந்த போதிலும்‌, 
நரணயதிதிற்கு இருந்த பெருமதிப்பாலும்‌ அது ஒரு லெரிடம்‌ 
மட்டுமே குவிந்திருந்ததாலும்‌ அந்த. அளவு - பணதிதைப்‌ 
புரட்டுவதும்‌ எளிதாக இல்லை. 


இதழ்களை நடதிதியவரிகளின்‌ குடும்பச்‌ சூழ்நிலையும்‌ 
இலக்கிய ஆர்வமும்‌ ஒன்றையொன்று தாக்கி, அவர்களை 
வறுமைக்கு ஆளாக்கின. 


புகழ்‌ பெற்ற சில இதழ்கள்‌ 


இந்தப்‌ பின்னணியில்‌ நகரதீதார்களின்‌ ஆதரவாலேயே 
ஏராளமான இதழ்கள்‌ வெளிவந்தன. முக்கியமான சிலவற்றை 
மட்டும்‌ குறிப்பிடுவோம்‌. 


நாகப்பட்டினம்‌_— நாகை நீல லோசனி; ஆசிரியர்‌ ஜி. 
சதாசிவம்பிள்ளை. தமிழ்‌ இலக்கிய ஆராய்ச்சி ஏடு புரவலர்‌ 
வள்ளல்‌ தீ. நா. முதிதைய செட்டியார்‌. 


மறைமலையடிகள்‌ நடதிதிய ஞானசாரம்‌ இதழ்‌ கடல்‌ 
கடந்த நாடுகளில்‌ வாழ்ந்த நகரத்தார்‌ ஆதரவைப்‌ பெரிய 
அளவில்‌ பெற்றுத்‌ திகழ்ந்தது. 


மதுரை கந்தசாமிக்‌ கவிரஈயரை ஆசிரியராகக்கொண்டு 
வெளியாகும்‌ ““விதியா பாநு?' என்ற இதழைக்‌ கோனாய்ட்டு 
அரு. ராம. சுப்பிரமணியன்‌ செட்டியாரி பல ஆண்டுகள்‌ 
நடதிதினார்‌. 


பரலி. ச. நெல்லையப்பர்‌ நடத்திய “லோகோபகாரி'* 
புகழ்‌ பெற்ற வார இதழ்‌: இதனை அறியாதவர்‌ இரார்‌. இந்த 
இதமுக்குச்‌ செட்டி நாட்டில்‌ எதிதகைய ஆதரவு இருந்தது 
என்பது. லோகோபகாரியின்‌ பழைய இதழ்களைப்‌ புரட்டிப்‌ 
பார்தீகால்கெரியும்‌.அமராவதிபுதூர்‌ பிச்சப்பா சுப்பிரமணியம்‌ 
தேஙகோட்டை லெ. பழனியப்ப செட்டியார்‌, சண்முகநாத 


339 


புரம்‌ நாகப்ப செட்டியார்‌ ஆகயோர்‌இற்த இதழின்வளர்ச்ரிக்கு 
புதீதுயிரளிக்க, முன்‌ வந்ததைப்‌ பாராட்டி நகரத்தார்‌. 
“நன்‌ முயற்சிகள்‌” என்ற தலைப்பில்‌ ருத்ரோதீகாரி ஆடி 18: 
இதழில்‌ ஆசிரியர்‌ தலைப்புக்‌ கட்டுரை எழுதியிருக்கிறார்‌ . 


நகரத்தார்‌ நடத்திய இதழ்கள்‌ 


ஏனையோர்‌ நடத்திய இதழ்களுக்கு ஆதரவு வழங்கி, 
இதழ்‌ துறையறிவு பெற்ற நகரத்தார்கள்‌ தாங்களே இத்துறை 
யில்‌ நேரடியாக ஈடுபடலாயினர்‌. 


வைசியமித்திரன்‌ 


இவ்வாறு தொடங்கப்‌ பெற்ற முதல்‌ இதழ்‌ வைசிய 
மித்திரன்‌ என்பது. தேவகோட்டையிருந்து இராமநாதன்‌ 
செட்டியார்‌ என்பார்‌ இதை 1915-இல்‌ தொடங்இனார்‌. : 
குமரன்‌இதழ்புகழேணியில்‌ கால்வைத்த பிறகு,வைசியமித்திரன்‌ 
செல்வாக்கு இழந்தது. 


வைசியமித்திரன்‌ இராமநாதன்‌ செட்டியார்‌, மறை 
மலையடிகளுக்கு ஈழநாட்டுத்‌ தொடர்பு ஏற்படச்‌ செய்தார்‌. 


ஊழியன்‌ 


காரைக்குடியில்‌ அமைந்த தனவைசிய ஊழியர்‌ சங்கத்‌ 
தார்‌ 8-9-1920 இல்‌ தனவைரிய ஊழியன்‌ என்ற வார இதழை 
திரு. சொ. முரு. வைஆசிரியராகக்கொண்டு தொடங்கினர்‌ 
பதின்மூன்று இங்கள்‌ பணியாற்றிய பிறகு, சொஃ முரு 
வுக்குப்பதிலாக, ராய. சொ ஆசிரியரானார்‌. 


சில ஆண்டுகளுக்குப்பின்‌ தனவைசய ஊழியன்‌, சாதிப்‌ 
பெயரை இழந்து, ஊழியன்‌ ஆயிற்று. புதிய பெயரில்‌ 
அதனுடைய கொள்கை விரிவடைந்தது. தேசிய இயக்கத்தின்‌ 
குரலாயிற்று, ராய சொ, ஊழியனைக்‌ காரைக்குடியிலிருந்து 
பலஆண்டு களும்‌ பின்னர்ச்சென்னையிலிருந்தும்‌ வெளியிட்டார்‌. 


பிற்காலத்தில்‌ தமிழ்‌ இதழ்‌ உலதில்‌ முன்னணி 
வகிதித பலர்‌ “ஊழியன்‌? இதழில்‌ உதவி ஆ௫ரியர்களாக இருறி 
தினர்‌. வ.ரா., தி ஐ. ர. புதுமைப்பித்தன்‌, கொத்தமங்கலம்‌ 
சு ப்பு......இவ்வாறு பலர்‌. 


340 


ஊழிய இதமுக்குச்‌ சென்னையில்‌ விளம்பரங்கள்‌ 
சேகரிதிதுக்‌ கொடுக்கும்முகவராக (ஆனந்த விகடன்‌) எஸ்‌, எஸ்‌. 
வாசன்‌ பணி புரிந்து வந்தாரீ, 


தமிழ்‌ இலக்கியக்‌ கட்டுரைகள்‌ ஊழியனில்‌ அடிக்கடி 
வெளி வந்தன. கட்டுரைகளின்‌ தலைப்புக்களும்‌ நடையும்‌ 
உணர்ச்சி ஊட்ட வல்லவையரகவும்‌ படிப்பவர்‌ உள்ளங்களை 
ஈரீப்பனவாயும்‌ இருந்தன. 


“நல்ல தமிழுக்கு நவசக்தியும்‌ ஊழியனும்‌” என்று 
1930ஆம்‌ ஆண்டில்‌ தமிழறிஞர்கள்‌ கூறிவந்தனர்‌. 


குமரன்‌ 


குமரன்‌ வார இதழைதி தமிழ்‌' மக்களுக்கு அறிமுகப்‌ 
படுத்த வேண்டுவதில்லை. 


₹*இரு, சொ. முருகப்பா திறமையாக நடத்தி வந்த 
குமரன்‌ பதிதிரிகையில்‌ உதவி ஆசிரியராக வேலை பார்க்கத்‌ 
தொடங்கினேன்‌. அந்தப்‌ பழக்கம்தான்‌ என்‌ தமிழ்‌ நடை ஒரு 
திட்டமான உருவம்‌ பெறுவதற்கு உதவியது?” என்கிறார்‌ பி.ஸ்ரீ 
(முருகப்பனார்‌ மணிவிழா மலர்‌ பக்கம்‌ 11) 


திரைப்பட இயக்குநராகவும்‌ கதை வசனம்‌ எழுதுபவ 
ராகவும்‌ இப்போது புகழ்‌ பெற்றிருக்கும்‌ திருவாளர்‌ 
ப. நீலகண்டனும்‌, குமரனில்‌ பணியாற்றியவரே. 


சுப்பிரமணிய பாரதியார்‌, சாமி சிதம்பரனார்‌, 
பேராசிரியர்‌ ரா. பி. சேதுபிள்ளை, தி. நா. சுப்பிரமணியம்‌ 
டி. கே. ச9ி., ஆகியோரின்‌ கட்டுரைகளை மிகுதியாக வெளியிட்டு 
அவர்களைத்‌ தமிழ்‌ கூறும்‌ நல்‌. லுலகுக்கு அறிமுகப்படுத்திய து- 
இல்லை விளம்பரப்படுத்தியது--குமரனே. குமரன்‌ வெளியிட்ட 
இசைமலர்‌ பற்றி தமிழ்‌ இசை” என்னும்‌ கட்டுரையிலும்‌, 
குமரனுக்கும்‌ கவிமணிக்கும்‌ உள்ள தொடர்பு பற்றி செட்டி 
நாடு ஆதரித்த புலவரிகள்‌?? என்னும்‌ கட்டுரையிலும்‌ குறிப்பிட்‌ 
டிருக்கிறோம்‌. 


குமரன்‌ இவ்வளவு சறப்பாக நடை பெற்றதற்குக்‌ 
காரணம்‌, *குமரன்தான்‌ முருகப்பா, முருகப்பாதான்‌ குமரன்‌”? 
என்று நினைக்கும்படி ஆசிரியர்‌ தம்‌ இதழுடன்‌ இரண்டறகி 


341 


கலந்து விட்டதேயாம்‌. இதன்‌ விளைவாகசீ சில சமயங்களில்‌ 
குமரன்‌ பதீதிராதியர்‌ முருகப்பாவுக்கு என்ற விலரசங்கூட 
முருகன்‌ பத்திராதிபர்‌ குமரப்பாவுக்கு என்று மாறிவருவதும்‌ 
உண்டு! 


ஈற்றடியைக்‌ கொடுத்து, அதற்கேற்ப வெண்பாப்பாடும்‌ 
போட்டி ஒன்றைக்‌ குமரன்‌ நடத்திற்று. உணவு விடுதிகளில்‌ 
இட்டலி போடுவதைத்‌ தடுத்து 1944இல்‌ அரசியலார்‌ ஆணை 
பிறப்பித்தபோது :*இட்டலிக்கு வந்தது இடர்‌?* என்ற ஈற்றடி 
யுடன்‌ நூற்றுக்கணக்கான சிறந்த வெண்பாக்கள்‌ குமரனில்‌ 
வெளிவந்தன. பாடல்‌ இயற்றும்‌ ஆற்றலுடையவர்‌ செட்டி 
நாட்டில்‌ மிகப்பலர்‌ உள்ளனர்‌ என்பது அந்தப்‌ போட்டியின்‌ 
வாயிலாகத்‌ தெரிந்தது, 


குமரன்‌ மாதப்பதிப்பு ஓன்றும்‌ சிலகாலம்‌ வெளிவந்தது. 
தமிழ்ப்‌ பத்திரிகை உலகில்‌ முதலில்‌ ஆண்டு மலர்‌ வெளியிட்டது 
குமரனே. சென்னைக்கு வெளி3ய இருந்து 25 ஆண்டுகள்‌ 
தொடர்ந்து வெளிவந்த வார இதழும்‌ குமரனே. 
செட்டிநாடு 7 

செட்டிநாட்டு நிகழ்ச்சிகளை வெளியிட, தஞ்சை 
நகராண்டபைக்‌ கழகத்‌ தலைவராக இருந்த காரைக்குடி 
ஊரினரான (தஞ்சாவூர்‌) இராமநாதன்‌ செட்டியார்‌ 1910இல்‌ 
இதைத்‌ தஞ்சையில்‌ தொடங்கினார்‌. பின்னர்‌, இது சாரைக்குடி 
யிலிருந்து இரு. சேஷாத்திரி சர்மாவை ஆசிரியராகக்‌ கொண்டு 
வெளிவந்தது. திற. சர்மா விலநிக்‌ கொண்ட பிறகு, பாலகவி 
இராமநாதன்‌ செட்டியாரை ஆசிரியராகக்கொண்டு இன 
ஆண்டுகள்‌ நடைபெற்றது, 


வாரச்செய்தி 


காரைக்குடியிலிறாந்து 1952 முதல்‌ 1958 வரை வெளி 
வந்தது. ஆசிரியர்‌ - திரு. தி, நாராயணன்‌. துணைஉசிரியர்‌- 
சவிஞர்‌ சாமி. பழனியப்பன்‌ i 
சக்தி 
* இது ஒரு மாத இதழாக 1939 முதல்‌ சென்னை 
அரண்மனைக்கரரதீ தெருவிலிருந்து வெளிவந்தது. அப்போது 
இப்பத்திரிகை 1க்கு4 சைசில்‌ அச்டெப்‌ பெற்றது, 1945. க்குப்‌ 
பிறகு டிம்மி [க்கு 8 அளவில்‌ வெளிவந்தது. தொடக்கத்தில்‌ அது 


342 

அமெரிக்க டைம்‌ பத்திரிகை போன்று கவர்ச்சியான அமைப்பில்‌ 
பல வண்ண அட்டையில்‌ அச்சாகி, தமிழில்‌ ஒரு புதிய முயற்சி 
யாக அமைந்தது-இதற்குமுன்‌ இவ்வளவு அழகாக எந்த இதழும்‌ 
வெளிவரவில்லை, இனி வெளிவரும்‌ என்பதும்‌ சந்தேகமே 
என்று எண்ணத்‌ தோன்றும்படி சக்தி சிறப்பாக வெளிவந்தது. 
படங்களை பல வண்ணங்களிலும்‌, கலை அழகுடனும்‌ அடிக்கடி 
யும்‌ வெளியிட்டு தமிழ்ப்‌ பத்திரிகைகளுக்கு முன்‌ மாதிரியாக 
விளங்கியது சக்திதான்‌. சக்தியை அச்சிடுவதற்காகவே, திரு, 
வை. கோ ஓர்‌ அழகிய, பெரிய அச்சகத்தை நிறுவினார்‌. 


“சக்தி?” தரமான படங்களை வெளியிட்டது. தரமான 
தாளில்‌ அச்சிடப்பட்டது. அச்சும்‌ எழுதிதின்‌ அமைப்பும்‌ மிகச்‌ 
சிறந்த முறையில்‌ திகழ்ந்தன, கட்டுரைகளும்‌ தரமாக 
விவரமாக இருந்தன. கதைகளிலும்‌ எவ்விதமான விரசமும்‌ 
இல்லை. எப்படிப்‌ போட்டால்‌ விற்பனையாகும்‌ என்பதைப்‌ 
பற்றிக்‌ கவலைப்படாமல்‌ நாட்டு நலமும்‌ வாசகர்‌ நலமும்‌ 
மட்டுமே கருத்தில்கொண்டு சக்தி வெளியிடப்பட்டது. எனவே 
எந்தவிதமான தயவு தாட்சண்யமும்‌ இல்லாமல்‌ கட்டுரை 
கதைகள்‌ ஆகியவற்றை தரத்தின்‌ அடிப்படையில்‌ யார்‌ எழுதி 
னாலும்‌ சக்தி வெளியிட்டது. 


எழுது வருக்குச்‌ சன்மானம்‌ கொடுக்க சக்திக்கு சத்தி 
இல்லை என்பது அன்றைய எழுத்தாளர்‌ எல்லோருக்கும்‌ 
தெரியும்‌. சக்தியில்‌ எழுதுவது தாங்கள்‌ பெற்ற பேறு என்று 
ஓவ்வொரு எழுத்தாளரும்‌ எழுதினாரே தவிர வருமானதீதை 
எதிர்பார்த்து எழுதவில்லை. மேலும்‌ அக்காலத்தில்‌ எழுதுவது 
ஒரு தொழிலாக உருவாகவில்லை. 


இப்போது வெளிவரும்‌ மஞ்சரி போன்ற டைஜஸ்டு 
பத்திரிகைகளுக்கு வழிகாட்டியாக விளங்கியது சக்தி பத்திரிகை 
தான்‌. மஞ்சரி மாத இதழில்‌ ஆசிரியராகப்‌ பல்லாண்டுகள்‌ 
பணியாற்றிய தி. ஜஃ.ர. அவர்கள்‌ சக்‌ திஆசிரியராக ஐந்தாண்டுக்‌ 
காலம்‌ அனுபவம்‌ பெற்றவர்களே, இவ்வாறே . மலேசியாவில்‌ 
புகழ்‌ பெற்ற எழுத்தாளராகவும்‌ சமுதாயத்‌ தலைவராகவும்‌ 
விளங்கிய காலஞ்சென்ற இரு, சுப. நாராயணன்‌ அவர்களும்‌ 
சக்தி ஆசிரியராக இருந்தவரே ஆவார்‌. 


சக்தி வாயிலாகப்‌ பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள்‌ 
தங்களுடைய பொது அறிவை வளர்த்துக்‌ கொண்டார்கள்‌. 
இலக்கியம்‌, கல்வெட்டு, அரசியல்‌, பூகோளம்‌, அறிவியல்‌ 


டட டட 


343 


திரைப்படம்‌ என்னும்‌ பல பெரருள்களைப்‌ பற்றிய கட்டுரை 
களும்‌ சக்தியில்‌ வெளிவற்தன. உலகநாடுகளையும்‌ பிறமொழி. 
இலக்கியங்களையும்‌ தமிழர்களுக்கு அறிமுஃப்படுத்தியது சக்தி 
பத்திரி தான்‌ என்று அமுதிதம்‌ திருதிதமாகச்‌ சொல்லலாம்‌, 


சக்தி பதிதிரிகை அலுவலகம்‌ எப்போதும்‌ ஒரு சங்கப்‌ 
பலகையாக இருந்தது. அல்லும்‌ பகலும்‌ எழுத்தாளர்‌ பலர்‌ 
அங்கு கூடி அனைத்துப்‌ பொருள்களைப்‌ பற்றியும்‌ அப்பட்ட 
மரகத்‌ திறனாய்வு செய்து வந்தார்கள்‌. அவர்களுடைய 
சர்ச்சையில்‌ அகப்படாத பொருள்‌ ஒன்றுமே இல்லை. 
யாருடைய விருப்பு, வெறுப்பைப்‌ பற்றிக்‌ கவலைப்படாமல்‌ 
அவர்கள்‌ அலசி ஆராய்ந்து வத்தாரிகள்‌, 


இடையிடையே சக்தியில்‌ எழுதி வந்த எழுதீதாளரில்‌ 
தென்காசி சண்முகசுந்தரம்‌ , கல்வெட்டு அறிஞர்‌ தி, நா. 
சுப்பிரமணியன்‌, பிற்காலத்தில்‌ சாகித்திய அகடமி பரிசு பெற்ற 
கு. அழகிரிசாமி, இதம்பர ரகுநாதன்‌ ஆகியோர்‌ குறிப்பிடதி 
தக்கவர்கள்‌. 


ஒவ்வோர்‌ இதழிலும்‌ ஏராளமான குட்டிகதைகளும்‌ 
இரண்டு அல்லது மூன்று சிறுகதைகளும்‌, ஓரிரு நாடகங்களும்‌ 
மற்றும்‌ ஏறத்தாழ பதினேழு வகையான தொகுப்புகளும்‌ 
இருந்தன. 


ஒவ்வொரு கட்டுரை அல்லது கதையைப்‌ பற்றியும்‌ 
தடித்த எழுத்தில்‌ ஐந்தாறு வரிகளில்‌ ஒரு று குறிப்புஇருந்தது. 
அந்தக்குறிப்பைப்படி த்தவுடனே அந்தக்‌ கட்டுரை கதை அல்லது 
நாடகத்தைப்‌ புறக்கணித்து விடக்‌ கூடாது என்ற கருத்து 
வாசகர்களுக்கு ஏற்பட்டு விடும்‌. 


இதழ்‌ முழுவதையும்‌ படித்தபிறகு இது பேணி வைத்துப்‌ 
பாதுகாக்கப்‌ படவேண்டியது என்ற முடிவும்‌ ஐவ்வொரு. 
வாசகருக்கும்‌ உண்டாகும்‌: 


சக்தியின்‌ நோக்கம்‌ உலகக்‌ கண்ணோட்டமும்‌ அரசியல்‌ 
விழிப்பும்‌ ஏற்படச்‌ செய்வதுதான்‌. எனவே கையாண்ட 
சொற்களுக்கு சகிதிமுக்கியதீதுவம்கொடுகிகவில்லை.குறிப்பிட்ட 
கருத்துக்கள்‌ படிப்பவர்களுக்கு உடனே புரிய வேண்டும்‌ என்பது 
தான்‌ அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆங்கிலச்‌ சஞ்8ி 
களில்‌ வெளிவந்த கட்டுரைகளைச்‌ சுருக்கமாக வெளியிடும்‌ 


344 


பழ்க்கக்தையும்‌ சக்தி கடைபிடித்தது. 1949- ஆம்‌ ஆண்டு 
நவம்பர்‌ மாத சக்தியின்‌ பொருளடக்கத்தை இப்போது 
பார்ப்போம்‌. 


ஆசிரியர்‌ குறிப்பு 


மாரியம்மன்‌ ... ................ கலைவாணன்‌ 

ஏரி, குளங்கள்‌ ... ... ௨... ஓமந்தூர்‌ பி. ராமசாமி 
செட்டியார்‌. 

தேவையற்ற விவரங்கள்‌ ... ஜி. ௪. 

குட்டிக்கதைகள்‌ ... ... ... ... ஜி, ௪. 

நியூயார்க்‌ ... ... ...... ௮ சோமலெ 

பெண்மலடும்‌ காரணங்களும்‌ .. ரகுநாதன்‌ 

கலிங்கத்துப்‌ பரணி ... ... ... ல. சண்முகசுந்தரம்‌ 

தேவரடியாள்‌ ... .. ட ட்தி, நர, சுப்பிரமணியன்‌ 

யுத்தத்தின்‌ காரணங்கள்‌. .. ஜவஹர்லால்‌ நேரு 

எழுதியது. 

புகழ்‌ ஏணி .....௩ ௨௨௮௨ ௮௨௨௦ மாயா? 

ஆயிரம்‌ நாள்‌ போதை...... - ஸெளஷஞ்ச்சக 

சமாதனப்‌ பாதையில்‌ ... ...... தாமஸ்‌ மாண்‌ 

புகையிலையும்‌ இலக்கியமும்‌... கு. ௮ 

காந்தி மகான்‌ கதை... ... .. கொத்தமங்கலம்‌ சுப்பு 

குடியரசு ஸ்தாபிதம்‌ .......ஃ மா. சே.துங்‌, எழுதியது 

இந்தோ சீனா... ... ஃ ௮ மா. சே துங்‌. எழுதியது 

லியோ டால்ஸ்டாய்‌ ... .. ௮ மாக்சிம்கார்க்கி எழுதியது 

எக்ஸ்‌-ரே ... .. ......... ப... ஜே. பி. எஸ்‌. ஹால்டேன்‌ 

பந ங்டு கன்‌ பதின்‌ எம்‌, கரவண்டிஷ்‌ 


புதிதக உலகம்‌... ல உ டு௨வி/ 
மங்கை 
அடுத்தபடியாக நாம்‌ குறிப்பிட விரும்புவது மங்கை 
என்னும்‌ மாத இதழ்‌, தமிழில்‌ பெண்களுக்கு என்று தனியாக 


வெளியிடப்‌ பெற்ற முதல்‌ இதழ்‌இதுவே. இன்று பெண்களுக்காக 


தமிழில்‌ ஏராளமான சிறந்த இதழ்கள்‌ வெளிவருன்றன. 
அவற்றுள்‌ சில இதழ்கள்‌ பிறமொழிகளில்‌ வெளிவரும்‌ 
இத்தகைய இதழ்களுடன்‌ இணைந்தவை, 


! ௮ 


345 


இவ்வகை இதழ்களுக்‌ கெல்லாம்‌ முன்னோடியாக 
இருநீதது மங்கை. மங்கை வெளிவந்த போது, புதிய இதழ்கள்‌ 
அச்சிடுவதற்கு தடையிருந்தது. எனவே மாதம்‌ ஒரு புத்தகம்‌ 
என்ற பெயரில்‌ இரு. வை. கோவிந்தன்‌ இதை வெளியிட்டார்‌. 
சக்தியைப்‌ போலவே மங்கையும்‌ சிறந்த முறையில்‌ தரமாக 
வெளிவந்தது. பெண்களுக்குப்‌ பயன்படும்‌ கதைகளும்‌ கட்டுரை 
களும்‌ புகழ்‌ பெற்ற பெண்களின்‌ வரலாறும்‌ உடை, தையல்‌, 
சமையல்‌ பற்றிய குறிப்பு களும்‌ 4)டங்கியிருந்தன.25,000 படிகள்‌ 


மிகப்‌ பெரிய விற்பனை 


அணில்‌ 


இனி அணில்‌ என்ற பத்திரிகையை குறிப்பிட வேண்டும்‌. 
திரு. வை. கோவிந்தனுக்கு குழந்தை இலக்கியத்தில்‌ மிக்க 
ஆர்வம்‌ இருந்தது. சக்தி காரியாலயம்‌ மூலமாக அவர்‌ 30 க்கும்‌ 
மேற்பட்ட சிறுநரல்களை குழந்தைகளுக்காக வெளியிட்டார்‌, 
குழந்தை எழுதிதாளர்களை ஊக்குவித்தார்‌. 


இவர்‌ பிறந்த இரஈயவரம்‌ என்ற ஊரில்‌ தான்‌ தமிழில்‌ 
குழந்கைகளுக்கான இதழ்கள்‌ முதல்‌ தடவையாக வெளிவந்தன. 
பாப்பாமலர்‌, பாலர்‌ மலர்‌, டமாரம்‌, சங்கு என்ற இதழ்‌ 
களிலும்‌ இவர்‌ தம்பி இராம்‌: தியாகராசன்‌ வெளியிட்ட 
பாப்பா என்னும்‌ இதழிலும்‌ மங்களம்‌ என்ற புனை 
பெயரில்‌ திரு, வை: கோவிற்தன்‌ எழுதினார்‌. இறுதியாக இவரே 
1944 ஆம்‌ ஆண்டில்‌ அணில்‌ என்ற பெயரில்‌ மாதம்‌ இருமுறை 
பதிதிரிகையாக ஆரம்பித்தார்‌. பின்னர்‌ இதை வார இதழ்‌ 
ஆக்கினார்‌: இதழின்‌ அடக்கச்‌ செலவு மிகுதியான போது 
விலையைக்‌ கூட்டாமல்‌ வண்ண அட்டையை நீக்கினார்‌. 


சிறுகதைகளும்‌ வேடிக்கைப்‌ படங்களும்‌ கொண்ட 
இதழாக இருந்த போதிலும்‌ குழந்தைகளுக்கான இற்த இதழை 
பெரியோர்களும்‌ விரும்பிப்‌ படிதிதனர்‌. 

இத்த இதழ்‌ 20,000 படிகள்‌ வரை விற்பனையாற்று- 


கதைக்‌ கடல்‌ 


கதைகி கடல்‌ என்ற இதழை இப்போது குறிப்பிடுவோம்‌. 
இதுவும்‌ அரசாங்க சட்டதிதை அனுசரித்து மாதம்‌ ஒரு புதிதகம்‌ 


ஷூ 


$46 


என்ற பெயரில்‌ சக்‌தி இரு. வை. கோவிந்தன்‌ அவர்களை 
ஆசிரியரா கக்‌ கொண்டு திரு, தி. நா. சுப்பிரமணியம்‌ அவர்கள்‌ 
பொறுப்பில்‌ வெளிவந்தது. ஹிந்தி, மராத்தி, வங்காளி மற்றும்‌ 
ஐரோப்பிய மொழிகளிலிருந்து மொழி பெயர்க்கப்‌ பெற்ற 
கதைகள்‌ கதைக்‌ கடலில்‌ வெளி வந்தன. தமிழிலேயே எழுதப்‌ 
பெற்ற மூலக்‌ கதைகளுக்கும்‌ கதைக்‌ கடல்‌ ஆதரவு கொடுத்தது. 


காந்தி வழி 


காந்தியடிகளின்‌ கருத்துக்களை, குறிப்பாக அவருடைய 
நிர்மாணத்‌ திட்டம்‌, கொள்கைகள்‌ பற்றிய விளக்கங்களைப்‌ 
பரப்புவதற்காக காந்தி வழி என்ற இதழை வை. கே. இல 
ஆண்டுகள்‌ நடதிதினார்‌. 


தென்றல்‌ 


இது 1954-முதல்‌ சில ஆண்டுகள்‌ வெளிவந்தது. கவிஞர்‌ 
கண்ணதாசன்‌அவர்களை ஆசிரியராகக்‌ கொண்டது. வெண்பாப்‌ 
போட்டிகள்‌ நடதித, இளைஞர்‌ உலகில்‌ ஒரு கவிஞர்‌ 
பரம்பரையை உண்டாக்கியிருப்பது தென்றலின்‌ ஆக்க வேலை 
எனலாம்‌. நாடகம்‌, நாவல்‌ ஆகிய துறைகளிலும்‌, ஆற்றல்பெற்ற 
இளைஞர்களை இவ்விதழ்‌ தமிழகத்திற்கு அறிமுகம்‌ செய்து 
வைத்திருக்கிறது. இலக்கியதி துறையில்‌ புரட்சிகரமான விமர்‌ 
சனங்கள்‌ செய்து இந்தஇதழ்‌ வாலிபர்‌ உள்ளங்களைக்‌ கவர்ந்தது. 


பொருள்‌ 


மேயர்‌ஆர்‌.இராமநாதன்செட்டியார்‌ போன்றஅன்பர்பல 
ருடையஆதரவில்‌ இந்தச்‌ சிற்ந்தஇதழை இரா. பத்மனாபரா ஜீ 
அவர்கள்‌ 1959 முதல்‌ 1963வரை வெளியிட்டு வந்தார்‌. 


பொன்னி 


ஆசிரியர்‌ முருகு சுப்பிரமணியன்‌. தொடஙிகியோர்‌:முருகு 
சுப்பிரமணியனும்‌ அறா. பெரியண்ணனும்‌. 


இது 1947-இல்‌ புதுக்‌ கோட்டையில்‌ மாத இதழாகத்‌ 
தொடங்கி, பின்னர்‌ மாதம்‌ இருமுறையாக சென்னையிலிருந்து 
வெளிவந்தது. புதிய எழுத்தாளர்‌ பலரைதி தமிழகத்துக்கும்‌ 
தந்திருப்பது “பொன்னி”, 


847 


கவிகை எத? எல்பத பற்றியும்‌ தமிழ்‌ அன்பர்களிடையே 
ஒரு விழிப்புணர்ச்‌ சியைஉண்டாக்கியது பொன்னி. “எழுத்தாளர்‌ 
பேட்டி'- களை வெளியிட்டு வழிகாட்டியது பொன்னி, 
பொன்னி வெளியிட்ட பொங்கல்‌ மலர்கள்‌ தனித்தமிழ்‌ இயக்கம்‌ 
வேரூன்ற உதவின. 


பொன்னி ஆசிரியர்‌ கோனாபட்டுதிரு. முருகு சுப்பிரமணி 
யத்தைப்‌ பற்றி மலேசியா என்ற பகுதியில்‌ இந்நூலில்‌ விரி 
வாகக்‌ குறிப்பிட்டுள்ளோம்‌. 


ஒூருகுவின்‌ நெருங்கிய உறவினர்‌, ஆத்தங்குடி அன்பர்‌ 
அரு. பெரியண்ணன்‌, இப்போது சல ஆண்டுகளாக “முரசொலி” 
நாளிதழின்‌ மேலாளராக உள்ளார்‌. 1950க்குப்‌ பிறகு சென்னை 
பொன்னி”--யில்‌ நிருவாகியாக இருந்தவர்‌, பாகனேரி அன்பர்‌ 
மூ. நாராயணன்‌ செட்டியார்‌ ஆவார்‌. இவர்‌ புகழ்பெற்ற பெரி. 
அல. மு. குடும்பத்தினர்‌ 1957--முதல்‌ சென்னை பிராட்வேயில்‌ 
பாரி அச்சகம்‌ என்ற பெயரில்‌ சொந்தமாக அச்சகம்‌ நடதிதி 
வருகிறார்‌. நூல்களைப்‌ பிமையின்றிப்‌ பதிப்பதில்‌ பேரார்வ 
முடையவர்‌. சைவசித்தாந்த தூற்பதிப்புக்கழகதீதில்‌ஓர்‌ இயக்குந 
ராகப்‌ பல்லாண்டுகள்‌ இருந்தவர்‌, புலவர்களிடதிதிலும்‌ 
சான்றோர்‌ பலரிடமும்‌ இனிய தொடர்பு கொண்டிருப்பவர்‌ , 


*யொன்னி'-இதழுடன்‌ உறவுகொண்டிருந்தஅனைவரும்‌ 
இலட்சியங்களுக்காக இலட்சங்களை இழந்தவர்கள்‌, இந்தச்‌ 
சொற்றொடர்‌, இதழ்கள்‌ -- நூல்கள்‌ வெளியிடும்‌ முயற்சி 
களில்‌ 1955 க்கு மூன்‌ முனைந்த செட்டிநாட்டு அன்பர்கள்‌ 
பலர்க்கும்‌ பொருந்தும்‌- 


காதல்‌ 


1947 - இல்‌ திருச்சியில்‌ தொடங்கப்‌ பெற்றது. ஆசிரியர்‌ 
கண்டனார்‌ அன்பர்‌ அரு. இரசமநாதன்‌. 


பிறகு, இவர்‌ சென்னை - கோடம்பாக்கதிதைத்‌ தம்‌ 
வாழ்க்கைக்கு மையமாக்திக்‌ கொண்டார்‌. 


வரலாறு, இலக்கியப்‌ பின்னணி உள்ள நாவல்கள்‌ ஆகிய 
வற்றையும்‌ இந்த இதழ்‌ வெளியிட்டது. இதே அலுவலகதி 
திலிருந்து கலைமணி, மரீமக்கதை என்ற இதழ்களும்‌. வெளி 
வற்தன. 


348 
மாதர்‌ மறுமணம்‌ 


மாதர்‌ மறுமண இயக்க ஏடு, அமராவதிபுதுரிலிருந்து 
வெளிவந்தது. ஆசிரியர்‌ - முருகப்பா மரகதவல்லி. 


4, 


அனல 


i தனித்தமிழ்‌ இலக்கிய இதழாக இதை நடதிநியவர்‌ 
செவ்வூர்‌ அன்பர்‌ ௧௬. சிதம்பரம்‌ (பி. 15-4- 1953) இவர்‌ 
சனதா கட்சிக்காக விழி என்ற பெயரில்‌ ஒரு இங்கள்‌ இதழையும்‌ 
நடதிதினார்‌.பைந்தமிழ்ப்பாசறை, தமிழர்ச்சனைஇயக்கம்‌ ஆய 
வதிறின்‌ செயலர்‌. உரிமையாளர்‌, வலம்புரி அச்சகம்‌, 25, 
சுப்பிரமணியபுரம்‌ 1 - ஆவது தெரு, மதுரை - 11 


சிவநேசன்‌ 


1927இல்‌ பலவான்குடி ராம. கு, ராம. இராமசாமிச்‌ 
செட்டியார்‌ என்‌ றதிருப்பணிச்‌ செல்வரால்காரைக்குடிசிவநேசர்‌ 
திருக்கூட்டத்தின்‌ஆதரவில்‌ பலவான்குடிசிவநேசன்‌ அச்சுக்கூடத்‌ 
திலிருந்து வெளியிடப்‌ பெற்றது. சைவமும்‌ தமிழும்‌ வளர்திதது. 
தமிழ்நாட்டிலுள்ள சைவ சித்தாந்திகள்‌ பலரும்‌ இநித வார 
இதழில்‌ கட்டுரைகல்‌ எழுதி வந்தனர்‌. பிறகு இது திங்கள்‌ வெளி 
மீடாகச்‌ சில காலம்‌ இயங்க மறைந்தது. 


நவமணி 


இந்த இதழ்‌ பள்ளத்தூரிலிருந்து 1930இல்‌ வெளிவந்தது. 
சி. ராம இராமநாதன்‌ செட்டியார்‌ என்பார்‌ இதை ஒரு திங்கள்‌ 
இதழாக நடத்தினார்‌. குறிக்கோள்கள்‌ : நரட்டுப்‌ பற்றிணை 
வளர்ப்பது, பெண்கள்‌ முன்னேற்றத்துக்குப்‌ பாடுபடுவது. 


சுதர்மம்‌ 


ஆ. சத்திவேற்‌ பிள்ளை என்ற அறிஞரை ஆசிரியராகக்‌ 
கொண்டு 1933 - இல்‌ கண்டனூரிலிருந்து கடவுள்‌ கொள்கையை 
வளர்க்கும்‌ காலணா நாளிதழாக, நகரத்தார்‌ நண்பர்‌ பலரின்‌ 
கூட்டு முயற்சியாக வெளிவந்தது. 


னா எண 


க்ஷ. அடை 


349 
ஜெமினி சினிமா 


திரைப்படதிதுறை பறிறிய ஏடு. இதை1981 முதல்ஜெமினி 
அதிபர்‌ வேறிதன்பட்டி இரு. பழனியப்பன்‌ ராம்சாமி சிறப்பாக 
நடதிதி வருகிறார்‌. 


கண்ணதாசன்‌ 


இந்த மாத இதழை நடத்தும்‌ பொறுப்பைச்‌ சல 
ஆண்டுகள்‌ ஏற்றுப்‌ பெரும்‌ பெரருள்‌ இழந்தவர்‌  ீழைச்‌: 
சிவற்பட்டி அன்பர்‌ R. ராஜேந்திரன்‌ (1924. 1978) 


இனமுழக்கம்‌ 


இந்த இதழை நடத்தியவர்‌ கல்லல்‌ செல்வர்‌ கண்ணப்பா 
வள்ளியப்யா. 


கவியரசர்‌ கண்ணதாசனின்‌ கவிதை நூலை முதலில்‌ 
அச்சேற்றியவர்‌ இவரே ஆவார்‌. தமிழ்‌ மணங்‌ கமழ அரசியல்‌ 
கூட்டங்களில்‌ பேசுபவர்‌. 


நற்பண்பு 


தேவகோட்டை இரு எல்லார்‌ (லெ .ரரமையா) இந்த - 
இதழை மதுரையிலிருந்து நடதீதிவருதிறார்‌. இவர்‌ பல்லாண்டு 
கள்‌ தமிழ்‌ நாளிதழ்களில்‌ பணியாற்றிப்‌ பயிற்சி பெற்றவர்‌. 
சோமு புத்தக நிலையதீதின்‌ உரிமையாளர்‌. இவர்‌ எழுதிய 
நூல்கள்‌--நற்பண்பு, தியாகம்‌, நற்பண்புக்கதைகள்‌, அணையா 
விளக்கு, அறிவியல்‌ கதம்பம்‌ முதலியன. முகவரி 94, செட்டி 
குருநாதன்‌ கோவில்‌ தெரு, தெற்கு மாச வீதி மதுரை-1 


நகரத்தார்‌ 


புலவர்‌ நாக. சண்முகதிதை ஆசிரியராகக்‌ கொண்டு 
சென்னையிலிருந்து சில ஆண்டுகள்‌ சிறப்பாக வெளிவந்தது. 


நகர மலர்‌ 
ஆசிரியரீ--இரு இளங்கோவன்‌. மதுரையிலிருந்து 1979 


முதல்‌ சமூக இதழாகச்‌ சிறப்பாக இன்றளவும்‌ வெளிவந்து 
கொண்டிருக்கிறது, 


850 


இநீதஇதழ்‌ வாயிலாக ஏராளமானபுதியஎழுதீதாளர்கள்‌ 
உருவாகியிருக்கன்றனர்‌ டாக்டர்‌ தமிழண்ணல்‌ போன்ற 
முதிய எழுத்தாளர்களும்‌ தொடர்ச்சியாக எழுதிவரும்‌ 
கட்டுரைகள்‌ குறிப்பிடத்தகீகன. 


ஆச்சி 


சென்னையிலிருந்து தேவகோட்டை திரு. பஞ்‌ஈநாதம்‌ 
முயற்சியால்‌ 1983 முதல்‌ வெளிவருகிறது. சிறப்பாசிரியர்‌ - 
பள்ளதிதூரீ திரு. பழ அண்ணாமலை. 


_நகரதிதார்‌ சமூக இதழ்கள்‌ இல மன்னார்குடியிலிருந்தும்‌ 
சேலத்திலிருந்தும்‌ வெளிவந்து கொண்டிருக்கின்றன. 


நகரத்தார்‌ குரல்‌ 


இந்த இதழ்‌ 1982 முதல்‌ மதுரை நகர விடுதிக்‌ கட்டிடத்‌ 
திலிருந்து வெளி வருகிறது. இவ்விதழின்‌ ஆலோசகர்‌--கெளரவ 
ஆசிரியர்‌ திரு. வீ. என்‌ சிதம்பரம்‌ (இராங்கியம்‌ 14--1--1935) 


*விஎன்சிடி” _ தமிழ்‌ ஆர்வலர்‌. நகைசிசுவை மிளிரப்‌ 
பேசுபவர்‌. இவரி பேசாத மேடையில்லை. மதுரைதி 
திருவள்ளுவர்‌ கழகம்‌ முதலியவற்றுக்குப்‌ பேராதரவு கொடுத்து 
வருபவர்‌. சபரிமலை ஐயப்பன்‌, புண்ணிய பூமியில்‌ புனித 
யாத்திரை, அருள்மிகு மீனாட்சி சுந்தரேசுவரர்‌ கோயில்‌ தல 
வரலாறுபோன்ற நூல்களின்‌ ஆரியர்‌. கவிஞர்கண்ணதாசனிடம்‌ 
ஈடுபாடு கொண்டிருந்தவர்‌. அருள்மிகு மீனாட்சி. அம்மன்‌ 
கோயிலின்‌ தக்கார்‌. 


மதுரைதி திருக்கோயிலில்‌ தமிழ்‌ அர்ச்சனைத்‌ திட்டதிதை 
அமல்‌ செய்தவர்‌. இதன்‌ விளைவாக, உயர்நீதி மன்றதிதில்‌ 
தமிழ்‌ அரீச்சனையை விகும்பாதவர்கள்‌ இவர்மீது வழக்குத்‌ 
தொகுதிதள்ளனர்‌. 


சங்கத்‌ தமிழின்‌ தலைமைப்‌ புலவராக வீற்றிறாந்து 
மதுரைத்‌ தமிழ்ச்சங்கத்தில்‌ தமிழாராய்ந்தவர்‌, சோமசுந்தரப்‌ 
பெருமான்‌. தமிழுக்குப்பொற்கிமி தர, கொங்குதேர்‌ வாழ்க்கை 
என்றபாடலையும்‌ பாணபத்திரனுக்காக *மதிமலி புரிசை” என்ற 
பாடலையும்‌ பாடிச்‌ சங்கப்‌ புலவராகவும்‌ திரு முறைச்‌ செல்வ 
ராகவும்‌ திகழ்ந்தவர்‌, மதுரை ஆலவாயின்‌ அவிர்சடைக்கடவுள்‌. 
இறையனார்‌ முதலிய 49 புலவர்கள்‌ சங்கதீதில்‌ வீற்றிருந்த 


ணை 


851 


நினைவைப்‌ போற்றும்‌ பொருட்டு மீனாட்சியம்மனின்‌ தங்கத்‌ 
தேர்‌ உருவாக வழிவகை செய்து நிறைவேற்றிய பிறகு 
மகாவிதீதுவான்‌ டாக்டர்‌ ௪, தண்டபாணி தேசிகர்‌ முதலிய 49 
புலவர்கள்‌ வட ம்‌இழுக்க ஏற்பாடுசெய்தவர்‌ வி என்‌ சிடி. ஆண்டு 
தோறும்‌ சிதீதிரை முதல்‌ நாளும்‌ தை முதல்‌ நாளும்‌ புலவரீகள்‌ 
தங்கக்‌ தேரை இழுக்க ஏற்பாடு செய்துள்ளார்‌, (முகவரி 
நாகப்பா இல்லம்‌, 21 கமலா தெரு -2, சின்னச்‌ சொக்கிகிகுளம்‌, 
மதுரை . 2) 


ஏனைய இதழ்கள்‌ 


சிலகாலம்‌ வெளியான பிறகு நின்று விட்ட இதழ்கள்‌ 
செட்டிநாட்டு அன்பர்கள்‌ நடதீதியவை,. ஒரு நூறுக்கு மேல்‌ 
இருக்கலாம்‌ தெரிந்தவரை அவற்றின்‌ பட்டியலைத்‌ தருவோம்‌. 

கடிதம்‌ - நாளிதழ்‌ _ கண்ணதாசன்‌ நடத்தியது. 

ஹநுமான்‌ 

ஹிந்துஸ்தான்‌ 

தமிழ்‌ ஹரிஜன்‌ -- திரு. சின்ன அண்ணாமலை 

வெள்ளி மணி _- 9» 99 

சங்கப்‌ பலகை #9 33 


சந்திரோதயம்‌ - சொ. பனையப்ப்‌ செட்டியார்‌. 


முல்லை _ திரு. முல்லை முதீகையா, 
நகரசபை 


தமிழன்‌ குரல்‌ -- ம. பொ, ௪ அவர்களுக்காக இன்ப 
நிலையம்‌ சோம சுவாமிநாதன்‌. 

எழில்‌ கவிஞர்‌ முடியரசன்‌ _ தமிழண்ணல்‌ 

நண்பன்‌ - பாரி 'நிலையம்‌ ௪. ௮. செல்லப்பன்‌ 

இலக்கிய உலகம்‌ - இரு, ரத்தினம்‌, (பழனியப்பா 

பிரதர்ஸ்‌ வெளியீடு) 

நவயுவன்‌ 

திருமகள்‌ 

கதம்பம்‌ 

அணிகலம்‌ 


352 


இன்பம்‌ 

மகிழ்ச்சி 

பாப்பா 

இந்திரா ௨ செட்டிநாடு இரயில்‌ நிலையத்திலிருந்து 
திரு. ப. நீலகண்டன்‌ வெளியிட்டது. 

ஜனமித்திரன்‌, புதுக்கோட்டை 

மந்திரி ! 


திரு- அருணன்‌ 
அருணன்‌ 


குமுதம்‌ 


கானாடுகாதீதானில்‌ புகழ்மிக்க ஏரேரப்பிளேன்‌. 
அண்ணாமலை செட்டியார்‌ குடும்பம்‌ வழிவழிச்‌ செல்வச்‌ 


சிறப்புடையது. இந்தக்‌ குடும்பத்தினரான சா. ௮. யொ 


அண்ணாமலை அவர்கள்‌ எம்‌. ஏ., பி. எல்‌, பட்டம்‌ பெற்ற 
போதிலும்‌ வழக்கு உரைஞர்‌ தொழில்‌ செய்யாமல்‌ புதிய தடம்‌ 
கண்டார்‌. 


குமுதம்‌ இதமைதி தொடங்கி, குமுதம்‌ இல்லாத வீடு 
தமிழனுடைய வீடு இல்லை என்ற நிலையை உலகெங்கும்‌ 
உண்டாக்கியிருகிகிறார்‌. 


பல புதிய உத்திகளைக்‌ கையாண்டு தமிழ்‌ மொழிக்கும்‌ 
தமிழனுக்கும்‌. -தமிழ்நாட்டுக்கும்‌ பெருமை தேடிதீதந்தவரா்‌ 
எஸ்‌. ஏ. பி. 


இவருடைய உறுதிப்பாடு மிசவும்‌ பாராட்டுக்கு உரியது. 
தொடங்கி ஈராண்டுகட்கு வாரநீதொறும்‌ அச்சிட்ட 5,000 
படிகளில்‌ விற்பனையாகாமல்‌ 3,000 படிகள்‌ திரும்பி வந்தும்‌ 
இவர்‌ மனம்‌ தளரவில்லை. 


கல்கண்டு 

இது குமுதம்‌ அலுவலகத்து வெளியீடு. தொடக்கத்தில்‌ 
தமிழ்வாணன்‌ செல்வாக்கால்‌ கல்கண்டும்‌ கல்கண்டு வாயிலாகக்‌ 
குமுதமும்‌ வளர்ந்தன. 

தமிழ்நாட்டு இளைஞர்‌ உள்ளங்களையெல்லாம்‌ ஈர்தீத 
தமிழ்வாணன்‌ (5-5-1925-—10-—11-—1977) ஜில்ஜில்‌ பதிப்பகம்‌ 


நடத்தி, அணில்‌ ஆ௫ரியராக இருந்த பிறகு 1948 - இல்‌ 
கல்கண்டு இதழ்‌ ஆசிரியர்‌ ஆனார்‌, 


( தன்‌. அன்ய 


353 


1946-இல்‌ குமுதம்‌ ஆசிரியர்‌ எஸ்‌. ஏ.பி. தமிழ்வாணனைசீ 
சந்தித்தார்‌. ““மரதிரிப்‌ புத்தகம்‌”? ஒன்றைதி தயாரித்துத்‌ 
தருமாறு அவர்‌ தமிழ்வாணனைக்‌ கேட்டுகி கொண்டார்‌. 
உருவான அந்த “மாடல்‌ புக்‌'”கைப்‌ பார்திது, எஸ்‌ ஏ பி.மிகவும்‌ 
வியப்படைந்தார்‌. “நீங்களே ஓரி இதழை எங்களுக்காக 
நடதீதுங்கள்‌?' என்று வேண்டி அனைத்துச்‌ சுதந்திரங்களையும்‌ 
அவருகிகு வழங்கனொர்‌. . 

1948-இல்‌ கல்கண்டு பிறந்தது 1950 இலேயே அதனுடைய 
விற்பனை 40,000.ஐத்‌ தஈண்டிற்று, தமிழ்நாடெங்கும்‌ 
தமிழ்வாணனுக்கு என்று ஒரு ரசிகர்‌ கூட்டம்‌ ஒவ்வெரு 
ஊரிலும்‌உண்டாயிற்று, துணுக்குகளை ஏராளமாக வெளியிட்டு 
"தமிழ்வாணன்‌ பாணி? தமிழ்‌ இதழ்‌ உலூல்‌ 'பரவிற்று. 4 


பொது அறிவுப்‌ புதிர்‌ என்ற வினாவிடைப்‌ பகுதியையுக்‌ 
தமிழ்‌ இளைஞர்களைக்‌ கவரும்‌ வண்ணம்‌ தமிழ்வாணன்‌ 
புகுத்தினார்‌. 


1978-இல்‌ தமிழ்வாணன்‌ காலமானார்‌. அதுவரை முப்ப 
தாண்டுகளுக்கு அவரே கல்கண்டு ஆசிரியராக இருந்து வந்தார்‌. 
தொடக்க இதழைப்‌ படி.சி கவர்கள்கூட, தொடர்ந்து*கல்கண்டு” 
படிக்கும்‌ அளவுக்கு, சிறுவர்களுக்காக தொடங்கப்பெற்ற 
இந்த இதழ்‌ வயது வந்தவர்களையும்‌ ஈர்த்த கவரீச்‌சி 
வெளியீடாக அமைநீது கால மாற்றங்களுக்கு ஈடு கொடுத்தது. 
தலைமுறைகளுக்கிைடையே இடைவெளி என்பது ' கல்கண்டு 
வாசகரிடம்‌ இடையாது. 


சிறுவயது முதற்கொண்டே துணிவே துணை என்ற தம்‌ 
கோட்பாட்டை. துணிந்துகடைப்பிடி தீது வாழ்க்கையில்‌ வெற்றி 
கண்டவர்‌ தமிழ்வாணன்‌. 


சங்கரலால்‌ என்ற கற்பனைப்‌ பாத்திரத்தை உருவாக்கி 
அவரை உயிருள்ள ஒருவராகவே அனைவர்‌ உள்ளங்களிலும்‌ 
நடமாட விட்டார்‌. தொடர்ந்து துப்பறியும்‌ கதைகளை 
ஏராளமாக எழுதினார்‌. 


இவருடைய ஊரீ தேவகோட்டை, பெற்றோர்‌ 
லெட்சுமணன்‌ செட்டியார்‌ - பிச்சம்மை ஆச்சி. இட்டபெயரி 
இராமநாதன்‌ தமிழுக்கரகவே வாழ்பவர்‌ என்ற பொருள்பட 
செ-23 


354 


இவருக்கு “தமிழ்வாணன்‌? என்னும்‌ பெயரை வழகிகியவரீ 
'தமிழ்திதென்றல்‌ திரு. வி. ௧. 


சமயம்‌, ததிதவம்‌, மருத்துவம்‌, விளையாட்டு, அறிவியல்‌ 
கலை போன்ற வேறுபட்ட துறைகளில்‌ 5004கும்‌ மேற்பட்ட 
நூல்களைதீ தமிழ்வாணன்‌ எழுதியுள்ளார்‌. எந்தத்துறையைப்‌ 
பற்றி எழுதினாலும்‌ படிப்பவர்க்கு விளங்குமாறு சுருக்கமாகவும்‌ 
விளக்கமாகவும்‌ சுவையாகவும்‌ எழுதும்‌ ஆற்றலைப்‌ பெற்றிருந்‌ 
தார்‌. இதனால்‌ Master of All Subjects என்ற பட்டதீதை 
அருள்மொழி அரசு கிரிதாரி பிரசாத்‌, இவர்க்கு வழங்கினார்‌, 


இவர்‌ இறக்கும்‌ போது, கல்கண்டு ஒன்றரை லட்சம்‌ 
படிகள்‌ விற்ப்னையாயிற்று. 


தமிழ்வாணன்‌ காலமான பிறகு, அவர்‌ மகன்‌ 
சஈமலெட்சுமணன்‌ எம்‌. ஏ. (தமிழ்‌) டிப்ளமா-இனி..ஐர்னலிசம்‌ 
கல்கண்டுஆசிரியராகப்‌ பொறுப்பேற்றார்‌. லேனா தமிழ்வாணன்‌ 
என்ற பெயரில்‌ எழுதி வருகிறார்‌, தந்தைக்கு மகன்‌ சளை த்தவ 
ரில்லை என்பதை மெய்ப்பிதீதுக்‌ காட்டியிருக்கறார்‌, லேனா 
தமிழ்வாணன்‌. இவரைப்‌ பற்றிப்‌ பிறிதோரிடத்தில்‌ கூறுவோம்‌ , 


ர ணணேணண்ண்ணகு அட ஆ அண்ணன டன ட அடை “டம்‌ 


31. வெளி மாநிலங்களில்‌ 


தொழில்‌, வியாபாரம்‌ அல்லது வேறு வேலையாக, தமிழ்‌. 
நாட்டுக்கு வெளியே வாழும்‌ செட்டிநாட்டு அன்பர்‌ 
பலர்‌ ஆங்காங்கே தமிழ்‌ மொழியைப்‌ பரப்பும்‌ பணியிலும்‌ 
கண்ணும்‌ கருத்துமாக உள்ளனர்‌. தெரிந்தவரை, ஜல விவரங்‌ 
களை இங்கே கூறுவோம்‌. 


கேரளம்‌ ' 


கொச்சியில்‌ தமிழ்ச்‌ சநிகமும்‌ முத்தமிழ்‌ மன்றமும்‌ 
இணைந்து பெரிய அமைப்பாக கொச்சி முத்தமிழ்‌ மன்றம்‌ 
என்ற பெயரில்‌ 1981 முதல்‌ சிறப்பாகப்‌ பணியாற்றி வருகிறது. 
இந்த அமைப்பின்‌ அச்சாணியாக_ஏற்கெனவே ஈராண்டுகள்‌. 
செயலராக இருந்தபின்‌ இப்போது துணைத்‌ தலைவராக--இருப்‌ 
பவர்‌ மேலைச்சிவபுரி இரு, ௮. சொ. சிவப்பிரகாசம்‌ 
(பி. 16-4-1944) இவர்‌ ஸ்ரீ ராம்‌ ஏஜென்‌எஸ்‌ என்ற காகித: 
மொத்த வியாபார நிறுவன கீதின்‌ நிர்வாகப்‌. பொறுப்பாளர்‌ * 
மேலைச்சிவபுரி வள்ளுவர்‌ மன்றத்தின்‌ ஆயுள்‌ உறுப்பினர்‌. 1976 , 
முதல்‌ எர்ணாகுளம்‌ தமிழ்ச்‌ சங்கத்துடன்‌ தொடர்பு கெண்டு 
1980-இல்‌ அதன்‌ தலைவராடு 1981 இல்‌ சங்கத்திற்கு நூலகம்‌ , 
அமைத்துக்‌ கொடுத்தவர்‌, 


I அகில கேரள தமிழ்ச்‌ சங்கங்களின்‌ இணைப்பு 
(அ. கே, த. ௪. இ)உருவாகப்‌ மாடுபட்டவர்‌.. எரீணா குளதீதி 
லுள்ள அரசு பொது நூலகத்தில்‌ தமிழ்ப்பகுதி தொடங்க அதன்‌ 
ஆட்சிக்குமுவின்‌ தீர்மானம்‌ நிறைவேறக்காரணமாக இருந்தவர்‌. 


முகவரி Aiyswarya 36/227A. T.D. Road, Ernakulam 
682011. Phone Office 31838 Res 30807. 


இச்சங்கத்தின்‌ வளர்ச்சியில்‌ பங்குபெற்றுள்ள மற்றொரு 
அன்பர்‌, சவுதீ இந்தியா கார்ப்பரேசனின்‌ போக்குவரத்துப்‌ 
பகுதி மேலாளர்‌, அரிமளம்‌ இரு, நா, லெட்சுமணன்‌ 
செட்டியார்‌ ஆவார்‌, - 


356 
பெரும்பாவூர்‌ 


திருவாங்கூர்‌ ரயான்‌ தொழிற்சாலையில்‌ பணி புரிந்து 
வரும்‌ தேவகோட்டை அன்பர்‌ அரு. இராமநாதன்‌ (பி. 12-8. 
1937) தோதிதிரப்‌ பாடல்கள்‌ பலவற்றைத்‌ தொகுத்துள்ளார்‌. 
1975 முதல்‌ யெரும்பாவூர்‌ கணேசர்‌ கலைக்‌ கழகச்‌ சார்பில்‌ 
தமிழ்ப்‌ பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார்‌. 


முகவரி XVI 18 Jacob's Colony Munnar Road 
Perambavoor 683542 7 


கோட்டயம்‌ 


கோட்டயம்‌ தமிழ்சி சங்கம்‌ நன்றாக இயங்கிவர அயராது 
பாடுபட்டு வருபவர்‌ திரு. சிதம்பரம்‌ 


முகவரி C/o Ennackal House Vellapally Lane Kottayam 
686001 டுக்‌ 


திருவனந்தபுரம்‌ 


கோட்டயம்‌ தமிழ்ச்சங்கதிதின்‌ ஏற்றத்திற்குக்‌ சாரண 
மாக இருக்கும்‌ மற்றெரரு அன்பர்‌ கழைசசிவற்பட்டி திரு, எம்‌ 
அழகப்பன்‌. இவர்‌ முன்னாள்‌ தலைவர்‌. இப்போது திருவனந்த 
புரத்தில்‌ தேசிய பஞ்சாலை வாரியத்தின்‌ பொது மேலாளராக 


இருப்பதால்‌ திருவனந்தபுரம்‌ தமிழ்ச்‌ சங்கதிதை வளர்திது 
வருகிறார்‌. 


முகவரி 92145 812102 Gardens ரமி A Street 
Vellayambalam Frivandrum-10 Phone 66308 61083. 


கள்ளிக்கோட்டை 


இந்த நகரில்‌ தமிழ்ச்‌ சங்கத்‌ தலைவராக இருப்பவர்‌ இரு, 
பஞ்சநதம்‌ (தேவகோட்டை), செயலர்‌ இரு. இராம 


சேோலையல்‌ (பள்ளத்தூர்‌) பொருளாளர்‌ திரு. திருநாவுக்கரசு 
(வலையபட்டி) 


அகில கேரள தமிழ்ச்‌ சங்கங்களின்‌ இணைப்பை உருவாக்கி 
யிருப்பவர்களும்‌ செட்டிநாட்டு அன்பர்களே ஆவர்‌, 


357 


கர்நாடகம்‌ 


ஆசனிலும்‌ மைசூரிலும்‌ தமிழ்ச்‌ சங்கங்கள்‌ தொடங்கியவர்‌ 
கள்‌ நகரத்தார்‌ அன்பர்களே ஆவர்‌, கர்நாடகத்தின்‌ பிற நகர்‌ 
களில்‌ இயங்கும்‌ தமிழ்ச்‌ சங்கங்களில்‌ செட்டிநாட்டாரின்‌ பங்கு 
பற்றிச்‌ சரியான விவரங்கள்‌ இடைக்கவில்லை. 

ஆசன்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ சிறந்த தமிழ்‌ எழுதீதாளரான 
எலை அன்பன்‌ என்ற சுப, இராமன்‌ (இராமச்சந்திரபுரம்‌) அவர்‌ 
களின்‌ முயற்சியால்‌ உருவாகி, ஏராளமான விழாக்களை அண்டு 
தோறும்‌ நடத்தி வருகிறது. 


மற்றும்‌ இச்சஙிகதிதில்‌ பொறுப்பான பங்கு கொண்டிருப்‌ 
பவர்கள்‌ திருவாளர்கள்‌ அரு.காசி, பெரி சங்காரம்‌ செட்டியார்‌ 
எல்‌. ஆர்‌. எம்‌ நடராசன்‌, குழ. இலட்சுமணன்‌ முதலிய பலர்‌ 
ஆவர்‌. செயலர்‌ அரிமழம்‌ அன்யர்‌ செ. ராம. 
திருநாவுக்கர ௧. 


மஹாராஷ்டிரம்‌ 


ஏறத்தாழ ஐம்பதாண்டுக்‌ காலமாகச்‌ சிறப்பாக நடை 
பெற்று வரும்‌ பம்பாய்தி தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ வளர்ச்சியிலும்‌ 
பம்பாயில்‌ இயங்வெரும்‌ ஏனைய தமிழ்‌ அமைப்புகளின்‌ நிகழ்ச்சி 
களிலும்‌ 1972க்குப்‌ பிறகு செட்டிநாட்டன்பர்‌ பலர்‌ குறிப்பிடத்‌ 
தக்க பங்கு பெற்றுள்ளனர்‌. இவ்வகையில்‌ இங்க. இடம்‌ பெறதி 
தக்கவர்கள்‌ -மூறையூர்‌ அரு சொ அவர்கள்‌, ஒரு சக்கரை ஆலை 
யின்‌இயக்குனராக இருந்துவரும்‌ வேகுப்பட்டி. தமிழறிஞர்‌ ஆ. வ... 
இராமநாதன்‌ அவர்கள்‌, வெஸ்டர்ன்‌ பேப்பர்‌ அண்டு யார்‌ 
நிறுவனதிதின்‌ பொறுப்பாளர்‌ இராமச்‌ சந்திரபுரம்‌ விசுவநாத 
புரம்‌ திரு, கே, எம்‌. ' வேங்கடாசலம்‌ ஆசியோர்‌. திரு 
வேங்கடாசலம்‌ பம்பாய்த்‌ தமிழ்ச்‌ சங்கதிதின்‌ அறங்கரவலர்‌ 
களில்‌ ஒறாவர்‌ ஆவார்‌. 


குஜரத்‌ 


பரோடா தமிழ்ச்‌ சற்கததிஸ்‌ வளர்ச்சியில்‌ கண்ணும்‌ 
கருதிதுமாக இருந்தவர்கள்‌ தேவகோட்டை திரு, சேவுகன்‌ 
செட்டி, ராங்கியம்‌ திரு. பெரியகருப்பன்‌, பதவிமாற்றதிதால்‌ 
இவர்கள்‌ சென்னைக்கு வந்துவிட்டனர்‌. குழந்தைக்‌ கவிஞரீ 
அழ. வள்ளியப்பா அவர்கள்‌ மகன்‌ திறா: அழகப்பன்‌ இப்போது 
இச்சங்கதிதில்‌ ஒரளவு கவனம்‌ செலுதிதி வருதிறார்‌, ப்ப 


358 


சூரதி தமிழ்ச்‌ சங்கதீதின்‌ தொண்டுகளுக்கு அற்த நகரதிது 
வங்கிகளில்‌ பணி செய்யும்‌ செட்டி நரட்டன்பர்கள்‌ உறுதுணை 
யாக உள்ளனர்‌. க்‌ 


இராஜஸ்தான்‌ 


ஜெயப்பூர்‌ தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ ஈடுபாடு காட்டிவரும்‌ 
காரைக்குடி. திரு: எஸ்‌. எம்‌. இராமசாமி, இந்தியப்‌ புவியியல்‌ 
ஆய்வாளர்‌; பி எச்‌. டி. பட்டம்‌ பெற்றவர்‌, தமிழில்‌ கவிதை, 
நரடகங்கள்‌ யாத்திராப்பவர்‌. ்‌ 


தில்லி 


இந்தியத்‌ தலைநகரில்‌ இயங்கிவரும்தில்லிதீதமிழ்ச்சங்கதி 
தின்‌ செயல்களில்‌ குறிப்பாக அதனுடைய மலர்கள்‌ வெளியீடு 
களை உருவாக்குவதில்‌ 25 ஆண்டுகளாக கொத்தமங்கலம்‌ 
திரு. எம்‌: எஸ்‌. பி. சண்முகம்‌ பெரிதும்‌ உதவியாக 
இருந்திருக்கிறார்‌. 

தலை நகருக்கு வருகை புரியும்‌ வெளிநாட்டினர்க்கு தமிழ்‌ 
நாட்டுக்‌ கலைஞர்கள்‌, மொழியில்‌ அறிஞர்‌, நுண்கலைவல்லுனர்‌ 
ஆகியோரை அறிமுகப்‌ படுத்தியுள்ளார்‌: தமிழ்‌ எழுத்தாளர்‌ 
கலைஞர்‌ இசைவாணர்‌ ஆகியோர்‌ கருத்தரங்குகள்‌,மாநாடுகள்‌, 
ஆகியவற்றில்‌ கலந்து கொள்ளத்‌ தலைநகருக்கு வரும்‌ போது 
அவர்களுடைய பணிகளுக்கு உதவி வந்திருக்கிறார்‌. 


தமிழ்‌ மொழிதி தொடர்பாக, தில்லியில்‌ நடைபெறும்‌ : 
பீல்‌ வேறு பணிகளில்‌ ஆர்வத்துடன்‌ கலந்து கொள்பவர்கள்‌ ' 


என்று திரு: சண்முகதிதையும்‌ இந்திய அரசின்‌ று தொழில்‌ 
துறை அலுவலர்‌ குளிபிறை திரு, எஸ்‌: பி, சிங்காரம்‌ அவர்களை 
யும்‌ குறிப்பிடலாம்‌. 


உத்தரப்‌ பிரதேசம்‌ 


௧௫9 விசுவநாதர்‌ கோயிலில்‌ நகரத்தார்களுடைய மேற்‌ ப 


பார்வையில்‌ பூசைகள்‌ நடைபெற்றுவருகின்றன. 170 ஆண்டு 
களாக சரயரட்சையில்‌ தேவாரம்‌ ஒலிக்கிறது. விசாலாட்சி 
கேரயிலில்‌ தமிழ்‌ சிறப்பிடம்‌ பெற்றுள்ளது. 


னைக அளாவி கைைைைைகைவையைய ப டட ட ட 


| 
. 
i 


பரக்க “டி இ 


359 


மேற்கு வங்காளம்‌ 


கல்கதீதாவில்‌ பதினேழாம்‌ நூற்றாண்டு முதல்‌ 
நகரதிதார்‌ பலர்‌ ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில்‌ ஈடுபட்டு 
வந்திருக்கன்றனரி, 

வெறும்‌ பொருள்‌ ஈட்டுவதை மட்டும்‌ குறிக்கோளாகக்‌ 
கொள்ளாமல்‌ தமிழ்மொழி, தமிழரின்‌ தொன்மையான 
சமயக்‌ கொள்கைகள்‌, பண்பாடு ஆகியவற்றை வங்க மண்ணில்‌ 
பரப்புவதையும்‌ குறிக்கோளர கக்‌ கொண்டு செயல்‌ பட்டனர்‌. 
காளிகட்டம்‌, தாரகேசுவரம்‌ போன்ற பல இடங்களில்‌ சத்திரங்‌ 
களை உருவாக்கினார்கள்‌. கோயில்களை அமைதிதனர்‌. இவற்றில்‌ 
கல்கத்தாவில்‌ ஸ்டிராண்டு சாலையில்‌ உள்ள சிவாலயம்‌ முக்கிய 
மானது. அந்தக்‌ கரலதிதில்‌ மார்கழி மாதத்தில்‌ இந்த கோவிலில்‌ 
தேவார திருவாசக இசை தொடர்ந்து நடைபெறும்‌. திரு 
வாசகத்தை . இசையுடன்‌ ஓதிகி கொண்டே வீதி வருவார்‌ 
கள்‌. ஓதுவார்கள்‌. இந்தஇசையில்‌ ஈடுபட்ட. ஒரு வங்கச்‌ சிறுவன்‌ 
தினமும்‌ இந்த ஊர்வலத்துடன்‌ வருவது வழக்கம்‌. '“திருப்‌ பெருநீ 
துறை உறை சிவபெருமானே” என்ற அழகான சொற்றொடர்‌ 
அந்தச்‌ சிறுவனின்‌ பிஞ்சு உள்ளதீதில்‌ பசுமரத்தாணி போல்‌ 
பதிந்து விட்டது. அந்தப்‌ பிராயம்‌ முதலே “தமிழைக்‌ கற்க 
வேண்டும்‌ திருவாசகத்தை மூலத்தில்‌ படித்து அனுபவிக்க 
வேண்டும்‌”? என்ற ஆசை அவன்‌ உள்ளதிதில்‌ துளிர்‌ விட்டு 
வளரதி தொடங்கியது. 


பின்னர்‌ அச்சிறுவன்‌ வளர்ந்து கல்லூரியில்‌ , மொழி 
ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டபோது தமிழைக்‌ கற்றான்‌-திருவாசகத்‌ 
தைப்‌ படித்து ஆய்ந்து பல அரிய செய்திகளை வெளியிட்டால்‌. 
அந்த இளைஞன்தான்‌ மிகச்சிறந்த பன்மொழிப்‌ புலவனாகப்‌ 


பரிணமித்து, தேசியப்‌ பேராசிரியரரக விளங்கிய அறிஞர்‌ - 


ட்ரக்டர்‌ சுநீதகுமார்‌ சாட்டர்ஜி. நன்னெறி முருகன்‌ என்ற 
தமிழ்ப்பெயரைச்‌ சூட்டிக்‌ கொண்ட இந்ததி தமிழ்‌ அறிஞரை 
உருவாக்கக்‌ கருவியாக அமைந்தது நகரத்தார்‌ கட்டிய இந்தச்‌ 
சிவாலயம்‌. i 


வங்க மொழி பேசுபவர்களுள்‌ தமிழை ஆராய்ந்து நன்கு 
கற்ற பன்மொழிப்புலவர்‌ சுநீத குமார்‌ சாட்டர்ஜியைப்‌ பின்‌ 
பற்றி இருபதுக்கும்‌ மேற்பட்ட வங்க அறிஞர்கள்‌, எழுத்தாளர்‌ 
கள்‌ ஓரளவு தமிழ்‌ பயின்றுள்ளனர்‌. இரண்டு மொழிகளுக்கும்‌ 
இடையே கலைப்பாலம்‌ அமைய, இற்த உறவு பயன்பட்டு வரு 
கிறது. 


360 


இப்போது பெரும்புகழ்‌ பெற்றுள்ள கல்கதீதா பாரதி 
தமிழ்ச்‌ சங்கதீதின்‌ தலைவராக 1982.ஆம்‌ ஆண்டில்‌ தேவ 
கோட்டை திரு. வெங்கடாசலம்‌ இருந்ததும்‌ சிறப்பான செய்தி 
யாகும்‌. 


கவிஞர்‌ கா. ௬: மணி 


இந்நாளில்‌ கல்கதிதாவில்‌ தமிழ்ப்பணியில்‌ தலைரிறந்து 
விளங்குபவர்‌ திரு. மணி, 


செட்டிநாட்டில்‌ கா. சுப்பிரமணியமாக இருந்தவர்‌ 
கல்கதீதாவுக்குப்‌ போனதும்‌ கா.சு, மணி ஆனார்‌. இந்த 
இளைஞர்‌ (பிறந்த தேதி 13-10-1950) பற்றி ஆனற்த விகடன்‌ 
பின்வருமாறு எழுதியுள்ளது. 


“கவிஞர்‌ கா சு. மணியனைக்‌ கல்கத்தாவில்‌ அறியாதவர்‌ 
யாரும்‌ இருக்கமுடியாது எனலஈம்‌, எந்த நிகழ்ச்சியிலும்‌ தமிழ்‌ 
அமைப்புகளிலும்‌ உற்சாகத்துடன்‌ கலந்து கொண்டு தொண்டு 
செய்யும்‌ அற்பு தமான தமிழ்‌ அன்பர்‌. 


“இனிய சிரிப்பு, அமைதியான தோற்றம்‌, ஆர்வமிக்க 
தொண்டுள்ளம்‌, அலைகடலெனக்‌ கவித்திறம்‌ இவைதான்‌ காசு, 
மணியன்‌. 


“இவரின்‌ சொந்த ஊர்‌ செட்டிநாட்டு ஆத்தங்குடி, 1970 
இல்‌ கங்கைக்‌ கரைக்கு வந்து ஒதுங்கிய இவரைக்‌ கவிதை விட 
வில்லை, கவிதையையும்‌ இவர்‌ 
எழுதி வருகிறார்‌. இவரின்‌ கவிதைத்‌ தொகுப்பு காசு, மணியன்‌ 

என்ற தலைப்பில்‌ வெளியாகியிருக்கிறது. மேலும்‌ 


கோனாபட்டு உயரிநிலைப்பள்ளியில்‌ படித்தபோது இவர்‌ 
இலக்கிய மன்றத்தின்‌ செயலாளராக இருந்தார்‌. தமிழ்‌ நூல்‌ 
களில்‌ ஏற்பட்ட பெரதுப்படையான 
நூல்களை-குறிப்பாக அவருடைய கவிதைகளை - ஆழமாகப்‌ 
படிக்கத்‌ தூண்டிற்று, £நானரகவேகவிதைகள்‌ எழுதும்‌ ஆற்றலும்‌ 


தைரியமும்‌ பெற்றேன்‌. தமிழ்த்‌ தாயைப்‌ பற்றி எழுதினேன்‌. : 


ஆர்வம்‌ கண்ணதாசன்‌ 


261 


பலரும்‌ அதைப்‌ பாராட்டினார்கள்‌”' என்கிறறரி, இலக்கிய 
உலகில்‌ இப்போது பிரகாசிக்கும்‌ இந்த நடீசதிதிரம்‌. 


கல்கதீதாவில்‌ எழுதீதாளர்‌ வட்டம்‌ ஒன்றை உருவாக்கி 
யிருக்கிறார்‌. மலர்கள்‌ பலவற்றை அழகாகப்‌ பதிப்பித்திருக்‌ 
கிறார்‌, குங்குமம்‌ வார ஏடு கல்‌ £த்தாவைப்‌ பற்றி வெளியிட்ட 
ஐந்து இதழ்களும்‌ வடிவம்‌ பெறப்‌ பலவகையில்‌ துணை. 
புரிந்தார்‌.புகழ்‌ பெற்ற தமிழ்த்‌ தொண்டர்‌பநதி£யின்‌ பொதுப்‌ 
பணிகளுக்கெல்லாம்‌ வலக்கரமாக விளங்குபவர்‌ கா. ௪. மணி. 


திரு, மணியின்‌ அண்ணன்‌ தம்பிகள்‌ நால்வரும்‌ கவிதை 
புனையும்‌ ஆற்றல்‌ பெற்றவர்கள்‌. 


செளத்‌ இந்தியா கார்ப்பரேசன்‌ ஏஜென்‌£ஸ்‌ என்னும்‌ 
நிறுவனத்தில்‌ பணி புரிந்து வரும்‌ கவிஞர்க்கு மூச்சும்‌ பேச்சும்‌ 
தமிழே என்று கூறலாம்‌, 


கவியரசு கண்ணதாசனோடு நம்‌ கவிஞரி சுமார்‌ 12 
ஆண்டுகள்‌ நெருங்கிய பழக்கம்‌ கொண்டிருந்தார்‌. “குமுதம்‌?” 
இதழில்‌ “இந்த வாரம்‌ சந்தித்தேன்‌” பகுதியில்‌ கவியரசர்‌ 
இவரை “அற்புதமான மரபுக்‌ கவிஞர்‌” என்றும்‌ 'சுறுசுறுப்புத்‌ 
தேன்‌” என்றும்‌ பாராட்டி எழுதியிருக்கிறார்‌. 


கல்கத்தா தமிழ்‌ மன்றத்தின்‌ தலைவராகவும்‌ கல்கதீதா 
தமிழ்‌ எழுதிதாளர்‌ சங்கத்தின்‌ பொதுச்‌ செயலாளரரகவும்‌ 
இவர்‌ இருந்து வருகிறார்‌. 


கவிஞர்‌ காசு. மணியன்‌ தென்‌ கல்கத்தாவில்‌ “Lake 
Road’ (தமிழர்கள்‌ அதிகமாக வாழும்‌ பகுதி) என்று இருநிததை 
“கவிபாரதி சாலை” எனப்‌ பெயர்‌ மாற்ற இவிர முயற்சி 
மேற்கொண்டார்‌. இவரது இந்த முயற்சிக்கு மூவரயிரம்‌ பேர்‌ 
எதிர்ப்புத்‌ தெரிவித்து மனுக்‌ கொடுத்த போது இவரி அஞ்சா 
மல்‌ ஒன்பதாயிரம்‌ பேர்களிடம்‌ கையெழுத்து வரங்கி எதிர்‌ 
மனு தாக்கல்‌ செய்து வெற்றி கண்டார்‌. 


கடிதப்‌ போசிகுவரதீது மூலம்‌ மேற்கு வநிக அரசையும்‌ 
தமிழக அரசையும்‌ அணுகி தென்‌ கல்கத்தாவில்‌ பாரதி 
சாலையில்‌ உள்ள விவேகானந்தர்‌ பங்கரவில்‌ கவியரசர்‌ 


362 
பார தியின்‌ முழு உருலச்‌ லையை அமைக்க முழு முயற்சி மேற்‌ 


கொண்டு அதை திறைவேற்றிய பெருமை நம்‌ கவிஞருக்கு 
உண்டு. 


இவர்‌இதுவரை 100கவியரங்கற்களில்‌ கலறிதுகொண்டிருகி 
கிறார்‌. இவர்‌ பங்கு பெற்ற முதல்‌ கவியரங்கம்‌ 1971- இல்‌ 
சென்னை வாணிமகாலில்‌ கவியரசு கண்ணதாச தலைமையில்‌ 
நிகழ்ந்தது. 


அலு ச: 


32 ஈழம்‌ 


ஈழதிதின்‌ தலைநகராகிய கொழும்புக்கும்‌ வேறு நகரங்‌ 
களுக்கும்‌ சென்று அரிசி வியாபாரம்‌, தேயிலை பயிரிடுதல்‌, 
தென்னந்‌ தோட்டம்‌ வளர்த்தல்‌ போன்ற பலவகைத்‌ தொழில்‌ 
களில்‌ ஈடுபட்ட நகரத்தாரிகள்‌, இடையிடையே தமிழ்ப்‌ 
பணிகளையும்‌ செய்திருக்கின்றனர்‌. இந்தப்‌ பணிகளை சிறு 
தலைப்புகளில்‌ (இற்நூலா சிரியரே இலங்கையில்‌ இருந்தபோதே 
விரிவாக எழுததி தவறிவிட்டதால்‌) சுருக்கமாகக்‌ கூறுவோம்‌. 


தமிழ்‌ நாட்டுப்‌ புலவர்கட்கு ஆதரவு 


நிதி திரட்டித்‌ தங்களுடைய வறுமையைப்‌ போக்திக்‌ 
கொள்ள தமிழ்ப்‌ புலவரீகள்‌ சிலர்‌ தாங்களாகவே இலங்கைக்குச்‌ 
சென்றது உண்டு. நகரதிதார்களே சிலரை அழைதிதுச்‌ 
சென்றதும்‌ உண்டு. இரு பாலார்க்கும்‌ வேண்டுவன செய்தும்‌ 
செய்வித்தும்‌ தாயகத்துக்கு அனுப்பியுள்ளனர்‌. 


தங்களுடைய புலமையை ஈழநாட்டிலும்‌ பரப்ப 
வேண்டுமென்று விரும்பிய புலவர்களும்‌ இருந்தனர்‌. இவ்வகை 
யினரீக்கும்‌ தேவையான ஒழுங்குகளையும்‌ வசதிகளையும்‌ 
நகரத்தார்‌ பலர்‌ செய்தனர்‌. இந்நூலாசிரியர்‌ 1952-இல்‌ 
கொழும்பில்‌ இருந்தபோது, டன்‌ குன்றக்குடி அடிகளாரரி, 
பேரர சிரியர்‌ ௮. ௪௨-ஞ ௪ தண்‌, உரை வேந்தர்‌ அவ்வை 


்‌ துரைசாமிப்‌ பிள்ளை பன்ற” தமிழறிஞர்களை வ வரவழைத்து 


இலங்கை-முழுவதும்‌ விரிவாகச்‌ ௬, சுற்றுப்பயணம்‌ செய்யச்‌ செய்‌ 
தாமர்‌-அரசாங்கமரியரதையுடன்‌ அவர்கள்‌ வரவேற்கப்படவும்‌ 
வானெலி வாயிலாகவும்‌ நரளிதழ்கள்‌- மூலமாகவும்‌ அவரி 
களுக்குச்‌: சிறந்த ௦ பெருமை ஏற்படவும்‌ ஆவனசெய்தாரி. ஒரு 
எ வார 7 இதழ்கள்‌ சிறப்பு மலர்களும்‌ வெளியிட்‌ 


திருநெல்வேலி மாவட்டம்‌ மலையடிக்‌ குறிச்சியைச்‌ 
சேர்ந்த கருணாலய பாண்டியர்‌ என்னும்‌ பெரும்பூலவரீ 1974 
வரை 50ஆண்டுகள்‌ கொழும்பு மாநகரில்‌ சிறப்புடன்‌ வாழ்ந்து 
பிறகு இந்தியாவிற்கு வந்தார்‌. யாழ்ப்பாணதீதுப்பெருமக்களும்‌ 
இலங்கை அரசின்‌ உயர்‌ அலுவலர்‌ பலரும்‌ இவரிடம்‌ தமிழ்க்‌ 
கல்வி பயின்றனர்‌. இப்புலவரை ஈழ நாட்டுக்கு அழைத்துச்‌ 


364 


சென்று ஆதரித்தவர்‌ நெற்குப்பை லெ. ப. கரு, கருப்பஞ்‌ 
செட்டியார்‌ ஆவார்‌. 


கருணாலய பாண்டியருடைய புலமையை மெச்9, 
அண்ணாமலை அரசர்‌ 1932-இல்‌ கொழும்புக்கு சென்றிருந்த 
போது பத்துப்‌ பவுன்‌ பரிசிலாக வழங்கினார்‌. 


ருணாலய பாண்டியருடைய நூல்களை வெளியிட்டு 
தக்கவர்‌ பலருக்கும்‌ அன்பளிப்பாக வழங்கியவர்கள்‌ : தற்‌ 
சாந்துபட்டி பெ. ராம, ராம சிதம்பரம்‌ செட்டியார்‌, 
நெற்குப்பை மு. பனையப்பன்‌ பி, காம்‌. (ஹானர்ஸ்‌) இப்‌ 
போது சென்னையில்‌ கணக்குத்‌ தணிக்கையாளராக இருப்பவர்‌, 


இதழ்கள்‌ 


ஆவினிப்பட்டி. ஊரினரும்‌ பெருஞ்‌ செல்வாக்குப்‌ பெற்றி 
ருந்தவரும்‌ அஞ்சா நெஞ்சரும்‌ பேச்சாளருமான வீரகேசரி 
சுப்பிரமணியன்‌ செட்டியார்‌ “வீரகேசரி?” என்ற யெயரில்‌ 
1930-இல்‌ ஒரு நாளிதழைக்கொழும்பு மாநகரில்தொடங்கினார்‌ 
தமிழர்களால்‌ நடத்தப்பட்டுக்‌ கொழும்பிலிருந்து வெளிவரும்‌ 
நாளிதழ்‌ இது ஒன்றேயாகும்‌, 1960-இல்‌ இவர்‌ தாயகத்துக்குத்‌ 
திரும்ப நேர்ந்தபோது அந்த இதழை இலங்கைதி தமிழர்‌ 
களுக்கு விற்பனை செய்தார்‌. 


தமிழ்நாட்டிலிருந்து இதழ்‌ அனுபவம்‌ பெற்றவர்களை 
வரவழைத்தும்‌, புலவர்கள்‌ அறிஞர்கல்‌_ எழுத்தாளர்‌ ஆகி 
யோரிடமிருந்து கவிதை கட்டுரைகள்‌, கதைகள்‌ எழுஇவரங்‌ஓ 
யும்‌ தமிழ்‌-தமிழர்‌ தொடர்பான சிறு செய்திகளையும்‌ பக்கம்‌ 
பக்கமாகப்‌ போட்டும்‌, ஊர்க்குருவி என்ற பகுதியில்‌ சுவையான 
செய்திகளைச்‌ சுடச்சுட வெளியிட்டும்‌ வீரகேசரி திரு, 
சுப்பிரமணியன்‌ செட்டியார்‌ ஈழத்தில்‌ தமிழ்‌ உணர்ச்சி பரவ 
உறுதுணையாக இருந்தார்‌. இந்திய கைதி தமிழ்‌ 
அறிஞாகளை  இணைககும்பாலமா க ஈழகேசரி விளங்கிற்று, 


பெரி .மீ , சுந்தரம்‌, . சே. பழனியப்பன்‌ என்ற நகரத்‌ 
தார்‌ இளைஞர்‌ இருவர்‌ கொழும்பிலிருந்து சிறுவர்‌ உலகம்‌ 
என்ற திங்கள்‌ இதழை, 1952 முதல்‌ ஈழத்‌ தமிழ்க்‌ குழந்தைகளுக்‌ 
காக நடத்தினார்கள்‌, இலங்கையில்‌ அப்போது சிறுவர்க்காக 
(வெளிவந்த இதழ்‌ இது ஒன்றே, 


௫ 


365 


விபுலானந்த அடிகளார்‌ 


இவரைப்‌ பற்றி இந்நூலில்‌ 79, 109, 307-ஆம்‌ பக்கங்‌ 
களில்‌ குறிப்பிட்டிருக்கன்றோம்‌. 


புலவர்களுக்கு ஆதரவு 


நகரதிதார்கள்‌ ஈழநாட்டுக்கு வணிகர்சளாகச்‌ சென்ற 
போதிலும்‌ அங்கும்‌ தமிழ்ப்‌ புலவர்களுக்கு ஆதரவு நல்கினர்‌. 
வித்வ சிரோன்மணி 9. கணேச ஐயர்‌ அவர்கள்‌ இயற்றி “ஈழ 
கேசரி” நா. பொன்னையா அவர்கள்‌ 1939-இல்‌ வெளியிட்ட 
“ஈழநாட்டுத்‌ தமிழ்ப்புலவர்‌ சரிதம்‌'* என்னும்‌ நூலில்‌ பின்‌ 
வரும்‌ தகவல்கள்‌ உள்ளன. 


A 


1 வித்வ சிரோன்மணி ச. பொன்னம்பலம்பிள்ளை 


ஆறுமுகநாவலரின்‌ தமக்கையார்‌ மகன்‌: இவரிடம்‌ 
காரைக்குடி கொகிகலிங்கையா பாடம்‌ கேட்டுள்ளார்‌. தேவ 
கோட்டையில்‌ சில காலம்‌ வசித்தார்‌. 


2 வேல்‌ மயில்வாகனப்‌. புலவர்‌ 


இவர்‌ தேவகோட்டை தனவைசியர்கள்‌ வேண்டுகோள்‌ 
படி அங்குச்‌ சென்று 7 வருஷகாலம்‌ வரையில்‌ பல மாணவரீ 
களுக்குக்‌ கல்வி கற்பிதீதும்‌ சைவப்பிரசங்கங்கள்‌ செய்தும்‌ 
வந்தார்‌. 


8. காசிவாசி செந்தில்நாதையர்‌ 


இவர்‌ 1901-ஆம்‌ ஆண்டு பாண்டி நாட்டிலுள்ள சிவ 
ஸ்தலங்களையும்‌ குகஸ்தலங்களையும்‌ தரிசித்துக்‌ கொண்டு 
அமராவதிபுதூரின்‌ கண்ணே வத்து வரும்‌ மதுரை மீனாட்சி 
யம்மை கோயிலில்‌ தேவஸ்தான சபை அங்க த்தவருள்‌ ஒறாவரு 
மாகிய திருவாளர்‌ வயி. நாக. ராம. ராமனாதன்‌ செட்டியார்‌ 
என்பவர்‌ விரும்பிய பிரகாரம்‌ மதுரையம்மன்‌ குருபூஜா 
மடத்திலே வசித்து வந்தார்‌. 


1906-ஆம்‌ ஆண்டில்‌ இவர்‌ தேவகோட்டைச்‌ சைவ 
சீலராகியதிருவாளர்கள்‌ அரு.சோம.சோமசந்தரச்‌ செட்டியார்‌ 
மெ. அரு நா, இராமனாதச்‌ செட்டியார்‌ ஆகிய இருவருடைய 


366 


\ பொருளு தவியைப்‌ பெறிறு “செந்தி நாதைய சுவாமி யந்திர 


சாலை” என்னும்‌ பெயரால்‌ ஓர்‌ அச்சுயந்திரசாலையை நிறுவிதீ 
தாமெழுதிய நீலகண்ட பாஷ்யத்‌ தமிழ்‌ மெரழி பெயர்ப்பு. ஸ்ரீ 
சீகாழிப்‌ பெருவாழ்வின்‌ ஜீவகாருண்யமாட்சி,வைதிக சுதிதாத்து 


வித்‌ சைவ சித்தாந்த ததிதுவப்பட வினா விடை, விவிலிய 


குற்‌சிதக்‌ குறிப்பு முதலிய நூல்களை அச்சிட்டு வெளியிட்டார்‌. 


இவர்‌ எழுதிய “தத்துவ விளக்கம்‌ மூலமும்‌ உரையும்‌!” 
காரைக்குடி ஆ. வி. பழ. சிதம்பரம்‌ செட்டியாராலும்‌ “சைவ 


வேதாந்தம்‌”? என்னும்‌ நூல்‌ மேற்படியூர்‌ முத்த. வெள்ளையப்ப 


செட்டியாராலும்‌ அச்டப்‌ பெற்று வெளிவந்தன. 
4 அம்பலவாண நாவலர்‌ 


அநீநாளில்‌ யாழ்ப்பாணதிதிலே வாணிக நோக்கமாக 
வந்திருந்த நாட்டுக்கோட்டைதீ தனவைசியர்களுள்ளே 
வித்துவான்‌சளாய்‌ விளங்கிய பெரிய சொக்கலிங்கச்செொ டியார்‌ 
சின்னச்‌ சொகசிகலிங்கச்‌ செட்டியார்‌ என்னும்‌ இருவரும்‌ 
இவருடைய பிரசங்க வன்மையும்‌ கல்வி வன்மையுமறிந்து இவ 
ரிடதிதிலே பேரபிமானங்கொண்டு பிரசங்கங்கள்‌ செய்விக்கும்‌ 
படி இவரை இந்தியாவிலுள்ள திருநெல்வேலி என்னுமூருக்கு: 
அழைத்துச்‌ சென்று அங்கு செளகரியமாக வூத்தேற்கேற்ற 
ஒரு இல்லத்தில்‌ இவரை அமரச்‌ செய்தனர்‌, திருநெல்வேலி ஸ்ரீ 
நெல்லையப்பரி காந்திமதி தேவஸ்தானத்திலே இவர்‌ பிரசங்கஙி 
கள்‌ செய்யவேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்தனர்‌. முதல்‌ நாள்‌ 
பிரசங்க முடிவிலே ரூ ஆயிரம்‌ (1,000) சன்மானம்‌ செய்யப்‌ 
பட்டது. இவர்‌ ஓராண்டு அங்கு தங்கி இருக்க எல்லா ஏற்பாடு 
களையும்‌ தனவைசியப்‌ பிரபுகஈள்‌ செய்தனர்‌. இவர்‌ திருநெல்‌ 
வேலியிலே திருஞான சம்பந்த ஸ்வாமிகள்‌ பேரினாலே ஒரு 
மடம்‌ ஸ்தாபித்து ஆண்டுதோறும்‌ குருபூசை செய்யவேண்டும்‌ 
என அவா கொண்டார்‌. அவர்‌ விருப்பத்தை அங்குள்ள தன 
வைசியப்‌ பிரபுக்கள்‌ நிறைவேற்றிவைத்தார்கள்‌. அம்மடம்‌ 
இன்றளவும்‌ நன்கு நடைபெறுகிறது. அதற்காக மேற்படியூரில்‌ 
கீழை வீதியில்‌ ஐந்து வீடுகளும்‌ கல்லூர்‌ கோடகநல்லூர்‌ 
என்னும்‌ கிராமதிதிலே நூற்று மூன்று குறுணி கொண்ட நெல்‌ 
விளையதீதக்க வயல்களும்‌ வாங்க விடப்பட்டன. 


இவர்‌ கண்டனூரி, காரைக்குடி, தேவகோட்டை முதலிய 
ஊர்களில்‌ உள்ள தனவைசியர்‌ களால்‌ பெரிதும்‌ சன்மானிக்கப்‌ 


பெற்றார்‌. 


867 


இவர்‌ பெரிய புராணத்தில்‌ அதிகம்‌ பயிற்சியுடையவர்‌. 
தேவகோட்டையிலுள்ள தனவைசியப்‌ பிரபுக்களின்‌ வேண்டு 
கோட்படி அங்கே இரண்டு வருடகாலம்‌ பெரியபுராணப்‌ 
பிரசங்கஞ்‌ செய்தார்‌. பிரசங்கமுடிவில்‌ அங்குள்ள தனவைசியப்‌ 
பிரபுகிகளும்‌ பிறரும்‌ இவரை யானைமீதேற்றி வாத்தியகேரஷதி 
தோடும்‌ சகல வரிசைகளோடும்‌ ஊர்வலஞ்‌ செய்விதீது அன்று 
பன்னீராயிரம்‌ (12000) ரூபா சன்மானமாகக்‌ கொடுத்தனர்‌. 
இப்பிரசங்க சம்பவத்தின்‌ விரிவு *பெரியபுராணப்‌ பிரசங்க 
வைபவம்‌” என்னும்‌ நூலிலே பறகீககி கூறப்பட்டுள்ளது. 


5 சுவாமிநாத பண்டிதர்‌ 


இவர்‌ இலங்கை காலி நகர்‌ நரட்டுக்கோட்டை நகரப்‌ 
பிரபுக்களால்‌ நன்கு கெளரவிக்கப்பட்டவர்‌. தேவகோட்டை 
முதலிய நகரதீதார்‌ ஊர்களில்‌ பலகாலம்‌ புரரணப்டனா திகள்‌ 
செய்து அங்குபலகாலம்‌ தனவைசியர்களால்‌ நன்கு மதிப்பெற்று 
தமிழ்த்தொண்டு செய்தார்‌. 


சுவாமிநாத பண்டிதர்‌ 1878-1948 


இவர்‌ யாழ்ப்பாணம்‌ ஆறுமுகநாவலர்‌ பரம்பரையினர்‌. 
வண்ணை நகரினர்‌. அமராவதிபுதூருக்கு வந்து வயிநாகரம்‌ 
இராமநாதன்‌ செட்டியார்‌, வேங்கடாசலம்‌ செட்டியார்‌ 
ஆகியோருக்கு ஆசிரியராக இருநீதார்‌. பிறகு கொத்த 
மங்கலதீதிலும்‌ ஆசிரியராக இருநீதரரி* பின்னர்‌ தருமபுர 
ஆதனதீதில்‌ செல்வாக்குப்பெற்றுத்‌ தில்லையில்‌ உயிரிநீத்தாரி. 


இவர்‌ 1911இல்‌ “தேவாரத்‌ திருமுறை”? யைப்‌ பிழையற 
அச்சிட்டார்‌. இந்நூல்‌ பண்டிதர்‌ பதிப்பு எனப்பெயர்‌ பெறிறுக்‌ 
கற்றறிந்தோரால்‌ பெரிதும்மதிக்கப்படுகிறது. நூலின்‌ முகவுரை 
யில்‌6-ஆம்பக்கத்தில்‌ யாழ்பாணதீது வண்ணைநகர்‌ சுவாமிநாத 
பண்டிதர்‌ பின்வருமாறு கூறுகிறார்‌: 


இதனை அச்சிடுவதற்கு வேண்டும்‌ பொருளைப்‌ பற்றி 
யான்‌ சிறிதும்‌ களர்ச்சியடையா வண்ணம்‌ என்னை ஊக்கஞ்‌ 
செய்து வந்தவர்கள்‌ எனது ம௱ணாக்கர்களாகிய வயிநாகராம்‌ 
அ வேஙிகடாசலச்‌ செட்டியார்‌, நா. நா: ராம, நரராயணசி 
செட்டியார்‌ என்னுமிருவருமே, 


368 


யாழ்ப்பாணத்து நல்லூர்‌ மகரவித்துவான்‌ அரசகேசரி 


இவர்‌ இயற்றிய இரகுவம்மிசம்‌ 1887-இல்‌ நல்லூர்‌ 
விதீதுவ சிரோமணி சா. பொன்னம்பலம்‌ பிள்ளையால்‌ சரி 
பாரத்து அச்சிடப்பெற்றது. இந்நூலில்‌ பதிப்பாசிரியர்‌ பின்‌ 
வருமாறு குறிப்பிட்டுள்ளாரி: 
**சல்வியறிவொழுக்கங்களினும்‌ சவெபகிஇ.அடியா ர பத்தி 
- களினும்‌ சிறப்புநிறவரும்‌ இந்நரலின்‌ அருமை பெருமைகளை 
நன்குணரீநீதவரும்‌ ஆகிய இங்கப்பூர்‌ மெய்யப்ப செட்டியார்‌ 
என்றழைக்கப்படும்‌ காரைக்குடி மெய்யப்ப செட்டியாரவர்கள்‌ 
உபகரிதீத பொருள்‌ கொண்டு இந்நூலைப்‌ பிழையறப்‌ 
பரிசோதித்து அசிசிற்‌ பதிப்பித்தேன்‌”” > 
தமிழ்‌ அமைப்புக்கள்‌, விழாக்கள்‌ 
கொழும்புதி தமிழ்ச்‌ சங்கத்திலும்‌ ஏனைய தமிழ்க்‌ 
சங்கங்களிலும்‌ செட்டி . நாட்டவர்‌ பலர்‌ உறுப்பினராக 
இருந்திருக்கின்றனர்‌. ஈழத்தின்‌ பல்வே! பகுதிகளான 
மட்டக்களப்புத்‌ தமிழகம்‌, இருக்கேோணமலை ஆயெவற்றிலும்‌ 
மலைநாட்டிலும்‌ தமிழ்‌ விழா, திருக்குறள்விழா முதலியன 
நடைபெற இவர்கள்‌ காரணமாக இருந்தார்கள்‌, தமிழ்நஈட்டி 
லிருந்து தமிழ்ப்‌ பேராசிரியர்கள்‌, அறிஞர்கள்‌, மடா தபஇகள்‌ 
ஆகியோரை ஈழத்திற்கு: அழைத்துசி சொற்றொழிவு ஆற்று 
வதற்கான விரிவான ஏற்பாடுகளையும்‌ செய்தனர்‌. » 


சென்னையில்‌ ஒளவை நாலகம்‌ நடதீதிய என்‌. எஸ்‌, 
நாராயணன்‌ என்னும்‌ இளைஞர்‌, அதற்கு முன்னர்‌ ஈழதிதுதி 
திருக்குறள்‌ மன்றம்‌ நடத்தியவர்‌ ஆவார்‌, இலங்கையில்‌ நடை 
பெற்ற தமிழ்முயற்சிகள்‌ அனைத்துக்கும்‌ புரவலராகஇருந்தவரீ 
களில்‌ குறிப்பிடத்தக்கவரி கள்‌ மூவர்‌. 

1) இலங்கை இந்திய காற்நிரஸின்‌ முதலாவது தலைவர்‌ 


வலையபட்டி (வலம்புரி) வ. ராம, லெட்சுமணன்‌ செட்டியார்‌ 
எம்‌. எல்‌, சி. 


2) சொக்கநாதபுரம்‌.ச௪. ராம. வள்ளியப்பசெட்டியரர்‌ 
ஜெனரல்‌ மானேஜர்‌, செட்டிநாடு கார்ப்பரேஷன்‌. 

3) இப்போது இலங்கையில்‌ அமைச்சராக உள்ள இரு. 
செளமிய நாராயண தொண்டைமான்‌. இவர்‌ தேயிலைத்‌ 
தோட்ட முதலாளி; பத்து இலட்சம்‌ இந்திய தொழிலாளரின்‌, 


தலைவர்‌; செட்டிநாட்டுப்‌ பட்டமங்கலத்தை அடுத்த 
எம்‌, புதூர்‌ ஊரினர்‌. 


33 பர்மா 


பர்மாவில்‌ நகரதிதார்‌ செய்த தமிழ்ப்‌ பணிகள்‌ 
நால்வகைப்‌ படும்‌. 


பள்ளி 


முதலாவதாகக்‌ குறிப்பிடத்‌ தக்கது, கல்விக்கூடம்‌. பர்மா 
வாழ்‌ தமிழர்களின்‌ குழந்தைகள்‌ தமிழ்க்‌ கல்வி பயிலுவகற்‌ 
கென இரநிகூனுக்கு அருகே கம்பை என்னும்‌ சிற்றூரில்‌ 
1930-இல்‌ கம்பை தனவைசியர்‌ கல்விகி கழகம்‌ தொடங்கினர்‌. 
இப்பள்ளியை, ராஜா சர்‌ ௮ண்ணாமலைச்‌ செட்டியார்‌ 
1930-இல்‌ தொடகிக வைதிதார்‌, பள்ளிக்கு வருகை புரிந்தவர்‌ 


களுள்‌ குறிப்பிடதிதகிகவர்‌ மகாதீமா காந்தி. 


1941 வரை இப்பள்ளி நடைபெற்று வந்தது. 
ஆங்கிலம்‌, பர்மிய மொழிகள்‌ மட்டுமே கற்பிக்க, 


பர்மாவில்‌ கல்விச்சட்டம்‌ வகை செய்தது. அந்த நிலையை | 


மாற்றி, பர்மாவில்‌ பல இடங்களில்‌ தமிழ்ப்‌ பள்ளிக்‌ கூடங்கள்‌ 
ஏற்படுவதற்கு பர்மிய ஏரசனரின்‌இசைவு பெற்றுதி தந்தவர்கள்‌ 
நகரதிதாரே அவர்‌. 


"இதழ்கள்‌ 


பரீமா நகரத்தார்‌ சங்கத்தின்‌ ஏடாக “தனவணிகன்‌” 
வெளிவந்தது. இது வார இதழ்‌. இந்த இதழின்‌ ஆசிரியரா கச்‌ 
சில ஆண்டுகள்‌ ஏ. கே. செட்டியார்‌ இருந்து வந்தார்‌. அப்போது 
தான்‌ அவருடைய “ஜப்பான்‌” என்ற முதல்‌ பயண நூல்‌ 
இரங்கூனில்‌ வெளியிடப்‌ பெற்றது. ்‌ 


* தனவணிகன்‌' இதழின்‌ துணை ஆசிரியராக இருந்த 
வெ. சாமிநாத சர்மா 1937 ஆகஸ்டு மாதத்தில்‌ 'ஜேசதி என்ற 
இதழைத்‌ தொடங்கி, ஆசிரியராகவும்‌ உரிமையாளராகவும்‌ 
இருந்து வந்தார்‌. ஜப்பானியர்‌ இரங்கூனில்‌ குண்டு போட்டதும்‌ 
(ஜோதி: அணைந்து விட்டது. “ஜோதி? இதழுக்கும்‌ அறிஞர்‌ 


செ...-24 ட 


370 


சாமிநாத சர்மாவுக்கும்‌ பெரிதும்‌ ஆதரவு கொடுத்தவர்கள்‌ 
செட்டிநாட்டு அன்பர்கள்‌. இந்தத்‌ தொடர்புதான்‌ 1942-இல்‌ 
திரு. சர்மா சென்னைக்கு வந்ததும்‌ நூல்கள்‌ எழுதி 
உடனுக்குடன்‌ வெளியிட உதவியாக இருந்தது. இவர்க்கும்‌ 
முறையூர்‌ அரு. சொக்கலிங்கம்‌ செட்டியார்‌ அவர்கட்கும்‌ 
இடையே ஏற்பட்ட வாழ்நாள்‌ தொடர்புக்கு இரங்கூன்‌ 
மண்ணில்‌ 1937-இல்‌ வித்திடப்பெற்றது. 


தனவணிகன்‌ வெளியிட்ட சந்க மலரீகள்‌ போற்றிப்‌ 
பாதுகாத்து வைக்கத்‌ தக்க சிறப்பு உடையன. மகா மகோ 
பாதிதியாய டாக்டர்‌ ௨. வே சாமிநாத ஐயர்‌ அவர்களும்‌ 
பிறரும்‌ அவற்றில்‌ கட்டுரைகள்‌ எழுதினர்‌. கணக்குப்‌ 
பரிசோதனை, இன்சூரன்ஸ்‌ ஆய வணிகத்‌ துறைகள்‌ பற்றி 
1936-இலேயே கட்டுரைகள்‌ வெளியிட்ட ஒரே தமிழ்‌ இதழ்‌ 
தனிவணிகன்‌. 


நேதிதாஜி சுபாஷ்‌ சநீதிர போஸ்‌ அமைதித சுதந்திர 


இந்திய அரசாங்கதீதிற்காக தமிழ்‌ நாளிதழாக ““ஜெய்ஹிற் த?” 
வெளிவந்தது. இதன்‌ ஆசிரியராக இருந்தவர்‌ திரு. சக்திமோகண்‌ 
என்ற இராகவன்‌. இவர்‌ நற்சாந்து பட்டி ஊரினர்‌. பர்மா 
விலிருந்து: திரும்பி வந்த பிறகு மதுரையில்‌ வாழ்ற்தார்‌. ல 
ஆண்டுகள்‌ மதுரை “தமிழ்‌ நாடு” இதழில்‌ துணை ஆசிரியராகவும்‌ 
தமிழக மேலவை உறுப்பினராகவும்‌ இருந்தார்‌. 


நூலகங்கள்‌ 


மூன்றாவது பணி, ஏறத்தாழ 40 ஊரீசளில்‌ தமிழ்நாட்டு 
இதழ்களையும்‌ தமிழ்நாட்டில்‌ வெளியான தமிழ்‌ நூல்களையும்‌ 
வரவழைத்து, படிப்பகமும்‌ நூலகமும்‌ நடதிதியதாகும்‌. இந்த 
அமைப்புக்களின்‌ விழாக்களுக்குதி தமிழ்நாட்டிலிருந்து அறிஞரீ 
கள்‌ வரவழைக்கப்‌ பெற்றனர்‌, பர்மாவாழ்‌ தமிழரிடையே 
தமிழ்‌ மொழி, சைவசமய மற்றும்‌ இந்திய தேசிய இன 
உணர்ச்சிகளை வளர்க்க இந்த அமைப்புக்கள்‌ உறுதுணையாக 
இருந்தன. 


நூல்‌ வெளியீடு 


| 


இன்றைய தமிழ்ப்‌ பதிப்பாளர்களில்‌ குறிப்பிடத்‌ தக்க 
வரீகளான திரு, கண. மூதிதையா, இரு. ௧. ௮. செல்லப்பன்‌ 
போன்றவர்களும்‌ எழுத்தாளர்‌ சிலரும்‌ அதற்கேற்ற பக்குவம்‌ 
அடைநிதது பர்மாவில்‌ என்று தங்கு தடையின்றிக்‌ கூறலாம்‌, 


871 


திரு சக்தி மோகன்‌ (1919-1982) பரீமரவில்‌ இருந்தபோது 
ஆசியாவின்‌ வெற்றி, யுத்தக்‌ குத்தகை, உலகம்‌ உருப்படுமா? 
என்ற நூல்களை எழுதினார்‌. நேத்தாஜி இயற்றிய ஒரு நூலை 
நெஞ்சோட்டம்‌ என்ற பெயரில்‌ தமிழில்‌ பெயர்திதார்‌. 


சைவ சமயதி தொடர்பான பல நூல்கள்‌ பர்மாவில்‌ 
நகரதிதார்‌ உதவியுடன்‌ வெளிவந்தன. காஞ்சிபுரம்‌ குமர 
கோட்டம்‌ சோணாசலபாரதி என்ற புலவரை இரங்கூனுக்கு 
வரவழைதீது ““கம்பைச்‌ சந்நிதிமுறை”' என்ற நூலை 1903-இல்‌ 
வெளியிடச்‌ செய்தார்கள்‌. 


பர்மிய மொழியில்‌ திருக்குறள்‌ 


இரங்கூனில்‌ உள்ள கம்பை தனவைசியர்‌ கல்விக்‌ கழகத்‌ 
தாரின்‌ பெரு முயற்சியால்‌ திருக்குறள்‌, பர்மிய மொழியில்‌ 
வெளிவந்திருக்கிறது 


வெளியீட்டு விழா இரங்கூன்‌ ஈகரில்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணாமிஷன்‌ 
' மண்டபத்தில்‌ 14... 11 - 1964 இல்‌ நிகழ்ந்தது. விழாவிற்கு கழகத்‌ 
தலைவர்‌ திரு. தே. சுப்பிரமணியன்‌ செட்டியார்‌ தலைமை வகித்தார்‌. 


விழாவிற்கு இந்திய பர்மியப்‌ பெரியார்களும்‌ பதீதிரிகை 
“யாளர்களும்‌, ஆசிரியர்களும்‌, கவிஞர்களும்‌, எழுதிதாளர்‌ 
களும்‌, அரசாங்க அதிகாரிகளுமாக மண்டபம்‌ முழுமையும்‌ குழுமி 
இருந்தார்கள்‌. 


திருக்குறளில்‌ இருந்து கடவுள்‌ வரழ்திதுப்‌ மாட விழாதி 
ு தொடங்கியது. 


அனைவரையும்‌ வரவேற்று கழகதிதலைவரீ தமது உரை 
டயில்‌ *தற்போது வெளியிடும்‌ திருக்குறள்‌ 2000 ஆண்டுகளுக்கு 
முன்னர்‌ இருவள்ளுவர்‌ என்னும்‌ மாமேதையால்‌ இயற்றப்பட்ட 
அறிவுக்களஞ்செமாகும்‌, அல உலகிலும்‌ சுமாரீ 30 மொழி 
களில்‌ திருக்குறளை மொழி பெயரீத்திருக்கறாரிகள்‌. பாரதத்‌ 
டதின்‌ தென்‌ பகுதி மக்களாகிய தமிழ்‌ மகிகளின்‌ வேதநூலாகத்‌ 
இகழ்இன்றது. 2000 ஆண்டுகளாக பல சூழ்நிலைகளை உலகம்‌ ' 
கடந்நிநப்பினும்‌ தமிழ்மறையானது இந்தநாகரிககாலத்திற்கும்‌ 
ஏற்றதாக அமைந்துள்ளதென அறிஞர்‌ பெரு மக்களால்‌ கருதப்‌ 
படுகிறது. இந்‌ 5 கம்பைதனவைசியர்‌ கல்விக்கழகம்‌ தோன்றிய 
36 ஆண்டுகளில்‌ அது ஆற்றிய பணிகள்‌ பல, தற்போது வெளி 


3/2 


யிடும்‌ இப்பர்மிய மொழிபெயர்ப்பு திருக்குறள்‌ மிகவும்பெருமைக்‌ 
குரிய தொண்டாகும்‌. பர்மிய மொழியெயர்ப்பு வெளி வருவதன்‌ 
மூலம்‌ இந்நாட்டு பர்மிய மக்கள்‌ தமிழர்களின்‌ பண்பு, கலை, 
கலாச்சாரம்‌ முதலிய வற்றை வெகுவாகப்‌ புரிந்துகொள்ள இயலு 
வதோடு இற்திய பர்மிய உறவு வலுவடையவும்‌ வளர்ச்சியடை 
யவும்‌ வேண்டுமென பிரரர்‌ த்திக்கன்றேன்‌”' எனக்‌ கூறினார்‌. 


இலங்கையில்‌ முன்னாள்‌ பரிமியத தூதுவராக அங்சம்‌ 
வகிதித பர்மியப்‌ பெரியார்‌ ஊ பாலுவின்‌ தமிழ்‌ மறை தந்த 
திருவள்ளுவ நாயனார்‌ அவர்களின்‌ திருவுருவப்‌ படதிதை 
திறந்துவைத்து இந்திய மக்களின்‌ கலை, சலாச்சாரம்‌, தமிழரி 
தம்‌ பழக்க வழக்கங்களையும்‌ வெகுவாக விளக்கிக்‌ கூறினார்‌. 


முதல்‌ பிரதியைதலைமைப்‌ 
புத்த பிட்சுவுக்கு வழங்கிப்‌ பேசுகையில்‌, 


*'நரன்‌ இங்கு வந்த பின்னர்‌ 
- களிலே இந்த வைபவம்‌ தான்‌ எனக்‌ 


கக்‌ காணுகிறேன்‌. இதைக்காண நான்‌ பெருமை அடைகிறேன்‌. 
இந்தியர்‌ பர்மியர்‌ களி த த்க்‌ ன்‌ 


யாக இருக்கும்‌ இந்த இருக்குறள்‌ பர்மிற பெயர்ப்ட்‌ 
வெளியிடும்‌ இக்கல்வி ம ராகம்‌ 
பாராட்டுதலையும்‌ இந்திய நாட்டின்‌ பிரதிநிதி என்ற ரீதியில்‌ 
தெரிவிதிதுக்‌ கொல்ளுஒழேன்‌ எனக்குறிப்பிட்டு திருக்குறளின்‌ 
பெருமையை ஆங்கிலத்தில்‌ விளக்கிக்காட்டினார்‌. 


மொழிபெயர்ப்பாளர்‌ 


ஊ மியோ ட்‌ மது உரை 
யில்‌ கூறியதரவது ; சித ப்‌ 


ல 


373 


“ஒரு மொழியிலிருந்து பிறிதொருமொழியில்‌ பெயரீப்புசி 
செய்வது சரமமானபணி என்றும்‌, அதிலும்‌ திருக்குறள்‌ போன்ற 
உயரிய நீதி நூல்களை மூலத்தின்‌ சுவை குன்றாமல்‌ மொழி 
பெயர்ப்பது மிகமிகச்‌ ரெமம்‌ என்றும்‌ ஆனால்‌ நான்‌ என்னால்‌ 
முடிந்தவரை மூலம்‌ தமிழில்‌ இருப்பினும்‌ ஆகில மொழி 
பெயர்ப்புக்களிலிருந்து பெயர்திதிருப்பதா யும்‌, இம்மொழி 
பெயர்ப்பு மக்கள்‌ ஆதரவை வெகுவாகப்‌ பெறுமென்று தாம்‌ 
நம்புவதாகவும்‌ குறைகள்‌ ஏதும்‌ இருப்பின்‌ பொறுத்தருளுமாறும்‌ 
கேட்டுக்‌ கொண்டார்‌. 


அதன்பின்‌ பரீமியப்‌ பதிதிரிகையாளர்‌ சங்கதி தலைவரும்‌ 
பிரபல பர்மியதி இனசரியான அந்தாவடியின்‌ ஆசிரியருமான 
ஊ., பா. பே. யும்‌, கவியரசர்‌ ரவீந்திரநாத்‌ தாகூரின்‌ கவிதை 
களை பர்மிய மொழியில்‌ மொழி பெயர்த்த டாசிடர்‌ மவுங்பியூ 
வும்‌ திருக்குறள்‌ பர்மிய மொழி பெயர்ப்பிலிருந்து சிலவற்றை 
விளக்கி. பர்மிய நீதி நூல்களுடன்‌ ஒப்பிட்டுக்காட்டி சிறப்பு 
இயல்புகளை விளக்கிக்‌ கூறினார்கள்‌. அதில பர்மா தமிழர்‌ 
சங்கத்தின்‌ முன்னாள்‌ தலைவர்‌ இரு. லெட்சுமணன்‌ திருக்குறள்‌ 
உலகுக்கு மத, இன வேறுபாடின்றி சென்ற 2000 ஆண்டுகளுக்கு 
முன்‌ தமிழில்‌ உதயமாகிய அறிவுக்‌ களஞ்சியமென்றும்‌, அது குறி 
சமயம்‌ பரிமியமொழியில்‌ வெளிவந்திருப்பது பெருமைக்குரிய 
தென்றும்‌, குறளடிகள்‌ சிலவற்றை எடுத்து விரிவாகப்‌ 
பேசினார்‌. 


மொழிபெயர்ப்புக்‌ குழுவினர்களில்‌ ஒருவராகிய திரு. 
காந்தி அண்ணாமலை கூட்டச்‌ செயலாளராகப்‌ பொறுப்‌ 
பேற்றிருந்தார்‌. 

கூட்டதிதிற்கு வருகை தந்திருந்த பர்மிய மக்களுக்கு 
திருக்குறள்‌ பர்மிய்‌ மெரழி பெயர்ப்பு நூல்‌ அன்பளிப்பாக 
வழங்கப்பெற்றது. 


இப்பரீமியத்‌ திருக்குறள்‌ நூல்‌ 250 பக்கங்களைக்‌ கொண்‌ 
டது. 1330 அருங்குறட்‌ பரக்களுகீகும்‌ விரிவான முறையில்‌ அனை 
வரும்‌ புரிந்து கொள்ளும்‌ நடையில்‌ மெரழியெயர்க்கப்பெற்றுள்‌ 
ளது. திருக்குறள்‌, திருவள்ளுவர்‌, தமிழ்‌, தமிழ்நாடு, தமிழர்‌ 
பண்பாடு ஆகியவற்றை பற்றி குறிப்புரையும்‌ சேர்க்கப்பெற்‌ 
றுள்ளன. குறிப்பும்‌ விளகீசமும்‌ இறுதியில்‌ கொடுத்து யாவரும்‌ 
எளிதில்‌ புரிந்து கொள்ளும்படி அமைந்துள்ளது. தூலின்‌ 
முகப்பு கண்கவர்‌ வண்ணக்கலரில்‌ குத்துவிளக்கு, ஓலைச்சுவடி 
யுடன்‌ அழகாக அமைந்துள்ளது. 


374 
திரு காந்தி அண்ணாமலை 


பி. பள்ளதிதூர்‌ 1918. தந்தையாரீ--அருணாசலம்‌ 
செட்டியார்‌. 


இரங்கூனிலிருந்து வெளிவந்த தனவணிகன்‌ இதழின்‌ 
அலுவலகப்‌ பொறுப்பாளராக 1939-இல்‌ பர்மாவுக்குப்‌ போய்ச்‌ 
சேர்ந்தரர்‌. தொடர்ந்து அந்த நாட்டிலேயே இருந்து வரு 
கிறார்‌. இடையே 1940-இல்‌ காந்தியடிகளைச்‌ சந்திக்க சேவா 
கிராமத்துக்குச்‌ சென்று அந்த நாள்‌ முதல்‌ தம்‌ பெயரை 
“கரந்து அண்ணரமலை? ஆக மாற்றிக்‌ கொண்டார்‌. 


தொடர்ந்து பர்மாவில்‌ இருந்து வருகிற போதிலும்‌ தமிழ்‌ 
நாட்டு அறிஞர்களுடன்‌ இவரளவுக்குத்‌ தொடர்பு உடையவர்‌ 
என்று வேறு எவரையும்‌ சுட்டிக்காட்ட இயலாது. தமிழ்‌ 
நாட்டில்‌ இருப்பவர்கட்கு ஓய்வு ஒழிவு இன்றிக்‌ கடிதங்களும்‌ 
தமிழ்‌ இதழ்கள்‌ பலவற்றுக்கும்‌ கட்டுரைகளும்‌ படங்களும்‌ அனுப்‌ 
பிய வண்ணமாக இருந்து வருகிறார்‌. 


இவரி எழுதிய தூல்கல்‌-நேத்தாஜி வரலாறு, தாகூர்‌ 
வரலாறு, முருகன்‌ அர்ச்சனை 1008, பராசக்தி அர்ச்சனை 1008 


இவர்‌ நடதீதிய பதிப்பகம்‌ சிதம்பரநாதன்‌ அண் கோ, 
இரங்கன்‌. 


இவருடைய அண்டுதலால்‌ வெளிவற்தது பர்மிய 
மொழியில்‌ திருக்குறள்‌. 


பர்மாவில்‌ இவா கலந்து கொள்ளாத தமிழ்‌ விழா 
ஒன்றேனும்‌ இல்லை, 
இரங்கூனில்‌ உள்ள இந்தியத்‌ தூதர்‌ அலுவலகத்தில்‌ 


தமிழ்‌ நூல்களும்‌ இடம்‌ பெற வேண்டும்‌ என்பது இவருடைய 
அவர. 


பலரீக்கும்‌ அனுப்பியிருக்கிறார்‌. 


375 
முகவரி 116 Shwebontha Street Rangoon, Burma 


இவருடைய பணிகளுக்கு உறுதுணையாக இருக்கும்‌ 
மற்றொறு எழுத்தாளர்‌ மேலைச்‌ வபுரி திரு.மு அண்ணாமலை 


முகவரி M. 4. Chettiar 
57, 4lst Street Rangoon 


கவிராயர்‌ பெரி. இலக்குமணச்‌ செட்டியார்‌ (1901-1978) 


வேகுப்பட்டி ஊரினர்‌. 13 வயதிலேயே இசை நாடகப்‌ 
புலமை பெற்றுச்‌ சிறந்து விளங்கினார்‌. ஒழுகிய ஓசையாலும்‌ 
விழுமிய சொற்களாலும்‌ சங்க இலக்கியங்களைத்‌ தழுவிய 
கருத்துக்களைக்‌ கவிதையாக வடித்து, நண்பர்களால்‌ கவிராயர்‌ 
என்று அழைக்கப்‌ பெற்றார்‌, புலவர்கட்கு இயல்பாக நேரிடும்‌ 
வறுமை இவரை வாட்டியதால்‌, பொருளீட்ட பர்மாவுக்குச்‌ 
சென்று அங்கு நெடுங்காலம்‌ வாழ்ந்தார்‌. 


இவர்‌ இறுதிக்காலத்தில்‌ ஆக்கியது பூ 
படை. ஆற்றொழுக்கரன இந்தப்‌ படைப்‌ (கி 
மர நச (2௪௦ 


4 


எண்‌ நூலின்‌ பெயர்‌ 
1 ஸீதையனாயகி அம்மன்‌ 1924 விருதிதப்‌ பாக்கள்‌ 
பதிகங்கள்‌ 
2 வன்னியுங்கிணறும்‌ இலிங்கமும்‌ 
அழைத்த சரித்திரம்‌ 1926 இசைப்பரடல்கள்‌ 
3 மக்கள்‌ தாலாட்டு 1927 இசைப்பாடல்‌ 


4 இருநீலகண்டநாயனார்‌ சரித்திரம்‌ 
(பண்டிதமணி அவர்களின்‌ 


முன்னுரையுடன்‌) 1934 இசைப்‌ பாடல்கள்‌ 
5 ஸ்ரீதையனாயகி அம்மன்தோதிதிரப்‌ 
பாக்கள்‌ 1934 நேரிசைவெண்பா 


6 ஸ்ரீஅழகயமெய்யர்‌ சுவாமிபதிகம்‌ 1934 ஆசிரிய விருதிதம்‌ 


24 
25 


376 


வலம்புரி  ஸ்ரீமலையாண்டிசுவாமி 


பதிகம்‌ 1934 விருத்தப்‌ பாசிகள்‌ 
மோல்மேன்‌(பர்மா) ஸ்ரீகெண்டா 


யூத பாணிபதிகம்‌ 1948 அறுசீர்‌ விருத்தம்‌ 
'தட்டோன்‌ (பர்மா) பீலாயின்‌ 

தெண்டாயுதபாணி பதிகம்‌ 1948 அறுசீர்‌ விருத்தம்‌ 
மோல்மேன்‌ சிவஸ்தலம்‌(பர்மா) 

ஸ்ரீ முருகக்கடவுள்‌ பதிகம்‌ 1951 எண்டர்‌ விருத்தம்‌ 
மக்கள்‌ தாலாட்டு சிலமாற்றங்‌ 

களுடன்‌ இரண்டாம்‌ பதிப்பு 1965 இசைப்‌ பரடல்‌ 
தேனிமலை முருகக்கடவுள்‌ தேவார 


தேவாரப்‌ பண்ணிசைப்‌ பதிகம்‌ 1965 இசைப்பாடல்‌ 
மழைவேண்டுங்கலி வெண்பா 1966 கலிவெண்பா 
திருமால்‌ தசாவதாரப்பதிகம்‌ 1966 நேரிசை வெண்பா 
கண்ணன்‌ துதிப்பாடல்‌ 1966 இசைப்‌ பாடல்‌ 
ஆறுபடை வீடுடைய அருள்முருகன்‌ 

அகவற்பா 1966 ஆசிரியப்பா 
குயில்‌ தீகூவாய்‌(தேசநலன்பேணுஞ்‌ 

செந்தமிழ்க்‌ கவிதை) 1967 எண்சீர்‌ விருத்தம்‌ 
காடப்பிள்ளை ஐயனார்பதிகம்‌ 1967 எண்சீர்‌ விருத்தம்‌ 
மலையாண்டிசுவாமிபதிகம்‌ (சில 

மரற்றதீதுடல்‌ 2-ஆம்‌ பதிப்பு) 1967 எழு£ர்‌ விருத்தம்‌ 
வேவுமா நகர்‌ ஸ்ரீனமாரிஅம்மன்‌ 
துதி இசைப்பாடல்கள்‌ 

ஸ்ரீ அழதியமெ ய்யர்சுவாமிபதிகம்‌ 
ஏற்கெனவே உள்ள நூலில்பெரும்‌ 
பான்மைமரறுதல்களுடன்‌ புதிதாய்‌ 


1967 இசைப்‌ பரடல்கள்‌ 


அமைக்கப்‌ பெற்றது 1967 விருத்தப்பா 
திருக்குறள்‌ நரற்றெப்பு 1968 நேரிசைவெண்பா 
ஸ்ரீமுத்துக்‌ கருப்பவினாயகர்பதிகம்‌ கட்டளைக்‌ 

1968 கலித்துறை 


பத்திரகாளிஅம்மன்‌ துதபாடல்கள்‌ 1968 சற்த விருத்தம்‌ 
குடும்பக்‌ கட்டுப்பாடு 1968 எண்டர்‌ விருத்தம்‌ 


34 மலேசியா 


சென்னையில்‌ உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌ 
தஞ்சையில்‌ தமிழ்ப்‌ பல்கலைகிகழகம்‌ 
மதுரையில்‌ உலகத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 


ஆகியவை உருவாகியுள்ளன. இவற்றுக்கு வித்திட்டவை 
உலகதீ தமிழ்‌ மாநாடுகள்‌. இத்தகைய உலகம்‌ தழுவிய பெரு 
விழாக்களைத்‌ தமிழ்‌ மொழிக்கு எடுக்கவேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ உருவான இடம்‌ கோலாலம்பூரில்‌ உள்ள மலேயாப்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறை.இந்ததி துறையை உருவாக்கிய 
திலும்‌ மலேசியாவெங்கும்‌ தமிழ்‌ உணர்ச்சி பெருகச்‌ செய்த 
திலும்‌ செட்டிநாட்டு அன்பர்களின்‌ பங்கு பெரிது, மிகப்‌ 
பெரிது மிக மிகப்பெரிது. அதைச்‌ சுட்டிக்‌ காட்டுவோம்‌. 


மலேயாத்‌ தமிழ்ப்‌ பண்ணை 


மலேசியாவில்‌ தமிழ்‌ உணர்ச்சியை ஊட்டியவர்களுள்‌ 
முதன்மையானவர்‌ தமிழறம்‌ பேணும்‌ தகைமையாளர்‌ ௨. அரு 
அருணாசலம்‌ செட்டியார்‌ ஆவார்‌ (1901-1951) செட்டிநாட்டில்‌' 
இராமச்சந்திரபுரம்‌ ஊரினர்‌ மலரக்காவில்‌ வாழ்ற்து வந்தார்‌. 


“மலலேயாத்‌ீ தமிழ்ப்‌ பண்ணை'' என்ற அமைப்பை 
ஆரம்பித்த பெரியார்‌ இவரே. இந்த நாட்டில்‌ வாழும்‌ தமிழர்‌ 
தங்கள்‌ தாய்மொழியைப்‌ படிக்க வசதி செய்யப்பட 
வேண்டும்‌ என்ற எண்ணத்தால்‌ 1948-ஆம்‌ ஆண்டின்‌ தெசடக்‌- 
கதீதில்‌ அருணாசலம்‌ செட்டியார்‌ தலைமையில்‌ மலேயாத்‌' 
தமிழ்ப்‌ பண்ணை உருவாயிற்று. 


. இந்தப்‌ பண்ணையின்‌ ஆதரவில்‌ பல ஊர்களில்‌ தமிழ்‌ 
ஆசிரியர்களுக்கும்‌ ஏனையோர்க்கும்‌ தமிழ்‌ வகுப்பு தொடங்கப்‌ 
பெற்று, தமிழ்ச்‌ சொற்பொழிவுகள்‌ ஏற்பாடு செய்யப்பெற்றன. 


கோலாலம்பூரில்‌ ரெம்பானிலும்‌ தமிழ்க்‌ கலை மா: 
நாடுகள்‌ பெருஞ்‌ சிறப்புடன்‌ நடத்தப்‌ பெற்றன.சொற்பொழிவு 
கள்‌, பேச்சுப்‌ போட்டிகள்‌, நரடகஙிகள்‌, இசை நிகழ்ச்சிகள்‌ 
ஆகியன அதில்‌ இடம்‌ பெற்றன. இத்தகைய ஒரு நட்ட மலாய்‌ 
நாட்டில்‌ அதற்கு முன்‌ நடந்ததில்லை. 


378 


தமிழ்நாட்டிலிருந்து அவ்வப்போது வந்த சொற்பொழி- 
வாளர்கள்‌ தமிழ்ப்‌ படிப்பிற்கு ஊக்கம்‌ கொடுத்தனர்‌. 


தமிழ்ப்பண்ணையின்‌ களைகள்‌ மலேயா (அன்றைய 
பெயர்‌ அதுவே) வின்‌ பல பகுதிகளிலும்‌ ஏற்பட்டன. அதன்‌ 
விளைவாகப்‌ பலர்‌ தமிழ்‌ கற்கலாயினர்‌, சிலர்‌ தமிழில்‌ சொற்‌ 
பொழிவாற்றவும்‌ பயிற்ச பெற்றனர்‌. 


திருக்குறள்‌ மொழிபெயர்ப்பு 


அருணாசலம்‌ செட்டியாரின்‌ மற்றொரு சாதனை, oh 
முயற்சியால்‌ மலாய்‌ மொழியில்‌ திருக்குறள்‌ மொழி பெயர்ப்‌ 
புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாகும்‌, 


ர்வ மொழிகளில்‌ திருக்குறள்‌ மொழி பெயர்க்கப்‌ 
பட்டிருந்தாலும்‌ அப்போது (1948-இல்‌) மலாய்‌ மொழியில்‌ 
மொழிபெயர்ப்பு வரவில்லை. 


குறள்‌ 1330-ஐயும்‌ மலாயில்‌ பெயர்ப்பதற்குதி தேவை 
யான அளவுமலாய்‌ மொழிப்‌ புலமை பெற்ற தமிழரோ தமிழ 
றிந்த மலாய்சிகாரரோ அந்நாளில்‌ எவரும்‌ இல்லை. இந்த 
இடர்ப்பாடுகளைக்‌ கருதிதில்‌ கொண்டு, பல அதிகாரங்களிலி 
ருந்துப்‌ பொறுக்கி எடுத்த நூறு குறள்களுக்கு மட்டும்‌ மலாய்‌ 
மொழிபெயர்ப்பும்‌ ஓரளவு விளக்கமும்‌ கெண்ட று நூல்‌ 
வெளியிடப்‌ பெற்றது. 


பிற பணிகள்‌ 


மலரக்காவில்‌ திருவள்ளுவர்‌ நூல்‌ நிலையத்தை அவரி 
நிறுவினார்‌. சிறந்த சொற்பொழிவாளராக விளகிகனார்‌, 
மலேயாவில்‌ பல நகர்களில்‌ தமிழ்‌ மாநாடுகளை நடத்தினாரீ- 
நடத்திக்‌ காட்டினார்‌ என்று சொல்லலாம்‌ திருக்குறள்‌ வகுப்பு, 
தமிழ்‌ இலக்கிய வகுப்பு மூதலியவற்றை யெல்லாம்‌ நடத்திய 
முன்னேர்டி, வழிகாட்டி அருணாசலம்‌ செட்டியார்‌. மலேயா 
வாழ்‌ தமிழர்களின்‌ தாய்‌ மொழி ஆர்வதிதைத்‌ தூண்டிவிட்ட 
பெரியவர்‌ இவரே ஆவரர்‌:. 


அ. எணண னள ராக த்‌. ச ர த்‌ கிடாய்‌ எட்‌ 


. அலி, ரல உ? ஆணோட சுவைய ட 


379 
முத்துப்‌ பழனியப்ப செட்டியார்‌ 


மலேயாவில்நெடுங்காலம்‌ வாழ்ந்துபுகழ்பெற்றமற்றொரு 
தமிழறிஞர்‌ ஆத்தங்குடி பெ. நா. முத்துப்‌ பழனியப்ப 
செட்டியார்‌ ஜெ. பி. இந்த நாட்டைப்‌ பற்றித்‌ தமிழில்‌ முதலா 
வதாக ஒரு நூல்‌--பெரியதொரு நூல்‌- எழுதியவர்‌ இவரே 
ஆவார்‌. நூலின்‌ பெயர்‌—மலேயாவின்‌ தோற்றம்‌, 


கா. இராமநாதன்‌ 


இவர்‌ பள்ளதிதூர்‌ ஊரினர்‌. சென்னையில்‌ பல்லாண்டு 
கள்‌ வழக்கறிஞரஈக இருந்தவர்‌. சைவ சித்தாந்த சமாஜதிதின்‌ 
தலைவராக விளங்கியவர்‌. 


1945 ஆம்‌ ஆண்டு அளவில்‌ இவர்‌ கோலாலம்பூருக்கு 
வழக்குரைஞர்‌ --கணகிகு ஆய்வாளராகச்‌ சென்றார்‌. 1965 ஆம்‌ . 
ஆண்டு அளவில்‌ அங்கேயே உயிர்நீத்தார்‌. இந்த இருபதாண்டுகி 
காலததில்‌ மலேயாவாழ்‌ தமிழரின்‌ தலைவரானார்‌. மலேயா 
இந்தியர்‌ காங்கரஸ்‌ போன்ற ஏராளமான நிறுவனங்களின்‌ 
பொறுப்பு இவரிடம்‌ ஒப்படைக்கப்பெற்றது. 


திருக்குறளைப்‌ பயில வேண்டும்‌ என்ற ஆர்வதீதை 
மலேயாவாழ்‌ தமிழரிடையே எழுப்பியவர்‌ இவரே ஆவார்‌. பல 
ஊர்களில்‌ இவருடைய முயற்சியால்‌ திருக்குறள்‌ வகுப்புகள்‌ 
தொடங்கப்‌ பெற்றன. 


இவர்‌ எழுதிய நூல்கள்‌ டால்ஸ்டாயின்‌ கட்டுரைகள்‌ 
(மொழிபெயரீப்பு), ஏன்‌ பிறந்தோம்‌?, வாழ்க்கையும்‌ சமயமும்‌ 
பிரார்த்தனைப்‌ பாமாலை முதலிய பல. 


இவர்‌ கோலாலம்பூரிலிருந்து நடத்திய இதழ்‌-- சோலை 


சென்னை வானொலியில்‌ “*மலேயாவில்‌ தமிழ்‌”? என்ற 
தலைப்பில்‌ இவர்‌ பேசிய உரை, அந்தப்‌ பொருள்‌ பற்றி 
ஆரரய்வார்க்கு அரிச்சுவடி போன்றது. 


மலேயாத்‌ தமிழ்பண்ணையின்‌ தூணாக, அரணாக 
இவர்‌ விளங்கினார்‌. 


மலேயாப்‌ பல்கலைக்‌ கழகதீதின்‌ தமிழ்ப்‌ பாடத்‌ திட்ட்கி 
குழுவிலும்‌ மலேயாப்‌ பல்கலைக்‌ . கழகத்து தமிழ்ப்‌ பகுதி . 
நிதி வசூல்குழுவிலும்‌ இவர்‌ உறுப்பினராக இருந்திருக்கிறரர்‌. 


380 
டத்தோ ஆதி நாகப்பன்‌ பார்‌-அட்டலா (இ. 1976) 


இவர்‌ செட்டிநாட்டில்‌ (சருகணிக்கு அருகேயுள்ள) 


சொக்கநாதபுரம்‌ ஊரினர்‌. ஆதினமிளர்கி செட்டியார்‌ மகனார்‌. 


1945-இல்‌ பினரங்கிலிராந்து வெளிவந்த சேவிகா என்ற 
தமிழ்‌ நாளேட்டின்‌ ஆசிரியராக இருந்து, பிறகு ஜெய்ஹிந்தி 
என்ற வார இதழைத்‌ தாமே பினாங்கிலிருந்து நடதிதினார்‌. 


1947முதல்‌ 1952வரை “தமிழ்‌ நேச” நாளிதழின்‌ ஆசிரிய 
ராகப்‌ பணிபுரிந்தார்‌. அப்போது இவர்‌ ஏராளமான கதைகளும்‌ 
கட்டுரைகளும்‌ படைத்தார்‌ மொழிபெயர்ப்பாளராகவும்‌ 
சிறந்து விளங்கினார்‌. இந்நூலாசிரியர்‌ உட்பட, தமிழ்‌ நாட்டி 
லிருந்து சென்றவர்கள்‌ பலரை வானொலியில்‌ விரிவாகப்‌ பேட்டி 
கண்டார்‌. 


1965-இல்‌ லண்டன்‌ தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ தலைவராக இருநி 
தார்‌. ்‌' . 


மலேசிய அரசின்‌ சட்ட அமைச்சராகவும்‌ திகழ்ந்தார்‌. 
1968- 3ல்‌ சென்னையில்‌ நடைபெற்ற உலகத்‌ தமிழ்‌ மாநாட்‌ 
டுக்கு வருகை புரிந்த மலேசியப்‌ பேராளர்களின்‌ தலைவராக 
மலேசிய அரசால்‌ நியமிக்கப்‌ பெற்றார்‌. 


தமிழ்‌ நேசன்‌ 


1924- அம்‌ ஆண்டில்‌ தொடங்கப்பெற்று இடைவிடாது 
வெளிவரும்‌ கோலாலம்பூர்‌ தமிழ்‌ நாளிதழ்‌ தமிழ்‌ நேசண்‌ தலை 
சிறநீதி பதிப்பு, தரமான ஏடு, 


இந்தி இதழை, 1946-ஆம்‌ ஆண்டு அளவிலிருற்து வலைய 
பட்டி திரு. மலையாண்டி செட்டியார்‌ குடும்பத்தார்‌ நடத்தி 
வருகின்றனர்‌. ரு, மலையாண்டி செட்டியார்‌ காலமான பிறகு 
அவர்‌ மகன்‌ திறா. நாகப்பன்‌ இந்தப்‌ பொறுப்பை இனிது நிறை 
பேற்றி வருகிறார்‌, 


எல்லா வகையிலும்‌ தமிழுக்கு இந்த இதழ்‌ ஏற்றம்‌ 
கொடுத்து வருவதை அனைவரும்‌ ஒருமுகமாகப்‌ பாராட்டி 
வருகின்றனர்‌. 


அல்லல்‌ அ அல்ல 


௮௫ 


381 


காரைக்குடி சா லெ. செட்டியப்ப செட்டியார்‌ 


பெருந்‌ தொழிலதிபராக--தோட்ட உரிமையாளராக 
விளம்‌நிய - இச்செல்வர்‌ 1930-ஆம்‌ ஆண்டில்‌ ஈப்போவில்‌ 
திருவள்ளுவர்‌ செந்தமிழ்க்‌ கலாசாலை நிறுவினார்‌. அந்தக்‌ 
காலத்தில்‌ இவர்‌ சிறந்த உபற்யாசகராகத்‌ திகழ்நீதார்‌ என்பர்‌. 


தமிழ்‌ எங்கள்‌ உயிர்‌-— இயக்கம்‌ 


1952-ஆம்‌ ஆண்டு அளவில்‌ சிங்கப்பூரும்‌ மலேசியாவும்‌ 
சேர்ந்த மலேயா கூட்டு அரசு அந்த நாட்டுக்கு ஒரு பல்கலைகி 
கழகம்‌ தொடங்க முடிவு செய்தது. உருவாக விருக்கும்‌ அந்தப்‌ 
பெருகி கல்விச்‌ கூடத்தில்‌ இந்திய இயல்‌ என்ற புலம்‌ தொடங்‌ 
கவும்‌ முடிவு செய்தது. 


இந்திய இயல்‌ என்ற புலம்‌ எவ்வாறு அமைய! வேண்டும்‌ 
என்று கருதீதுக்‌ கூற, அறிக்கை வழங்க, இந்திய அரசு 
பரிந்துரை த்த பேராசிரியர்‌ கே. ஏ. நீலகண்ட சாஸ்திரியாரை, 
மலேயா அரசு வரவழைத்தது. இந்திய இயல்‌ புலம்‌ என்பது 
சமஸ்கிருதத்‌ துறையாக இருக்க வேண்டும்‌ என்று நீலகண்ட 
சாஸ்திரியார்‌ தம்‌ அறிக்கையில்‌ தெரிவித்‌ திறாந்தார்‌. ்‌ 


இதை அறிந்த சிங்கப்பூர்‌ -மலேயா தமிழர்கள்‌ கொதிதி 
தெழுந்தனர்‌. 

சிங்கப்பூர்‌ தமிழ்‌ முரசு” ஆசிரியர்‌ தமிழவேள்‌. கேர. 
சாரங்கபாணி அவரகளைதிீ தலைவராகக்‌ கொண்டு தமிழ்‌ 
எங்கள்‌ உயிர்‌ என்ற இயக்கம்‌ தொடங்கப்‌ பெற்றது. 


(1) நீலகண்ட சாஸ்திரியாறின்‌ அறிகிகை குப்பைதீ 
தொட்டியில்‌ போடப்பட வேண்டும்‌ 


(2) புதிய பல்கலைக்‌ கழகத்தில்‌ தமிழ்தி துறை 
தொடங்கப்‌ பெற வேண்டும்‌. 


(3) தமிழ்திதுறைக்குதீ தேவையான நிதியைத்தமிழர்கள்‌ 
திரட்டி வழங்குவர்‌. 


என்ற மூன்று குறிக்கோளுடன்‌ ஆறுமாதக்‌ காலத்திற்கு 
ஒறு பெரும்‌ போராட்டம்‌ நடைபெற்றது. தமிழர்‌ அனைவரும்‌ 
ஒன்று திரண்டு தங்கள்‌ நோக்கங்களை நிறைவேற்றினர்‌, 


_மகிபரலன்‌ பட்டி 5, ராம. 


சிர ௧11, 72 போன்ற செல்‌ 


362 


இந்த இயக்கத்தில்‌ பெரும்‌ பங்கு வித்தும்‌ நிதி வசூலில்‌ 


குதியான பொறுப்பு ஏற்றும்‌ புகழ்‌ ஈட்டிக்‌ கொண்டவர்கள்‌ 
சிங்கப்பூர்‌ ஜே.பி. நாச்சியாபுரம்‌ வயி சண்முகம்‌ செட்டியார்‌, 
திரு. கா. இராமநாதன்‌ செட்டியார்‌, வள்ளல்‌ திருப்பத்தூர்‌ 


ரெங்கசாமி பிள்ளை போன்ற ஏராளமான செட்டி நாட்டு 
அவ்பர்சள்‌. 


நகரத்தார்கள்‌ தனியே திரட்டிய நிதி பற்றி வேறொரு 
இடத்தில்‌ கூறுவோம்‌. 


வள்ளல்கள்‌ 


அவ்வப்போது மலேசியரவில்‌ நடையெறும்‌ தமிழ்‌ விழாக்‌ 
களுக்கும்‌ ஏனைய முயற்சிகளுக்கும்‌ உலகத்‌ தமிழ்‌ மா 
நாட்டுக்கும்‌ பேரன்புடன்‌ நன்கொடை வழங்கிவரும்‌ செட்டி 
நாட்டு வள்ளல்கள்‌ பலர்‌ அந்த நாட்டில்‌ உள்ளனர்‌. 


கோட்டையூர்‌ ௧. வீ. அழ, 


பிள்ளை, ரெங்கசாமி பிள்‌ 
அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ 


மற்றும்‌ கண்டமாணிக்கம்‌ 
அன்பர்‌ கோட்டபாடு தொழிலதி 


பர்‌ டத்தோ நாச்சியப்பன்‌ 


வார்கள்‌ குறிப்பிடத்‌ தக்கவர்‌ 
ஆவர்‌, | 


திருப்பத்தூர்‌ ஆறுமுகம்‌ பிள்ளை 


பினாங்கு நகரில்‌ வாழும்‌ இந்த வள்ளல்‌ தமிழ்க்‌ 
கலவிக்கும்‌ தமிழர்‌ முன்னேற்றத்துக்கும்‌ பெரும்‌ பொருள்‌ 
வழங்கியிருக்கிறார்‌. தமிழ்மலர்‌ என்ற நாலிதழைச்‌ ஓல 
ஆண்டுகள்‌ நடத்தினார்‌. இப்போது தினமணி என்ற நாளிதழை 
நடத்தி வருகின்றார்‌, இலக்கிய, சமய விழாக்கள்‌ பலவற்றிலும்‌ 
கலந்து கொள்கிறார்‌. 


திருப்பத்தூர்‌ ரெங்கசாமி பிள்ளை 


அவர்களின்‌ தமிழ்‌ முய 
தமிழ்‌ எகிகள்‌ உயிர்‌ நிதிக்காகத்‌ தாராளமாக நன்கொடை 


HT 


பித்தது. 


888 


வழங்கியவர்‌. மலேயாப்‌ பல்கலைக்‌ கழகதிதில்‌ தமிழை 
அரியணை ஏற்றிய குழுவின்‌ துணைத்தலைவர்‌. 


தைப்‌ பொங்கல்‌ நாளில்‌ சிறப்பாக நடைபெறும்‌ 
தமிழரீ திருநான்‌ குழுவின்‌ தலைவர்‌. ட்‌ 


டாக்டர்‌ இராம சுப்பையா வேகுப்பட்டி (1932-1969) 


கோலக்‌ கஞ்சார்‌ என்னும்‌ சிற்றூரில்‌ எளிய நிலையில்‌ 
பள்ளி ஆசிரியராகச்‌ சேர்ந்து, சொந்த முயற்சியால்‌ பி.ஏ 
பட்டம்‌ பெற்றார்‌. பின்னர்‌ எம்‌. ஏ. ஆனார்‌. 


பேச்சுதி தமிழ்‌ பற்றிய இவருடைய ஆய்வுகிகாக லண்டன்‌ 
பல்கலைக்கழகம்‌ இவருக்கு டாகடர்‌ பட்டம்‌ வழஙிஇசி சிறப்‌ 


லண்டனிலிருந்து திரும்பியதும்‌ மலாயாப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ தமிழ்‌ விரிவுரையாளராக நியமிக்கப்‌ பெற்றாரி. 


*ஈழ்ப்‌ பேராவில்‌ தமிழ்மொழி வழக்கு” குறித்த இவ 
ருடைய ஆய்வு, திசை மொழிகள்‌ வரலாற்றில்‌ குறிப்பிடத்‌ 
தக்கது, 

Tamil Malaysiana என்ற தொகுப்பு நூல்‌ மலேசியாவி 
லும்‌ சிங்கப்பூரிலும்‌ வெளியான தமிழ்‌ நூல்சள்‌, இதழ்கள்‌ 
ஆகிய அனைத்து வெளியீடுகளின்‌ அட்டவணையாகும்‌. 


கோலாலம்பூரில்‌ 1966-இல்‌ நடைபெற்ற முதலாவது 
உலகதி தமிழ்‌ மாநாட்டில்‌ இவருடைய பங்கு சிறப்பானது. 
மொழிபெயர்ப்புச்‌ செயலராயும்‌ கண்காட்டுப்‌ பகுதிக்‌ தலைவ 
ராகவும்‌ விளங்கினார்‌. மொழியியல்‌ பற்றியஆய்வுக்கட்டுரைகள்‌ 
நான்கினைப்‌ படித்தார்‌. மாநாட்டு ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ 
இரண்டாம்‌ தொகுதியின்‌ பதிப்பாரிரியராகத்‌. திகழ்ந்தார்‌. 


தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்க்கும்‌ 
முயற்சியில்‌ ஈடுபட்டிருந்தார்‌. அப்பணி முடிவடையுமுன்‌, 
இவர்‌ உயிர்‌ நீத்தார்‌. ) 

பாரதியாரின்‌ குயில்‌ பாட்டை, இவரீ ஆங்கிலதீதில்‌ 
மொழி பெயர்த்திருக்கிறார்‌. இது மலாயாப்‌ பல்கலைக்‌ கழக 
வெளியீடான தமிழ்‌ ஒளி-யில்‌ (1966-67) அச்சிடப்‌ பெற்றிருகி 
இறது. பக்கங்கள்‌ 158-184. 


384 


குறுந்தொகையில்‌ நரறு பாடல்களை ஆங்கிலத்தில்‌ 
மொழிபெயர்திதிருகறார்‌. 


பதிதுப்‌ பாட்டில்‌ இவர்‌ ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்‌ தி 
துள்ள பகுதியை அமெரிக்காவிலுள்ள ““ஏஷியா சொசைட்டி”* 
வெளியிட முன்வந்திருக்திறது. 


இக்‌ காயட்‌ ஸ்ரீ ராமா என்பது இராமனின்‌ வரலாறு. 
இதை மலாய்‌ மொழியிலிருந்து ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்த்‌ 
திருக்கிறார்‌. 


மலாக்கா மன்னர்களின்‌ வரலாற்றை, மலாய்‌ மொழியி 
லிருந்து தமிழாக்கியிருக்கிறார. 


Poetry Singapore என்ற ஆங்கில ஏட்டின்‌ கூட்ட ரரிரியர்‌ 
. களுள்‌ ஒருவராக இருந்தார்‌. மலேசியத்‌ கவிஞர்களின்‌ பாடல்‌ 
களை இவர்‌ அதில்‌ மொழி பெயர்தீது வந்தார்‌. 


்‌ கம்ப்யூட்டா வாயிலாகதி தமிழ்‌ இலக்கண இலக்கியங்‌ 
_ களை ஆராயும்‌ முயறிசிகளிலும்‌ இவர்‌ ஈடுபட்டிருந்தார்‌. 


*மலாய்‌ மொழி இலக்கண தீதுக்கு ஓர்‌ அறிமுகம்‌” என்ற 
இவருடைய நூல்‌ நாட்டுக்கோட்டைச்‌ செட்டியார்‌ சற்கம்‌ 
வழநிதிய நிதியுதவியுடன்‌ அச்சிடப்‌ பெற்றது, 


தனிநாயக அடிகள்‌ விலதிக்‌ கொண்ட பிறகு, அவர்‌ 


வகித்த மலாயாப்‌ பல்கலைக்‌ கழகதிது இந்திய இயல்‌ தலைவர்‌ 
பதவிக்கு இவர்‌ நியமனம்‌ செய்யப்‌ பெற்றார்‌. 


அமெரிக்காவில்‌ 


பல பல்கலைக்‌ கழகங்களுக்கும்‌ இவர்‌ 
சென்று வந்திருந்தார்‌. 
ன 


* மிச்சிகன்‌ பல்கலைக்‌ கழசுத்தில்‌ தமிழ்த்துறை தொடங்கு 
வதற்கான திட்டங்களை வகுதிதுக்‌ கொடுக்க அமெரிக்காவுக்கு 


யொட்டிய பாராட்டு வழியனுப்பு விருந்து முடிந்து, வீடு 
திரும்பும்போது கார்‌ விபதிதில்‌ 37-ஆம்‌ அகவையில்‌ 25-11-1969 


385 


முருகு சுப்பிரமணியம்‌ (மறைவு 104-1982) 


பொன்னி இலக்கிய வட்டம்‌ படைதித முருகு, ஏராள 
மான புதிய எழுத்தாளர்களை உருவாக்கியவர்‌. பல இதழ்‌ 
களில்‌ பணியாற்றியபோதும்‌ தரமே சில இதழ்களை நடத்திய 
காலதிதிலும்‌, இதழ்‌ உலகில்‌ புதுமைகள்‌ செய்து காட்டியவர்‌ , 
புரட்சியான மாறுதல்களை உண்டாக்கிய வர்‌. 


இவர்‌ கோனாபட்டு ஊரினர்‌. இவருடைய வாழ்க்கை 
1952 வரை தமிழ்நாட்டிலும்‌ 1953 முதல்‌ 1982 வரை மலேசியா 
விலுமாக அமைந்தது. இங்கு ஆற்றிய தமிழ்ப்பணி மிகுதியா? 
மலைநாட்டில்‌ இவர்‌ செய்த தொண்டு பெரிதா? என்பதைப்‌ 
பட்டிமன்றம்‌ வைத்து விவாதித்தாலும்‌ முடிவு செய்ய இயலாது. 
ஆயினும்‌ மலை நாட்டில்‌ அவர்‌ ஆற்றிய செயல்களுக்கு அடிப்‌ 
படை, ஏற்கெனவே இவர்‌ தமிழ்‌ நாட்டில்‌ பெற்றிருந்த அனுப 
வமும்‌ பயிற்சியும்‌ அகும்‌, 
இவர்‌ 1944 முதல்‌ 1946 வரை குமரன்‌ இதழில்‌ பணியாற்றி 
னார்‌. 1947 முதல்‌ 1952 வரை புதுக்கோட்டையிலிருந்தும்‌ 
சென்னையிலிருந்தும்‌ *பொன்னி?யை நடத்தினார்‌. 


1953 - இல்‌ கோலாலம்பூர்‌ தமிழ்நேசனிலும்‌ 1954 முதல்‌ 
1962 வரை. சிங்கப்பூர்‌ தமிழ்முரசு நாளிதழிலும்‌ 1962 முதல்‌ 1976 
வரை மீண்டும்‌ தமிழ்‌ நேசனுக்கு வந்து அதன்‌ ஆசிரியராகவும்‌ 
பணியாற்றினார்‌. 


1977 - இல்‌ கோலாலம்பூரிலிருந்து புதிய சமுதாயம்‌ 
என்ற தரமான திங்கள்‌ இதழை வெளியிட்டார்‌. இவர்‌ மறை 
யும்‌ வரை இவரே ஆசிரியராக இருந்து வந்தார்‌. 


“தமிழில்‌ மறுமலரீச்‌ி இலக்கியத்திற்கு அடித்தளமிட்டு 
வளரீதீத இவரது “பொன்னி” எனும்‌ மகதிதரன இலக்கிய 
இதழை நாடு அறியும்‌. தீபாவளி மலர்கள்‌ மட்டுமே வெளி 
யிட்டுக்‌ கொண்டிருந்த தமிழகதிது ஏடுகளில்‌ அக்காலதிதில்‌ 
பெரகிகல்‌ மலராக மலர்ந்த பெருமை அந்தப்பொன்னிகிகுண்டு . 
தமிழ்‌ மணம்‌ கமழும்‌ அந்த இலக்கிய ஏடு இன்றைக்குள்ள தலை 
யாய எழுதிதரசர்கள்‌ எல்லைம்‌ பிறந்து வளர்ந்த தொட்டில்‌ 
எனில்‌ மிகையன்று. தமிழகத்தின்‌ துர திட்டம்‌ பொன்னி 
இடையடிபட்டுவிட்டது . முருகு கடல்கடூநீது சென்றா? என்று 
ஒரு திறனாய்வாளர்‌ மதிப்பீடு செய்திருக்கிறார்‌. 


செ-25 


“திலே 


386 


முருகுவை இந்தியாவில்‌ (என்னை விட நன்றாக) அறியும்‌ 
வாய்ப்பைப்‌ பெற்ற கவிஞர்‌ நாரா நாச்சியப்பன்‌ “எதிரொலி?” 
இதழில்‌ 15 _ 4 .. 1982 இல்‌ எழுதிய கட்டுரையின்‌ சிலபகுதிகளை 
இங்கே தருவது சாலப்‌ பொருந்தும்‌. 


“பொன்னி? இதழ்‌ தமிழகத்திலே தமிழ்‌ இலக்கிய உலகத்‌ 
ஒரு கால முதீதிரைரைப்‌ பதித்து விட்டுப்‌ போயிருக்கிறது 
என்று தான்‌ சொல்லவேண்டும்‌. பொன்னி இதழை உருவாக்கிப்‌ 
படைதிதவர்‌ கள்‌ இரண்டு பேர்‌.ஒருவர்‌ இரு ௮ரு பெரியண்ணன்‌ 
இன்னொருவர்‌ முருகு சுப்பிரமணியன்‌ பொன்னியின்‌ உடலைப்‌ 


படைத்தவர்‌ பெரியண்ணன்‌ என்று சொன்னால்‌ அதற்கு உயிர்‌ 
ஊட்டியவர்‌ முருகு. 


பள்ளி இறுதிப்‌ படிப்புடன்‌ படிப்பை நிறுத்தி கொண் 
டார்‌ முருகு 


தம்‌ வீட்டில்‌ இருந்து கொண்டே “இளந்தமிழன்‌: 
கையெழுத்து ஏடு ஒன்றை நடதீதினார்‌. 
பல இளைஞர்களை இலட்சிய 
மாக விளங்கியது. 


என்ற 
அக்கையெழுத்து ஏடு 
வாதிகளாக உருவாக்கும்‌ ௧௬ மூல 


தன்மானகீ கொள்கையும்‌, 
வேட்டின்‌ சிறப்புக்‌ கூறுகளாகும்‌ 
விளையாட்டுகளுக்குப்‌ பயன்‌ 
அறவே நீக்கி, நல்ல த 
தமிழன்‌ வாயிலாகப்‌ 


ஐனித்தமிழ்‌ நடையும்‌ அவ்‌ 
 பூப்பந்காட்டம்‌ முதலிய 
படுத்தும்‌ ஆங்கிலச்‌ சொற்களை 
மிழ்‌ செஈற்களைக்‌ கண்டு பிடித்து இளந்‌ 
பரப்பி வந்தார்‌ முருகு சுப்பிரமணியன்‌. 


தமிழ்மொழிப்பற்றும்‌ தமிழர்‌ இனப்பற்றும்‌ தமிழ்நாட்டுப்‌ 
பற்றும்‌ உடையவர்களால்‌ நடதிதப்‌ பெற்ற ஏடாக _- முழு நில 
வரக -- தமிழ்‌ இலக்கிய வானில்‌ பொன்னி உலா வந்தது. 


பொன்னி உருவாக்கிய 


உலகம்‌ இன்றும்‌ பெருமைக்குரிய 
கின்றது. 


எழுதீதுலசம்‌ _. எமுதீதாளரீ 
ஒரு வட்டமாகத்‌ திகழ்‌ 


பொன்னியில்‌ தொடர்ந்து எழுதியவர்களில்‌ புரட்டித்‌ 
கவிஞர்‌ பாரதிதாசன்‌, கலைஞர்‌ மு கருணாநிதி, திருக்குறள்‌ 
முனுசாமி, டி. கே சீனிவாசன்‌. நா. பாண்டு ரெங்கன்‌, தில்லை. 
வில்லாளன்‌, இளமைப்பித தன்‌, வழிப்போக்கன்‌, நக்கீரன்‌ 
கண்ணதாசன்‌, கவிஞர்‌ சுரதா, நாச்சியப்பன்‌, நாகமுத்தையா 
மு அண்ணாமலை, கேஈவை இளஞ்சேரன்‌ போன்ற பலர்சிறந்த 
இலகீகிய ஒளி விளக்குகளாகத்‌ திகழ்கின்றனர்‌, 


கலிலி 


387 


பொன்னி வெளியிட்ட பொங்கல்‌ மலர்கள்‌ 'அவாளுக்கு 
இவாள்‌ சவால்‌? என்று அற்நாளையதி தன்மான இயக்கதி 
தோழர்களால்‌ மன ழவந்து பாராட்டும்‌ வகையில்‌ மிகச்சிறந்த 
இலக்கிய மலர்களாகதி திகழ்ந்தன. 


முதன்‌ முதலில்‌ முற்றும்‌ ஆர்ட்‌ தாளில்‌ தன்மான 
இயக்கத்‌ த முப்பெரும்‌ தலைவர்களாகிய பெரியார்‌, தளபதி 
புரட்சிக்‌ கவிஞர்‌ ஆகியோரின்‌ முழு வண்ணப்படங்களுடன்‌, பல 
இலக்கியப்‌ பேரறிஞர்களின்‌ கட்டுரை கதை, கவிதைகளோடு 
மணம்‌ கமழும்‌ மலராக வெளிவந்தது. 


மிகச்சிறிய அச்சகத்தை வைதிதுக்கொண்டு, மிகப்பெரிய 
சாதனைகளைப்‌ புரிந்த பெரியண்ணனும்‌, முருகு. சுப்பிரமணிய 
னும்‌ பொன்னியின்‌ வளர்ச்சிகளுஃகு ஏற்பட்ட நம்பிக்கையை 
அடிப்படையாகக்‌ கொண்டு, அதை மிகப்‌ பெரிய அளவில்‌ 
நடத்தத்‌ திட்டமிட்டுச்‌ சென்னைக்கு கொண்டு வந்தனர்‌. 


“பொருளாதாரக்‌ குறைவாலும்‌,கூட்டுச்சேர்‌ ந்தவரிகளின்‌ 
ஒதிதுழையரமையாலும்‌ பல்வேறு இக்கல்கள்‌ உருவாகி 
சென்னைக்கு வந்த பொன்னி தொடரந்து வெளிவராமல்‌ 
நின்று விட்டது.” 


“தென்‌ கிழக்காசியாவில்‌ தமிழ்‌ மணம்‌ கமழ்கிறது” என்ற 
நூலில்‌ சேலம்‌, “சங்கொலி” ஆசிரியர்‌ திற. சோலை இருசன்‌ 
1975-இல்‌ தாம்‌ கண்ட மலேரெயத்‌ தமிழ்‌ எழுதிதாளர்களைப்‌ 
பற்றி விரிவாக எழுதியுள்ளார்‌. அவர்‌ எழுதியிருப்ப தாவது. 


ப மலேசியாவில்‌ இன்று “தமிழ்நேசன்‌? நாளிதழின்‌ 
ஆசிரியராகப்‌ பணியாற்றும்‌ இவர்‌ இலக்கிய வளமும்‌, சமூக 
சிந்தனையும்‌, தமிழாரிவமும்‌, தேயெக்‌ கடமையும்‌ நிரம்பப்‌ 
பெற்றவர்‌, இவர்‌ நாள்தோறும்‌ தீட்டும்‌ தலையங்கங்கள்‌ 
தமிழ்ச்‌ சமுதாயதீதநிற்கு கலங்கரை விளக்காக ஒளி சிந்து 
கின்றன. 


எந்த நிலையிலும்‌, தமிழ்‌, தமிழர்‌ பிரச்சனைகள்‌ இவர்‌ 
எழுதீது வலிமையால்‌ தீரீந்திருக்கன்றன. தமிழரீ 
பிரச்சினைகள்‌ எல்லாவற்றிலும்‌ திரு. முருகுவின்‌ முத்திரை 
பளிச்சிடுவதை மலை நாட்டில்‌ காணமுடியும்‌. ஏனெனில்‌ 
இவர்‌ ஒரு இதழ்‌ ஆசிரியராக மட்டுமல்லாமல்‌ சமூகத்‌ 
தலைவராகவும்‌ விளங்குறொரீ. திரு. முருகு இல்லாத 
கலை இலக்கிய சமுதாய நிகழ்ச்சிகள்‌ மிகக்‌ குறைவே! 


288 


ஒரு இதழாசிரியர்‌ என்ற முறையில்‌ திரு. முருகு, 
பிரிட்டன்‌, சுவிட்சர்லாந்து, இதிதாலி, ஐப்பான்‌, 
கம்பேோடியரா, வியட்னாம்‌, இந்தோனேசியா, அல்‌ ஜுரியா 
ஐக்கிய அரபுக்‌ குடியரசு, எடிப்து மாதலிய பல்வேறு 
நாடுகளில்‌ பயணம்‌ செய்திருக்கிறார்‌. அரிய கருத்துச்‌ 
செல்வங்களைக்‌ கெொரணர்ந்து தமிழர்க்த அளித்துள்ளார்‌. 


மலேயெத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கத்தின்‌ தலைவராக 
இருந்து இலக்கிய வளர்ச்சிக்கு எழுத்தரளர்களிடையே 
நல்ல பல திட்டங்களை வைதிதுச்‌ செயல்‌ படுத்தியுள்ளரரீ. 


“தமிழ்‌ நேசன்‌” எழுத்தாளர்களின்‌ படைப்புகளுக்கு 
அன்பளிப்பு தருவது மட்டுமல்ல, மேலும்‌ ஊக்கமூட்ட கதை 
களுக்கும்‌, “பவுன்‌ பரிசு” அளிக்கும்‌ திட்டத்தையும்‌ செயல்‌ 
படுத்தி வருறார்‌. இன்று இலக்கியப்‌ படைப்புகள்‌ பற்றி 
திங்கள்தோறும்‌ திறானாய்வுக்கூட்டங்கள்‌, கவியரங்குகள்‌ 
கருதீதரங்குகள்‌ சிறற்த படைப்புக்கு உயரிய பரிசளித்து 
பாராட்டுதல்‌ . முதலிய சிறப்புகள்‌ தமிழ்‌ எழுதிகாளரி 


களிடையே நடப்பதற்குதி திரு.முருகுவின்‌ திட்டங்களே 
காரணம்‌. 


பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌ மீது மிகுந்த பற்றுக்‌ 
கொண்டவர்‌. அவருடன்‌ பல திங்கள்‌ தங்கியிருந்து கலந்து 
பழகியவர்‌. அவரிடம்‌ பெற்ற தமிமுணரீவையும்‌, எழுத்‌ 


தாற்றலையும்‌ மலைநாட்டு மக்களுக்கு சுவையாக வழங்கு 
கிறார்‌ இவர. 


திரு. முருகு அவர்களின்‌ மற்றொரு திட்டப்படி பவுன்‌ 


பரிசுக்‌ கதைகள்‌” என்ற அருமையான தொகுப்புநூல்‌ ஒன்று 
அண்மையில்‌ வெளிவற்துள்ளது.”* 


முருகுவிஸ்‌ மகன்‌ இரு செல்வம்‌, கே. எல்‌ தொலைக்‌ 
காட்சியில்‌ செய்தி வாசிப்பாளராகவும்‌ மற்றொரு மகன்‌ திரு. 


பாண்டியன்‌, தொலைக்காட்சிக்குச்‌ செய்திகள்‌ திரட்டுபவரா 
கவும்‌ உள்ளனர்‌, 


திரு அ .சிதம்பரம்‌ (தில்லை) 


முருகு தொடங்கிய 


“புதிய சமுதாயத்தின்‌? அரி 
இருந்து வருகிறார்‌, வ கரியாக 


cc 


969 


இவர்‌ செட்டி நாட்டிலுள்ள ஆத்தங்குடி முத்துப்‌ 
பட்டினத்தில்‌ 1934-இல்‌ பிறந்தவர்‌, மேடை நாடகங்கள்‌ பல 
வற்றைப்‌ படைத்தவர்‌ : தமிழ்நேசன்‌ “தமிழ்மலர்‌”இதழ்களில்‌ சில 
ஆண்டுகள்‌ துணை ஆசிரியராகப்‌ பணியாற்றியவர்‌. மேற்கு 
ஜெர்மனியிலும்‌ ஜப்பானிலும்‌ பத்திரிகைதி துறையில்‌ பயிற்சி 
பெற்றவர்‌. 


தாமரையாள்‌ தவிப்பு என்னும்‌ கதையை “தமிழ்‌ முக? 
இதழில்‌ படைத்து எழுத்துலகில்‌ அடியெடுத்துவைத்தவர்‌. 


புனைபெயர்‌-- தில்லை. 


திரு. எஸ்‌ .பி இராமநாதன்‌ 


ஆதிதன்குடியில்‌ பிறந்து நாட்டரசன்‌ கோட்டைக்குச்‌ 
சுவீகாரம்‌ சென்று மலாய்நாட்டில்‌ வாழ்பவரீ.,பத்திரிகையாளர்‌ 
என்ற முறையில்‌ பல நாடுகளுக்குச்‌ சென்றவர்‌. பலகட்டுரை 
எழுதியிருக்கிறார்‌. நலல தமிழ்‌ ஆர்வலர்‌, முருகுவின்‌ சம்பந்தி, 


திரு முத்து விசுவநாதன்‌ (கோனாபட்டு, பி1926) 


இளமையில்‌ முருகு, அரு பெரியண்ணன்‌ ஆகியோரோடு 
கூடி, இனிய தமிழ்ப்‌ பணிகளை ஏற்று ஊக்கமுடன்‌ செயலாற்றி 
யவர்‌. தமிழன்னை” என்னும்‌ கையெழுத்து ஏட்டினை 16- ஆம்‌ 
அகவையிலேயே வண்ணப்படங்களுடன்‌ வெளியிட்டவர்‌. அந்து 


ஏட்டிற்குக்‌ கவிமணியும்‌ பாரதிதாசனும்‌ கவிதை படைக்கசி 
செய்தார்‌. 


முருகுவின்‌ ஆலோசனைக்கு இணங்கி தமிழன்னை 
நிலையம்‌ தொடங்கி காலணா, அரையணா வெளியீடுகள்‌ 
அச்சிட்டு சுற்றுவட்டாரமெங்கும்‌ தமிழ்‌ முரசு கொட்டியவரீ, 
இவ் வெளியீடுகளின்‌ பெயர்கள்‌ _ தமிழர்க்கு, அன்னை அருங்‌ 
குறல்‌, தமிழ்வாழ்க என்பன, இவை பெரும்பாலும்‌ பன்மொழிப்‌ 
புலவர்‌ கா. அப்பாத்துரையாரின்‌ சொற்‌ பொழிவுகளின்‌ 
தொகுப்புகளாக அமைந்தன, 


திரு: முருகு சுப்பிரமணியம்‌ நடதிதிய “இளந்‌ தமிழன்‌? 
"எழுச்சி மலரீ? ஆகிய இதழ்களில்‌ இவர்‌ கட்டுரைகள்‌ படைதி 
துள்ளார்‌. 


390 


6 இவர்‌ கோனாபட்டு இளைஞர்‌ ஒற்றுமைக்‌ கழகத்தின்‌ 
செயலாளராக இருந்தபோது தான்‌ லெப்பதிகாரம்‌ தந்த 
இளங்கோவடிகள்‌ வண்ணப்படம்‌ வெளியிடப்பட்டது: 1953-இல்‌ 
இவர்‌ மலேசியாவிற்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தார்‌. 


1963- முதல்‌ தமிழ்‌ நேசன்‌” இதழில்‌ அலுவலாற்றும்‌ திரு. 
விசுவநாதன்‌ பயணக்‌ கட்டுரைகள்‌, தமிழாக்கக்‌ கட்டுரைகள்‌, 
விமர்சனங்கள்‌ படைதீதுள்ளார்‌. 1983-இல்‌ “மாஸ்‌” விமான 
நிறுவனதீதின்‌ அழைப்பின்‌ பேரில்‌ இவர்‌ பிலிப்பைன்ஸ்‌ 
நாட்டுக்குச்‌ சென்றுவந்து தமிழில்‌. நல்லதொரு பயணச்‌ சித்திரம்‌ 
வழங்கியுள்ளார்‌. பெரும்‌ தமிழார் வலர்‌. 


திரு. எஸ்‌. ஆர்‌. எம்‌. பழனியப்பன்‌ 


வேகுப்பட்டி (பி. 31-38-1935) 
Program Supervisor RADIO[TY MALAYSIA 


டாக்டர்‌ இராம. சுப்பையரவின்‌ அளவல்‌. அழுத்தமான 
புலமையுடன்‌ கூடிய சைவ சமயப்‌ பற்று மிக்கவர்‌. 

எழுதியவை--மலை நாட்டுதீ திருத்தலங்கள்‌ (கட்டுரைதி 
தொடர்‌), வானொலி இலக்கிய நாடகங்கள்‌, சிறுகதைகள்‌, 
சமயக்‌ கட்டுரைகள்‌, இவை புதிய சமுதாயதிதிலும்‌ வேறு இதழ்‌ 
களிலும்‌ வெளிவந்திருக்கின்றன- 

( வரனொலியில்‌ விதியின்‌ கரங்கள்‌ (பொழிபெயர்ப்பு) 
என்ற நாடகதி தொடரும்‌ தொலைக்காட்சியில்‌ உடன்‌ 
பிறப்பு” என்ற நாடகத்‌ தொட்கும்‌ ஒலி-ஒளி பரப்பாக 
இருக்கின்றன. 


. புனை பெயர்கள்‌ ஐங்கரனடிமை, அப்பர்‌ அடிப்பொடி 
புலவர்‌ மு. சேதுராமன்‌ (மேலைச்சிவபுரி பி, 22-10-1927) 
டட 


புனை பெயர்‌--இள நாகன்‌ 
tr 


பள்ளி மாணவராக இருந்த போதே இன்பம்‌ என்ற 
கையெழுத்து ஏடு உருவாக்‌இயவர்‌, 


1952-1974- கேரலாலம்பூர்‌ *தமிழ்‌ நாளிதழ்‌ நிர்வாகி 
1974 முதல்‌--* தமிழ்‌ நேசன்‌” நிர்வாக இயக்குநர்‌, முகவரி; 37, 
ஜாலான்‌ அம்பாங்‌, கோலாலம்பூர்‌ மலேசியா, நூல்கள்‌: 
முருகன்‌ பாமாலை”? ...கவிதைதி தொகுப்பு எழுதிது: தமிழ்‌ . 
நேசனில்‌ சைவ சமய வினா/விடை விளக்கங்கள்‌, 


A 


391 


பல இலகீகியக்‌ கட்டுரைகள்‌ -- கவிதைகள்‌. மலேசிய 
வானொலியில்‌ இலக்கிய நாடகங்கள்‌ ரீடிப்யூசனில்‌ இலக்கியதி 
தொடர்‌ : உரைகள்‌ பேச்சு: சமய-இலக்கிய விரிவுரைகள்‌. 
பிற பணிகள்‌; மலாயாப்‌ பல்கலைக்கழக இந்தியப்பிரிவில்‌ 
1959-1969 இல்‌ பகுதி நேர விரிவுரையாளர்‌. முதல்‌ உலகத்‌ தமிழ்‌ . 
மாநாட்டில்‌ நிர்வாகக்‌ குழுஉறுப்பினர்‌. விவேகானந்தா தமிழ்ப்‌ 
பள்ளி நிர்வாகச்‌ குழு ஆசிரியப்பிரிவில்‌ உறுப்பினர்‌. மலேசியத்‌ 
தமிழ்ப்‌ பள்ளி மரணவர்‌ உதவி நிதி வாரியதீதில்‌ இயக்குனர்‌ 
பட்டங்கள்‌: சித்தாந்தச்‌ செம்மல்‌, தமிழ்க்‌ காவலர்‌. 


திரு. வி, எஸ்‌. முத்தையா (ஆத்தங்குடி 771920) 

1938 முதல்‌ எழுதி வருகிறார்‌.. மலேசியா சிங்கை 
தமிழ்நாட்டு ஏடுகள்‌ யாவும்‌ இவருடைய படைப்புக்களை வெளி 
யிட்டுள்ளன. வானொலிக்கு நாடகம்‌, சிறு கதை முதலியன 
எழுதியுள்ளார்‌. 

புனை பெயர்கள்‌--வில்லன்‌, பூரட்டாதி 

நடதீதிய இதழ்‌--மலைமகள்‌ (ஈப்போ) நான்காண்டுக்‌ 
காலம்‌ இயங்கியது. 

மலேசியாவிலுள்ள செட்டியார்‌ கலாசாலை என்னும்‌ 
தமிழ்ப்பள்ளியில்‌ 12 ஆண்டுகள்‌ மேலாளராக இருந்திருக்கிறார்‌. 

1968 முதல்‌ தமிழ்‌ நேசனில்‌ துணையாசிரியர்‌; அதன்‌ 
ஞாயிறு மலரின்‌ பொறுப்பா சிரியர்‌: 
நூல்கள்‌: வெற்றி அழைக்கிறது (கட்டுரைகள்‌) 

ஆகஸ்டு 26 (சிறு கதைத்‌ தொகுப்பு) 
தேடிவந்த லெட்சுமி (குட்டிக்‌ கதைகள்‌) 
எண்கள்‌ என்ன செய்யும்‌? 
செவ்வாய்‌ தோஷம்‌ 
மலேசிய, சிங்கை, தமிழ்நாட்டுத்‌ தமிழ்‌ எழுதிதாளர்களால்‌ 


பாராட்டப்‌ பெற்றவர்‌. மலேசிய மாமன்னரிடமிருந்து AMN 
என்னும்‌ உயர்‌ விருது பெற்றவர்‌. 


கலைமாமணி மூத்தமிழ்ச்‌ செல்வர்‌ ரெ. இராமசாமி 02 
12. பிக்கரன்‌ சனா, அலோர்‌ ஸ்டார்‌, கட்டா. 


மலேசியாவில்‌ தலைஜறெந்த தமிழ்‌ எழுத்தாளருள்‌ ஒருவர்‌. 
இவர்‌ ': 10.8-1920.இல்‌ கானாடுகாத்தான்‌ * இரரமசாமிகி 


392 


செட்டியார்‌ மகனாகப்‌ பிறந்து பின்னர்‌ கண்டனூர்‌ 
அரங்கநாதன்‌ செட்டியாரின்‌ வளர்ப்புப்‌ பிள்ளை ஆனார்‌. 


தந்தையார்‌ தொடற்ிய தொழிலைக்‌ கவனிக்க 
1954-இல்‌  அலோர்‌ ஸ்டாருக்குச்‌ சென்றார்‌. பொரு 
விட்டுவதோடு பொதுப்‌ பணிகளிலும்‌ ஆர்வம்‌ காட்டினார்‌. 
தமிழ்த்‌ தொடர்பானவற்றை மட்டும்‌ இங்கே கூறுவோம்‌. 


இளமையில்‌ தமிழ்நாட்டு இதழ்களான இந்திரா, சில்பஸ்ரீ 
இந்துஸ்தான்‌ போன்ற ஏடுகளில்‌ இவருடைய படைப்புக்கள்‌ 
வெளிவந்தன. எனினும்‌ இவை மிகுதியாக வெளிவற்தது 
மலேசிய ஏடுகளில்தான்‌. சோலை, மலைமகள்‌, தமிழ்‌ நேசன்‌ 
தமிழ்‌ முரசு தமிழ்‌ மலர்‌. 


புனை பெயர்கள்‌--தாசர தி, அரங்ஈச்‌ செல்வன்‌. 


“தொண்டு செய்‌ தமிழா!" என்ற முதல்‌ கவிதையையும்‌ 
*பெண்ணுலகம்‌” என்ற முதற்‌ கட்டுரையையும்‌ எழுதி எழுத்‌ 
துலகில்‌ காலடி எடுத்து வைத்த இராமசாமி தான்‌ மிகவும்‌ 
போற்றிவரும்‌ மகாகவி பாரதியாரைப்பற்றி அவரது மறைவு 
நாள்‌ நினைவாகப்‌ பல ஆண்டுகள்‌ பல கட்டுரைகள்‌ எழுது 
யுள்ளார்‌. திருக்குறள்‌, பெரிய புராணக்‌ கட்டுரைகளோடு 
மகாகவி கம்பருக்கு அஞ்சலி செய்யும்‌ வகையில்‌ பல ஆண்டுகள்‌ 
அந்த நாளில்‌ வெளிவரும்‌ வண்ணம்‌ கம்ப ராமாயணக்‌ 
கட்டுரைகள்‌ பல வரைந்துள்ளார்‌. அதிதுடன்‌ கம்பரும்‌ 
திருவள்ளுவரும்‌ காதற்‌ சுவையை எப்படி எழிலாகக்‌ 
கூறியுள்ளனர்‌ என்பதை ஒப்பிட்டு ஒன்பது ஒப்பாய்வுக்‌ 
கட்டுரைகள்‌ எழுதியுள்ளார்‌. இன்னும்‌ இலக்கியத்தில்‌ தூது, 
கவிமணியின்‌ கவியமுதம்‌, குறவஞ்‌8 கூறும்‌ கதிரவன்‌, தன்னேர்‌ 
இல்லாத தமிழ்‌ பேரன்ற பல இலச்தியக்‌ கட்டுரைகள்‌ அவரது 
கட்டுரைப்‌ படைப்பில்‌ அடங்கும்‌. 


தான்‌ ஓர்‌ எழுத்தாளர்‌ மட்டுமல்ல கவிஞரும்கூட ' 
என்பனத மெய்ப்பிக்கும்‌ வகையில்‌ இவர்‌ சில்லறைமாகப்பற்பல 
தலைப்புகளில்‌ பல்வகைக்‌ கவிதைகளைப்‌ படைத்துள்ளார்‌. 
எழுதிதாளரும்‌ கவிஞருமான இராமசாமி இலக்கிய நாடக 
கள்‌ எழுதுவதில்‌ புலமை மிக்கவர்‌ ஆவார்‌. அதற்கு எடுத்துக்‌ 
காட்டாக அமரகவி, இரணியச்‌ செல்வன்‌, மேகநாதன்‌, 
காமவல்லியாஙி கன்னி, நகர்‌ நீங்கிய நாயகன்‌, கும்பகர்ணன்‌ 
கவிஞனும்‌ கண்ணனும்‌, கண்ணனும்‌ கண்ணம்மாவும்‌. போன்ற 


i 


393 


பல அரைமணி நேர நாடகங்களாகவும்‌, குற்றாலக்‌ குறவஞ்சி, 
முக்கூடற்பள்ளு போன்ற ஒரு மணி நேர இசை நாடகங்‌ 
களாகவும்‌, கருத்தும்‌ கவியும்‌? என்ற தலைப்பில்‌ கம்ப 
சாமாயணம்‌ முழுதும்‌ 51 தொடர்‌ நாடகங்களாகவும்‌ எழுதி, 
மலேசியத்‌ தமிழ்‌ மகீகள்‌ மகிமும்வண்ணம்‌ மலேசிய வானொலி 
யில்‌அவை ஒலி பரப்பாகியுள்ளன. இவை யாவும்‌ மலேசிய 
வானொலியின்‌ முன்னாள்‌ இந்தியப்பகுதிதி தலைவரும்‌, 
இன்றைய வானொலி தொலைக்காட்சிப்‌ பயிற்சி நிலைய 
இயக்குனறாமான திரு: இரா. பாலகிருஷ்ணன்‌ அவர்களது 
ஊக்குவிப்பால்‌ எழுத நேரிந்தவை என்றால்‌ அது மிகையில்லை 
என்கிறார்‌ இராமசாமி. 


கோலாலம்பூரில்‌ நிகழ்ந்த முதல்‌ உலகத்‌ தமிழாராய்ச்சி 
மாநாட்டில்‌ பார்வையாளராகவும்‌ சென்னையிலும்‌ மதுரை 
யிலும்‌ நடைபெற்ற உலகத்தமிழ்‌ மாநாடுகளில்‌ மலேசியப்‌ 
பேராளராகவும்‌ கலந்து கெரண்டவர்‌. பல பரிசுகளும்‌ விருது 
களும்‌ பெற்றவர்‌. 


இவர்‌ எழுதிய நூல்கள்‌ 
1 எம்பாவை எழில்‌ 

திருவெம்பாவைக்கு இனிய உரை விளக்கம்‌ 
2 பாரதியின்‌ காதலி 

பாரதி பாடல்கள்‌ சிலவற்றுக்கு விளக்கக்‌ கட்டுரைகள்‌ 
3 திருவிளகிகு வழிபாடு 
உரையிடையிட்ட கவிதை நூல்‌ 
சுவாமி சிவானந்த சரஸ்வதி மலரீ வழிபாடு 
சிவச்‌ செல்வர்‌ பாமாலை 
இலக்கிய நாயகி தை 
கம்பரின்‌ காவிய ஓவியம்‌ 


ஜெ. து ௮, த ௫ / ந 


அலோர்‌ ஸ்டார்‌ அருள்மிகு தண்டபாணி இருபா இருபது 
அந்தாதி 

9 கதி” தறாம்‌ காதற்கவை 

10 பதினாறு பேறும்‌ பாவிப்பாய்‌ 

சிங்கப்பூர்‌ இருக்குட நீராட்டு விழா நினைவாக இயற்றிய 

கவிதைக்‌ குறுஞ்சுவடி., 


394 
நாடகங்கள்‌ 
மலேசிய வானொலியில்‌ இவருடைய நாடகங்களை 
ஏராளமாக அரங்கேற்றியுள்ளார்‌. 
“சாத்தனார்‌ சரதனை?* எனும்‌ நாடகம்‌ மேடை நாடக 
மாக எழுதி நடிக்கப்‌ பெற்றது. 
கவிதை: 


தொண்டு செய்‌ தமிழா, தேவிதுதி, கவிஞரும்‌ கவியும்‌, 
கம்பநரடன்‌ ' வாழ்க்‌, அடைந்த விடுதலை, புத்தாண்டா, 
பொங்கல்‌ வருகை, தீபதீதிருநாள்‌, சக்திக்‌ குழவி, சேய்கிகுப்‌ . 
பகரும்‌ €ருரை, யாதிதிரை, 


நவராத்திரி மகிமை, தொண்டு, 
செல்விதாலாட்டு, “ஆறுபடைவீடு, கூட்டுறவு, போன்ற பல 
கவிதைகள்‌. 
தொகுப்பு: 


தெ வா. சங்க ஆண்டுவிழா மலர்‌. 
தேவி பாடல்கள்‌, 


சிங்கம்புணரி டாக்டர்‌ எஸ்‌ ஜெயபாரதி எம்‌ பி பி எஸ்‌., 


தொழிலால்‌ மருத்துவர்‌ ஆயினும்‌. மலேசிய நாட்டிலும்‌ 
தொடர்ந்து தமிழ்‌ மீது தமக்கு உள்ள நீங்காத பற்றிணை 
வெளிப்படுதிதி வருபவர்‌. 

கொல்பெ 
ஆயெவற்றிலும்‌ ஈ 
நூலின்‌ ஆசிரியர்‌. 


௫ள்‌ ஆய்வு, இத்தரீ பாடல்கள்‌ "தாவர ஆய்வு 
டுபாடு மிக்கவர்‌. பிரான்மலை வரலாறு என்ற 


திரு. பி. எல்‌. சிங்காரம்‌ 
(3/49, பி. அழகாபுரி, கீழைச்சிவற்பட்டி, 623205 

பி. 9-1-1939) 

தமிழ்‌ நேசன்‌ நாளிதமின்‌ பினாங்குப்‌ பிரதிநிதியாக 

இருற்து வருகிறார்‌. சமயம்‌, சமூக சீர்திருத்தம்‌ பற்றிக்‌ 

கட்டுரைகளும்‌ பஈமாலைகளும்‌ எழுதியுள்ளார்‌. இவருடைய 

பணிகளைப்‌ பலரும்‌ பாராட்டிஇவருக்குச்சிறப்புச்செய்துள்ளனர்‌ 

முகவரி ரந] Nesan (M) SDN BHD 
18 Lorong CHE EM 

off Beach Street, Penang . 


395 
திரு. பெரி முத்தையா (கீழைச்சிவற்பட்டி 1924) 


குழந்தைக்‌ கவிஞர்‌ வள்ளியப்பா நடத்திய இதழ்களில்‌ 
சிறுகதை எழுதி, பிறகு பல கதைகளும்‌ நாடகங்களும்‌ 
படைத்தார்‌. 


1951-இல்‌ மலேசியாவிற்கு வந்து சமயப்‌ பிரசாரகரா 
கவும்‌ சொற்பொழிவாளராகவும்‌ தமிழ்‌ மணக்கும்‌ மலர்களை 
உருவாக்குபவரரகவும்‌ புகழ்பெற்றார்‌. இவருடைய பணிகளுகிகுக்‌ 
களமாக அமைந்த நகரம்‌ தைப்பிங்‌, 


இவருடைய கதை, கட்டுரை, நாடகங்களுகிகுப்‌ பல பரிசு 
கள்‌ வழங்கப்‌ பெற்றுள்ளன. 


திரு. சித. இராமசாமி (கோனாபட்டு பி.1980) 
260, Burma Road Penang 


மேடை நாடகங்கள்‌ எழுதியும்‌ நடித்தும்‌ உள்ளார்‌ “தமிழ்‌ 
எங்கள்‌ உயிர்‌ நிதி முதலியவற்றுக்காக எழுச்சிமிக்க நாடகங்்‌ 
களைப்‌ படைத்தும்‌ அவற்றில்‌ நடி.தீதும்‌ உள்ளார்‌. 


குமண வள்ளல்‌, புலவர்‌ புகழேந்தி, சந்திரனும்‌ தாமரை 
யும்‌ என்ற நாடகங்கள்‌ மலேசியா மற்றும்‌ டெல்லி வானொலி 
யில்‌ ஒலிபரப்பப்‌ பெற்று மக்களின்‌ பாராட்டைப்‌ பெற்றவை, 


நடதிதிய இதழ்‌-—மக்கள்‌ தொண்டன்‌ (கையெழுத்து 
ஏடு, பினாங்கு) 

நடத்தி வரும்‌ அமைப்பு-வள்ளுவர்‌ சொற்பயிற்சி மன்றம்‌ 

அமைப்பாளர்‌, இளைஞர்‌ பணி மன்றம்‌ 

உறுப்பினர்‌, மலே தமிழ்‌ இலக்கியக்‌ கழகம்‌. 


பேராளர்‌, இரண்டாவது உலகத்தமிழ்‌ மாநாடு 
சென்னை 1968 


திரு. சுப: சிதம்பரம்‌ காரைக்குடி 


துணை அசிரியர்‌, தமிழ்‌ நேசன்‌, ஞாயிறு பதிப்பின்‌ 
ஆசிரியர்‌. வானொலி தொலைக்‌ காட்சியில்‌ பகுதிநேர மொழி 
பெயர்ப்பாளர்‌. ஏராளமான மொழிகளில்‌ பேசக்கூடியவர்‌. 


396 


இவர்‌ நடத்திய இதழ்கள்‌-திரைக்கடல்‌, மழலைமோகினி, 
ஆசை விகடன்‌, கோல்டன்‌ ஃபெல்‌, பொன்மணி. 


தூல்கள்‌- கதைகள்‌, கட்டுரைகள்‌, ஆங்கிலத்தின்‌ வழி 
யாகத்‌ தமிழ்‌ பயில உதவும்‌ சிறு நூல்கள்‌. 


சித்தாந்த வித்தகர்‌ முரு பழ இரத்தினம்‌ செட்டியார்‌ 


(விரையாச்சலை 18-8-1921) மூவாரிலும்‌ பத்துப்பகாட்‌ 
என்னும்‌ வத்துப்பாரிலும்‌ வாழ்ந்து வருகிறார்‌. 


இவருடைய தந்தைவழிப்‌ பாட்டனார்‌ முருகப்பச்‌ 
செட்டியார்‌ என்ற சபாபதிசெட்டியார்‌ சிவன்‌ கோவிலில்‌ விளக்‌ 
கிடுதல்‌. தூபம்‌ இடுதல்‌ போன்ற சரியைத்‌ தொண்டுகள்‌ புரித்த 
வர்‌. அடங்கல்‌ முறையைப்‌ பலமுறை படனம்‌ செய்தவர்‌. 


திரு. இரத்தினம்‌ செட்டியார்‌ மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்‌ 
தேர்வுக்குப்‌ படித்துத்‌ தெளிந்த இலக்கண இலக்கிய நூலறிவும்‌ 
அவற்றை நுணுகி ஆராயும்‌ வன்மையும்‌ பெற்றவர்‌, சித்தாந்த 
சாத்திரங்களைப்‌ பழுதறக்‌ கற்றவர்‌. 


'சத்தாந்தம்‌' இதழில்‌ ஏராளமான கட்டுரைகள்‌ வரைற்‌ 
தவர்‌. 


நூல்கள்‌: கடவுளால்‌ முடியாத செயல்கள்‌, தடைகளும்‌ 
விடைகளும்‌, வாலிவர்தம்‌ சரியா? 
ச்‌ 


வழங்கப்பெற்ற பட்டங்கள்‌; அருள்நெறிச்செல்வர்‌, புலவர்‌ 
மணி, சித்தாந்தவித்தகர்‌, வித்யாரத்னா, செந்தமிழ்ச்செம்மல்‌. 


உவமைக் கதை ஓராயிரம்‌ சொல்லி, பன்னிரு திருமுறை 
களையும்‌ சித்தாந்தக்‌ கருத்துக்களையும்‌ எளிதில்‌ விளக்கிச்‌ 
கரட்டிவிடுவது இவருடைய தனிச்சிறப்பு. கம்பன்‌ கவியும்‌ 
வள்ளுவர்‌ குறளும்‌ சிலம்பின்‌ ஒலியும்‌ ஆழ்வார்‌ அமுதும்‌ நயங்‌ 
காட்டி, தமிழ்நாட்டிலும்‌ மலேசியாவிலும்‌ பல நூறு மேடை 
களில்‌ பொழிந்துள்ளார்‌. 


தருமை ஆதீனத்தில்‌ 1984-இல்‌ நடைபெற்ற உலகச்சைவ 
சமய மாநாட்டில்‌ ஆய்வுக்‌ கட்டுரை வழங்கியிருக்கிறார்‌. சமாஜ 
மாநாட்டில்‌ திலைமையேற்றிருக்கிறார்‌. 


இத்‌ c.f 


ு அவ 


397 


ஜோதி மகராஜ்‌ சங்கீத பூஷணம்‌ திரு உடையப்பா 
(கோட்டையூர்‌ அழகாபுரி) 


இசை ஆசிரியர்‌. தமிழ்நேசனில்‌ சோ இடக்கேள்விகளுக்குப்‌ 
பதில்‌ எழுதுகிறார்‌.ரேஸ்டிப்ஸ்‌ அதிர்ஷ்டஎண்கள்‌ என்ற நூலை 
எழுதியிருக்கிறார்‌. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்து இசைக்‌ 
கல்லூரியில்‌ பயின்று பட்டம்‌ பெற்று, கோலாலம்பூரில்‌ இசை 
ஆசிரியராக இருக்கிறார்‌. 


திரு. சுப. நாராயணன்‌ கல்லுப்பட்டி (1915-1983) 


புகழ்‌ பெற்ற எழுதிதாளர்‌ இ. ஐஜ.ர அவர்களைத்‌ தம்‌ 
குருவாகக்‌ கொண்டு தமிழ்‌ எழுததி தொடங்கியவர்‌. 


திரு நாராயணன்‌ கூர்மையும்‌ முற்போக்குதி துடிப்பும்‌ 
நிறைந்தவர்‌. தமிழ்மீது அளவிலாக்‌ காதல்‌ கொண்டவர்‌. 
இலக்கிய வரலாற்றில்‌ புதுத்‌ தடம்‌ கண்டவர்‌. 


வை. கோ. நடத்திய *சக்தி? இதழின்‌ ஆசிரியராகச்‌ சில 
ஆண்டுகள்‌ சென்னையில்‌ பணி புரிந்த பின்‌, 1950-இல்‌ மலேசியா 
வுக்குச்‌ சென்றார்‌. 


தமிழ்நேசன்‌ . நாளிதழின்‌ ஞாயிறு பதிப்பில்‌ கந்தசாமி 
வாத்தியார்‌ என்ற புனைபெயரில்‌ இவரீ 1950 முதல்‌ *தமிழ்‌ 
வகுப்பு" நடத்தினார்‌. இந்தப்‌ பாடங்களை ஞாயிறு தொறும்‌ 
படிதித மலேசியத்‌ தமிழ்‌ இளைஞர்‌ பலர்‌ கதை, கவிதை, 
உரை நடை, நாடகம்‌ ஆகியவற்றை எழுத முன்‌ வந்தனர்‌. 
மலேசியாவில்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ பரம்பரையை உருவாக்யெ 
தில்‌ இவருகிகுப்‌ பங்கு உண்டு. 


இவ்வாறே தமிழ்முரசு நாளிதழில்‌ ரசனை வகுப்பை இவரீ 
தொடங்கினார்‌. இந்ததி திறனாய்வுக்‌ கட்டுரைகளின்‌ பயனாக 
மலைநாட்டு வானொலி நிகழ்ச்சிகளின்‌ தரம்‌ பன்மடங்கு 
உயர்ந்தது. 


தமிழ்நாட்டில்‌ ஏற்பட்ட அரசியல்‌ விழிப்பால்‌ தாக்கப்‌ 
பட்ட இலக்கியச்‌ சூழலை, ரசனை வகுப்பு மலேசியத்‌ தமிழர்‌ 
களுக்குப்‌ புரியும்‌ வண்ணம்‌ அக்கு வேறு ஆணி வேறாக அலசி 
ஆராய்ந்தது. I 


வனா அண்ணன்கள்‌ ணைன னை 1 I கைட ண்டி 


398 


இநீதியாவில்‌ சுப. நாராயணனாக விளங்கிய இவர்‌ மலை 
நாட்டில்‌ வாழ்ந்த 33 ஆண்டுக்‌ காலமும்‌ '*குவாலலும்பூர்ச்‌ 
சு. நாரரயணன்‌?? ஆசுப்பெயர்‌ பெற்றிருந்தார்‌. 


பரமரரீகளுக்காகப்‌ பாமரன்‌ எழுதிய தொடக்க 
இலக்கணமாக நன்னூல்‌ குறிப்புரையை எண்ணமும்‌ எழுத்‌ 
தும்‌?” என்ற பெயரில்‌ எழுதினார்‌. இலக்சணதிதை ஒரு நுண்ணூ 
லாக ஆகீகி நயங்கண்டார்‌. 


செவிக்க. எழுதி, ஒலிபரவிய இவருடைய பேச்சுக்கள்‌ 
மி ஞாயிறு தேவநேயப்‌ பாவாணர்‌ நடையைப்‌ பின்பற்றி 
தூயதமிழில்‌ எழுத்து வடிவம்‌ பெற்றுள்ளன. 


மொ 


இவர்‌ தம்பி இரு சப, சிதம்பரம்‌ 1953 முதல்மலேசியா 
விலும்‌ மற்றொரு தம்பி கவிஞர்‌ சப. இளநிகோவன்‌ சென்னை 
யிலும்‌ தமிழ்‌ எழுத்தாளர்களாகத்‌ இிகழ்ந்துவருதின்‌ றனர்‌. 


திரு. கா. அண்ணாமலை (ராயவரம்‌) 


வீட்டமைப்புக்‌ கூட்டுறவுக்கழகத்தின்‌ நிர்வாகி. அரசியல்‌ 
கட்டுரைகள்‌ பலவற்றை எழுதி வருகிறார்‌. 


திரு பழ. மனோகரன்‌ 


கவிஞர்‌. மாணிக்கக்‌ கற்கன்‌ என்ற பெயரில்‌ இவருடைய 
கவிதைத்‌ தொப்பு வெளிவந்திருக்கிறது. பிறந்த ஊர்‌-- 
பனையப்பட்டி. கள்ளானில்‌ தனியார்‌ நிறுவன்ம்‌ ஒன்றில்‌ பணி 
புரிந்து வருகிறார்‌. 


திரு சுப சிதம்பரம்‌ (கல்லுப்பட்டி) 


இவர்‌ திரு. சுய. நாரரயணனின்தம்பி. தமிழ்‌ நேசனில்‌ 
துணை ஆசிரியராக இருக்கிறாரி. பல கட்டுரைகள்‌ எழுதியிருக்‌ 
கிறார்‌. இந்துத தமிழர்‌ சங்கத்தை நிறுவியிருக்கிறார்‌, 


பாவலர்‌ சி. அன்பானந்தம்‌ (பி சிங்கம்புணரி 28-38-1982) 


பினாங்கில்‌ வணிகராக இருக்கும்‌ இவர்‌ காரைக்குடி 
இராமசாமி தமிழ்க்‌ கல்‌ லூரியினர்‌ நடத்திய மறைமலையடிகள்‌ 
பிள்ளைத்‌ தமிழ்ப்‌ போட்டியில்‌ முதல்‌ பரிசு பெற்றவர்‌. 


ப ட்ப. ன்னும்‌ மை, ஆரூட ஆண்டை கடட. “ணவ ணை அ ௮ * 2 ரணை ண தை வை கை 


1 A 


பட 2 ல லட டுட்யம வெறுவ 


399 


“நந்தா விளக்கு” எனும்‌ தொடர்‌ காவியத்தையும்‌, 
“கண்ணதாசனின்‌ காவியக்‌ சனிகள்‌” எனும்‌ தொடர கட்டுரை 
யையும்‌ தமிழ்‌ நேசன்‌ இதழிலும்‌ கனிமொழி எனும்‌ தொடர்‌ 
காவியதீதை (தமிழ்‌ முரசு? இதழிலும்‌ படைத்து தமிழ்‌ மக்க 
ளிடையே பெரும்‌ பாராட்டுகளைப்‌... பெற்றவர்‌ கவிஞர்‌ ௪. 
அன்பானந்தம்‌, 


மலேசியா வானொலியில்‌ கவிதை நாடகங்கள்‌, இலக்கிய 
நாடகங்கள்‌, சமூக நாடகங்கள்‌, நாட்டுப்பற்றுப்‌ பாடல்கள்‌: 
இலக்கியப்பாடல்கள்‌ எனப்பல துறைகளில்‌ தமிழுக்குமணமூட்டி 
வருகிற இவர்‌ மலேெதீ தமிழ்‌ எழுதிதாளர்‌ சங்கம்‌ நடத்திய 
பல கவியரஙிகுகளில்‌ பங்கு பெற்றிருகிறார்‌. 


ஆறுமுகன்‌ அந்தாதி, ஆனைமுகன்‌ அந்தாதி என்ற இரு 
பகிதிச்சுவை சொட்டும்‌ தெய்வீகப்‌ பாடல்‌ நூல்கள்‌ படைத்‌ 
துள்ளார்‌. இவற்றில்‌ ஆறுமுகன்‌ அந்தாதி மலாய்‌ மொழியில்‌ 
(Cepu pahala) “புண்ணியக்‌ இண்ணம்‌' என்ற பெயரில்‌ நூலாக 
வெளிவந்துள்ளது. ்‌ 
புலவர்‌ சப, அருணாசலம்‌ (மேலைச்சிவபுரி) 

கவிதைகள்‌ பலவற்றைப்‌ படைத்துள்ளார்‌. 
டாக்டர்‌ வி. எம்‌. பழனியப்பன்‌ 

தாவர இயல்‌ பேராசிரியர்‌. அறிவியல்‌ கட்டுரைகளைத்‌ 
தமிழில்‌ எழுதியுள்ளார்‌. வானொலியில்‌ சிறுவர்க்கான நிகழ்ச்சி 
களில்‌ பங்கு கொள்கிறார்‌. கூந்தல்‌ பாதுகாப்பு பற்றிய ஆங்கில 
நூலின்‌ ஆசிரியர்‌ 
வைத்தியர்‌ சுப்பையா (காரைக்குடி) 


ஹோமியோபதி வைத்தியம்‌ பயின்று, மருத்துவக்‌ 
கட்டுரைகள்‌ எழுதி வருகிறார்‌. 


முரு சொ. நாச்சியப்பன்‌ 
தினமணி பதிதிரிகையின்‌ ஆசரியர்‌ 
திரு: பி எல்‌. கே, ராஜன்‌ 


தினமணி இதழில்‌ பணியாற்றி வருகிறார்‌. 


400 


ஏனையோர்‌ 


டத்தோ சுப்பையா, ஆடிட்டர்‌ நாராயணன்‌ போன்ற 
ஏராளமான செட்டிநாட்டன்பர்கள்‌ மலேசியாவில்‌ தமிழுக்கு 
ஊக்கமும்‌ ஆக்கமும்‌ அளித்து வருகின்றனர்‌, அனைவருடைய 
பணியும்‌ இங்கே குறிக்கப்படவில்லை. பதச்சேோறு போல, 
தொட்டுக்‌ காட்டியிருக்கறோம்‌. இயன்றது இவ்வளவே. 


தமிழ்ப்‌ பண்ணை 


தமிழ்‌ உணர்ச்சியை மலைநாட்டில்‌ ஊட்டிய பெரிய 
இயக்கம்‌ தமிழ்ப்‌ பண்ணை. இதன்‌ வரலாறு பற்றிய ஆகார 
மான செய்திகள்‌ அடங்கிய ஆங்கிலக்‌ கட்டுரையை அடுத்த 
சில பக்கங்களில்‌ கொடுத்திருக்கிறோம்‌, 


RE-PRINTED FROM TAMIL பப 


(1966-67 issue pages 148 to 157) 
a publication of the 
TAMIL LANGUAGE SOCIETY OF THE 
UNIVERSITY OF MALAYA 


The Malayan Tamil Pannai and its Role. 
in the Tamil Cultural Revival 
in Malaya (1948 - 1956) 


M- PALANIAPPAN, உ A: (Hons) 
Research Scholar, ட்‌ 
Department of Indian Studies 
KULA LUMPUR. 


The Tamil Pannait was a brainchild of two persons 
who lovedthe Tamil language. One of them was a Malayan 
Arunachalam and the other a post-war immigrant, 
Ramanathan. Though the association itself had only a 
short existence, the tradition it set afoot continues to 
exist to this day. Holding language and literary classes 
in Tamil, which catered for school going children as well 
as adults, was their initial contribution, Secondly, the 


1. Panbai meaps’a farm or a nursery. 
செ--26 


432 


credit of bringing together of literary talks, music recitals 
and classical dance performance as items of single 
evenings programme, goes to the leaders of Pannai. 
The initial enthusiasm declined as Tamils began to take 
deeper root in Malayan way of life. They became 
conscious of the fact that it was impossible to re-enact 
in the Malayan environment the situation prevailing in the 
State of Madras in South India. 


74 has become almost a practice for most newly 
independent countries to revive some aspects of the 
golden period in their history, no doubt to build up the 
pride among the subjected people by making them 
conscious of their cultural heritage. The emerging India 
adopted the “Lion Capital’ and the "Wheel of Asoka’ 
as national symbols.? Inthe case of South Indian Tamils. 
the love for théir language and literature was fostered 
from the beginning of the present century. National 
conferences were later organised in India to study and 


publicise the Epic of tha Anklet, the Kural, Thevaram 
and so on.3 


The Indian immigrant, mentioned above, grew up 
and practised law in an environment where the revivalist 
activity was most intense. In the city of Madras ‘‘there 
would be no Jess than 20 speeches at least ina day" 
writes Ramanathan in his book. He expressed disappoint- 
ment when he could not find even a single Tamil reading 
library here, There was a complete dearth of literary 
talks But what might have shocked him most was the 
the apparent apathy shown towards the study of Tamil 
language. 


The situation he saw in Malaya in 1948 was comple- 
tely different from the feverish activity in Madras. Of 
2 D. P. Singhal 176 Indian Contribution to Human Civilization 
Hemisphere, January 1984, Vol. 8 No .1 
3 Tamil Nesan, Kuala Lumpur 21—3—51 


4. K Ramanathan: The Malaya that J saw, Pari Nilayam, 
Madras, 1964, pg. 50 


403 


course, there was valid explanation. The Malayan 721] 
community was making a slow recovery after the 
devastation of the Japanese war. Some were trying 
frantically to make a quick trip to their homeland The 
study of /ndian national language (Hindi) received all 
the attention and effort. In that particular enviornment 
there was no place for regionalism. It was only later 
that the policies and ideals of Dravida Munetra Kazhagams 
and the Tamil regionalism steped into the social life of 
the Malayan Tamils. 


Arunachalam Chettiar of Malacca worked: hard to 
popularise Tamil even at the expense and detriment of 
his livelihood. The Tamil literary weekly that he started 
in 1939 had only a limited success. It continued to 
appear intermittently even during the Japanese occupation. 
Though Hindistani had better reception than Tamil, he 
did not fail to organise Valluvar commemoration days 
in Malacca during the war.7 The arrival of Ramanathan 
was a god-send for his pet project in life <i, e. the 
propogation of the study of Tamil end Tamil literature. 
The enthusiasm was boundless when the two men heard 
that steps were being faken to make Tamil as the 
official language in Madras State. 


The inaugural meeting of the Tamil Panna was 
scheduled to be held on Ist February 1948.5 The Chief 
aim of the Pannai was to foster the growth and stady of 
Tamil Arts and Culture. It was found necessary to write 
in the constitution the parity of treatment it would mete 
out to all Tamils, irrespective of religion, social group er 
faction that they might belong. 


5. A political party in South India (Expresses extreme Tamil 
views) 
6. Tamil Nesan, Kuala Lumpur 28—10—51 


7. A well known poet of Kthics in Tamil. He is 078102084௦ 
have lived in 4nd century. A.D. 


8, Tamil Nesan, 28—1—48 


404 


The unexpected and shocking assassination of the 
great Indian leader Mahatma Gandhi on 30th January 1948 
necessitated the postponement:of the inaugural meeting 
This delay benefited the association in another way, At 
that juncture an unofficial trade mission trom South ‘India 
was on a visit to this country, The members consisted 
of proprietors of South Indian firms here. : The leader of 
the mission was none other than the well-known Social 
Worker and follower of Gandhi, Saw Ganesan, It was an 
honour to have him as the zrhairman ot the inaugural meet: 
The blessings of the other notable members of the 
mission were also no less significant. 


it is worthwhile to remember at the outset that the 
effort shown by these pioneers was emulated by others 
்‌ and the enthusiasm which came forth snow:balled int” 
tremendous proportions. This in turn fostered the. musnroo” 
ming of societies catering for every kind of social need. 
The tendency of the Tamils motivated the Malayalees, 
Andhras and Sikhs to found their own associations. There 
was a certain amount of reluctance for this move in the 
191118]. stages, because of the emphasis placed on Indian 
national unity under Subhas Chandra Bose. The unity 
was agaln stressed by Pandit Nehru when he visited 
Malaya after the war in 1946, There was very little 
effort to co-ordinate the various activities organised by the 
different linguistic. groups. 


௦ As a ‘start; the Pannai சதர்ன்‌ week-end clases, 
giving instruction in Tamil classical literature and grammar. 
Theleaders, utilisihg their personal contact with publishers 
in Iadia,. took onthe responsibility of importing: necessary 
textbooks. The books were sold at concessioh rates to 
the people who enrolled in tha classes. Adults and 
youngsters of varying ages farmed the student population. 
Most of the working people claimed that they had no 
opportunity to study Tamil before: Tamil school teachers 
as a group benefited most from these ‘classes. Some of 
those who leernt prosody~in those classes won valuable 
prizes in the competitions organised later. 


405 


K. Ramanathan, Swami Satyananda and 2... Periasami 
consented-to teach: Tamil literature and grammar. The 
first class was offic ially opened by the (ndia Agent, who 
was also the: President of Tamilpannai.10 At the end of 
that year 22 students sat for the final examination. The 
Director of Education, Mr. Holgate gave away the 
certificates..at the ceremony organised for. the award of 
these documents The syllabus. for. the follow-up course 
was also 172115௨011 The Tamil press helpedthis venture 
by printing the. weekly grammar lessons. in full. It 
obtained by request. goed literary articles by well known 
authors in India and published them regularly. This 
gesture benefited the enthusiastic swdents as weil as the 
general reading public. 


The success of the Kuala Lumpur centre paved the 
way for the starting of. week-end Tamil classes in the 
main urban -areas in. Western Malaya. This response 
necessitated. the use of common content syllabus and 
conducting. Standard examinations. It was pr-posed to 
hold three year courses covering the syllabus used for 
Bala Pandithar in South India. ¥his appears to be the 
turning point. The problem appears to be too big in order 
to ensure continuity: Only a standing body could have 
guaranteed smooth running of the classes. The safer way 
would have been to seek the assistance of the Malayan 
Education Department: If there was a sponser, for example 

a South Indian Uaiversity, the Education Department would 
பர co-operated. The Hindi’ and Punjabi language 
examinations are conducted for the Punjab University 
in various ‘parts of Malaya to this day. Similar ‘steps 
could have been taken by the Pannal as well. This 
uncertainly led to the dwindling of the number of classes 


9. 41 this stage there was no difference between the domiciled 
and the iransitory migrant Indians. ட்‌ 

10 ramil Nesan 10—1-48 ட... த 

11. Tamil Nesan. 28—12—43 “ ‘i 

12. The Sikhs Kalasa Diwan still Haintairis’ this link 


406 


as well as students, Fhe only centre which continued to 
function was the first class started by Pannai in Kuala 
Lumpur. A fresh effort was made in July 1953, 3 but 
there was no response from the Tamil public. 


The failure of the classes did not affect the import- 
ance ot Pannai in any way. This is clearly reflected 
in the remarks made by Professor Nilakanda Sastri, 
who was invited by the Malayaa Government to advise 
on the establishment of the Department of Indian Studies 
in the University of Malaya. ‘Pannai demanded that only 
famil should be {taught in the .proposed Department. 
Sastri felt this was due to their narrow mindedness He 
proposed that the department should have a broader base 
and should include the teaching of Sanskrit. 14 


When public support was being built among the 
the Indians in Malaya, the Tamil school inspectors 
pointed out that a degree {from the proposed department 
would not have equal economic value as degrees from 
the other departments. It was 7௪11௪7 which came to the 
fore and showed the shortage of personnel, with such 
qualifications in Journalism, Secondary Education. Infor- 
mation Services, etc.15, 


From the time of formation, organising of talks 
formed one of its main functions. As a start it was feet 
it would be better to invite someone well versed in the 
literary field from India Invitations were sent to many 
leading lecturers in South Indian Universities. Some of 
them responded. The Selection Committee favoured 
A. M. Paramasivanandam of Pachaiyappa College in 
Madras. A Malaya wide tour was. organised 107 him. 
The trip was sponsored by Pannai, with the help of 


19. Famill Nesan, 1—7—53 
ர்க்‌. Tamil Nesan, 24—5—=53 
15° famil Nesan . 1.5.54 


407 


generous donations from the Chettiar community. He spent 
one whole week in Kuala bumpur, whereas in other centres 
he was able to stay only for a day or two in the month 
long tour. He lectured in all the important cultural centres 
in Kuala Lumpur6. This initiative set by the Pannai was 
followed by other Associations and many others. connected 
with different aspects of Tamil cultural field were invited 
in the followina years. 


The Malayan Tamils had the privilege of hearing the 
speeches of another lecturer from Pachaiyappan College 
in 1956. By this time the influence of the Pannai had 
already declined. The Malayan Government introduced 
Strict immigration restrictions in 1952. The flow of immi- 
grants diminished as a result of this measure. Fresh 
immigrants were more active supporters of Tamil and 
infused more interest even in indifferent organisers. 


The local elections were held from 1952 onwards 
Fhe first Federal - wide elections were held in 1955. 
Only Federal citizens were eligible to vote. The Indians 
who gave very little thought for permanency, were 
forced to take the decision by political developments. 
It did not take long for them to realise the efforts wasted 
over a language which had least economic: value. 


Secondly there was a bid by the The Tamils to take 
over the leadership of Malayan Indian Congress. 1his move 
created factions, which persisted even when the take 
over was a success, The leaders were groping for events 
other than politics to unify the members. The visit of a 
scholar from India provided such an opportunity. We see 
the Educational Section of the Malayan indian Congress 
sponsoring the trip of A.S. Gnanasambantan. He 
speciallsed in literary and religious fields. Most of the 


அகவை கை வல லைவ்‌ கலை வைகை கல விலை தைல விக சை வலவ இனத்தை வல்லன ல்லை லை ல 


408 


voluntary Associations -took the opportunity to ‘arrange 
speeches for the benefit .of their respective members 17 

As more and more associations volunteered to sponsor trips 
of this nature it was only necessary to request the speakers 
when they were already here for a suitable date and make 
the necessary arrangements. Pulavar Hj. Abdul Kadir of 
Madura Tamil Sangam in South India gave series of talks 
on Tamil unity in 1952.18 


One of the main figures: responsible for cultural 
revivalism in the 1920's 19. South India: was. the poet 
Subramaniya Bharathi - His songs, claim. the. nationalists, 
contributed tremendously. to wards the boosting of morale 
of the masses and made them conscious. of their cultural 
heritage. The ideas put forward by him and the ideals set 
were constantly repeated at the birthday. celebrations 

‘ organised to honour this poet. .From the year of formation 
of Panna till its disappearance, this used to be the second 
important item organised 


Pannai did not initiate this .celebration. ' When there 
was no definite association to organise the event regularly, 
Pannai care to fulfil this role, In 1948 a group of enthusi- 
astic youths organised two rallys-one in Sentul and the 
other in Bungsar.- In the following year the Malayan Indian 
Congress organised the event. The. programme was a 
little more elaborate In the third year, the first for 
Pannai, the tradition of bringing literary talks, MUSIC, 
recitals and dance performances on a common stage set 
in motion. {n all three items, Bharathis sonds 701160 the 
central linking theme. The national, devotional and n.ystic 
aspects of the poems were analysed, and separete 
speeches were delivered. The singers used Bharathi's 
songs for singing well known ragas, the dancers used the 
songs for Bharatha Natya. The three hour programmes 
used to draw record crowds, wherever the venue might be 


17 Tamil Nesan, 17-4-54 
18 Tamil Nesaa, 3-1-82 


க 


409 


When the organisation slackened its pace, the M I. இரவ 
educational section took overthe organising of the birth- 
day celebration in 1955 and 1956.19 A note of discord at 
this time was the rival celebrations in two or three centres 
organised by the dissidents of M. I. 6 


Thirukural, a book of well-known maxims is being 
translated into various languages. The nature of the Kura 
is such that it is possible for every religious group to 
claim it as its own. The impartial opinion is that it belongs 
to all; Pannai was an association which did not entertain 
any religious or social division.  Pannai organised 
Valluvar Vizha by popular request.0 The speeches 
were on the three main aspects (Aram, Porul, Inpam).°" 
The Kurals were set to music and sung on the 0000851011. 
The members of the Sangeetha Abiviruthi Sabha (Society 
forthe development of Music) performed this function. 
Fhe organisation of this commemoration day was regular 
but not so elaborate as Bharathi's Birthday celebrations. 
Another association known as the Kural Iyakkam was 
started in 19°0, with the blessings of Tamil Pannai. Its 
chlef aim was to teach and propagate the Kural. 
This society conducted various competitions and awarded 
prizes on the commemoration day which it organised for 
its members. On both of these celebralions K. Ramanathan 
Swami Satyananda, K. Alagirisamy and Pulavar Sethuraman 
used to be the main speakers. 2 


The leaders of Tannai felt that running of week-end 
classes and the providing-of lecturers was not enough for 
cultural revivalism. Something more tangible was necessary. 
So it devised ways to high-light other aspects of Tamil 
culture in popular assemblies. ‘Fine Arts Festivals” were 
held annually in the name of the Pannai, starting from 1949. 


19 Tamil 85281, 19-89-55, 27-8-56 

20 Tamil Nesan. 13—6—49 

21 Dharma, Artha, Kama 

23. Tamil Nesan, 25—§—83 and 9—6—=55 


செ26-4 


புக தல ஒம்‌ 1 NET கிட! ப்பி பக ஆ இல்ம்‌. ளி ந 


410 


The first three festivals were well received and had a 
measure of success. The fourth and fifth were organised 
when the influence of Pannai itself was declining. 


The first Arts Festival was organised for three days 
at the end of July in 1949 The pattern of the pregramme 
was identical with that of Fine Arts. Festivals held jn 
Madras23 There were dance performances and music 
recilals during the first two nights. The artistes who 
participated came from all over Malaya. Tillthen there 
was no opportunity for persons who received training in 
these arts to perform at public functions, unless special 
programmes were arranged by parents or the dance 
schools. Fhe Mummorthi2+ Vizha came to be organised 
only around 1954. 


The speeches 17276 mainly delivered on the Second 
day which would invariably be a holiday. The topics 
ranged from the discussion of the different aspects of 
kalai or arts to the necessity of learning the mother- 
tongue. The women would have a meeting of their own 
on the second day. 


The second festival in tha series was held in 
Seremban in the following year. The arrangements made 
were more elaborate andthe festival on the whole was 
more successfulthan the first one. The youths and the 
women were given the opportunity of holding conferences 
oftheirown. The festival, as usual, lasted three days 25 
The third festival was held in Klang in December 1951. 
Though the programme was similar to the ones of the 
previous years, the absence of enthusiasm was clearly 
seen.2€ 

23. Tamil Nesan, 24—6—49 

24. This is a commemoration day of three well known composers 
of music from South India. The festival is organised by 
Sangeetha Abiviruthi Sabha 


25 Tamil Nesan, 23—3 50 and Malay Mail, 27—4—50 
26, Tamil Nesan, 80—12—5] 


ர்‌ 
்‌ 
. 
௩ 


(௫ 


411 


The decline of enthusiastic support of the Arts 
Festival should not be interpreted as lack of support for 
the main objective which was cultural revival ef the Pannai. 
There was a marked increase in the number ef music and 
dance teachers in Kuala Lumpur. And there was 8 
proportional increase in the number of pupils who enrolled 
in the classes. The success of the first tw festivals helped 
to influence some parents to make the dezision (௦ allow 
their children to go to these classes The readily available 
participants ensured success of the Mummoorthi Vizha 
which were organised later. When the Pannai did not 
show any intention of organising further Arts Festivals, 
the Tamil Kala Manram which was founded in 1952, came 
forward to take over the task. Phey gave opportunity fer 
the display of handwork and folk dances in addition of the 
usual items. 


When the idea of having a festival for all Tamil 
speaking people was mooted in 1948,27 Pannai gave its 
support. When it was held in Kuala Luinpur in 1953,28 
Pannai was ‘one of its sponsors. Similarly it supported 
ventures of other associations by cosponsoring the visit of 
musicians from India.29 


The Tamil Kodi edited by Aurunachalam Chettiar of 
Malacca served as the organ of Tamil Fanni. The cultural 
events and annual features such as arts festival and 
Bharathi Vizha used to be publicised through this fort 
-nightly journal. The publication of this journal was Stopp> 
ed in May 1951. The editor was taken seriously ill and he 
returned lo India to recoup his health. But it was unfortu- 
nate for Panni as well as the Tamil public that the moving 
spirit of Pannai was robbed away by the death of the 
editor on 19th October 1951.30An effort was made to 


27. Tamil Nesan, 9—1—48 
28. Tamil Nesan, §—12—52 
29. Malay Mail, 22—8—53 
80, Tamil Nesan, 28—10—51 


| இத்த 


412 
publish another monthly named 8௦747 under the editorship 


of Ramanathan in January 1952. The publishers were only 
able to bring out a few successful issues.3T 


There were a few well known magazine editors, 
writers and poets, wh were associated with the move- 
ment {or popularising Tamil classes in S. India. There 


was a heavy toll of these top leaders in 1954 and 1955. 
‘Kalki’ (Krishnamoorthi), TAKAO: 


Mudaliar) Vaiyapuri Pillal,and 
1௦ mention afew, were like 


reading puplic. The Pannai Sent condolence me 
to the families Concern 


each. Indirectly these 
interested in the popularisatio 
literature. 


The efforts of the leaders 
receive the attention of Dersonalitie 
in popularising the Study of the lap 
Kamban festival is held annually j 
India. The event usually lasts 
Ramanathan was given the houour 
events in the 1981 festival? The 


of Tamil Pannai did 
S who were involved 


dl. Tamil Nesan, 2—12—5] 


22. Tamil Nesan, 3—5—54 {Appreciation by Madurai Valluvar 


Kazhagam) 


99, Tamil Nesan, 21-953 


413 


As more and more cultural associations appeared ol 
the scene important events hadto be duplicated. The 
friendly rivalry which developed undermined the 
importance of the festivals as less and less people came 
to participate No cultural event can be a success unless 
if raceives pub'ic support. The important artistes were 
distributed in various centres instead of appearing on a 
common stage as in 1948 to 1950. 


The leaders who fouaded the association did not 
anticipate the establishment of branches in all the main 
urban areas in Malaya. When the branches were started, 
people who were only interested in holding office invaded 
the fold of the dedicated leaders. In the absence of dedi- 
cated effort the activities began to decline. Secondly, the 
central body was not in a position to exercise tight control 
over finance and types of activities organised. This 
inevitably led to the abuse of rules. So the other branches 
disappeared as suddenly as they appeared. The 
Kuala Lampur branch continued to organise a few nominal 
events till 1956. The registration was eventually 
cancelled in 1959.34 


Whatever may be the criticism raised against the 
premature death of the association no one can deny the 
stir it caused among the Tamil community in Kuala Lampur. 
It made them conscious of the need for the study of Tamil 
and Tamil literature, Secondly, the tendency towards 
permanency and citizenship dulled the fervour for a 
language which chould not cope with equal footing with 
the other languages and signalled the death Knell of tke 
Pannai. 


34, Registrar of 8001211625, Federation of Malaya. 


படி ந்‌ ஆட து “ அண அடி 


ட்டு 


35 சிங்கப்பூர்‌ 


தனி நாடாஃவும்‌ செல்வம்‌ கொழிக்கும்‌ சீமையாகவும்‌ 
உள்ளது சிங்கப்பூர்‌, 


ஆட்சி மொழிகளுள்‌ ஒன்றாகத்‌ தமிம்‌ மொழியை இத்த 


நாட்டு அரசு ஏற்றுக்‌ கொண்டிருக்கிறது: பள்ளிகளிலும்‌ 
ஓ முதலியவற்றிலும்‌ தமிழ்‌ மொழி 


இத்தகைய நிலையை உருவாக்கியதில்‌ 


சிங்கைவாழ்‌ 
செட்டிநாட்டாரின்‌ பங்கு பெரிது. 


அருள்‌ நெறிச்‌ செல்வர்‌ வயி. சண்முகம்‌ செட்டியார்‌,ஜே. பி 


(நாச்சியாபுரம்‌, பி. 1913) 
ஒம்பதாண்டுக்‌ காலம்‌ சிங்கப்பூரின்‌ பொது வாழ்வில்‌ 
சிறப்பிடம்‌ பெற்ற பொ 


ரியவர்‌. இவரி இப்போது முதிர்ந்த 
வயதில்‌ நாச்சியாபுரதிதில்‌ வாம்ர்‌ 


வருகை தந்த தமிழறிஞர்‌ எவரும்‌ 
தப்பித்தது கிடையாது. 


தமிழுக்கு ஊறு நேர்ந்த போதெல்லாம்‌ “கமிழ்‌ முரசு! 
ஆசிரியர்‌ தமிழவேள்‌ கே, சாரங்கபாணி அவர்களுடன்‌ 
தோளோடு தோள்நின்று தமிழ்ப்பணிக்கு இவர்‌ உறுதுணையாக 
இருந்திருக்கிறார்‌. 


வயி. ௪. இங்கப்பூரில்‌ இருந்தவரை இவரும்‌ காரைக்குடி. 
இராம பெரி, பெரியகருப்பனாரும்‌ தமிழ்ப்‌ பணியில்‌ இரட்டை. 
யராக விளங்கினார்கள்‌. சிங்கப்பூர்‌ தமிழ்‌ இயக்கம்‌, சிங்கப்பூர்‌ 
பகம்‌, சிங்கப்பூர்த்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ 
ர்பு கொண்டு தமிழ்ப்‌ 
அளித்து வந்தனர்‌. 


oi ய வடட 
71 ற மூ. ஒலி அட்ட ன்பு 


415 


காரைக்குடி இராம, பெரி, 


திரு. வயி. ச. அவர்கள்‌ தாயகத்திற்குதீ திரும்பிவிட்ட 
பிறகு காரைக்குடி இராமசாமி தமிழ்க்‌ கல்லூரியை நிறுவியுள்ள 
செந்தமிழ்ச்‌ செல்வர்‌ இராம பெரியகருப்பன்‌ அவர்கள்‌ 
முன்னர்க்‌ கூறிய பணிகளைதி தாமாகவே செய்து வருகிறார்‌, 


இவர்‌ சிங்கப்பூரிலேயே பெரும்பாலும்‌ வாழ்ந்து வரும்‌ 
வணிகர்‌ ஆவார்‌. சிங்கப்பூரில்‌ தமிழ்நலம்‌, தமிழர்நலம்‌ என்றால்‌ 
எல்லோறாடைய எண்ணத்திலும்‌ முன்‌ நிற்பவர்‌, முதலிடம்‌ 
பெறுபவர்‌ இவர்‌. சிங்கப்பூரிலும்‌ மலேசியாவிலும்‌ உள்ள தமிழ்‌ 
அமைப்புக்கள்‌ பலவற்றில்‌ இவர்க்குத்‌ தொடர்பு உண்டு. தமிழ்‌ 
நாட்டிலிருந்தும்‌ பிறநாடுகளிலிருந்தும்‌ சிங்கைக்கு வருகைபுரியும்‌ 
அல்லது சிங்கை வழியாகச்‌ செல்லும்‌ தமிழறிஞர்களை 
வரவேற்றுச்‌ சிறப்பளித்துக்‌ தமிழ்‌ நலம்‌ பரிமாறுவதில்‌ 
இவருக்கு இணை இவரே எனலாம்‌. 


திரு மெ, திரு. அரசு (வேந்தன்பட்டி 14-7-1923) 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ தமிழ்‌ எம்‌. ஏ. 
பட்டம்‌ பெற்றவர்‌. திருக்குறள்‌ பரப்பும்‌ திருநாவுஃகரசு என்று 
இளமையிலேயே தம்‌ நண்பர்களால்‌ பாராட்டப்‌ பெற்றவர்‌. 
குமரன்‌, கலைக்கதிர்‌, தமிழ்‌ நேசன்‌ இதழ்கள்‌ இவருடைய 
இலக்கிய, அறிவியல்‌, திருக்குறள்‌ விளக்கக்கட்டுரைகளை வெளி 
யிட்டுள்ளன. வானொலி நாடகங்கள்‌ பலவற்றையும்‌ படைத்‌ 
துள்ளார்‌. 


சிங்கப்பூர்‌ வானொலி-- தொலைக்காட்சி அமைப்பில்‌ 
பல்லாண்டுகள்‌ மிகச்‌ சிறப்பாகப்‌ பணியாற்றி ஓய்வு பெற்று, 
1981 முதல்‌ 1984 வரை இங்கப்பூர்‌ சட்டமன்றத்தில்‌ மொழி 
பெயர்ப்பாளராகப்‌ பணியாற்றினார்‌. 


யேராசிரியர்‌ கே. ஏ. நீலகண்ட சாஸ்திரியார்‌ மலேயா 
வுக்குச்‌ சென்று அந்தநாட்டுப்‌ பல்கலைக்கழகதீதில்‌ வடமொழிக்‌ 
சல்விக்கு ஒரு தனித்துறை தொடங்கவேண்டும்‌, அதுவே 
இந்திய இயல்‌ புலமாகக கருதப்படவேண்டும்‌ என்று 
பரிந்துரைத்கார்‌. அந்த அறிக்கையைஎதிர்தீதும்‌ தமிழ்தீதுறை 
தொடங்கப்பெற வேண்டுமென்றும்‌ முதற்‌ குரல்‌ எழுப்பி 
தமிழர்களைக்‌ திளர்ந்து எழச்செய்தவர்‌ அரசு, 


ச்‌. ன அவா்‌ காட ஆர்‌ 1 ஆ. அவவவவவடிபகு ளு க 
- த ரல. 


— ட ஆதா எரா த அணக: - 


= 


416 


, அதன்‌ விளைவு இநிகையிலும்‌ மலேயாவெங்கும்‌ இதுவே 


ஒரு மா பெரும்‌ போராட்டமாக உருவெடுத்தது. மக்களின்‌ 


மன உணரீவை அறிந்த மலேயா அரசு, தமிழ்த்‌ துறையைத்‌ 
தொடங்கிற்று. 


8-10-1983இல்‌ சேலதிதில்‌ தமிழகப்புல வர்குழுவின்‌ வெள்ளி 
விழா நடைபெற்றது. தம்‌ புலமையால்‌, திறத்தால்‌, 
தொண்டால்‌ தமிழுக்கு வளமும்‌ நலமும்‌ கூட்டிய தமிழ்ப்‌ பெருந்‌ 
திருவினர்‌ 32 பேஈ தமிழ்ச்‌ சான்றோராகத்‌ தேர்வு செய்யப்‌ 
பெற்றனர்‌. அப்போது அவ்வாறு பாராட்டப்‌ பெற்றவர்களுள்‌, 
மெ. திரு. அரசு ஒருவர்‌. பதக்கமும்‌ பாராட்டிதழும்‌ 
சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்‌ பெற்றன. 


பேராசிரியர்‌ எஸ்‌ தெய்வநாயகம்‌ (கல்லல்‌ பி.1929) 
24-21 Block29. Marine Cresent Singapore 1544. 
சென்னை பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ பி. கரம்‌. 


ணவரர ௧ இருந்தபோது இவர்‌ டாக்டர்‌ மு.வ. அவர்களுடைய 
தொடர்பால்‌ தனியே தமிழ்‌ பயின்றார்‌. 


சிங்கப்பூர்க்‌ கல்விக்‌ கழகத்தில்‌ (Institute of Education) 


தமிழ்த்‌ தறைதீ தலைவராக இருந்து தமிழரசிரியர்‌ பலரை 
உருவாக்க வருகிறார்‌. 


மலேசியா சிங்கப்பூர்‌ இதழ்களில்‌ பல கட்டுரைகளை 
எழுதியுள்ளார்‌. இடையிடையே தமிழ்‌ நாட்டுக்கு வந்த 
இங்குள்ள பல்கலைக்‌ கழகங்களில்‌ தமிழ்த்துறைகளின்‌ பணிகளை 
அறிந்தும்‌ ஆராய்ந்தும்‌ அவற்றுடன்‌ தொடர்பு கொண்டும்‌ 
அதன்‌ வழி சிங்கப்பூர்க்‌ கல்விக்‌ சழகத்‌ தமிழ்த்‌ துறையினை 
வளர்த்து வருகின்றார்‌. 


திரு. மெ. சிதம்பரம்‌, கல்லுப்பட்டி(9-5-1924) 


தானே தமிழ்‌ பயின்றவர்‌, 50 ஆண்டுகளாகச்‌ இங்கப்பூரில்‌ 
வாழ்கின்றார்‌, “தமிழ்‌ முரசு? நாளிதழின்‌ ஆசிரியர்‌. 


புனை பெயர்கள்‌--மு துகுடுமி, இலக்கணவாதி 


இரகு பரு படா 14 ட க்கக்‌ படத டங்கு. புகு குரான்‌ கடத்‌ இ. ஆ. 


டட ட்ட ஆஹி 


அணு. சா காப எ 


417 


அருண்‌ செங்குட்டுவன்‌ 


பி. சொக்கநேந்தல்‌. தந்தையார்‌ ப. அறாணாரசலம்‌ 
செட்டியார்‌ (பி.1924) முப்பதாம்‌ வயது வரை இந்தியாவில்‌ 
இருந்து தமிழறிஞர்‌ பலருடன்‌ கொண்டிருந்த நட்பால்‌ தமிழ்‌ 
ஆர்வலரானார்‌. சிங்கப்பூரில்‌ நகரதீதார்‌ இளைஞர்‌ 
சற்கதீதின் வாயிலாகப்‌ பல றுபிரசுரங்கள்‌ வெளியிட்டார்‌. தம்‌ 
மக்கள்‌ அனைவர்க்கும்‌ தனித்தமிழ்‌ பெயர்களை இட்டார்‌, 


திரு செங்குட்டுவன்‌, சிங்கப்பூர்‌ அருள்மிகு தண்டாயுத 
பாணி சுவாமி திருக்கோயில்‌ குடமுழுக்கு மலரைப்‌ பதிப்பித்‌ 
துள்ளார்‌. | 


முகவரி: Editor, Singapore Business 422 Thomson Road 
Singapore 1129 


திரு. நா. கருப்பையா (சொக்கநாதபுரம்‌) (பிறப்பு: 1924) 


இவர்‌ தொடக்கநிலை இடைநிலைத்‌ தமிழ்க்கல்வியைப்‌ 
பர்மாவில்‌ கம்பை தனவைசியர்‌ கல்விக்கழகத்திலும்‌ உயரீநிலை 
ஆங்கிலக்‌ கல்வியை மலேசியாவில்‌ சிரம்பான்‌ ஐந்தாம்‌ ஜார்ஜ்‌ 
மன்னர்‌ பள்ளியிலும்‌ படிதீதுமுடிதீதார்‌. 1946இல்‌ இவர்‌ அப்‌ 
பள்ளியின்‌ தலை மாணாக்கராகத்‌ திகழ்நீதார்‌. 


1953இல்‌ சிங்கப்பூர்‌ ஆசிரியர்‌ பயிற்சிக்‌ கல்லூரியில்‌ தம்‌ 
பயிறிசியை முடிதீதபின்‌ இவர்‌1957முதல்‌1980 வரை23 ஆண்டுகள்‌ 
சிங்கப்பூர்க்‌ கல்வி அமைச்சின்‌ தலைமைச்‌ செயலகத்தில்‌ தமிழ்ப்‌ 
பள்ளிகளின்‌ மேலாய்வாளராகவும்‌ தமிழ்க்‌ சல்வி. வளர்ச்சி 
அதிகாரியாகவும்‌ தமிழ்ப்பாடதிதிட்ட மேம்பாட்டு அதிகாரி 
யாகவும்‌ பணியாற்றி ஒய்வு பெற்றார்‌,  அதன்பின்னர்ச்‌ 
சிங்கப்பூர்‌ உமறுப்‌ புலவர்‌ தமிழ்மொழி நிலையத்தில்‌ மேனிலை 
யில்‌ தமிழ்ப்‌ பணியாற்றிவருகறார்‌. 


பணியிடைக்காலதிதில்‌ இவர்‌ 1972இல்‌ ஜப்பான்‌ அரசாங்க 
அழைப்பின்‌ பேரில்‌ கல்வி ஆய்வுப்‌ பயணம்‌ மேற்கொண்ட 
சிங்கைக்‌ கல்வியாளர்‌ குழுவின்‌ செயலராகவும்‌ இருந்திருக்‌ 
கிறார்‌. தமிழில்‌ தொடக்க நிலைப்‌ பள்ளிகளுக்கான சிங்கையின்‌ 
வரலாறு வாழ்சீகை நலக்கல்வி ஆதிய யாட நூல்களின்‌ 
தொடர்‌ வெளியாவதற்குப்‌ பொறுப்பாகவும்‌ தமிழ்ப்பள்ளிகளும்‌ 


செ--27 


418 
ஆங்கிலப்‌ பள்ளிகளின்‌ தமிழ்ப்பகுதியும்‌ இணைந்து வெளியிட்ட 
சிங்கப்பூர்‌ 150 ஆம்‌ ஆண்டு விழாச்‌ சிறப்பு மலருக்கு ஆலோசக 
ராகவும்‌ இருநீதிருக்கிறார்‌. 


சிங்கையில்‌ தமிழ்‌ ஆசிரியர்‌ பயிற்‌ வகுப்புத்‌ தொடங்கு 
வதற்கும்‌ ஆங்கிலப்‌ பள்ளிகளிலும்‌ தொடக்கக்‌ கல்லூரிகளிலும்‌ 
தமிழ்மொழி கற்பிப்பதற்கும்‌ வலுவான அடித்தளம்‌ அமைத்‌ 
தவரும்‌ இவரே. 


இவர்‌ தமிழ்க்‌ கல்விக்கு ஆற்றிய அரிய சேவைகளைப்‌ 
பாராட்டி இவருக்கு 1978இல்‌ தேசிய தின விருதுசூட்டு விழாவில்‌ 
நெடுநாள்‌ பணீப்‌ பதக்கம்‌ எங்கை அதிபரால்‌ வழங்கப்பட்டது. 


திரு: மா. கண்ணப்பன்‌, நாட்டரசன்கோட்டை 194 1) 


இவர்‌ 1961 முதல்‌ ஒங்கப்பூர்‌ ஒலிபரப்புக்‌ கழகத்தில்‌ 


சேவை செய்து இப்போது நடப்புவிவகாரப்‌ பிரிவில்‌ தமிழ்ப்‌ 
பணியாற்றுகிறார்‌. 


மு. சங்கரலிங்கம்‌ (8-6-1926 பொன்னமராவதி புதுப்பட்டி) 


பரீமாவில்‌ கம்பை தனவைசியர்‌ கல்விக்‌ கழகத்தில்‌ 
பள்ளிப்‌ படிப்பைத்‌ தொடங்‌, திருச்சி செயின்‌ ஜோசப்‌ 
கல்லூரியில்‌ 8.8. யும்‌ காரைக்குடி டாக்டர்‌ அழகப்பா 
ஆசிரியர பயிற்ஒக்‌ கல்‌ லூமியில்‌ B.T.யும்‌ பயின்றவர்‌. 


வலம்புரி வடுகநாதன்‌ உயரீநிலைப்‌ பள்ளி, சநிகப்பூர்‌ 
இராஃபிள்ஸ்‌ கல்வி நிலையம்‌ ஆகியவற்றில்‌ ஆசிரியப்‌ பணி 
புரித்துவிட்டுச்‌ சிங்கப்பூர்‌ ஒலிபரப்புக்‌ கழகத்தில்‌ செய்தி 
ஆசிசியராகசி சேர்ந்தார்‌, அங்குதி தமிழ்ச்‌ செய்திதிதுறைத்‌ 
தலைவராக உயர்ந்து நல்ல தமிழில்‌ செய்திகளை ஒலி 
பரப்பினார்‌. “தமிழில்‌ வானொலி விஞ்ஞானி” போன்ற 


நிகழ்ச்சிகளிலும்‌ கருதிதரங்குகளிலும்‌ பல்லாண்டுகள்‌ 
பஙிகேறிறரரி- 


திமது 55ஆம்‌ வயதில்‌ சிங்கப்பூர்‌ ஐலிபரப்புக்‌ கழகததி 
விருந்து ஒய்வு பெற்றபின்‌ இராஃபிள்ஸ்‌ தொ௱டகீகக்‌ கல்லூரியில்‌ 
தமிழாசானாகப்‌ பணியாற்றி வருகிறார்‌. சிங்கப்பூர்‌ அரசாங்கப்‌ 
பாடதூூ வெளியீட்டுக்‌ கழகத்தில்‌, உயரீநிலைப்‌ பள்ளிகளுகி 
கரன தமிழ்ப்பர ட நூலிகளின்‌ பதிப்பரிரியரர கவும்‌இருகீறொர்‌, 


NA 


36 பிற நாடுகளில்‌ 


உலகில்‌ பல்வேறு நாடுகளில்‌ செட்டிநாட்டு அன்பரீகள்‌ 
தொழில்‌ வணிகம்‌ காரணமாக எங்கு இருப்பினும்‌ அங்கெல்லாம்‌ 
தமிழ்ப்‌ பயிரை வளர்க்கவும்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டை 
ஏனையோர்க்கு அறிவிக்கவும்‌ தயங்குவதில்லை தவறுவதில்லை. 


வியட்னாம்‌ (முன்னாளில்‌ இந்தோ-சீனா) 


இந்நாட்டின்‌ தலைநகரான செய்கோனில்‌ 8ழைசிசிவற்‌ 
ப்ட்டி இரு.சேதுராமன்‌ சிறந்த தமிழ்ப்பணியாற்றியிறாக்கறொர்‌. ' 


இவருடைய தந்தையார்‌ வீர. பெரி. ௬. சுப்பிரமணியன்‌ 
செட்டியார்‌ ஆயிரக்‌ கணசிகான பாடல்களை மனனம்‌ செய்து 
அவற்றுக்கு உரைகூறும்‌ ஆற்றலும்‌ பெற்றிருத்தார்‌. 

இரு. சேதுராமனுடைய முயற்சியால்‌ *இிருவள்ளுவரீ 
மலர்‌” வியட்னாமில்‌ வெளியிடப்‌ பெற்றது. இவர்‌ தமிழ்ப்‌ 
பாடல்கள்‌ பலவற்றைப்‌ பிரெஞ்சு மொழியில்‌ பெயர்த்து, 
சின்னஞ்‌ இறு பிரசுரங்களாக வெளியிட்டிருக்கிறார்‌. வியட்னாம்‌ 
மொழியில்‌ திருக்குறளை மொழிபெயரீக்க தக்கவரீகளைக்‌ 
கொண்டு ஏற்பாடு செய்தரரி. 


தாய்லந்து (சயாம்‌) 

மார்கழித்‌ திங்களில்‌ திருவெம்பரவைப்‌ பாசுரங்களைப்‌ 
பாடும்‌ வழக்கம்‌ தரய்லந்து அரச குடும்பத்திலும்‌ நிலவுகிறது” 
அந்த நாட்டுக்கு இராசராசச்‌ சோழன்‌ காலத்தில்‌ வணிகத்திற்‌ 
காகச்‌ சென்ற தமிழ்நாட்டு வணிகரான நகர.தீதார்‌ 
வாயிலாகவே திருவெம்பாவை பரவியிருக்க வேண்டும்‌. | 
லண்டன்‌ தமிழ்ச்சங்கம்‌ 

லண்டன்‌ மாநகரில்‌ தமிழ்சி சங்கம்‌ தொடங்கப்‌ பெறக்‌ 
காரணமாக இருந்தவர்‌ கானாடுகாத்தான்‌ டாக்டர்‌ அழகப்பா 
அழகப்பன்‌ என்ற ஆல்ஜி, திரு. ஆதி நாகப்பன்‌, மதகுபட்டி 
டாக்டர்‌ சோம இலக்குமணன்‌ போன்ற செட்டிநாட்டு அன்பரீ 


பலர்‌ தொடக்க காலத்தில்‌ இந்தச்‌ சங்கத்தின்‌ வளர்ச்சிக்குத்‌ 
துணையாக இருந்திருக்கன்றனரி. i 


இ ஆடுயயததவாைா 


420 


அமெரிக்கா 


அமெரிக்க நாட்டில்‌ சில தமிழ்‌ மன்றங்கள்‌ இயங்கிவரு 
வதையும்‌ கவிஞர்‌ கண்ணதாசனை அந்த அமைப்புக்கள்‌ வற்‌ 
புறுதீதி அழைத்ததையும்‌ அனைவரும்‌ அறிவர்‌. 


இநீத முயற்சிகளுக்கு விதிதிட்டவர்‌ டாக்டர்‌ அழகப்பா 
அழகப்பன்‌ என்ற ஆல்ஜி M. A., M. 5. C., Ph.D-, Barrister- at- 
ar இவர்‌ 25 ஆண்டுக்காலம்‌ ஐக்கிய நாடுகள்‌ சபையில்‌ மிகப்‌ 
பெரும்‌ பொறுப்புக்களை வஇத்தவரி. 1983 இறுதியில்‌ ஓய்வு 
பெற்று, உலகத்தின்‌ மாபெறாம்‌ தொழில்‌ நிறுவனங்களில்‌ 
ஒன்றான West Bank Resources என்ற கனடா நாட்டுக்‌ 
கம்பெனியின்‌ தலைவராக 1984-இல்‌ பொறுப்பேற்றுள்ளார்‌. 


படிப்பது எதற்கு? என்ற நூலை இவர்‌ 1964 அளவில்‌ 
எழுதினார்‌. பழனியப்பா பிரதர்ஸ்‌ வெளியீடு. 


தமிழ்நாடு, குமுதம்‌ இதழ்களுக்குப்‌ பிறர்‌ எழுதாத 
பொருள்கள்‌ பற்றி அரிய கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார்‌. 


லண்டன்‌ தமிழ்ச்‌ சங்கதீதின்‌ செயலராக இருந்திரு க 
கிறார்‌. 


பி. பி.சி வானொலி நிலையத்தில்‌ தமிழில்‌ பல உரை 
களை நிகழ்தீதியிருக்ிறொார்‌. இவருடைய இடைவிடா முயற்சி 
யால்‌ நியூயார்க்கில்‌ உருவான புகழ்மிக்க விநாயகர்‌ கோயிலில்‌ 
பக்தித்‌ தமிழ்‌ நரல்களைதி தொகுத்து வைத்திருக்கிறார்‌. 


உலகத்தமிழ்மாநாட்டை நியூயார்க்கில்‌ 1972-இல்‌ நடத்த 
இவர்‌ முன்வந்தார்‌. அன்றைய தமிழக அரசு அந்த வாய்ப்பைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளத்‌ தவறியது. 


அமெரிக்காவில்‌ நடைபெறும்‌ தமிழ்ப்பணிகளுக்கு ஆல்ஜி 
உறுதுணையாக இருந்து வருகிறார்‌. 
நியூயார்க்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 


1970 மூதல்‌ நியூயார்க்கில்‌ வாழ்ந்துவரும்‌ கோனாபட்டு 
இரு, பி எல்‌. எஸ்‌. மணி (என்ற சுப்பிரமணியன்‌) பன்மொழிப்‌ 
புலவரீ கா, அப்பாதீதுரையாரின்‌ மாணவராக இருந்தபோதே 


ணட க 8 


421 


கையெழுதீது ஏடு நடத்தியவர்‌, பல ஆண்டுகளாக இவர்‌ 
நியூயார்க்குதி தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ தலைவராகவோ செயலாள 
ராகவோ பொருளாளரஈகவேர இருந்து வருகிறார்‌. 


சிக்காகோ தமிழ்ச்சங்கம்‌ 


நியூயார்க்குக்கு அடுத்தபடி யான அமெரிக்கப்‌ பெருநகரம்‌ 
சிக்கா3கா. இங்கும்‌ ஒரு தமிழ்ச்சங்கம்‌ செயற்படுகிறது. 
செயலர்‌--நெற்குப்பை இரு, இ, வடுகநாதன்‌. தலைவர்‌ 
தேவகோட்டை தமிழ்‌ வள்ளல்‌ மெ, பேரன்‌. திரு. சேவு. 
சேவுகன்செட்டி. 


டெக்சாஸ்‌ 


டெக்சாஸ்‌ இராச்சியத்தில்‌ ஹுஸ்டனில்‌ சைவ சமயப்‌ 
பணியுடன்‌ தமிழ்ப்பணியும்‌ புரிபவர்‌ நாட்டரசன்கோட்டை 
இரு. எஸ்‌, கண்ணப்பன்‌. இவர்‌ மென வேலி அதிதாரிட்டியின்‌ 
பொறியியல்‌ நிபுணர்‌. ஆற்றொழுக்காகத்‌ தமிழில்‌ எழுதுபவர்‌ 
அமெரிக்காவில்‌ பிறக்கும்‌ தமிழ்க்‌ குழந்தைகளிடம்‌ தமிழ்ப்‌ 
பண்பாடு நில வ வேண்டும்‌ என்ற ஆர்வம்‌ மிக்கவர்‌. 


வெளிநாடுகளில்‌ கோவில்கள்‌, பண்பாட்டு நிறுவனங்கள்‌ 
ஆகியவற்றை நிறுவ நினைப்பவர்களுக்கு உதவியரக இருக்கக்‌ 
கூடிய ஒரு சிறு நூலை எழுதியிருச்சிறார்‌. 


முகவரி: Engineer S. Kannappan, 9202, Lake Brook 
Blvd. Knoxville TX 37019 USA 


தமிழ்‌ உலகம்‌ 


உலகெங்கும்‌ உள்ள தமிழர்களின்‌ குரலரக அமெரிக்க 
நர்ட்டு மேரிலாந்து இராச்சியத்திலிருந்து வெளிவரும்‌ தமிழ்‌ 
உலகம்‌ இதழின்‌ ஆசிரியக்குழுவும்‌ செட்டிநாட்டுப்‌ பிரதிநிதி 
இன்றிச்‌ செயல்படுமர? இதில்‌ இடம்‌ பெற்றிருப்பவர்‌ கலைதி 
தந்தை கருமுத்து தியரகராசரின்‌ பேரன்‌ டரக்டர்‌ கருமுத்து 
கே, எம்‌. தியாகராசன்‌. 23 


rf. - 
A 


அலுவ கடய 


37 தாலாட்டு 


செட்டிநாட்டில்‌ பெண்‌ குழந்தைகளைப்‌ பள்ளிகி 
கூடத்துககு அனுப்பும்‌ வழக்கம்‌ 1930-இல்‌ ஏற்பட்டது. அதற்கு 
முற்பட்ட காலத்தில்‌ பெண்கள்‌ தொடக்கப்‌ படிப்புக்‌ கூடப்‌ 
பெறவில்லை. எனினும்‌ கேள்வி அறிவாலும்‌, உலகியல்‌ அனுபவத்‌ 
தாலும்‌ பரம்பரைப்‌ புலமையாலும்‌, இலக்கிய மணம்‌ கமழும்‌ 
சொற்றொடர்களை அமைத்துப்‌ பாடும்‌ திறம்‌ இவர்களிடம்‌ 
இயல்பாக அமைந்திருக்கிறது, தங்கள்‌ செல்வச்‌ சிறுவர்கள்‌ 
கண்ணயரப்‌ பாடுகின்ற தாலாட்டுகளும்‌ பிறபாடல்களும்‌ 
இவர்களது ஆற்றலுக்குசீ சான்று பகருகின்றன. 


ஊர்‌ பேர்‌ தெரியாத செட்டிநாட்டு மூதாட்டியரி பாடிய 
தாலாட்டுக்கள்‌, பல தலைமுறைகளாக வரய்மொழியாகப்‌ 
பரவி வருகின்றன. 


தாலாட்டுகளில்‌ பலதரப்பட்ட கருதிதுக்களைப்‌ பரக்கக்‌ 
காணலாம்‌, மக்கட்‌ செல்வத்தைப்‌ பெறுவதற்குதி துடிக்கும்‌ 
தாய்‌ நேரற்ற நோன்பு அதில்‌ இடம்‌ பெறும்‌; பெற்ற மக்களைப்‌ 
பாராட்டிப்‌ பேரற்றி வளரீச்கும்‌ அருமை அதில்‌ காட்ச தரும்‌; 
சேய்‌, தன்‌ தாய்க்குத்‌ தரும்‌ தன்னேரில்லா இன்பம்‌ அதில்‌ 
இனிது விளங்கும்‌; அம்மான்மாரும்‌ ஏனைய உறவினரும்‌ 
குழந்தைக்கு அன்புடன்‌ தரும்‌ பொன்‌, பொருள்‌, விளையாட்டுக்‌ 
கருவிகளையும்‌ அதில்‌ காணலாம்‌. அவர்கள்‌ வாழும்‌ மாட 
மரளனிகைகளையும்‌, மங்கலப்‌ பொருளாக விளங்கும்‌ ' “வாங்கக்‌ 
குடம்‌ நிறைக்கும்‌ வள்ளற்பெரும்‌ பசுக்களையும்‌, அப்பசுக்கள்‌ 
தரும்‌ பாலிலிருந்து பெறும்‌ நறுமணமுள்ள நெய்யையும்‌, வேலை 
யாட்களின்‌ வரிசைகளையும்‌ தெரிவித்துச்‌ செட்டிநாட்டுச்‌ 
செல்வக்‌ குடும்பங்களின்‌ வாழ்க்கையை இப்பாடல்கள்‌ நம்‌ கண்‌ 
முன்னே நிறுதிதுகின்றன. 


செட்டியார்கள்‌ கடவுட்‌ பற்று மிக்காராய்‌, நாள்தோறும்‌ 
வைகறையில்‌ மலர்‌ எடுத்து இறைவனை வழிபடுவர்‌; குளம்‌ 
தெரட்டும்‌, கற்கோயில்‌ பல எடுத்தும்‌, அன்னசத்திரம்‌ 
அமைத்தும்‌ அறநெறியில்‌ ஈடுபடுவர்‌. இச்செயல்கள்‌ யரவும்‌ 
இத்‌ தாலாட்டுக்களில்‌ நிறைந்துள்ளன. 


ப.ச 


423 


செட்டிநாட்டுப்‌ பெண்களின்‌ உள்ளத்தைக்‌ கவர்ந்த கதை 
கன்‌ பாரதம்‌, இராமாயணம்‌, கந்த புராணம்‌, திருவிளையாடற்‌ 
புராணம்‌ முதலிய கதைகளாகும்‌. பாண்டவர்களில்‌ அர்ச்சுன 
னின்‌ கதைகளில்‌ இவர்களுக்கு ஈடுபாடு மிகுதி: அர்ச்சுனனின்‌ 
மனைவியரைப்‌ பற்றிய அம்மானைக்‌ கதைகளை விருப்போடு 
கேட்பர்‌; இக்கதைகளையெல்லாம்‌ இனிய தாலாட்டுகளில்‌ 
அமைத்து, பேச்சறியாப்‌ பாலகர்க்கு ஊட்டுவர்‌. 


இவ்வாறு அரிய செய்திகளைத்‌ தரும்‌ தாலாட்டுகள்‌ 
இலக்கிய இன்பம்‌ தருவனவாகவும்‌ உள்ளன. சில பகுதிகள்‌, 
புகழ்பெற்ற கவிஞர்களை நமக்கு நினைவூட்டும்‌. கேரவலன்‌, 
கண்ணகியின்‌ நலம்‌ பாராட்டும்‌ 
“மாசறு பொன்னே, வளம்புமி முத்தே 
காசறு விரையே கரும்பே தேனே?” 
என்ற இளங்கோ அடிகளீன்‌ வரிகளைப்‌ பின்வரும்‌ தாலாட்டுப்‌ 
பகுதி நம்‌ நினைவுக்குக்‌ கொண்டு வருகிறது: 
“சந்தனமோ என்‌ பொருளோ 
சாமிதந்த தவப்பயனோ 
கொட்டி வைத்த முத்தோ 
குமிச்சு வைதீதரத்தினமோ??* 
புரட்சிக்‌ கவிஞர்‌ பாரதிதாசனார்‌, தமிழ்‌ நாட்டுச்‌ 
சிறுமியை, 
பாண்டியனார்‌ நன்மரபின்‌ பச்சைத்‌ தமிழே?” 
என்று தாலாட்டுகிறார்‌. பள்ளிப்‌ படிப்பறியாத, செட்டி 
நாட்டுத்‌ தாயின்‌ பைந்தமிழ்ப்பற்றை, தன்‌ அருமை மகளை, 


“தழிழோ புனக்கிளியோ?* 
என்று பாராட்டுவதிலிருந்து அறியலாம்‌, ** 
பிள்ளைக்‌ கனி அமுதே 


பேசும்‌ பொற்‌ சித்திரமே ட 
என்ற பாரதியாரின்‌ அடிகளுக்கு விளக்கம்‌ கூறுவது போல 


*இதன்‌ முழுப்‌ பாடலை “வையை பெருகிவர”” என்ற 
தாலாட்டில்‌ காண்க. 


ச்ச இப்பகுதி, னவர்‌ தாலாட்டு இன்றில்‌ உளது 


424 


*மகாடைப்‌ பலாச்‌ சுளையும்‌ 
குலைசேர்ந்த மாங்களனியும்‌'?* 


என்ற தாலாட்டுப்‌ பகுதி அமைந்துள்ளது. 


இயல்பாக ஆச்சிமார்களிடம்‌ உள்ள சமயப்‌ பற்றாலும்‌, 
மக்கட்செல்வதீதைப்‌ பெற வேண்டுமென்ற விருப்பத்தாலும்‌ 
பல்வேறு புண்ணியத்‌ தலங்களுக்குச்‌ சென்று “புண்ணியத்‌ 
துறைக”ளாடி, கடவுள்‌ வழிபாடு செய்து வீடு திரும்புவர்‌. 
இவர்கள்‌ செய்யும்‌ பிரயாணதிதிற்கு வசதியாக, தமிழ்நாட்டுத்‌ 
தலங்களில்‌ மட்டுமன்றி, காசி, கயா, அயோத்தி, அரித்துவார்‌, 
பிரயாகை, நாசிக்‌, காளிகட்டம்‌, கல்கத்தா முதலிய பல இடங்‌ 
களிலும்‌ சத்திரங்கள்‌ அமைத்துக்‌ கொண்டிருக்கின்றனர்‌. இச்‌ 
செய்திகளைத்‌ தரும்‌ தாலரட்டைக்‌ $மே படித்து மகிழ்வோம்‌. 


ஸ்ரீரங்கம்‌ ஆடி 
- திருப்பரகக்‌ கடலாடி, 

மாமாங்கம்‌ ஆடி 

மதுரைக்‌ கடலாடி 

சங்குமுக மாடி 

சாயாவனம்‌ பார்த்து 

முக்குளமும்‌ ஆடி 

முக்தி பெற்று வந்த கண்ணே?! 
இவ்வாறு இறை அருளால்‌ தனக்குக்‌ இடைதீத மகன்‌, குலமும்‌ 
குடியுமாகத்‌ தழைதிது வாழவேண்டுமென்று தாய்‌ உள்ளம்‌ 
ஆசைப்படுகிறது. அந்த ஆசையும்‌ வாழ்த்தும்‌ '*வைத்திருக்கத்‌ 
தந்த மகன்‌ வாழுவான்‌ நூறு குடி” என்ற அடிகளால்‌ வெளியிடப்‌ 
படுகின்றன. 


அருமையாகப்‌ பெற்ற மகனுக்கு தொட்டி கட்டி 
தொட்டிலில்‌ அவனைக்‌ கண்‌ வளரச்‌ செய்கிறாள்‌ ஒரு செட்டி 


1 இப்பகுதியை “* என்‌ அரிய அம்மானார்‌ என்று தொடங்கும்‌ 
தாலாட்டில்‌ காண்க. 

1 சங்குமுகம்‌-காவிரிப்‌ பூம்பட்டினத்தில்‌ காவிரி கடலோடு 
கலக்கும்‌ இடம்‌. சங்கமம்‌ என்பது சங்குமுகம்‌ என மருவி. வழங்கி 
வருகிறது போலும்‌,சாயாவனம்‌ என்பது காவிரிப்பூம்பட்டினத்திற்கு 


அருகில்‌ உள்ள ஒரு தீர்த்தம்‌, முக்குளம்‌என்பது திருவெண்‌ காட்டுச்‌ - 


சிவன்‌ கோவிலில்‌ உள்ள மூன்று குளங்களைக்‌ குறிக்கும்‌. 


425 

ப்‌ 
நீர்ட்டுத்‌ தாய்‌. தான்‌ கட்டிய தொட்டிலை வெள்ளி வளைய்‌ 
மும்‌ தங்கவளையமும்‌ பூட்டிக்‌ கட்டியதாக அவள்‌ பெருமைப்‌ 
படுகிறாள்‌. பால்‌ வடியவடிய பச்சை இலுப்பைக்‌ கிளையையும்‌ 
வெட்டி அதிலும்‌ தொட்டி கட்டியதாகப்‌ பாடுகிறாள்‌. 


“டுவள்ளிவளை பூட்டி 
விலாசமாய்த்‌ தொட்டி கட்டி 
தீங்கவளை பூட்டி 

சதுர அலங்காய்‌ தொட்டி கட்டி 
பச்சை இலுப்பை வெட்டி 
பால்‌ வடியதீ தொட்டி கட்டி 
தொட்டியிலே அட்டணக்கால்‌ 
தூங்குறது ஆரு மகன்‌ 

சீதை மகனோ 

ஸ்ரீராமர்‌ தந்த கண்ணோ 
அல்லி மகனோ அரிராமர்‌ 
மருமகனே?” 


்‌ "தொட்டிலில்‌ உறங்கும்‌ தன்‌**துரைமக” னைப்‌ பாரிதீதுதி 
தாய்‌ பூரிப்படைகிறாள்‌. தாய்‌ அவனை, **பாண்டியப்‌ பெரு. 
முதிது''என்று உளம்‌ நிறைந்து பாராட்டுகிறாள்‌. முதிதுக்‌... 
குளிக்கும்‌ நிகழ்ச்சிகளும்‌ இப்பாடலில்‌ கூறப்படுகின்றன. முதீது 
வியாபாரம்‌ செய்வதைத்‌ தங்களுடைய தலையாய தொழிலரகக்‌ 
(முன்னாளில்‌) கொண்ட சமூகம்‌ அன்றோ? 


வையை பெருகி வர 
வாந்த மணல்‌ ஊறிவர 
ஊரி வந்த தண்ணியிலே 
ஓட்டிவந்த கட்டி முத்தோ 
பெருகி வந்த தண்ணியிலே 
பின்‌ அணைந்த சந்தனமேோ 
சற்தனமோ என்‌ பொருளே 
சாமிதந்த தவப்‌ பயனோ 
கொட்டி வைத்த முத்தோ 
குமிச்சு வைத்த ரத்தினமே 
கட்டிக்‌ கரும்போ 

பல கரணிக்கை ஆணிமுத்தோ 

-ப.. முத்தில்‌ ஒரு முத்தோ 

உ - முதிர விளைந்த முத்தேர 


426 


தேறவிளைந்த முத்தோ 

தில்லைக்கு உகந்த முத்தோ 

பாண்டிப்‌ பெருமுத்தோ 

பாட்டல்மார்‌ ஆண்டமுத்தேர 

ஆணிப்பெரு முத்தோ 

ஐயாக்கள்‌ ஆண்டமுத்தோ 

முத்து முத்து ஆதிதுக்குள்ளே 

மூனாத்து பாய்ச்சலிலே 

முக்குளிச்சு முத்தெடுக்கும்‌ 

முதீதுமகள்‌ நித்திரையேஈ 

நித்திரையும்‌ போவானாம்‌ 

சித்திரப்பூத்‌ தொட்டியிலே 

தாமரையும்‌ பூக்குமாம்‌ 

தனக்கிசைந்த பொய்கையிலே 

தாமரையின்‌ வாழ்‌ மலரோ 

தங்கை பெற்ற குஞ்சலரோ 

தாய்‌ தன்‌ இளமை முதல்‌ கேட்டுவந்த அல்லி கதையும்‌ 

அவள்‌ மகன்‌ புலந்திரன்‌ தையும்‌, சுபத்திரை கதையும்‌, 
அவள்‌ மகன்‌ அபிமன்யு கதையும்‌ அவள்‌ நினைவுக்கு 
வருகின்றன. வீரம்‌ நிறைந்த அவர்களைப்‌ போல தன்‌ மகனும்‌ 
உயர்ந்தவன்‌ என்று அவள்‌ பெருமிதப்படுிறான்‌. 

“அல்லி அரசியருக்கும்‌ 

அழகு துரோபதைக்கும்‌ 

பங்கயம்‌ ச றுகண்ணாள்‌ 

பவளக்‌ கொடியாள்க்கும்‌ 

மாயரொட தங்கை 

மாது சுபதி தரைக்கும்‌ 

மேகத்தில்‌ மின்னு 

மின்னொலியால்‌ தனக்கும்‌ 

கொதிீதவர்கள்‌ ஐவருக்கும்‌ 

கோபால கிருஷ்ணருக்கும்‌ 

தனதாய்‌ விளையாடும்‌ 

தமிழோ புனக்கிளியோ 

பொதுவாய்‌ விளையாடும்‌ 

புள்ளிமான்‌ நித்திரையோ '* 

இவ்வாறு நாளொரு மேனியும்‌ யொழுடிதாரு 


வண்ணமும்‌ வளரும்‌ குழந்தை ஓய்ந்நிருக்குமர? ஓடி 
விளையாடும்‌ அல்லவர? அதிலும்‌-இரைகடலோடித்‌ திரவியம்‌ 


ன தகட்க 


427 


தேடும்‌ மரபில்‌ வந்த குழந்தை அல்லவா? குழந்தையின்‌ துரு 
துருதித விளையாட்டுக்களை இத்‌ தாலாட்டுகள்‌ குறிப்பிடு 
இன்றன. 


Vv 


.] 
po 


மானுடா ஓடுது 

மறியிடா நல்லதம்பி 

மானோடும்‌ வீதி எல்லாம்‌ 

தானோடித்‌ திரிந்தானோ 

ஓடித்‌ திரிந்தானாம்‌ 

ஒரு கால்‌ சிலம்பதிர 

தேடித்‌ திரிந்தானாம்‌ 

திருகிகால்‌ முத்துதிர 

ந்‌ ட ஜ்‌ 

“நாழிச்‌ சிறு சலங்கை 

நல்ல பவன்‌ பொன்‌ சலங்கை 

உழக்குச்‌ சிறு சலங்கை 

ஒசத்தி உள்ள பொன்‌ சலங்கை 

ஆருக்கு இடுவ மின்னு 

தேடித்‌ திரிகையிலே 

எனக்கிடுங்க என்று சொல்லி 

எதிர்‌ கொண்டு வந்தவனோ 

தனக்கிடுங்க என்று சொல்லி 

தம்பி துணை ஆனவனோ?? 

இ 3 * 

மீன்‌ பூக்க நிலவரிக்க மின்னல்குளம்‌ பெருக 
மின்னலிலே காதவழி தம்பி நீ விளையாடி வந்தாயோ? 
அச்சடிக்கப்‌ பொன்வினளய ஆதிச்சார்‌ உன்நாடு. 
வைத்‌்திருக்கத்‌ தந்தமகன்‌ வாழுவான்‌ நூறுகுடி. 
குடகு சிறுமலையாம்‌ கன்னியவான்‌ அடுமலை. 
அரிசித்‌ தினைவிளையும்‌ நீ பிறந்த அண்ணாமலைநாடு. 


ஆனை கட்டிப்‌ போரடிக்கும்‌ அம்மானார்‌ சேனைதலம்‌ 
குதிரை கட்டிப்‌ போரடிக்கும்‌ கோடிப்பேர்‌ சேனைதலம்‌ 
மான்‌ கட்டிப்‌ போரடிக்கும்‌ மாமுடிமார்‌ சேனைதலம்‌ 
அம்மானார்‌ செய்களிலே அவலுக்கொரு நெல்சடுதிது 
பள்ளிதனைக கூட்டிப்‌ பதம்போல்‌ அவல்‌ இடித்து 


- இடைச்சிதனைக்‌ கூட்டி இலைபோல்‌ அவல்‌ இடித்து 


அவல்‌ அழகைக்‌ கண்ட தம்பி-நீ அழுகை அமரீந்தாயோ!' 


478 


பிறந்த வீட்டின்‌ பெருமை பேசுவது பெண்ணினத்தின்‌ 
இயல்பு. செட்டிநாட்டுப்‌ பெண்களும்‌ இவ்விதிக்கு உட்‌ 
டட வர்களதான்‌. கரய்‌ வீட்டார்‌ தந்த சீர்வரிை களை 
மெய்மறந்து பாராட்டுவர்‌, தன்‌ மகனுக்கு அவனுடைய 
அம்மான்‌ கொடுதித விளையாட்டுச்‌ சாமான்‌ களைப்‌ பற்றிக்‌ 
கூறி, அவள்‌ பெருமை பாராட்டுவதை இப்பாடலில்‌ காண்க, 


“என்‌ அரிய அம்மானார்‌ என்ன கொண்டு வந்தார்கள்‌? 
அக்கரையில்‌ சர்க்கரையும்‌, அதிமதுரத்‌ தென்னைவட்டும்‌ 
குலைசேர்ந்த மாங்கனியும்‌ 
பருவப்‌ பலாச்சுளையும்‌, பக்குவத்து மாங்கனியும்‌, 
போட்டு விளையாடப்‌ பொன்னாலே ௮ 
கட்டி விளையாடக்‌ காசிக்‌ சிண்டுமணி 
வைத்து விளையாட வண்ணக்‌ கிலுகிலுப்பை, 
ஓட்டி விளையாட ஓயிலா ரயில்வண்டி , 


கோடைப்‌ பலாச்சுளை யும்‌, 


ம்மானை, 


சாதிக்‌ களிப்பாக்கும்‌, சங்கு வெள்ளைச்‌ சுண்ணாம்பும்‌, 
ஏலங்‌ ராம்பும்‌, இளங்கொடிக்கால்‌ வெற்றிலையும்‌ 
அத்தனையும்‌ கொண்டு அறியவந்தார்‌ அம்மானார்‌. 


“நெத்திக்குச்‌ ஒட்டி 

நிழல்‌ பார்க்கக்‌ கண்ணாடி. 
காலுக்குத்‌ தண்டை 

கைக்கு கணையாழி 
கொண்டுவந்தும்‌ காண்பாக 
கோதைக்கினிக்‌ கம்மானார்‌.? 


எதிரோடி வந்தானாம்‌ 
. தனக்கு இடுங்களென்று...தம்பி 
.. தானோடி வந்தானாம்‌? 


எங்கய்யா வவ டப்ப 


*பள்ளிகள்‌-ஹரிஜனப்‌ பெண்கள்‌ (பள்ளர்‌ வீடு) 


429 


7 
பல வாயில்களையும்‌ கட்டுக்களையும்‌* கொண்ட பெரிய 
வீடுகளைச்‌ செட்டியார்கள்‌ கட்டியுள்ளனர்‌. இத்தகைய 
மாளிகை ஒன்றில்‌ வாழுகின்ற பெண்‌ தாலாட்டுவதைக்‌ 
கேளுங்கள்‌ , 
“முல்லைப்பூக்‌ கட்டடமாம்‌ 
முகப்பு எல்லாம்‌ உதீதிரமாம்‌ 
முகப்பைத்‌ திறந்து விட்டால்‌ 
முல்லைப்‌, வாசனையாம்‌ 
முல்லைப்பூ வாசனையாம்‌ 
உங்கள்‌ ஐயா மூத்தவுக யோசனையாம்‌?? 


பகுதிகளைச்‌ செட்டியார்கள்‌ காடு வெட்டிப்‌ பண்படுத்திக்‌ 
செய்‌ நேர்த்தி செய்து அவைகள்‌ பொன்விளையும்‌ பூமிகளாகச்‌ 
செய்துள்ளனர்‌. இந்த முயற்சியில்‌ அவர்களுக்கு நேர்ந்த இடை 
யூறுகளையும்‌ அவற்றைப்‌ பெருட்படுத்தாமல்‌ பெரிதும்‌ முயன்று 
பலன்‌ கண்டு தாயகம்‌ திரும்பி வருவதையும்‌ தன்‌ மகனுக்குச்‌ 
சொல்லித்‌ தாலாட்டுகிறொள்‌! 


“காடு வெட்டி நாடாக்கி 
கள்ளரெல்லாம்‌ உள்‌ அமர்த்தி 
நாடு விட்டும்‌ வாராக 
ராஜாக்கள்‌ உங்கள்‌ ஐயா?” 
செல்வக்‌ குடும்பங்களில்‌ குடும்பதி தலைவரின்‌ ஏவலை 
நிறைவேற்றப்‌ பலரீ காதிதிருப்பர்‌. வீட்டுக்‌ கணக்கு எழுத 


| 
பர்மா முதலிய அயல்நாடுகளிலும்‌ காடு அடர்ந்த பல 
“யர்கள்‌?” இருப்பார்கள்‌. அதையும்‌, 


“அராயிரவர்க்கும்‌ அறியவந்த பார்ப்பாரிக்கும்‌ 
காரியமும்‌ சொல்லிக்‌ கணக்குரைப்பார்‌ பேரனேர?” 


என்று தாலாட்டில்‌ குறிப்பிடுவர்‌. 


*செட்டி நாட்டு வீடுகள்‌ பெரும்பாலும்‌ மூன்று தடவைகளில்‌ 
கட்டப்பட்டவை, கடல்கடந்த நாடுகளில்‌ பொருளீட்டித்‌ தாய்‌ 
நாடு வந்து வீட்டுவேலை தொடங்குவர்‌. முதல்‌ கட்டு முகப்பு, 
வளைவு என்னும்‌ கல்யாண மண்டபம்‌ இவையிரண்டும்‌--முடிந்‌ 
ததும்‌ மீண்டும்‌ வெளிநாடு சென்று பொருளீட்ட வேண்டிய நிலை 
ஏற்படும்‌. அந்தக்‌ கணக்கு முடிந்ததும்‌ இரண்டாம்‌ கட்டும்‌ 
பின்னர்‌ மூன்றாம்‌ கட்டும்‌ கட்டப்பட்டன, 


430 


தெய்வ வழிபாட்டிலும்‌ அறச்‌ செயல்களிலும்‌ இடியா 
கன்‌ ஆர்வம்‌ மிக்கவர்கள்‌, அந்தச்‌ சிறப்பையும்‌ ஒரு தாய்‌ 
தாலாட்டில்‌ கூறுகிறாள்‌. பூங்கரவனம்‌ பூதிததை நந்தவனம்‌ கண்‌ 
திறந்தது என்று கூறுவது இலக்கியச்‌ சுவையாக இருக்கிறது 


“பரட்டைப்‌ புளிய மரம்‌ 
பந்தடிக்கும்‌ நந்தவனம்‌ 
நநீதவனம்‌ கண்‌ திறந்து 
நாலுவகைப்பூ எடுத்து 
ம்‌ எடுத்துப்‌ பூஜை பண்ணும்‌ 
புண்ணியவார்‌ பேரேனோ (பேத்தியோ) 
மலரெடுத்துப்‌ பூஜை பண்ணும்‌ 
மகராஜா பேரேனோ (பேதீதியோ) 
அரும்பெடுத்துப்‌ பூஜை பண்ணும்‌ 
அர்ச்சுனவரரீ பேரேனோ (பேத்தியோ) 
டப டப்‌ 
'வித்தகசாலை கட்டும்‌ 
வீமருட பேரேனோ 
பாட்கசாலை கட்டும்‌ 
பாண்டியனார்‌ பேரேனோ 
குளிக்கக்‌ குளமும்‌ வெட்டி 
கும்பிடவும்‌ கோயில்கட்டி 
அசராமல்‌ அன்னமிடும்‌ 
அருச்சுனவா பேரேனோ?” 


டப்‌ 


சென்ற தலைமுறையில்‌ ஒரு தொழிலை . மட்டுமே 
செட்டியார்கள்‌ செய்த வந்தனர்‌. இக்காலத்தில்‌ அவர்கள்‌ பல 
வகையான. தொழில்களில்‌ உள்ளனர்‌. பவூத்ல்‌?? குடும்பத்து 
ஆச்சி தாலாட்டுவதைக்‌ கேளுங்கள்‌. 


“கோர்ட்டைத்‌ இறந்து 
குறிச்சியிலே உட்கார்ந்து 
ஐஜட்ஜோடே பேசும்‌ 
தருமவா பேரேனோ 
வக்&லோடே பேசும்‌ 
மகராசர்பேரேனோ?' 


இராமாயணக்கதைகளையும்‌,சொக்கர்‌! திருவிளையாடல்‌ 
களையும்‌, வள்ளி இருமணம்‌ பற்றிய கதைகளையும்‌ கூறும்‌ 


431 


தாலாட்டுகள்‌ சிலவற்றையும்‌ செட்டிநாட்டில்‌ வழங்கும்‌ வேறு 
பல காலாட்டுகளையும்‌ இனிக்‌ காண்க. 


*'சோற்றிலொரு செங்கள நீ (ர்‌) 
திங்களொரு பூப்பூக்கும்‌ 
நூற்றிலொரு பூ வெடுத்து 
முடிப்பார்‌ மகனாரே (மகளாரே)்‌ 


“1 வங்காளம்‌ சிட்டு 
வயலிறங்கி மேயி தின்னு 
சிங்கார வில்லெடுதீதுதீ 
தெரிப்பார்‌ மகனரோ ?? 


“ஆற்றுக்கும்‌ தெற்கே 

அழகருக்கும்‌ தென்கிழக்கே 
சோற்றுக்கும்‌ தூயவெள்ளை-சொக்கரீ 
சொல்லிவர விட்டாரோ.” 


“சம்பா கதிரடித்து-சொகிகர்‌ 
தவிதீது நிற்கும்‌ வேளையிலே 
சொரீணகீ களிபோல-மீனா 
சோறு கொண்டு பேரனாளாம்‌ 
நேரங்கள்‌ ஆச்சுதெல்று.சொக்கார்‌ 
நெல்லெடுதிது எய்தாராம்‌ 
கல்லோ கிடக்கு தென்று-சொக்கரி 
கடுங்கோபம்‌ கொண்டரராம்‌.?” 


“அள்ளி எறிந்தாரரம்‌ 

அளவற்ற கூந்தலிலே 

மயங்கி விழுந்தாளரம்‌ 

மல்லிகைப்பூ மெத்தையிலே 
சோர்ந்து விமுந்தாளாம்‌ 
சொக்கட்டங்காய்‌ மெத்தையிலே '்‌ 


“அமுத குரல்கேட்டு 
அழகரீ எழுந்திருந்து 
வரிசை கொடுதிதாராம்‌ 
வையகத்தில்‌ உள்ளமட்டும்‌ 
சீறு கொடுத்தாராம்‌ 


432 


மையில்‌ உள்ளமட்டும்‌ 
மானா மதுரை விட்டார்‌ 
மதுரையிலே பாதிவிட்டார்‌ 
தல்லா குளமும்‌ விட்டார்‌ 
தங்கச்சி மீனாளுக்குதீ 
தளுகையிலே பா திவிட்டார்‌.?? 


“மதுரைக்கும்‌ தெற்கே 
மழைபெய்யாக்‌ கானலிலே 

வெள்ளிக்‌ கலப்பை கொண்டு-சொக்கரீ 
விடிகாலம்‌ ஏர்பூட்டித்‌ 

தங்கக்‌ கலப்பை கொண்டு-சொக்கர்‌ 
தரிசுமுகப்‌ போனாராம்‌ 


தரிசாய்க்‌ இடந்த நிலம்‌-சொக்கர்‌ 
சம்பா விதையாவிச்‌ 

சருகுசம்பா நாதீது நட்டுப்‌ 
பிடித்து விதைபாவிப்‌ 
பெருங்கடல்‌ தீர்தீதம்வந்து 

வாரி விதைபாவி 


வைகைநதிதி இர்த்தம்வந்து 
அள்ளி விதைபாவி 
அழகரீமலைத்‌ தீர்த்தம்வந்து 
எங்கும்‌ விதைபாவி 

ஏழுகடல்‌ தீர்த்தம்‌ வந்து 
சரஞ்சரமாய்‌ நெல்விளையும்‌; 
சந்நிதிபோல்‌ போர்‌ ஏறும்‌ 
கொத்துக்கொதிதாய்‌ நெல்விளையும்‌; 
கோபுரம்யோல்‌ போர்‌ ஏறும்‌ 
கட்டுக்‌ கலங்காணும்‌; 

கரு துழக்கு நெல்காணும்‌. 
அடித்துப்‌ பொலிதார்த்த 
அதவும்‌ கலங்‌ காணும்‌. 
பொன்சுளகு கொண்டு 
பொதி தூற்றி நிற்பாராம்‌. 
பொன்மரக்கால்‌ கொண்டு 
பொதியளந்து நிற்பாராம்‌,”* 


433 


“மண்ணிலொரு புன்னைமரம்‌ 
வருந்தியொரு காய்காய்க்கும்‌ 
ஜானகையாள்‌ புன்னைமரம்‌ 
தழைநெருங்கிக்‌ காய்காய்க்கும்‌ 
நாலு, காய்மூணு 

புனக்கிளியாள்‌ புன்னைமரம்‌ 
தாயார்‌ சொற்படிக்கு 

ராமர்‌ வமிநடந்தார்‌. 

பர்ணக சாலைக்கட்டி, 
சுவரமிபகவானும்‌ பள்ளிகொண்டரர்‌. 
வடிவுள்ள மான்‌ வந்து 
மருகிவிளையாடையிலே 
வகையறியாச்‌ சதையரும்‌, சாமி, 
மான்‌ எனக்கு வேணுமென்றாள்‌. 
மானைப்‌ பிடிக்க 

வனம்‌ புகுந்தார்‌ ஈஸ்வரரும்‌ 
பிச்சை யென்றான்‌ ராவணனும்‌ 
அள்ளியிட்டாள்‌, ஜானகிதான்‌, 
கூசாமே சதையரைக்‌ 
சொண்டுவந்தான்‌ தென்னிலங்கை 
ராமர்‌--வைதீத இடம்‌ காணாமல்‌, 
வாடி அலைந்தாராம்‌ 

தேடி திதிரிந்தாராம்‌ 

திருக்கால்‌ லம்பதிர 

ஓடிதி திரிந்தாராம்‌--ரரமர்‌ 
ஒருகால்‌ சிலம்பதிர 

ஆழி கைக்கொடுத்து 
அனுமாரைகதீ கூகனுப்பி 

சீராமி கைக்கொடுத்து-. ராம்ர்‌ 
சீதை சிறை மீட்டாராம்‌ 
கணையாமி கைக்கொடுதிது ராமர்‌ 
காரிகையை மீட்டாராம்‌. 


ராராரோ ராரிவரோ 

ராரிக்கோ ராரிமுத்தோ 
ராமருக்கோ பஞ்சுமெத்தை 
பஞ்சுமெத்தை மேலிருந்து-ராமர்‌ 
பஞ்சாங்கம்‌ பார்க்கையிலே 


செ--28 


ந 1 ப ட 
௫ A பலப்பட. 6... 


அஆ மனைக்‌ 2 


434 


வயதுநூ றென்றுசொல்லி 
வாூச்சார்‌ பஞ்சாங்கம்‌ 
எழுத்து நூ றென்றுசொல்லி 
எழுதினார்‌ பஞ்சாங்கம்‌,?? 


“இரும்பாலே ஊரணியாம்‌ 
இருபுறமும்‌ தாமரையாம்‌ 
தாமரையின்‌ நூலெடுத்துதீ 
தனிப்பசுவின்‌ நெய்யுருக்க 
வாழெலையும்‌ மாவிளக்கும்‌ 
வச்செடுதீத குஞ்சலரோ 
தென்னெலையும்‌ மாவிளகிகும்‌ 
சரீ தீதெடுத்த குஞ்சலரோ 
குஞ்சலரோ ௮அஞ்சலரோ 
ஆடும்‌ சிதம்பரரோ.: ” 


ஈதா௫ியிலே பட்டெடுத்துக்‌ 

கப்பலிலே தொட்டி.கட்டி 

தொட்டி வரிந்துகட்டி 
துரைமகனை(மகளை)ப்‌ போட்டாட்டிதி 
தொட்டிலுக்கும்‌ கீழே 
துணையிருப்பாள்‌ மீனாட்சி 
கட்டிலுகிகும்‌ ம 

காதீதிருப்பாரீ சொக்கலிங்கம்‌? ' 


உமக்குத்‌ தினைவிதைதீது--வள்ளி 

ஓழடி.4 கிளிவிரட் டி. 

பதக்குத்‌ இனைவிதைகிீது--வள்ளி 

பறந்து கிளிவிரட்டி 

நாழித்‌ தனைவிதைத்து--வள்‌ ளி 

நடற்து கிளிவிரட்டி. 

வள்ளி அழகுக்கும்‌ வலதுகைத்‌ தோமலுக்கும்‌ 
உட்கமுத்து மஞ்சளுக்கும்‌ சுப்பையா 
உள்ளாசைப்‌ பட்டாரேர, 


கூற்தல்‌ அழகுக்கும்‌ 

சுப்பையா குறவேசமானாரோ 
மயிற்றின்‌ அழகுக்கும்‌ 

சப்பையா மறுவேசமானாரோ,? 


கரன்‌ எழு இ 3 அஆ ஆண் அகடைக னை ட செக்க கு ப ம்‌ 


னத்‌ 


435 


“அத்தை மடிமேலும்‌ அம்மான்மார்‌ தோள்மேலும்‌ 
வைத்து விளையாடும்‌ மாமணியே கண்வளராய்‌?்‌ 


என்ற பகுதி சில தாலாட்டுகளில்‌ உண்டு. குடும்ப 
ஒற்றுமையை, தாலாட்டுப்‌ பாடல்‌ வாயிலாகத்‌ தெரிவிக்கும்‌ 
நுண்ணறிவும்‌ அதனைப்‌ பாடும்‌ நயமும்‌ பாராட்டுக்‌ குரியன. 


தாய்‌ 


இன்னுஞ்‌ சில தாலாட்டுக்களைகீ கேட்போம்‌. 


ஆரடித்தார்‌ ஏனழுதாய்‌ 
கொம்புக்‌ கனியே 
கேரதுபடா மாங்கனியே 
வம்புக்‌ கமுதாயோ 
வாயெல்லாம்‌ பரல்வடிய! 


மாமன்‌ அடித்தானோ 
மல்லிகைப்பூச்‌ செண்டாலே! 
அத்தை அடிதீதாளோ 
அல்லி மலர்ச்‌ செண்டாலே! 


அடிதீதாரைச்‌ சொல்லியழு 
ஆக்களனைகள்‌ செய்துவைப்போம்‌ 
தொட்டாரைச்‌ சொல்லியமு 
தோள்விலங்கு போட்டுவைப்போம்‌! 


அரும்‌ அடிக்கவில்லை 
ஓவிரலும்‌ தீண்டவில்லை 
தானா அழுகிறான்‌ 

தம்பி துணை வேணுமென்று 
அவனா அழுகின்றான்‌ 
ஆதிதாள்‌ மடி.தேடி! 


தெள்ளுதமிழ்‌ வளர்தீத 

தென்ன வராம்‌ பாண்டியர்க்குப்‌ 
பிள்ளைக்கலி தீர்த்த 

பெருமானும்‌ நீதானோ 
மாம்பழதீதைக்‌ £றி 

வயலுக்கு உரம்‌ போட்டுதி 
தேன்பாய்நீது நெல்விளையும்‌ 

செல்வ முளார்‌ புதீதிரனோ! 


437 


பெருகி வந்த தண்ணியிலே 
பின்னிரைதீத சந்தனமோ! 
சந்தனமோ என்‌ பொருளே 
சாமிதந்த தவப்பயனோ ்‌ 
கொட்டிவைத்த முத்தோ 
குவித்த நவரதீதின மோ 
கட்டிக்‌ கரும்போ 

காணிக்கை ஆணிமுத்தோ 


முதீதில்‌ ஒரு முத்தோ 
முதிர விளைந்த முத்தோ 
தேர விளைந்த முத்தோ 
தில்லைக்‌ குகந்த முதிதோ 
பாண்டிப்‌ பெருமுத்தோ 


பாட்டன்மார்‌ அண்டமுதி "தா 


ஆணிப்‌ பெரு முத்தோ 
ஐயாக்கள்‌ ஆண்ட முத்தோ 


முதிது முத்தும்‌ கடலுக்குள்ளே 
மூணுத்துப்‌ பாய்ச்சலிலே 
முகிகுளித்து முக்கெடுக்கும்‌ 


முத்து மகன்‌ நிதிதிரையோ! ' 


மானுடா ஓடுது 
மறியடா நல்லதம்பி! 
மானோடும்‌ வீதியெலாம்‌ 
தானோடித்‌ திரிந்தா3யோ? 
ஓடிக்‌ திரிந்தாயோ 
ஒருகால்‌ சிலம்பு திர! 
தேடித்‌ திரிந்தாயோ 
திருக்கால்‌ முத்துதிர! 


மீன்பூக்க நிலவரிக்க 
மின்னல்‌ குளம்‌ பெருக 
மின்னலிலே காதவழி--தம்.பி நீ 
விளையாடி. வந்தாயோ! 
அச்சடிக்கப்‌ பொன்‌ விளைய 
ஆதிச்‌ சாரீ உன்னாடு 
வைதீதிருக்கத்‌ தந்த மகன்‌ 
வாழுவான்‌ நூறுகுடி 


436 


வெள்ளிதிதேர்‌ பூட்டி 
மேகம்போல மாடுகட்டி 
அள்ளிப்‌ படியளக்கும்‌ 
அதிட்டமுள்ளார்‌ புதிதிரனோ! 
வாரிய படியளக்கும்‌ 
மகிமையுள்ளார்‌ புதிதிரனோ! 
சே.ற்றிலொரு செங்கழுநீர்‌ 
திங்களொரு பூப்பூக்கும்‌ 
தாற்றிலொரு பூ வெடுத்து 
முடிப்பார்‌ மகனாரோ! 
இன்னார்‌ மகனோ? 
இனியார்‌ மருமகனோ? 
தனதாய விளையாடும்‌ 
தமிழே புனக்கிளியேர? 
யொதுவாய்‌ விளையாடும்‌ 
புள்ளிமான்‌ நித்திரையோ! 


அம்மான்மார்‌ 


பாட்டி 


சங்கினால்‌ பால்‌ கொடுத்தால்‌ 
சந்தன வாய்‌ நோகுமென்று 
தங்கத்தினால்‌ சங்கு செய்து 
தருவார்கள்‌ தாய்மாமல்‌! 
அத்தை மடி மேலும்‌ 
அம்மான்மார்‌ தோள்மேலும்‌ 
வைதிது விளையாடும்‌ 
மாமணியே கண்வளராய்‌! 
அம்மான்‌ அரண்மனைக்கு 
அமைந்த மருமகனே 
மாமன்‌ அரண்மனைக்கு 
வரய்தித மருமகனே 


ஆயிரம்‌ முதிதிலே--என்‌ கண்ணே நீ 
ஆராய்ந்‌ தெடுத்த முதீதோ! 


தொண்ணூறு முதீதிலே - என்‌ கண்ணே நீ 


துணிந்தெடுதீத ஆணிமுத்தோ! 
வைகை பெருகி வர 

வாழ்நித மணல்‌ ஊர்ந்துவர 
ஊறிவந்த தண்ணியிலே 
எட்டிவந்த கட்டிமுத்தோ 


438 


வாடிய நாளெல்லாம்‌ வருந்திதி தவமிருந்து 

தேடிய நாள்‌ தன்னில்‌ செல்வமாய்‌ வந்த கண்ணோ! 
மலடி மலடி யென்று வையகத்தார்‌ ஏசரமல்‌ 

மலடி என்ற செரல்லை மரற்றப்‌ பிறந்‌ தாயோ! 


அண்ணன்‌ கொடுத்த சீர்‌ 


அழுத குரல்‌ கேட்டு 
அழகர்‌ எழுந்திருந்து 
வரிசை கொடுத்தாராம்‌ 
வையகத்தில்‌ உள்ள மட்டும்‌ 
ரு கொடுதிதாராம்‌ 
சீமையிலே உள்ள மட்டும்‌ 


* ட்‌ 


கரும்புருகத்‌ தேனுருகக்‌ 
கண்டார்‌ மனமுருக 
எலும்புருகப்‌ பெற்றகண்ணே! 
இலக்கியமே கண்வளராய்‌! 
அழுதா அரும்புதிரும்‌ 
அண்ணாந்தால்‌ யொன்னுதிரும்‌ 
சிரிச்சா று முத்துதிரும்‌--செல்வமகன்‌ 
வாய்‌ திறந்தால்‌ தேன்‌ சிதறும்‌! 
தேனோ திரவிய மோ-என்‌ கண்ணே 
தெவிட்டாத மாங்கனியோ! 


அவரை சலசலங்க அம்புமணிப்‌ பிஞ்சிறங்க பதி 
கொடி அவரை காய்க்க குடி தழைக்க வந்த மகன்‌ ர்‌ 
பச்சை இலுப்பை வெட்டிப்‌ பால்வழிய தொட்டிகட்டி 
அந்த நல்ல தொட்டியிலே--என்‌ கண்ணம்மா 


ஆள வந்த பாலகனோ 


கரும்போ இனிதேனோ 
கற்கண்டோ சர்க்கரையோ! 

சர்க்கரையோ முக்கனியோ 
சாதிமருக்‌ கொழுந்தோ! 


439 


கொடிக்கால்‌ மருக்கொழுந்தோ கண்ணம்மா 
கோதைகையிற்‌ பூச்சரமோ! 

சாதி மருக்கொழுந்தோட கண்ணம்மா 
சரங்‌ சொடுதித பூச்சரமோ 


தாலாட்டுப்‌ பாடல்கள்‌ வாயிலாக, குழந்தைகளுக்கு 
இலக்கிய ஆர்வத்தை. ஊட்டும்‌ இயல்பு செட்டிநாட்டுத்‌ 
. தாய்மார்களுக்கு உண்டு என்பதை இக்கட்டுரையில்‌ 
தெரிவித்தோம்‌. இனி, பாட்டிமார்‌ கற்றுக்‌ கொடுகிகும்‌ 
பாடல்‌ ஒன்றையும்‌ தருவோம்‌. 


இரவில்‌ உறங்நப்‌ போகும்போது பாடுகின்ற 
பாடல்‌:-- 


“அரியின்னு பாய்விரித்து 
அச்சுதால்னு பேர்‌ சொல்லி 
இருஷ்ணான்னு படுதிதவர்க்கு 
ஒருநாளும்‌ கேடில்லை 
கோவிந்தான்னு படுதிதவர்க்கு 
ஒருநாளும்‌ குறைவில்லை”? 


படுத்த படுக்கையில்‌ இருநீத நிலையில்‌ விடியல்‌ 
கருக்கலில்‌, 


“பொழுதெப்ப விடியும்‌? 
பூவெப்ப மலரும்‌? 
சிவனெப்ப வருவார்‌? 
பலனெப்பத்‌ தருவரர்‌!'* 


என்று பாடுவது வழக்கம்‌. பொழுது என்பது சூரியன்‌ 
அல்லது பகற்பொழுதையும்‌, பூ என்பது தாமரைப்‌ 
பூவையும்‌ குறிக்கும்‌. 


இந்நாளிலும்‌ நூற்றுக்கும்‌ மேற்பட்ட இளம்‌ பெண்கள்‌ 
புதுவகைத்‌ தாலாட்டுப்பாடி அவற்றை நகரத்தார்‌ குரல்‌, 
நகரத்தார்‌ மலர்‌ போன்ற இதழ்களில்‌ வெளியிட்டு 
வருகின்றனர்‌. நாம்‌ கொடுத்திருக்கும்‌ பாடல்கள்‌ தொன்று 
தொட்டுப்‌ பாடப்பெறுவன. 


பர த தய்ய? 1 “ம. ்‌. 


98 ஒப்பாரி 


அழுவது கலையன்று; ஆனால்‌ வருதீதத்தை ஒப்பாரியா ந 
வெளியிடுவது கலை, அரிய கலை, அந்தக்‌ கலையில்‌ கைதேர்ந்த 
வர்கள்‌ செட்டி நாட்டுப்‌ பெண்கள்‌. அவர்கள்‌ சிறந்த ஒப்பாரி 
பாடுவதை அறிந்து வியந்து, செட்டி நாட்டைப்‌ பற்றி நாமக்கல்‌ 
கவிஞர்‌ ஒருமுறை பின்வரும்‌ பரடலைப்‌ பாடினார்‌: 


“உழவும்‌ தொழிலும்‌ 
இசைபாடும்‌ 
உண்மைச்‌ சரித்திரம்‌ 
அசைபோடும்‌ 
இழவில்‌ அழுதிடும்‌ 
பெண்கூட 
இசையோ டழுவது 
கண்கூடு?” 


- ஒப்பாரிப்‌ பாடல்களை ஆற அமர இயற்ற முடியாது. 
அவை உணர்ச்சிப்‌ பெருக்கால்‌ இடீரென்று வெளிவருபவை 
ஒருவர்‌ இறந்த வீட்டில்‌, இறந்தவரின்‌ உறவினர்‌ பலர்‌ தத்தம்‌ 
வருத்தத்தை ஒப்பாரியாகப்‌ பாடுவர்‌. எனவே ஒருவருடைய 
ஒப்பாரி மற்றொருவரின்‌ ஒப்பாரியிலிருந்து வேறுபட்டிருக்க 
வேண்டும்‌. அதைவிடச்‌ சிறப்பாகவும்‌ இருக்கவேண்டும்‌, 
யாருடைய ஒப்பாரி நன்றாக இருக்கிறது என்பதைக்‌ கூர்ற்து 
கவனிக்கும்‌ திறனாய்வாளராக ஊர்ப்‌ பெண்கள்‌ இழவுவீட்டை 
முற்றுகையிடுவதும்‌ செட்டிநாட்டில்‌ வழக்கம்‌. ஒரு முறை 
கேட்ட பாடலை, நினைவில்‌ வைத்திருக்கும்‌ பேராற்றல்‌ இப்‌ 
பெண்களுக்கு உண்டு, 

ஒப்பாரிப்‌ பரடல்களிலே பாடுபவர்க்கும்‌ இறந்தவர்க்கும்‌ 
நிலவிய நெருங்கிய தொடர்பு தெரியும்‌; மனத்தை உருக்கும்‌ 
அனுபவங்கள்‌ நிறைந்திருக்கும்‌; இறற்தவருடைய வாழ்க்கை 
நிகழ்ச்சிகள்‌ இடையிடையே செருகப்பட்டிருக்கும்‌. இந்த 
ஒப்பாரிகள்‌, குறிப்பிட்ட சிலருடைய இன்பதுன்பங்களிண்‌ 
தொகுப்பாகத்‌ தோன்றிக்‌ காற்றோடு கலந்து விடுகின்ற 
போதிலும்‌ கால : எல்லையைதீ தாண்டி நிலவும்‌ இலக்கியச்‌ 
சிறப்பும்‌ பெற்றிருக்கின்றன. எனவே செட்டி. நாட்டு ஒப்பாரிகள்‌ 
சிலவற்மை இங்கே தருவோம்‌, 


உசன்‌ 


i 
அகல தல்‌ ட 
இ ॥ 
பட பாட க்ப்‌ தவம்‌ அ பா ரட்‌ 


441 


கணவன்‌ இறந்துவிட்டார்‌. மனைவி மனங்‌ க்ல்ங்குறெரள்‌ 
அவர்‌ நோய்வாய்ப்பட்டிருந்தது அவள்‌ நினைவுக்கு வருகிறது. 


மலையாள வைதிதியனை மடிவசமாய்க்‌ கூட்டிவந்தோம்‌ 
மலையாள வைத்தியனும்‌ மருந்தறிய மாட்டலையே 
சமை வைத்தியனைச்‌ சீக்கரமாய்க்‌ கூட்டிவந்தோம்‌ 
சமை வைத்தியனும்‌ சீக்கறிய மாட்டலையே!?? 


அந்தப்‌ பெண்ணின்‌ வாழ்வே இருண்டுவிடுகிறது. அதற்கு 
யாரைக்‌ குறைசொல்வது? ்‌ 


“தாலிக்கு அரும்பெடுத்த தட்டானும்‌ கண்குருடோ? 
சேலைக்கு நூலெடுத்த சேணியனும்‌ கண்குருடேர? 
பஞ்சாங்கம்‌ பார்கிகவந்த பார்ப்பானும்‌ கண்குருடோ? 

, எழுதினவன்தான்‌ குருடோ? எழுத்தாணி கூரிலையோ??” 


“சிதம்பரதீதுதி தட்டான்‌ சீர்காழி ஆசாரி 
பட்டறையைக்‌ இட்டவச்சுப்‌ பண்ணும்‌ சிறுதாலி 
தாலி பொருத்தமில்‌3ல திட்டான்கை ராசியில்லே 
மாலை 'பொருத்தமில்லே வயிரஈவிகை* ராசியில்லே 
சேலை பொருதீதமில்லே சேணியன்கை ராசியில்லே" 


இளமையில்‌ கணவனைப்‌ பறிகொடுத்த ஒரு பெண்‌ 
கதறுகிறாள்‌ :-- 


“சில்லென்று பூத்த 

சிறு நெருஞ்சி காட்டூடே 
நில்லென்று சொல்லி 
நிறுதித வழி போனீரே'? 


> 


“கட்டிய சேலை இன்னும்‌ கசங்கி மடியவில்லே 
வச்ச பூ இன்னும்‌ வாசங்‌ குறையவில்லே 
மஞ்சள்‌ கலையவில்லே மடிப்புக்‌ குலையவில்லே.'” 


* வயிராவி - திருமண மாலையைக்‌ கொண்டுவரும்‌ பணி 
யாளன்‌. நகரக்‌ 2யில்களில்‌ வேலை பார்ப்பவன்‌. 


442 


பிஞ்சுவய தென்றேன்‌ 
பேராசைக்காரி யென்றேன்‌ 
நாயகனை பறிகொடுத்துப்‌ 
பிரிந்திருக்க மாட்டே னெவ்றேன்‌ 
பிரிந்திருக்க மாட்டே னென்றேன்‌ 
பிடிக்கவந்தான்‌ கேட்கலையே. '' 


“மட்ட வயதெல்றேன்‌ 

மனசாசைக்காரி யென்றேன்‌ 
மன்னர்தனைப்பிரிந்து 

வாழ்ந்திருக்க மாட்டேனென்றேன்‌ 

வாழ்ந்திருக்க மாட்டேனெல்றேன்‌ 

மாய்க்க வந்தான்‌ கேட்கலையே?? 
ச ஆ % 

கணவனை இழந்த மனைவி தன்‌ கணவன்‌ உண்ட உணவு 
வகைகளை நினைத்து உருக்கமாகப்‌ பாடும்‌ ஒப்பாரி 1- 


மன்ன பலகாரம்‌ பண்ணி வகுநாளாச்சே 
மல்லியும்‌ காப்பியும்‌ போட்டு வெகுநாளாச்சே 
தொக்குத்‌ துவையல்‌ அறைச்சு வெகுநாளாச்சே 
வெல்லப்‌ பணியாரம்‌ பண்ணி வெகுநாளாச்சே 
செண்பகப்பூத்தோசை சுட்டு வெகுநாளாச்சே 
தேயிலையும்‌ காப்பியும்‌ கலந்து வெகுநாளாச்சே 


காலைக்கறி சமைப்போம்‌ கால்‌ எலும்பு குப்பிவைப்போம்‌ 
வேளைக்கறி சமைப்போம்‌ வெண்டிக்காய்‌ சூப்பி 
வைப்போம்‌ 
சோறு சுடுதுண்ணா துதில்‌ எடுத்து ஆத்திவந்தேன்‌ 
பாலு சுடுதுண்ணா பட்டு எடுத்து ஆத்திவந்தேன்‌ - 
* ஷ்‌ i 
கணவனின்‌ எல்லையற்ற அன்பை அவள்‌ மறக்க 
இயலுமா? 
“தள்ளி இருன்னு சொல்லாத தங்கராசல்‌ பொயிட்டாரே 
போயிருன்னு* சொல்லாத பொன்னரசன்‌ பொயிட்டாரே 
ஒதுங்கியிருன்னு சொல்லாத உத்தமரும்‌ பொயிட்டாரே?' 
என்று நாயகனின்‌ இனிய இயல்புகளை உணர்த்துகிறாள்‌. 


* போயிரு - உன்‌ தாய்வீட்டிற்குப்‌ போய்விடு, ' 
மூ அசைத்த- மாலை மாற்றிய; அண்மையில்‌ திருமணமான. 


443 


தங்கள்‌ வாழ்க்கையின்‌ நினைவுச்‌ சின்னமாக பிள்ளை 
கூட இல்லையே என்பதை நினைக்கும்போது அவள்‌ சோகம்‌ 
தரங்க இயலாமல்‌ துடிக்கிறாள்‌ :-- 


பூமியிற்‌ புரண்டமுதேன்‌ 
புழுவாய்தி துடிதீதழுதேன்‌ 
பிள்ளையில்லா வாழ்வு 
பேய்வாழ்வு என்று சொன்னேன்‌ 
பின்னிப்‌ பின்னிச்‌ சொல்லியுந்தான்‌ 
பிடிக்க வந்தான்‌ கேட்கலையே”” 


விதவையாகி விட்டதால்‌ இனி அனுபவிக்க வேண்டிய 
துன்பஙிகளை நினைதிதுப்‌ புலம்புகிறாள்‌:-- 
வீத வழிவந்தால்‌ விலகிவர வேண்டுமென்பார்‌ 
| வீதி வந்தால்‌ வெட்கமலோ வீட்டிலிருந்தால்‌ துக்கமலோ 
| வாசல்‌ வழிவந்தரல்‌ மறைந்துவர வேண்டுமென்பார்‌ 
| வாசல்‌ வந்தால்‌ வெட்கமலோ மறைநிதிருந்தால்‌ 


்‌ துக்கமலோ 


ஆடை அணிகளை இழக்கநேரிட்டது குறித்து வருந்து 
கிறாள்‌: 


“ஒருகோடி தங்கநகை 
உருவிவைக்கச்‌ சொன்னீரே 
கால்கோடி தங்கநகை 
கழற்றி வைக்கச்‌ சொன்னீரே'' 


“தங்க முளையடித்துதி 
தானாநூல்‌ பாவோடித்‌ 
தறிகாரன்‌ நெய்த தெல்லாம்‌ 


தையல்‌ நல்லாள்‌ பூவாடை" 


எல்லாவற்றையும்‌ பறித்து விட்டார்கள்‌. வண்ண வண்ண 
மாகச்‌ சேலையணிந்து மணவாளனை  மகழ்விதிதவளுக்குக்‌ 
காணச்சகியாத வெள்ளைச்‌ சேலையைக்‌ கொண்டு வறிது 
கொடுத்துவிட்டார்கள்‌. அதை அவள்‌ பார்தீத மாத்திரதிதில்‌ 
ஆதீதிரம்‌, எல்லை மீறிவிடுகிறது, அந்த ஆவேசத்தில்‌ பீறிட்டு 
வரும்‌ கவிதை இது. 


444 


““கநிதையிது கந்தையிது 
கால்பணத்துக்‌ கந்தையிது 
ஆக்குகிற பெண்களுக்கு 
பொங்குகிற பெண்களுக்குப்‌ 
பிடித்திறக்குங்‌ கந்தையிது 
காசிப்‌ பரதேசி 
கைதுடைக்குங்‌ கந்தையி 
மடத்துப்‌ பரதேசி ்‌ 

. வரய்துடைக்குங்‌ கந்தையிது”? 


கணவன்‌ உயிரோடு இருக்கும்போது சுமங்கலியாக 
இறக்கும்‌ பெண்களைப்‌ பூவோடு, மஞ்சளோடு இறக்கக்‌ 
கொடுத்துவைத்த வாவரூ என்று செட்டி நாட்டுப்‌ பெண்கள்‌ 
கூறுவர்‌. இது *'வரழ்வரசி? என்னும்‌ சொல்லின்‌ மரூ௨. வரவர சி 
யாக இருந்த ஒரு பெண்ணை நினைத்துக்‌ கூறிய ஒப்பாரி: 
வாவரசி வாவரச9ி 
மதிப்பான வாவர£ : 
ஏழு தலைமுறைக்கு 
எண்ணமுள்ள வாவரத 
பத்து தி தலைமுறைக்கு 
பதுமையுள்ள வாவரசி 
அர வருவார்க்கு 
துலக்கமுள்ள வாவரசி 
துலைக்கூட்டு *வைப்பார்க்கு 
துலக்கமுள்ள வாவரஇ 
காதம்‌ வருவார்க்கும்‌ 
கணிசமுள்ள வாவரசி 
கடைக்கூட்டு வைப்பார்க்கும்‌ 
கணிசமுள்ள வாவரசி?? 
க ஃ ச்‌ 
“பொட்டோடே மையோடே 
பிறந்த கெடியோடே 
்‌ போடுசரப்‌ பட்டோடே, 
ப பூந்தோப்பு மாலைவந்து 
ஆ அவள்‌ பெயரால்‌ வெளிநாடுகளில்‌ தொழில்‌ செய்தால்‌ 
அத்தத்‌ தொழில்‌ விருத்தியடையும்‌; அத்தகைய கைராசி உள்ளவள்‌. 


ரஷ்‌ | 


வளக்‌ ட்‌ ப்ப வப க (ல்‌! தககி டப்‌ ட மத ல்‌ ப்பு அடாத என்ட கோ. 


445 


பொய்கையிலே நீரீமோந்து 
பூமியிலே நீராடி, 
பொட்டியிலே பொன்களற்றி 
பொறுமை உள்ளார்‌ கைகொடுதிதுப்‌ 
பூவோடே நீ கலக்க 
புண்ணியங்கள்‌ செய்த ஆத்தா 

3 % 3 
'மையோடே பொட்டோடே 
வளர்ந்த கெடியோடே 
வநிகாளம்‌ பட்டோடே, 
மாந்தோப்பு மாலை வந்து 
வையையிலே நீர்‌ மோந்து 
வாசலிலே நீராடி, 
மரவையிலே பெரன்‌ களட்டி 
மதிச்சாண்டார்‌ கை கொடுதீது 
மலரோடே தீ கலக்க 
மாதவங்கள்‌ செய்தாத்தா?' 


குழந்தைகளைக்‌ கதறவிட்டு அவள்‌ இறந்ததைப்‌ பற்றி 
இவ்வரிகள்‌ குறிப்பிடுகின்றன: 


“பிள்ளை பறக்கப்‌ பேரழகி ஆனாதீதா 

மைந்தன்‌ பறக்க வாவரசி ஆனாத்தா 

பாலுக்கு மைந்தன்‌ பறக்க வைச்சு போன ஆத்தா 
தொட்டியிலே மைந்தனை துடிக்கவைச்சு யோனாத்தா 


பூவோடு, பட்டோடு அவள்‌ தன்‌ மகன்‌ கையில்‌ கொள்ளி 
வாங்கிச்‌ சென்றதையும்‌ அவள்‌ பிரேதம்‌ தீ உண்டதையும்‌ இந்த 
வரிகள்‌ குறிப்பிடுகின்றன: 


“அந்தி மல்லிப்‌ பூவேோடே 
ஆரணங்கும்‌ பட்டோடே 
அருமை முதீதுக்‌ கையாலே 
அனல்‌ வாங்கிப்‌ போனாத்தா'? 


“மல்லிகைப்‌ பூவோடே 
மடிப்‌ பொசந்த பட்டோடே 
வரிசை முத்துக்‌ கையாலே 
மலர்‌ வாங்கிப்‌ போனாதீதா”! 


446 


“காடு மணமணக்க 
சண்டாங்கி தீ பறக்க 
கட்டை எல்லாம்‌ பால்வடிய 
கட்டித்‌ த கொண்டாத்தா”? 


“செடிகள்‌ மணமணக்கச்‌ 
சித்தாடை இப்பறக்கச்‌ 
செடி எல்லாம்‌ பால்வடிய 
செல்லதீ தீ கொண்டாத்தா?' 


அவள்‌ இளமையில்‌ இறக்க நேர்ந்ததை நினைந்து வருந்திக்‌ 
கூறியவை: 


தாயார்‌ வகுத்தில்‌ சனித்தநாள்‌ செல்லாச்சா 
தவமுனிவர்‌ தன்னிடத்தில்‌ 

தவம்‌ வாங்கி வந்த 

தவணை சரியாச்சா?? 


“மாதா வகுத்தில்‌ வளர்ந்தநாள்‌ செல்லாச்சா 
மாமுனிவர்‌ தன்னிடத்தில்‌ 
்‌ வரம்‌ வாங்கி வந்த 
| வாரம்‌ கணக்காச்சா?” 


*பெத்தார்‌ வகுதிதில்‌ பிறந்தநாள்‌ செல்லாச்சா 
புகழ்‌ வேந்தர்‌ தன்னிடத்தில்‌ 

பேறு பெற்றுவந்த 

பொழுதும்‌ கணக்காச்சர”? 


ச 


““சுருக்காய்‌ இருந்ததே 
சுந்தரத்‌ தேர்‌ ஏறினதும்‌ 
செகப்பு ரதம்‌ ஓடினதும்‌ 

சோழபுர நன்னாடு 

தேோகைமயில்‌ ஆடினது?' 


“கடிசாய்‌ இருந்துதே 

கற்பகத்‌ தேர்‌ ஏறினதும்‌ 

கடைசல்‌ ரதம்‌ ஓடினதும்‌ 

காஞ்சிபுர நன்னாடு | 
கானமயில்‌ ஆடினது'? (2 


447 


விரைசாய்‌ இருந்துதே 
வெங்கலத்‌ தேர்‌ ஏறினதும்‌ 


- வெள்ளிரதம்‌ ஓடி.னதும்‌ 


த 
ஒப்பாரி: 


த்‌ 


வீமபுர நன்னாடு 
வெற்றிமயில்‌ ஆடினது”? 
ன்னேோடு உடன்‌ பிறந்தவர்‌ இறநிதபோது கூறிய 


“சுட்டிப்‌ பொறப்பே 

கைநமுவ விட்டவுக 

வாய்ச்ச பொறப்பே 

வகைதப்ப விட்டவுக 

செல்லப்‌ பொறப்பே 

திசைதப்ப விட்டவுக 

ஊருப்‌ பிறப்பிலேயும்‌ 

ஒசத்தி உள்ள நற்பிறப்பு ய்‌ 
நாட்டுப்‌ பிறப்பிலேயும்‌ 

நயமான நற்பிறப்பு 

தேனிலையும்‌ பாலிலையும்‌ 

தித்தித்த நற்பிறப்பு 

தேனுறைந்த பாலினைபோல்‌ 

தித்தித்த நற்பிறப்பு 

பாலிலையும்‌ தேனிலையும்‌ 

பச்சமுள்ள நற்பிறப்பு 

பாலுறைந்த பரவினைபோல்‌ 

பச்சமுள்ள நற்பிறப்பு 

கூடி.ப்‌ பிறக்க கோடி நாள்‌ செல்லுமே 

அடுத்துப்‌ பிறக்க அனேக நாள்‌ செல்லுமே”? 
“எக்காட்டுக்குள்ளே இருக்கின்றீர்‌ இன்னுஅறியோம்‌ 
எவ்வனதீதிற்குள்ளே இருக்கின்றீர்‌ இன்னறியோம்‌ 
காயா கறியா திங்கிறீர்‌ இன்னறியோம்‌ 

காவேரித்‌ தண்ணீரா குடிக்கிறீர்‌ இன்னறியோம்‌ 
தேரா திருநாளா நாங்கள்‌ தேடிப்‌ பிடிப்பமின்னா 
மாயலோகப்‌ பூநாடு நாங்க தேடவர ஏலாதே 
கடையா கடைத்‌ தெருவா கண்டு பிடிப்பமின்னா 
கயிலாசப்‌ பூ நாடு காணவர ஏலாதே 

பழநியா தேரோட்டம்‌ பரர்க்க வருவமின்னா 
பரமலோகதீ தேரோட்டம்‌ பாரிக்கவர ஏலரதே”” 


448 i 


தனது அருமை மகனைப்‌ பறி கொடுத்த தாய்‌ கதறி 
அழுவதை இந்த வரிகளில்‌ காண்க:... 


“ஈச்சன்‌ குருதிதுலே எடுக்க நல்ல தங்கமில 

வாழைகிகுருத்துலே வளரிக்க நல்ல தங்கமில 

கையில்‌ ஜெபமாலை, ககீகதிதுப்‌ பூமாலை 

மடியில்‌ செபமாலை வச்சரடும்‌ பூமாலை 

கால்‌ அழகும்‌ கை அழகும்‌ 

கட்டை விரல்‌ லெட்சணமும்‌ 
தேள்‌ அழகும்‌ கால்‌ அழகும்‌ ! 
சுண்டுவிரல்‌ லெட்சணமும்‌ 

நீலமுழிக்‌ கண்கள்‌ ரெண்டும்‌ 

நிலக்கறையான்‌ திங்க விட்டம்‌ 

மைல முழிக்‌ கண்கள்‌ ரெண்டும்‌ 

மன்‌ கறையான இங்க விட்டம்‌ 

கோல முழிக்‌ கண்கள்‌ ரெண்டும்‌ 

குளிக்கறையான்‌ திங்க விட்டம்‌”? 


*“அன்னகசிதிளியே ஆடும்‌ பசுங்கிளியே 

ஆலிலைத்‌ தொடநிகலிலே ஆடும்‌ பசுங்கிளியே 

அன்னக்கிளி வளர்த்து ஆடையிலே தப்பவிட்டம்‌ 
கொஞ்சும்‌ இளி வளர்த்துக்‌ கூவையிலே தப்பவிட்டம்‌ 


பச்சைக்‌ கிளியே பறக்கும்‌ பசுகிளியே 

பச்சைக்களை தொங்கலிலே பறக்கும்‌ பசுங்கிளியே 
பொன்னக்‌ களிவளர்த்துப்‌ 

போகவிட்டு ஏங்கி நின்றோம்‌ 

பசிசைக்‌ களிவளர்த்து யறக்கையிலே தப்பவிட்டம்‌?? 


“கொஞ்சுகிளி ரஞ்சிதமே 
கூடியுள்ள தாராவே 
அன்னக்கிளி ரஞ்சிதமே 
அருகிருக்கும்‌ தாராவே?* 


“'சுத்தித்‌ திரை வளைச்சம்‌ 

சூரியனைக்‌ காவல்‌ வைச்சம்‌ 
பகம்‌ திரைவளைச்சம்‌ ்‌ + 
பகவரனைக்‌ காவல்‌ வைச்சம்‌ 


மண்ட படை உ 


449 


எங்கும்‌ திறை வளைச்சம்‌ 
இந்திரனைக்‌ காவல்‌ வைச்சம்‌ 
நடுவே திரைவளைச்சு 
நானும்‌ ஒரு காவல்‌ இன்னேன்‌?* 
இத்தனை பேர்‌ காவலிலே 
எமன்‌ வந்தான்‌ காணலியே 
தொண்ணூறு பேர்‌ காவலிலே 
தூதன்‌ வந்தான்‌ காணலிய 
பன்னிரு பேர்‌ காவலிலே 
பண்ணி வந்தது ஊசாடி 
கொல்ல வந்த பன்றியை 
குத்தவசம்‌ அற்றோமே 

திங்க வந்த பன்றியை 
தெரிக்கவசம்‌ அற்றோமே”” 


“அழைக்க வந்த எமனுக்கு 
அனேக திரவியமும்‌ 
ஆனைவிடாய்‌ தாரமின்னம்‌ 
அனேக திரவியமும்‌ 

ஆனை விடாய்‌ தேவை இல்லை 
இந்த அழகான மைநீதனை 
அழைத்தால்‌ விடுவமின்னாளன்‌”” 


ட்டுகால்ல வந்த எமனுக்கு 
கோடி. திரவியமும்‌ 

குருதை விடாய்‌ தாரமின்னல்‌ 
கோடி திரவியமும்‌ 
குருதைவிடாய்‌ தேவைஇல்லை 
கோப்பான மஞ்ஞ்னை 
கொன்னே விடுவ மின்னான்‌'” 


“பிடிக்க வந்த எமனுக்கு 
புள்ளையைப்‌ போல்புள்ளை 
பொம்மை பண்ணித்‌ தாரமின்னம்‌ 
பொம்மையின்‌ மேல்‌ சிந்தை இல்லை 
புடிச்சால்‌ விடுவ மின்னான்‌?? 


செ.-29 


450 


*“வரங்கவந்த எமனுக்கு 
மைந்தனைப்‌ பேரல்‌ மைந்தன்‌ 
மதலை பண்ணித்‌ தாரமின்னம்‌ 
மதலையுமே தேவை இல்லை 
மைந்தன்‌ வந்தால்‌ விடுவ மின்னான்‌?” 


“கூட்டிப்‌ போய்‌ விட்டவன்‌ 

குதிரை மெடல்‌ பெற்றானா? 
அழைதீதுப்‌ போய்‌ விட்டவன்‌ 
ஆனை மெடல்‌ பெற்றானா? 


நூறு வயது வாழ்ந்து மக்கட்‌ செல்வமும்‌ பொருட்‌ 
செல்வமும்பெற்று உலக இன்பமெல்லாம்‌ அனுபவிதீது மறைந்த 
ஒரு மூதாட்டியைப்‌ பற்றிக்‌ கூறியவை; 


1₹மண்சலிக்க பொன்‌ சலிக்க 
மற்றற்ற நாள்‌ வாழ்ந்து 

மகிழ மக்கள்‌ கண்டாதீதா 
மாத்தி மஞ்சன்‌ பெத்தாத்தா 
வாழ்வோங்கி வாழ்ந்தாதீதா?? 


“மக்கள்‌ பதிசி ரெம்ப 

வாள்‌ விசயன்‌ காட்சி மெதித 
பொன்கள்‌ பகி மெத்த 

போர்‌ விசயன்‌ காட்சி மெத்த?” 


“பேரன்‌ உண்டு பேத்தி உண்டு 
பேரனுக்கும்‌ தேவி உண்டு 
யேத்தி மணவாளர்‌ உண்டு 
பேதிதிக்குப்‌ பேத்தி 
பெற்றிருக்கக்‌ கண்டாத்தா 


முப்பதமும்‌ உண்டு 
மூடிக்க அரசு முண்டு 
எப்பதமும்‌ உண்டு 
இராஜ பட உண்டு'' 
வயதான வர்கள்‌ இறக்கும்போது அவர்களுடைய குடும்ப 


வரலாற்றை ஒப்பாரியில்‌ தெரிவிப்பது மரபு. இவ்வகை ஒப்பாரி 
ஒன்றையும்‌ தருவோம்‌. (ஐயா என்பது பாட்டனைக்‌ குறிக்கும்‌) 


451 


“அப்பன்‌ முதலுமில்லே அய்யாகிகள்‌ சொத்துமில்லை 
முந்தி முதலுமில்லை முப்பாட்டன்‌ சொதிதுமில்லை 
என்னைப்பெற்ற ஐயா தன்புத்தியாலே தகுந்த குடியானார்‌ 
புத்தி புதிதியாலே ஒசந்த குடியானார்‌?? 


தன்னை விட்டுப்பிரிந்த கணவனது பொருளீட்டும்‌ 
திறமையை எண்ணி யெண்ணி மனைவி ஏங்குகிறாள்‌: 


எட்டுக்கடைப்‌ பார்ப்பார்‌ 
எதிர்திதகடை மேல்பார்ப்பார்‌ 
எட்டுலக்ஷங்‌ கொண்டுவரும்‌ 
இந்திரரை தப்பவிட்டேன்‌ 


பூதிதுக்‌ கடை பார்ப்பார்‌ 
பழையகடை. மேல்‌ பார்ப்பார்‌ 
பதிதுலக்ஷங்‌ கொண்டுவரும்‌ 
பாண்டியரைத்‌ தப்பவிட்டேன்‌”? 


நகரதிதார்‌ வாம்வு கடல்கடந்த நாடுகளுடன்‌ 
பிணைந்தது; சாவும்‌ அப்படித்தான்‌. கணவன்‌ பர்மாவில்‌ 
காலமான போது, செட்டிநாட்டிலுள்ள மனைவி பாடிய 


ஒப்பாரி இது) 


பிள்ளை வலுவுமில்லே பிறிதோர்‌ துணையுமில்லே 

மஞ்சள்‌ வலுவுமில்லே மறுத்தொருத்தர்‌ துலை ணயுமில்லே 
மஞ்சள்‌ அழைக்கவில்லை மாலையிட்டுப்‌ பார்க்கவில்லை 
மிகுந்தபணம்‌ தேடவில்லை மண்ணு வந்து சேரவில்லை 
கப்பலிலே பாய்விரிசீசுக்‌ கட்டம்மிக வந்திடுச்சே 
தோணியிலே பாய்விரிச்‌௪த்‌ துன்பம்மிக வற்திடுச்சே 
பின்பொருதிதர்‌ துணையுமில்லே என்னைப்‌ பெதித ஐயா, 
மறுதிதொருத்தர்துணையுமில்லே என்னைமாலையிட்ட ஐயா 


திருமணமான ஓரிரு நாளிலிலேயே கணவன்‌ இறந்த 
போது பாடிய ஒப்பாரி:- 


அச்சில்லா குச்சி அரக்கில்லா பெண்சுவடீ 

பாப்பார முதலியா 37 பஞ்சாங்க வேதியரே 
வேதாந்த வேதியரே மெத்தப்‌ பெரியவரே 
பூசத்துரையே பொய்‌ சொல்லா வாசகமே 

நீங்கள்‌ பள்ளிக்கூடமிருந்து படித்துவறாம்‌ நாளையிலே 


452 


நான்‌ ஒரு பணத்துச்‌ சித்தாடை உடுத்தி விளையாடையிலே 
நீங்கள்‌, உருண்டைமணிகட்டி ஒடிவிளையாடையிலே 
நான்‌, தண்டைச்‌ சிலம்பமிட்டு தவழ்ந்து விளையாடையிலே 
நீங்கள்‌ கணக்குகளைக்‌ கருதிக்‌ காரியமாய்ப்‌ பார்க்கையிலே 
நான்‌ தங்களுக்கு மாமன்‌ மகளென்று மருவில்லாப்‌ பெண்‌ 
வளர்ந்தேன்‌ 
ருமையாய்ப்‌ பெண்வளர்ந்தேன்‌ 
எடிகளுட தாய்‌ தகப்பன்‌ தங்களுக்கு மாலைசூட 
வேணுமென்று 
மாதுநல்லாள்‌ என்னை மாலை சூடிப்‌ பார்ப்பதற்கு 
அஞ்சாறு ஊரிலுள்ள பஞ்சாங்கக்‌ காரரிடம்‌ 
நல்லநாள்‌ எப்பவென்று தங்களய்யா நடுவிருந்து 
பார்தீதார்கள்‌. 
அச்சுத வருசம்‌ அர்ப்பசிமாதம்‌ 5 ஆம்தேதியிலே ஆயில்ய 
நட்சதீதிரதிதில்‌ 
கொஞ்சமும்‌ தவறாமல்‌ கொம்பனையால்‌ என்னைக்‌ 
குணமுள்ள மாதென்று மாலை 
கல்யாண முகூரீதீதமென்று கடலேறிப்‌ பாக்குவைத்து 
சமநீதமென்று சிமையெங்கும்‌ பாக்குவைத்து 
வாழை பிளநீது வளவெல்லாம்‌ பந்தலிட்டு 
தென்னை பிளந்து தெருவெல்லாம்‌ பந்தலிட்டு 
ஈர்கிகு பிளந்து இருகாதம்‌ பந்தலிட்டு 
மூங்கில்‌ பிளந்து முக்காதம்‌ பந்தலிட்டு 
வாரார்கள்‌ வாரார்கள்‌ என்‌ தகப்பனிட்ட பந்தலிலே 
புதுக்கோட்டை நாகசுரம்‌ என்‌ அண்ணன்மார்‌ புதிதாய்‌ 
வருதிதினாரிகள்‌ 
அன்பாய்‌ 
வருதீதினார்கள்‌ 
களைப்பாய்‌ இருந்தீராம்‌ 
லை வைத்துக்‌ கூட்டிவரும்‌ வேளையிலே 
ல்லை யென்று ௭௯ அண்ணனிடத்திலேயும்‌ 
நன படல்‌ இதுக 1 சொல்லாமல்‌ 
| றுக்கையி 2ல மயக்கமாய்‌ வருகுதென்று 
உநிகளய்யா இடத்தில்‌ வருதீகமாய்ச்‌ சொன்னீராம்‌ 
சாஸ்திர விதிப்படி 


சடங்கு களும்‌ தான்‌ நடதீதி 
அரசாணி சுதீதி அழகாய்‌ வருகையிலே 


குலம்வரழும்‌ பிள்ளைறயக்‌ கோரி 


அம்மான்‌ மகளென்று அ 


சூடிப்‌ பார்ப்பதற்கு 


அரண்மனைக்‌ குதிரையை என்‌ அண்ணன்மார்‌ 


நீங்கள்‌ நன்னீர்‌ அடையிலே 
உங்களைக்‌ குதிரையி? 
நீங்கள்‌ செளக்கயமி 


எடுதிது நல்ல கோதையின்‌ 
கையில்‌ குணமாகதி தற்$ரே 


என ரி. அடு அ 


ன்னு கதா அ 


15320 * 


இத்தனையும்‌ பெற்று இதுவாய்‌ இருக்கையிலே 

கட்டின காப்புக்களத்துவதற்குள்ளாக 

காப்புக்‌ களதீதி கால்மோதிரம்‌ இடுவதற்குள்‌ 

சீராட்டு அன்றைக்குச்‌ சக்கென்று சொல்லி சிவலோகம்‌ 
சேர்ந்தீரே 


நாளோ சரியாச்சோ நடப்பதற்கு நாளாச்சேர 
பொழுது சரியாச்சோ போவதற்கு நாளாச்சோ 
ந விதிவந்தா லென்ன கொஞ்சம்‌ விலகிவந்தாலாகாதோ 
3 சாவு வந்தாலென்ன கொஞ்சம்‌ தள்ளிவந்தாலாகாதோ 
வாசல்‌ வெளியாச்சே உங்களுக்கு வைகுண்டம்‌ தோப்பாச்சே 
திண்ணை வெளியாச்சே உங்களுக்குச்‌ சிவலோகம்‌ 
தோப்பாச்சே 
உங்களைப்‌ பார்க்க வருவமென்றால்‌ நீங்களிருக்கும்‌ 
பள்ளியறை தூரமிலேர 
உங்களைக்‌ காண வருவமென்றால்‌ நீற்களிருக்கும்‌ கயிலாயம்‌ 
1 தூரமிலோ 
தாலி கொண்டு வந்த தட்டானும்‌ போகலியே 
மாலை கொண்டு வந்த வயிராவி போகலியோ 
சேலை கொண்டு வந்த சேணியனும்‌ போகலியே 
பந்தல்‌ பிரிக்கலியே வந்தசனம்‌ போகலியே 
கலியாணப்‌ பானைகளும்‌ கழுவிக்‌ கவுக்கலியே 
கட்டின தாலிகளும்‌ களும்பு பிடிக்கலியே 
பணியாரம்‌ சுட்ட சட்டி பாதிமணம்‌ போச௫லியே 
அரசானிக்‌ கெதிக்கே அருஇருந்த தென்றும்‌ இல்லை 
முளைப்பாரிக்‌ கெதிக்கே முன்னிருந்த தென்றும்‌ இல்லை 
க சுண்டுவிரல்‌ கைப்பிடித்து சுதீதிவந்த தென்றும்‌ இல்லை 
கோலமிட்ட திண்ணையிலே குத்தவைத்ததென்றும்‌ இல்லை 
வருணத்‌ தடுக்கிலே வந்திருந்த தென்றும்‌ இல்லை 
அரைமுளத்‌ திண்ணையிலே அருகிருந்த தென்றும்‌ இல்லை 
கால்முளத்‌ திண்ணையிலே கலந்திருந்த தென்றும்‌ இல்லை 
தச்சனடித்த, களம்பெரிய சுட்டிலிலே 
ஓக்க நெருங்கி ஒருநாளும்‌ இருக்கலியே 
நீங்கள்‌, அத்தரு மேல்பூசி அன்னம்‌ உண்ண வந்தகீகால்‌ 
2 அத்தரு வாசம்‌ அன்னமிடக்‌ கூடாதோ 
| நீங்கள்‌, பன்னீரு மேல்‌ பூசி பழையதுண்ண வந்தாக்கால்‌ 
| பன்னீரு வாசம்‌ பழையதிடச்கூடாதோ 


454 


பூலோகத்தார்‌ போலே, நான்‌ 
பிள்ளைகளைப்‌ பெற்று பெருமை அடையலையே 
வையகத்தார்‌ போலே நான்‌ 
்‌ மைந்தர்களைப்‌ பெற்று மகிழ்ச்சியடையலையே 
இன்ன வயதிலென்னைச்‌ சீரழித்துப்‌ பார்த்தரே 
கன்னி வயதிலைன்னைக்‌ கற்பழிதீதுப்‌ பார்த்தீ?ர 
என்னைக்‌ கெடுக்கவென்று எதவாய்‌ வளர்ந்தீரே 
என்‌ வாழ்வைக்‌ குறைக்கவென்று வளர்ந்து மிருந்தீரோ 


என்‌ அப்பச்சி இலுப்பக்குடி. மாப்பிள்ளையை இணக்கமில்லை 


என்றாரிகள்‌ 

மாத்தூரீக்‌ கோவில்‌ மாப்பிள்ளையை மணமில்லை 
என்றார்கள்‌ 
வேலங்குடிக்‌ கோவில்‌ மாப்பிள்ளையை விவஸ்தை இல்லை 
என்றார்கள்‌ 
சூரக்குடி கோவில்‌ மாப்பிள்ளையை நம்பள்‌ சொந்தமில்லை 
என்றார்கள்‌ 
தேமங்கோவில்‌ மாப்பிள்ளையை நமக்கு நேர்மையில்லை 
j யென்றார்கள்‌ 
பிள்ளையார்ப்‌ பட்டிக்கோவில்‌ மாப்பிள்ளையை பெலமில்லை 
யென்றார்கள்‌ 


வயிரவன்‌ கோவில்‌ மாப்பிள்ளையை வாயில்லை யென்றரர்கள்‌ 
இரணியூர்க்‌ கோவில்‌ மாப்பிள்ளையை நமக்கு இணை யில்லை 
யென்றார்கள்‌ 
இளையாத்தக்குடி மரப்பிள்ளைக்கு இணக்கமென்று சொல்லி 
என்னை ஏங்கவைதீதுப்‌ பார்த்தரே! 
தேவகோட்டை மாப்பிள்ளையைத்‌ திறமை இல்லை என்றீரே 
தாணிச்சாவூரணி மாப்பிள்ளையை தரமில்லை என்றீரே 
ஆறாவயல்‌ மாப்பிள்ளையை ஆதரவு இல்லை என்றீரே 
அமராபதிபுதார்‌ மாப்பிள்ளையை அழகில்லை என்றீரே 


அரியக்குடி மாப்பிள்ளையை அறிவில்லை என்றீரே 
காரைக்குடி மாப்பிள்ளையைக்‌ கருத்தில்லை என்றிரே 
கோட்டையூர்‌ மாப்பிள்ளையை குணமில்லை என் றீரே 
அழகாபுரி மாப்பிள்ளையை ஆகாதென்று சொன்னீரே 
கண்டனூர்‌ மாப்பிள்ளையை கடுசென்று சொன்னீரே 
புதுவயல்‌ மாப்பிள்ளையை பொருதிதமிலை என்றீரே 
கோனரபட்டு மாப்பிள்ளையைக்‌ கூர்மையில்லை என்றீரே 
ஆத்தங்குடி மாப்பிள்ளையை ஆத்தியில்லை ௭ ன்றீரே 


ட டா A 


455 
பலவாங்குடி மாப்பிள்ளையைப்‌ பணமில்லை என்றீரே 
இலக்குமிபுரம்‌ மாப்பிள்ளை 2ய இலட்சணமிலை என்றீரே 
கடியாபட்டி மாப்பிள்ளையைக்‌ காசில்லை என்றீரே 
ராயவரம்‌ மாப்பிள்ளையை ராங்கியில்லை என்றீரே 


பாகனி மாப்பிள்ளைக்குப்‌ பணமிருக்கு தென்றுசொல்லி 
பரிசம்வைதிதுப்‌ பார்தீதீ2ர அது இப்போ பாழாய்‌ : 
முடிந்துச்சே. 


நான்‌ கடலில்‌ பிறந்து கப்பலி ல வந்தேனே 

நான்‌ மலையில்‌ பிறந்து வாரியிலே வந்தேனே 
தள்ளியிரு என்னாத தருமருக்கு பாரியானேன்‌ 
அடசியிரு என்னாத அருச்சுனருக்குப்‌ பாரியானேன்‌ 


நகர்ந்திரு என்னாத நகுலருக்குப்‌ பாரியானேன்‌ 
சின்ன மென்று மில்லாமல்‌ ஈட்டாடி வாரதுவும்‌ 
பருவம்‌ தெரியாமல்‌ பந்தடித்து வாரதுவும்‌ 

பொங்கி யிடுவமென்றால்‌ பெருமாளும்‌ சின்னமிலோ 


ஆக்கி யிடுவமென்றால்‌ அருச்சுனறாம்‌ சின்னமிலோ 

பேசி யிருப்பமென்றால்‌ பெருமாளும்‌ சன்னமிலோ 
கலந்து இறாப்பமென்றால்‌ கருணரும்‌ இன்னமிலோ 
கூடி யிருப்பமென்றால்‌ கொற்றவரும்‌' சின்னமிலோ 


பணமோ பெரிசென்றால்‌ பாண்டியரும்‌ சின்னமி லர 
வீடோ பெரிசென்றால்‌ வீமரும்‌ சின்னமிலோ 
காசோ பெரிசென்றால்‌ சருணரும்‌ சன்னமிலா 
கூறே பெரிசென்றாள்‌ கொற்ற வரும்‌ சின்னமிலோ 


பந்தடித்த மாப்பிள்ளைக்குப்‌ பரிசம்வைத்துப்‌ பார்தீதீரோ 
காயாடி மாப்பிள்ளைக்குக்‌ கைப்பிடித்துப்‌ பார்திதீரோ 
எட்டாடி மாப்பிள்ளைக்குதி இருப்பூட்டிப்‌ பார்த்தீரோ 
பூலோகதிதார்‌ போலே நீங்கள்‌ திருப்பூட்டிப்‌ பார்க்கலையே 
வையகதீதார்‌ போலே நீங்கள்‌ எனக்கு மாலையிட்டுப்‌ 
பார்க்கலையே 


தங்கக்‌ குயவரவர்‌ மண்பிடித்துப்‌ போடையிலே 
தவலோக இந்நாட்டில்‌ தவந்தமூடி தரையிலே 

மாயக்‌ குயவரவர்‌ மண்பிடித்துப்‌ போடையிலே 
வையோக இந்நாட்டில்‌ வற்துமுடி இரையிலே 


456 


கடுசாள்‌ இருந்துதே கன்னி கைலாசம்‌ 
கருணா குமாரரெல்லாம்‌ கடைசல்ரதம்‌ ஓட்டினதும்‌ 
காசிநதி கண்டதுவும்‌ கானமயி லாடினதும்‌ 


விரைசாள்‌ இருந்துதே மெல்வி கைலாசம்‌ 
வீரா குமாரரெல்லாம்‌ வெள்ளிரதம்‌ ஓட்டினதும்‌ 
.வெற்றி மயிலாடினதும்‌ வில்வமயில்‌ கண்டதுவும்‌ 


சுருக்கால்‌ இருந்துதே தேோரகை கைலாசம்‌ 
சோழா குமாரரெல்லாம்‌ சிவப்புரதம்‌ ஓட்டினதும்‌ 
சோதிநதி கண்டதுவும்‌ தோகை மயிலாடினதும்‌ 


பச்சை மலையோரம்‌ பவழமலைச்‌ சாரலிலே 
பரமனிருக்குமிடம்‌ பரங்கி வள்ளி தூங்கும்வனம்‌ 
பச்சரளி பூக்கும்வனம்‌ பரமலோகம்‌ கண்டமுன்னா, 


வெள்ளி மலையோரம்‌ வீரமலைச்‌ சாரலிலே 
வேடரிருக்கும்வனம்‌ மெல்லி வள்ளி தூங்கும்வனம்‌ 
வெள்ளரளி பூக்கும்‌ வனம்‌ வீமலோகம்‌ கண்டமுன்னா 


கழுகு மலையோரம்‌ கந்தமலைச்‌ சாரலிலே 
கருணரிருக்குமிடம்‌ கன்ன வள்ளி துரங்கும்வனம்‌ 
காந்திமலர்‌ பூகீகும்வனம்‌ கைலாசம்‌ கண்டமுன்னா 


சுருளி மலை3யாரம்‌. சூழ்ச்சிமலைச்‌ சாரலிலே 
சுப்பையர்‌ இருக்குமிடம்‌ தோகைவள்ளி தூங்கும்வனம்‌ 
சிகப்பரளி பூக்கும்வனம்‌ சவலோகம்‌ கண்டமுன்னர. 


திருப்பாற்‌ கடலில்‌சதை பிறக்கையிலே, 
திருவண்ணா மலையில்செல்வர்‌ வளரையிலே 
இருவருக்கும்‌ மாலையின்னு மதுரைமீனாள்‌ 
ர எடுதீதுத்‌ தறிக்‌ கையிலே 


சாமிக்கும்‌ ௮ம்மனுக்கும்‌ தடங்கலில்லா வாழ்வுதான்‌ 
அம்மனுக்கும்‌ சாமிக்கும்‌ அட்டியில்லா வாழ்வுதான்‌ 
சீரங்கம்காவேரி சேர்த்துக்‌ குமிழ்‌ பாய்ஞ்சாப்போல்‌ 
சீதையும்‌ இராமரும்‌ சேர்ந்து முத்தம்‌ கொண்டவுக 


ட ட ட அணைகளை வர்மம்‌ 


ட ட கரத்‌ ஆ க 3௮௮ 


457 


கொள்ளிடங்‌ சாவேரி கூட்டுக்‌ குமிழ்‌ பாய்ஞ்சாப்‌ போல்‌ 
கோதையும்‌ இராமரும்‌ கூட்டி முத்தம்‌ கொண்டவுக 
பரமேசுவரர்‌ தன்னுடனே பார்வதியாள்‌ நெய்‌ விளக்கு 
பழனிச்‌ சரவிளக்கு பார்கிகக்‌ கிடைச்சாலும்‌ 


பார்வையுள்ளாள்‌ சீர்பாதம்‌, பார்க்கக்‌ கிடைக்காதே 
கருணர்வார்‌ தன்னுடனே காரிமையாள்‌ நெய்‌ விளக்கு 
காசிச்சரவிளக்கு காணக்‌ கிடைச்சாலும்‌ காட்‌ 
யுள்ளாள்‌ சீர்பாதம்‌ காணக்‌ கிடைக்காதே 


பச்சை சிறுகிளிகள்‌ பழங்கொய்யப்‌ போனாப்‌ போல்‌ 
பறக்கும்‌ சிறு கிளிகள்‌ பழம்‌ நாடிப்‌ போனாப்‌ போல்‌ 
பகைச்சோடிப்‌ பள்ளிகொண்ட பாவினையும்‌ ஓவியந்தான்‌ 
சின்னஞ்‌ சறுகிளிகள்‌ தணைக்கொய்யப்‌ போனாப்போல்‌ 


சிறிய கிளிகள்‌ தனைநாடிப்‌ போனாப்போல்‌ 
திகைச்சோடிப்‌ பள்ளிகொண்ட சித்திரமும்‌ ஓவியந்தான்‌ 
தங்கத்‌ தழுகைவச்சு தமைஞ்ச புஷ்பம்‌ மேலேவச்சு 
தருவிச்சாக்‌ காண்பதில்லை, 


வெள்ளித்‌ தழுகைவச்சு விளைஞ்ச புஷ்பம்‌ மேலேவச்‌௯ 
விரும்பினால்‌ காண்பதில்லை 

பொன்னுநீ தழுகைவச்சு பூத்த புஷ்பம்‌ மேலே வச்சு 
புறப்பட்டால்‌ காண்பதில்லை 


பிஞ்சமக்களய்யா பிஞ்சுமக்களப்பக்தாவை 

பிள்ளையுட வாசலெல்லாம்‌ என்னென்ன அதிசயங்கள்‌ 
கண்டு வந்தாய்‌ என்னாக்கால்‌, 

தேங்காய்‌ உருளுதும்பார்‌ சித்திரத்தேர்‌ ஒடுதும்பா 


சத்திர த்தேர்க்‌ குள்ளாகச்‌ செம்பொன்‌ விளையாடுதும்மா 
செம்பொன்‌ தமிழோசை சிறுச்சிறுன்னும்‌ கேட்டனும்பா 
மாங்காய்‌ உருளுதும்பாள்‌ மஞ்சந்தேர்‌ ஓடுதும்பஈ 
மஞ்சந்தேர்க்குள்ளாக மக்கள்‌ விளையாடுதும்பா 

மக்கள்‌ தமிழோசை மகிழ்ந்திருந்தும்‌ கேட்டனும்பர. 


Tb 


458 


கடல்‌ கடந்த நாடுகளுக்குச்‌ சென்ற செட்டியார்கள்‌ 
மூன்றாண்டுகளுக்குப்‌ பின்னர்‌, தாயகதிதிற்குதி திரும்பி வருவார்‌ 
கள்‌. இந்த மூன்றாண்டுக்‌ காலத்திலே உறவினர்‌ பலர்‌ உயிர்நீத்‌ 
இருப்பார்கள்‌. அவர்களுடைய இல்லங்களுக்குச்‌ சென்று துக்கம்‌ 
விசாரிப்பதே தாய்நாட்டுக்கு வந்தவுடன்‌ முதல்‌ வேலையாக 
இருக்கும்‌, இவ்வாறு துக்கம்‌ விசாரிப்பவரிடம்‌, கணவன்‌ இறந்த 
நிகழ்ச்சியையும்‌, பிணதிதைச்‌ சுடுகாட்டுக்குத்‌ தூக்கிச்‌ சென்ற 
போது ஊர்‌ மக்கள்‌ அவருக்கு மரியாதை செலுத்தியதையும்ஓர்‌ 
ஆச்ச வர்ணிப்பதைக்‌ கேளுங்கள்‌: 


எ வீதிவழி வந்தாக்கால்‌ வெள்ளி ரதம்‌ போலிருக்கும்‌ 
வெள்ளி ரதத்திலொரு வேல்‌ வந்தாப்‌ போலிருக்கும்‌ 
சாலைவழி வந்தாக்கால்‌ தங்க ரதம்‌ போலிருக்கும்‌ 
தங்க ரதத்திலொரு சாமி வந்தாப்‌ போலிருக்கும்‌” 


ஒரு வீட்டில்‌ ஒருவர்‌ இறந்து விட்டால்‌, அக்‌ குடும்‌ 
பத்தார்‌ அதன்‌ பிறகு இல ஆண்டுகள்‌ வரையும்‌ வெளிநாடு 
களிலிருந்து வரும்‌ தங்கள்‌ உறவினர்கள்‌ துக்கம்‌ விசாரிக்க 
வருவார்களே என்று எதிர்பார்த்துக்‌ கொண்டிருப்பர்‌. 
நெருங்கிய உறவினர்‌, தம்‌ வீடு வந்துசேர்ந்த இரண்டொரு 
நாட்களிலே3ய “(இழவு கேட்க? ச்‌ செல்வது மரபு. நாள்‌ 
கடந்து துக்கம்‌ விசாரிக்க வந்ததைக்‌ கண்டிக்கும்‌ முறையில்‌, 
ஒரு ஆச்சி தன்‌ ஒப்பாரியின்‌ இடையே செருயெ வரிகள்‌ 
அவலச்‌ சுவைக்கு எடுத்துக்‌ காட்டாக உள. 


செத்த இழவு கேட்கவர தேதி ரெம்ப ஆச்சு நீங்க 
மாண்டஇழவு கேட்க வர மாசம்‌ ரெம்ப ஆச்சு”? 


க்‌ i % 

இரண்டாம்‌ உலகப்‌ போரில்‌ ஜப்பானியருடைய குண்டு 

வீச்சுக்கு இலக்காகி ஒரு செட்டியார்‌ இறந்துவிட்டார்‌. அதைப்‌ 
பற்றி அவரது உறவினர்‌ புலம்புகின்‌ றனர்‌: 


“அம்பு விட்டான்‌ குண்டுவிட்டான்‌ 
ஆன சனம்‌ கொன்றுவிட்டான்‌ 
குண்டுவிட்டான்‌ அம்புவிட்டான்‌ 
கோடி சனம்‌ கொன்றுவிட்டான்‌” 


இவையெல்லாம்‌ காதலனை இழந்த காதலியின்‌ உள்ளதி 
தில்‌ பாயும்‌ துயரவெள்ளம்‌. ஆனால்‌ அந்த உள்ளதிதில்‌ மட்டுந்‌ 


459 

தானர உணர்ச்சி பொங்கும்‌? பெண்ணைப்‌ பறிகொடுத்த 
தாயின்‌ உணர்ச்சி எந்த விததிதிலும்‌ குறைந்ததல்ல. சம்பிர 
தாயமாய்‌ வாழ்ந்து கொண்டிருந்த மகள்‌, தல்‌ கணவனையும்‌ 
மக்களையும்‌ கலங்‌ விட்டுப்போய்‌ பிட்டாள்‌. அந்தப்‌ பிள்ளைகள்‌ 
படும்பாட்டைத்‌ தானிருந்து பார்க்க வேண்டுமா என்று 
துடிக்கிறாள்‌ பாட்டி. இந்த உணர்ச்சியிலை உருகிய உள்ளம்‌ 
கவிதையாக வெளிப்படுகிறது. “அடி பரவி இப்படியும்‌ செய்ய 
லாமா?'' என்று மாண்ட மகளையே ஏசுகறாள்‌. 


“தாரளணையும்‌ பிள்ளைகளைச்‌ 
சுவரணையச்‌ சொன்னையடி 
மார்பணையும்‌ பிள்ளைகளை 
மரமணையச்‌ சொன்னையடி?? 


அந்தக்‌ குழந்தைகளின்‌ தந்தைதான்‌ எப்படிப்‌ பரிதவிசிகிறான்‌ 
என்பதையும்‌ கூறுகிறாள்‌: 


“தேவி முகங்‌ காணாமல்‌ 
உன்‌ அருமை மக்கள்‌ அப்பச்சி 
திகைக்கிறார்‌ காண௰லடி 
மாது முகங்‌ காணாமல்‌ 
உன்‌ மதலை மக்கள்‌ அப்பச்சி 
மலைக்கிறார்‌ காணலேடி 


மகள்‌ நோய்வாய்ப்‌ பட்டிருப்பதை அறிந்து, தாய்‌ 
மலேயாவிலிருந்து விமானதிதில்‌ பறந்து வந்து சேருநறெரள்‌; 
மறுநாளே மகள்‌ உயிர்‌ நீத்து விடுகிறாள்‌. அப்போது தாய்‌ 
அடைகன்ற வருத்தம்‌ அளவு கடந்தது. 


“உன்னை அள்ளிக்‌ கொடுதிதிடவா 
ஆலாப்‌ பறந்துவந்தோம்‌ 
உன்னை வாறிக்‌ கொடுதிதிடவா 
வண்டாய்ப்‌ பறந்துவந்தோம்‌”” 


என்று அலறுறாள்‌. :*பெற்றமனம்‌ பிதிது”? அல்லவா? 


குழந்தை பிறந்த ஒரு ஆண்டுகளுக்குள்‌ “புதுமை”? 
என்னும்‌ பெயருடன்‌ பிறந்தநாள்‌ விமா. ஒன்றை நடதிதுவது 
செட்டிநாட்டு வழக்கம்‌. அப்போது குழந்தையின்‌ தாய்வழி 
தந்தைவழி நெருங்கிய உறவினர்‌ குழந்தையிஸ்‌ மார்பில்‌ பாது 
காப்புக்காக ஒருவகைப்‌ பாசியை மாராப்பாகக்‌ கட்டுவது 


தகவ வைகை குயர்‌: "2. தபகாத்‌ 


460 ; 


மர]. இவ்வாறு குழந்தைக்குச்‌ சிறப்புச்‌ செய்யும்‌ பேற்றைத்‌ 
தன்மகள்‌ பெறவில்லையே என்ற வருத்ததீதை ஒர ஆச்சி பாடு 
கிறாள்‌: i 


““பூவசைத்த ஓவியம்பேரல்‌ பெண்ணு திருவயிற்றில்‌ 
பிள்ளை நிழலாடலையே, பிதிநவழிகூட்டிப்‌* பூடு 


குடிக்கலை 3ய த 
பிள்ளை ஓதலாகலையே, பெருமாளுந்தேவியுமாப்‌ 
புதுயைதனைச்‌ செய்யலை$3ய, பேராசை தீரலை]3ய, . 


மாலையிட்ட ஒவியம்போல்‌ மாதுதிருவயிற்றில்‌ 
மஞ்சன்‌ நிழலாடலையே மாசேனை கூட்டி 
மருந்து குடிக்கலையே ்‌ 
மஞ்சன்‌ முதலாகலையே மன்னரும்‌ தேவிபுமாய்‌ 
மாராப்புக்‌ கட்டலையே மனசாசை தீரலை3ய?? 


பெண்களுடைய வாழ்வில்‌ ஒரு பகுதி மாமியார்‌-மரு 
மகன்‌ போராட்டத்துல கழியும்‌ தமிழ்நாட்டு வழக்கம்‌ செட்டி 
நாட்டிலும்‌ உண்டு. எனவே, தங்களுடைய வாழ்க்கையை 
ஒப்பாரியில்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டும்போது, மாமியார்‌ தம்மை 
நடத்திய முறையைப்‌ பற்றி மருமகள்‌ பாட வேண்டாமா? 


சேர்ற்திருக்கத்‌ தாலி கட்டல்‌ ஜகத்திலே உள்ளமுறை 
வாழ்நீதிருக்கத்‌ தாலிகட்டல்‌ வையகத்தில்‌ உள்ளமுறை 


5 எங்களை வாழவிட ஓட்டலையே 

விடென்று கால்வைத்தால்‌ வெடுக்கென்று பிடுங்கிவிடும்‌ 
மனையென்று கால்லைத்தால்‌ மடச்கென்று கடிதிதுவிடும்‌”* 

என்று தன்‌ கணவருடன்‌ தான்‌ வாழ்க்கை இன்பம்‌ நுகர்வதற்குதி 

தடையாக இருந்த மாமியாரைச்‌ சிறப்பிக்கறொாள்‌ ஓர்‌ இளம்‌ 

பெண்‌. i . 


குழந்தை இறந்தபின்‌ தாய்படும்‌ துயரம்‌ பின்வரும்‌ 
ஓப்பாரிகளால்‌ தெரியும்‌;- ம்‌ 


்‌ 

*முதற்‌ குழந்தை வயிற்றில்‌ இருக்கும்போது 5- ஆவது 
அல்லது 7-ஆவது மாதத்தில்‌ “ கர்ப்பிணிப்‌ பண்‌ மருந்து 
குடித்தல்‌ என்ற ஒரு நிகழ்ச்சி உண்டு. 


ட்‌ 7. ந்த்‌ த்தி ப "உ. அத்தை. ஆப 
ன்‌ 
க 


46 | 


“கட்டி முத்தேரத்தினமே 
கை நிறைந்த குஞ்சரமே 
வச்ச முத்தே ர தீதினமே 
மடிநிறைந்த குஞ்சரமே”? 


*“கோடித்திரவியமே 

கொடுத்து வையாப்பாக்கியமே 

அணையாகத்‌ திரவியமே 

அதிட்டமில்லா அட்சரமே 

பொன்னே பொருளே 
பொருளிருக்கும்‌ பெட்டகமே 
நல்ல பொருளே 
நகையிருக்கும்‌ நாணயமே”? 

| 


“வயிர நகை மங்கிவிடும்‌ மாதமகு சோதி மின்னும்‌ 
பொடி வயிரம்‌ மங்கி விடும்‌ பொன்னழகு சோதி மின்னும்‌ 
மணிவயிரம்‌ மங்கிவிடும்‌ மாதழகு சோதி மின்னும்‌ 
சிறு வயிரம்‌ மங்கிவிடும்‌ சிட்டழகு சோதி மின்னும்‌?” 


அழகான சிறு யெண்‌ இறந்துவிட்டால்‌ அதைநினைதிதுப்‌ 
பெண்கள்‌ இங்ஙனம்‌ வருந்திப்‌ பாடுவர்‌; 


“அழகை எழுதியவன்‌ ஆயுள்‌ எழுதலையே 
வடிவைஎழுதியவன்‌ வயதெழுத மாட்டலையே'' 
“அழகை எழுதினவன்‌ ஆயுசை எழுதலையா 
ஆயுசை எழுத அசதிதிட்டு இருந்தானா 
வடிவை எழுதினவன்‌ வயதை எழுதமஈட்டலையஈ 
வயதை எழுத மறந்திட்டு இருந்தானா?" 


திருமணமாகுமுன்‌ இறந்த இளைஞனைக்‌ குறித்து 
தாயார்‌ பாடும்‌ ஒப்பாரி:- 


கன்னியரைக்‌ கைப்பிடிச்சா கனபாவம்‌ சுதீதுமினு, 
மங்கையரை மாலையிட்டா மாபாவம்‌ சுதீதமினு, 
தன்‌ பாவம்‌ கொண்டு தனி வழியே போனானே. 
மார்பிலே தொட்டிகட்டி மடிமேல்‌ நடைபழகி 

| வாதா வளந்த மகன்‌ வகை மோசம்‌ செய்து 

வனம்‌ பாக்கப்‌ போறமின்னான்‌. 

தோளிலே தொட்டிகட்டி தொடைமேல்‌ நடைபழக 

சோக்காக வளந்த மகன்‌ துயரம்‌ வச்சு சுண்ணசந்தான்‌ 

எனக்‌ குறைப்படுகிறாள்‌, 


462 4 


~ 

'௫ஈ கடிக்கச்‌ சம்மதியோம்‌ | 

எமன்‌ வரச்‌ சம்மதித்தோம்‌ 
கரற்றடிக்கச்‌ சம்மதியோம்‌ 
காலன்வரச்‌ சம்மதித்தேரம்‌”' 

என்று விதியை நொந்து கொள்கிறாள்‌. | 


று குழந்தை இறந்த வீட்டில்‌ உணர்ச்சி வயப்பட்ட 
உறவினர்‌ பாடும்‌ ஒப்பாரி:- 


“பச்சைக்கிளி வளர்த்தோம்‌ 4 
பறசிகையிலே தப்பவிட்டோம்‌ 

குஞ்சுக்கிளி வளர்‌ தீதோம்‌ 

கூவையிலே தப்பிவிட்டோம்‌?”? 


“பொட்டுள்ள நெதிதி புழுதி அரிச்சிரிச்சு 
மையிட்ட நெதீதியை மண்கரையான்‌ தின்னுரிச்சு 
நீலமணி கண்கள்‌ ரெண்டும்‌ நிலக்கரையான்‌ தின்னுரிச்சு 


வைரமணி கண்கள்‌ ரெண்டும்‌ மண்கரையான்‌ தின்னுரிசி ௪ 
கட்டாணிக்‌ கையிரண்டும்‌ கரையான்‌ அரிச்சிரிச்சு 
சிதிதாணிக்‌ கையிரண்டும்‌ செங்கரையான்‌ தின்னுரிச்சு 


காட்டுநரிக்‌ கூட்டமிட்டு கள்ளநரி சேகரிக்க 
வேட்ட நரிக்கு விருந்தாக்கி வச்சிருற்தேன்‌ . 
காட்டுநரிக்‌தி கறியாக்கி வச்சிருந்தேன்‌...” 


இவ்வாறு சிறந்த கவிஞர்கள்‌ பெண்பாலரில்‌ மட்டுமே 
இருக்கன்றனரென்று எண்ணிவிடா தீர்கள்‌. ஆண்களிலும்‌ பர்மா 
டாப்புச்சிற்து, அநியாயக்‌ கல்யாணம்‌ போன்ற பாடல்களைப்‌ 
யாடியவரீ கனல்‌ உண்டு. சில ஆண்டுகளுக்குமுன்‌ பர்மாவில்‌ பான்‌ அ 
என்னும்‌ ஊரில்‌ ஒரு வட்டிக்கடையை மேற்பார்க்கச்‌ சென்ற 
செட்டியாரி ஒருவர்‌ அங்கு உள்ள தொழில்‌ நிலையைப்‌ 
பாடலாகவே முதலாளிக்குப்‌ பின்வருமாறு எழுதினாராம்‌. 


நாலட்டமலை நடுவே பான்‌-என்ற ஊரில்‌ 

பனியோ ஜாஸ்தி பார்க்கமனம்‌ சிக்கவில்லை 

எனமோ வழுவல்‌ எடுத்ததெல்லாம்‌ காலாவதி 

கோடோ இழுவல்கொண்டு போனதெல்லாம்‌ தள்ளுபடி. 
பணமோ வாங்கிவிட்டோம்‌ பார்க்காவிட்டால்‌ வீரமில்லை 
வடிவேலன்‌ கிருபையால்‌ வந்தமட்டும்‌ வாங்குகிறோம்‌ A 


} 
| 
| 


463 


ஒப்பாரிப்‌ பாட்டுக்கள்‌ நானும்‌ எவ்வளவோ கேட்டிருக்‌ 
கிறேன்‌. ஆனால்‌ செட்டிநாட்டு ஒப்பாரிப்‌ பாட்டுக்கு ஒப்பு 
மில்லை, உயர்வுமில்லையென்றுதான்‌ சொல்லவேண்டும்‌ ..... 
நான்‌ எடுத்துக்‌ காட்டிய ரத்தினங்களெல்லாம்‌ பொன்னும்‌ 
மணியும்‌ பொலியும்‌ செட்டிநாட்டின்‌ சொத்துக்கள்‌ தான்‌ 
“பாரர்படுப செம்பொன்‌-- பதிபடுப முத்தமிழ்‌? என்ற 
வர்ணனைக்கு இலக்காக விளங்கும்‌ அந்த அழகாபுரியிலே, ஊர்‌ 
பேர்‌ தெரியாத கவியரசிகள்‌ எத்தனைபேர்‌ எவ்வளவு பொக்‌ 
திஷங்களைப்‌ புதைத்து வைத்திருக்கிறார்களோ??? -என்கிறார்‌ 
இந்திய அரசாங்க விளம்பரப்பகுதி அலுவலரும்‌ கவிஞருமான 
சுரபி?” 


* (சக்தி அக்டோபர்‌ 1916 இதழில்‌ 'கால வெள்ளத்தில்‌ 
மிதக்கும்‌ கவியரசிகள்‌” என்ற கட்டுரையில்‌) 


39. செட்டிநாட்டுத்‌ தமிழ்‌ 


செட்டி நாட்டுத்‌ தமிழை, இரு கூறாகப்‌ பிரிக்கலாம்‌. 
ஒன்று, பெரும்பாலும்‌ பெண்மக்கள்‌ பேசுவது. மற்றொன்று 
ஆண்மக்கள்‌ பயன்படுத்துவது. முன்னதில்‌ அருமையான 
இலக்கியச்‌ சொற்கள்‌ மருவியும்‌ மாறியும்‌, சிதைந்தும்‌ திரிந்தும்‌ 
வழங்கி வருகின்றன. பின்னதில்‌ திரைகடலோடி.க திரவியம்‌ 
தேடிய ஆண்மக்கள்‌ தாங்கள்‌ சென்ற நாடுகளில்‌ வழங்கும்‌ 
மொழிகளிலிருந்து சில சொற்களைக்‌ கொண்டுவற்து தமிழில்‌ 
கலந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


திரவியம்‌ தேடக்‌ திரைகடலோடுவதை கொண்டு விக்கப்‌ 

போவது” என்று செட்டிநாட்டில்‌ கூறுவர்‌. கொள்ளுதல்‌ - 

வாங்குதல்‌. எனவே கொண்டு விக்கப்‌ பேரவது என்பது 

வாகிகுதல்‌--விற்றல்‌ இரண்டையுஙி குறிப்பிடும்‌. பூம்புகாரில்‌ 

வாழ்த்த இவ்வணிகமக்கள்‌ பழங்காலத்தில்‌ தமிழகத்திலிருந்து 

பொருள்களை ஏற்றிக்கொண்டு போய்க்‌ கடல்கடந்த நாடு 

களில்‌ அவற்றை விற்று வந்ததைப்‌ பட்டினப்‌ பாலை போன்ற 
சங்க இலக்கியங்கள்‌ வாயிலாக அறிகிறோம்‌. 


“பையவே சென்று பாண்டியற்கு ஆகவே?” என்று 
தேவாரத்தில்‌ ஆளப்‌ பெற்றுள்ள “பைய?? என்னுஞ்‌ சொல்‌ 
செட்டிநாட்டில்‌ நாள்தோறும்‌ வழகிகி வருகிறது. “மெல்ல? 
**மெதுவாக”? என்பது இதன்‌ பொருள்‌. *பையச்‌ சென்றால்‌ 
வையம்‌ (வண்டி) தாங்கும்‌.?? 


| “பந்தல்‌? என்னுஞ்‌ சொல்‌, செட்டிநாட்டில்‌ யிணப்‌ 
| பந்தலையே குறிக்கும்‌; மணப்‌ பந்தலை அன்று. மங்கலச்‌ 
சொற்களாக, “கொட்டகை”, “காவணம்‌'? என்பவையே 
வழங்குகின்றன. ““இலக்கயெதிஇல்‌ அளப்படுகின்ற காவணம்‌ 
என்ற அருஞ்சொல்‌ செட்டிநாட்டில்‌ பழகு தமிழாய்ப்‌ பயில்‌ 
கிறது” என்கிறார்‌ சொல்லின்‌ செல்வர்‌ டாக்டர்‌ ரா. பி. சேதுப்‌ 
பிள்ளை. 


“பிற மொழிகளிலுள்ள சொற்களைத்‌ தமிழ்மயமாக்கிதி 


தனதாகக்‌ கொள்ளுவதில்‌ செட்டிமார்கள்‌ சமர்தீதர்கள்‌; திரை க 
கடலோடிதி திரவியம்‌ தேடுவதுடன்‌ மட்டுமின்‌ றிச்‌ சொற்‌ இ 


3 + ட 
சக ்‌ கீ 
ட்‌ ரரிப ட ஈர |: Lhas தத்கல்‌ அ ல்‌ வ. 
லை த்க்‌ அல்கி த ட ய ற்ப ட க்‌ டப பந்த்‌ | (21 7 டா டாத்‌ வின்ப > 


465 


செல்வதீதையும்‌ இிரட்டியிருகிகிறார்கள்‌. செக்கு, செலான்‌ 
அண்டிமென்‌, அசல்‌, நகல்‌, அண்டா (பெரும்‌ பாதிதிரம்‌)), வங்கி 
வேம்பா, போகணி (நீர்‌ பருகும்‌ பாதிதிரம்‌), சீடி (மாடிப்படி) 
போன்ற சொற்கள்‌ எல்லாம்‌ தமிழ்‌ உருவாகிப்‌ பேச்சிலும்‌ 
எழுத்திலும்‌ பெரு வழக்காய்‌ விளங்கக்‌ காணலாம்‌” என்கிறார்‌ 
“காரகன்‌?* 


ஒன்றுக்கும்‌ பற்றாதவனை, “அம்மன்‌ காசுக்குப்‌ பொறா 
தவன்‌” என்று இழிவாகக்‌ கூறுவர்‌. அம்மன்‌ காசு என்பது 17-ம்‌ 
நூற்றாண்டின்‌ பிற்பகுதி முதல்‌ 1948 வரை தனி அரசாக, 
புதுக்கோட்டைச்‌ சீமையை ஆண்ட தொண்டைமான்‌ அரசர்‌ 
களால்‌ வெளியிடப்‌ பெற்ற நாணயம்‌. ஆண்டுதோறும்‌ நவ 
ராத்திரி விழாவில்‌ பிராமணர்களுக்கு அரிசியும்‌ அம்மன்‌ காசும்‌ 
அரசரீ அன்பளிப்பார்‌. இதற்காக, ஓராண்டுக்கு 200 அல்லது 300 
அம்மன்‌ காசுகள்‌ அச்‌சிடுவர்‌. 20 அம்மன்‌ கா௪-6நபை. 


“முந்தாணி?' என்ற சொல்‌ செட்டிநாட்டிலும்‌, வேறு 
சில இடங்களிலும்‌ வழங்குகிறது. “முந்தானை?” என்பதே இவ்‌ 
வாறு மருவியிருக்கிறது.இச்சொல்‌ முந்தாங்கி என்றும்‌ வழங்கும்‌ 
இதே பொருளில்‌ “தோமாலை”' என்ற சொல்லும்‌ பயன்‌ 
படுத்தப்‌ பெறுகிறது. 


2 செட்டி வீடு என்று பிறர்‌ சொல்லுவதைச்‌ செட்டி 
நாட்டில்‌, “செட்டிய வீடு?” என்று ஆறாம்‌ வேற்றுமை உருபு 
தெரியும்படி சொல்லுவது வழக்கம்‌, இதைப்‌ போலவே 
அகம்படியர்‌ வீடு என்பதை **அகம்படியவீடு?? என்பர்‌. 


மட்டக்‌ களப்பு, யாழ்ப்பாணப்‌ பகுதிகளில்‌ “ஓய்‌? 
“காணும்‌?” என்ற சொற்களைப்போல செட்டி நாட்டில்‌ 
““ஏன்னங்றேன்‌”” என்பது விளிப்‌ பொருளில்‌ வழங்கி வருகிறது. 


ஒருவர்‌ மற்றொருவருக்கு ஒரு பொருளைக்‌ கொடுதிதால்‌ 
“எனக்குத்‌ தந்தால்‌?” (அவனுக்குக்‌ கொடுத்தான்‌” என்று 
சொல்லுவதுதான்‌ இலக்கண மரபு. '“எனக்குகி கொடுதிதால்‌?? 


*காகன்‌: செட்டிமார்‌ நாட்டுத்‌ தமிழ்‌. தினமணி கதிர்‌, 
1957 காகன்‌ என்பது கம்பனடிப்பொடி சா, கணேசனின்‌ புனை 
பெயர்‌. 


செ—-30 


466 


என்றோ, அவனுக்குத்‌ தந்தான்‌”? என்றோ சொல்லுவது 
பிழையாகும்‌. படர்க்கைக்குக்‌ கொடுத்தல்‌ என்றும்‌, தன்மை 
நிலையில்‌ தருதல்‌ என்றும்‌ சொல்லவேண்டுமென்பது இலக்கண 
வரம்பு. இலக்கண வாசனையில்லாத ஆச்சிமாருங்‌ கூட தமக்குள்‌ 
பேசிக்கொள்ளும்பொழுது, மரபு பிறழாமல்‌ பேசுவர்‌. இதை 
ஒரு மணி நேரம்‌ கூர்ந்து கவனித்துக்‌ கொண்டிருந்த டாக்டர்‌ 
மா.இராசமாணிக்கனார்‌ அடைந்த வியப்புக்கு எல்லை.பில்லை. 


செட்டிநாட்டு மக்கள்‌ இட்டும்போதுகூட தூயதமிழில்‌ 
திட்டுவர்‌. சிறுவர்‌ குறும்பு செய்யும்‌ போது, அவர்சளைகீ 
கோபிப்பதற்கு அரசமுவாய்‌ என்ற, வசைச்‌ சொல்லை 
வழங்குவர்‌; “உண்‌ மகனை இழந்து தவிப்பாய்‌' என்பது 
இதன்‌ பொருள்‌. “பாவி பரப்பான பரந்திறந்து போவான்‌? 
என வசை பாடுவரீ, ்‌ 


இரந்தும்‌ உயிர்‌ வாழ்தல்‌ வேண்டின்‌ பரந்து 
செடுக உலகு இயற்றியான்‌ 
என்னும்‌ குறளிலும்‌ இச்சொல்‌ ஆளப்பெற்றிருக்கிற து. 


கூட்டதிதைக்‌ கலைக்கலாம்‌ என்பதற்குக்‌ கூட்டதிதைப்‌ 
“பெருக்கலாம்‌?” என்றும்‌ விளக்கை அணை என்று சொல்வதற்கு 
விளக்கை “மலையேற்று?? என்றும்‌ மங்கலச்‌ சொற்களால்‌ 
தரிவிப்பது செட்டி நாட்டு மரபு. 


மங்கல நிகழ்ச்‌சிகளுக்குச்‌ சென்று விடை பெறுவோர்‌, 
“போய்‌ வருகிறேன்‌” என்று கூறுவர்‌; ஆனால்‌ இழவு வீடு 
களின்றும்‌ விடைபெறுவோர்‌ போகிறேன்‌” என்று மட்டுமே 
கூறுவதும்‌ செட்டிநாட்டுப்‌ பண்பு, 


மார்கழி மாதம்‌ 1௨ அல்லது தை மாதம்‌ 1௨ 
என்பதற்கு ஒன்றாந்‌ தேதி என்று சொல்லாமல்‌ முதல்‌ தேதி 
என்றுதான்‌ சொல்லுவர்‌. 


எவ. ரா.” அவர்கள்‌ “*ஊழியனில்‌'' துணை ஆசிரியராக 
இருநீத போது, செட்டிநாட்டுச்‌ செற்கள்‌ அவர்‌ கவனத்தைக்‌ 
கவர்ந்தன. “மணி என்ன?” என்று வேலையாளைக்‌ கேட்ட 
தற்கு, அவன்‌ “அரை மணி?” என்றானாம்‌. அரை மணி என்று 
கேள்விப்பட்ட. தில்லையே என்று வ.ர £, விழிதிதாராம்‌. செட்டி 


407 


நாட்டில்‌,12-30 மணி என்பதை அரைமணி என்று சொல்லு. 
வது வழக்கம்‌. 12 மணிக்குப்‌ பிறகு 13 மணி என்று வழங்காமல்‌ * 
1 மணி என்றே எங்கும்‌ காலம்‌ குறிக்கப்‌ பெறுவதால்‌, 12 மணி 
யோடு ஒரு கால அளவு முடிந்து விடுகிறது. மறுகால அளவு 
தொடங்கப்‌ பெறுவதற்குப்‌ பொறுத்தமாக, 12- 30 மணியை 
அரைமணி என்று கூறுவர்‌. 


இன்னொரு தடவை, வ. ரா. ஒரு செட்டியாரைச்‌ 
சந்தித்தபோது அவருடைய வருவாயைப்பற்றி வினவினாராம்‌. 
“வடிவாக 300” என்று அவர்‌ சொன்னது வ. ரா. வுக்கு 
வியப்பைத்‌ தந்ததாம்‌. சரியாக, சில்லறைத்‌ தொகைகளின்றி 
என்ற பொருளில்‌ £'வடிவாரக?? என்ற சொல்‌ செட்டிநாட்டில்‌ 
வழங்கி வருகிறது. 


செட்டி நாட்டில்‌, வழியில்‌ ஒருவர்‌ மற்றெொருவரைசி 
சந்திக்கும்போது “ஏஸ்‌?” என்று கேட்பர்‌. அதற்கு, மற்றெரருவரீ 
“ஆமா” என்று விடையளிப்பர்‌. இந்த வினாவும்‌ விடையும்‌ 
தமக்குப்‌ புரியாத ஒரு புதிராக இருந்ததை ஒருவர்‌ குறிப்‌ 
பிட்டிருக்கிறார்‌. ஏன்‌ என்பதற்கு “நலந்தானே! என்று 
பொருள்‌. 


Flora and Fauna என்பதைக்‌ குறிக்க, மாவிடை மர 
விடை என்று எழுதுவது செட்டிநாட்டு வழக்கம்‌. 


“(0௩ Daman? என்பது *:அண்டிமென்‌?' என்னும்‌ 
தமிழ்ச்‌ சொல்லாகி விட்டது. 


செட்டி நாட்டுப்‌ பெண்கள்‌ ஆங்லெ மொழியில்‌ வழங்கும்‌ 

சொற்களுக்கு ஏற்ற தமிழ்ச்‌ சொற்கள்‌ பலவற்றை, பிறர்‌ 
ஙெெயின்றித்‌ தாங்களே அமைத்துக்‌ கொண்டிருக்கின்றனரீ. 
"ஆஃறுள்‌ சல: 
அதா 
3 Press Button = அமுக்குப்‌ பொத்தான்‌ 

நி Woollen = கொச்சிநாய்க்‌ கயிறு 

ர Face Powder = புட்டாமா 
$ Snow = முகவெண்ணெய்‌ 
Orange = கிசிசிலிப்பழம்‌ 
Sabota = மை இலுப்பை 
Apple = மை இலந்தைப்பழம்‌ 
/ Towel = துவாலை 

J Turkey towel = தேங்காய்ப்பூத்‌ துண்டு 


468 


பரவாயில்லை என்று பிறர்‌ சொல்லுவதை, செட்டி 
நாட்டில்‌ கல்வியறிவில்லாத வருங்‌ கூட, “குற்றமில்லை!” 
என்று இனிய தமிழில்‌ செரல்லுவர்‌. அங்கு, “'புதுமை' என்னும்‌ 
சொல்‌, பழமை தொட்டே வழங்கி வருகிறது. 


செட்டி நாட்டு நகைகளின்‌ பெயர்களும்‌ செந்தமிழில்‌ 
உள்ளன. செவுடு (கழுத்து அணி), தடை (கையில்‌ அணிவது?*) , 
அருநர பன னல்‌ பயன்படுதிதும்‌ சங்கிலி) என்ற பெயர்கள்‌ 
உண்டு, 


வணிக முறையில்‌ பல கமா தய தமிழில்‌ 
செட்டியார்கள்‌ வழங்கும்‌ முறை கேட்பாரை வியப்படையச்‌ 
செய்வதாக நெல்லை நகரசபையின்‌ தலைவராகயிருந்த ப. ரா. 
அவர்கள்‌ சொல்லுவார்கள்‌. சான்று, “please cross this draft” 
என்பதற்குச்‌ செட்டியார்கள்‌, “இந்த உண்டியலை வெட்டிக்‌ 
கிழியுங்கள்‌*” என்பர்‌. 197211 என்பது உண்டியல்‌, Draft payable 
81 sight என்பது தரிசன உண்டியல்‌. வெட்டுதல்‌ Bearer 
என்னும்‌ சொல்லை வெட்டுதல்‌, இிழித்தல்‌.C1055 பண்ணு 
வதற்குக்‌ குறுக்குக்‌ கோடு கிழித்தல்‌, 


திறவுகோல்‌ என்ற பொருளில்‌ ப திறகுச்‌ச? என்ற சொல்‌ 
வழங்கி வருகிறது. பழங்காலத்தில்‌ இது, மரத்தால்‌ செய்யப்‌ 
பெற்றதர்ல்‌ இப்பெயர்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌. (இரும்பு, வெள்ளி 
போன்ற பொருள்களால்‌ செய்யப்படும்‌ அளவுக்‌ கருவிகளும்‌ 
மரக்கால்‌”? எனப்‌ பெயர்‌ பெற்றிருப்பது போல). 


தமிழகதீதின்‌ பல பகுதிகளில்‌ கிரகப்‌ பிரவேசம்‌, வது 
இறகப்‌ பிரவேசம்‌ என்ற சொற்கள்‌ வழங்கி வருகின்ற“ 
ஆனால்‌, செட்டி நாட்டில, இப்பொருள்களில்‌ முறையே 
மனையில்‌) குடி புகுதல்‌, பெண்‌ அழைப்பு என்ற சொ ' 
எல்லோரும்‌ பயன்படுத்தி வருகின்றனர்‌ ஸ்ட 16 
ரல்‌ தேதி 
உணவைக்‌ குறிக்கும்‌ சொற்களாகத்‌ தமிழ்ப்‌ பெய, 
செட்டிநரட்டில்‌ வழங்கி வருகின்றனர்‌. திருமண வீட 
மணமகன்‌ மணமகளைக்‌ கை பிடித்த அன்று பெண்வீட்‌ 'யராக 
தைக்‌ 
ட்‌ ப த்‌ ரும்‌ மு வர ஜாரா என்ரு ௮ பரட்‌ 7 3-7 உரிம 
* ஏனைய வளையல்கள்‌ கையினின்றும்‌ கழலா வண்ண 
தடை செய்தலின்‌, இது ' 'தடை' எனப்பட்டது. இது போன்றதே 
“தொடி”? என்பதும்‌, 


த பவை த வதங்கு, ப அ அவவ ய உட ப அவம்‌ பபான ய அழப்‌. 


409 
வழங்கும்‌ உணவை “கைபிடிச்‌ சோறு?” என்பர்‌, “*தையல்‌ 


தளிர்க்கை தடக்கை பிடித்தான்‌?” என்று கம்பரா மாயணம்‌ பால 
காண்டம்‌ திருமணப்‌ படலத்தில்‌ வருவது இங்கே கருததீதகும்‌. 


செட்டி நாட்டுச்‌ சிற்றுண்டிகளுக்குதி தேன்குழல்‌, சடைக்‌ 
காய்‌, மனகோலம்‌ (ஒருவகை இனிப்புச்‌ சிற்றுண்டி) என்ற 
தமிழ்ப்‌ பெயர்களே நிலவி வருகின்றன. 


இனி, செட்டிநாட்டில்‌ வழங்கும்‌ முறைப்‌ பெயர்களைப்‌ 
பார்ப்போம்‌. “தாயாரை ஆத்தாள்‌? என அழைக்கின்றனர்‌. 
இது ஆய்‌ ஆள்‌ என்பதாகும்‌. “யாயும்‌ யாயும்‌ யாராகியரோ: 
என்பது குறுந்தொகை வாக்கு, ஆய்‌ என்பது தாய்‌ என்றும்‌ 
யாய்‌ என்றும்‌ வழங்கப்‌ பெறும்‌, இங்கு ஆய்‌?” என்ற முறைப்‌ 
பெயர்‌ பகுதியாக :*ஆள்‌'” என்னும்‌ பெண்பால்‌ விகுதி பெற்று 
ஆத்தாள்‌ என மருவி வழங்கப்‌ படுகிறது. பட்டினத்தடிகள்‌ 
இச்சொல்லைக்‌ கையாண்டிருப்பதை 73-அம்‌ பக்கதீதில்‌ 
குறிப்பிட்டிருக்கிறோம்‌. 


அகத்தாள்‌ என்பதே ஆத்தாள்‌ ஆயிற்று. நுகக்கால்‌ 
நோக்கால்‌ என்றும்‌, அகப்பை ஆப்பை என்றும்‌ வழங்குவது 
போல. அபிராமி அந்தாதியில்‌ அம்பாளை ஆதிதாள்‌, என்று 
கூறப்பெற்றிருக்கிறது. 


தந்தையாரை அப்பச்சி என்று செட்டிநாட்டில்‌ 
குறிப்பிடுவதுண்டு. அப்பன்‌ என்ற சொல்லிலிருந்து இது மருவி 
வழங்குகிறது. 


தாயின்‌ தாயையும்‌, தத்தையின்‌ தாயையும்‌ வெவ்வேறு 
சொற்களால்‌ குறிப்பது செட்டிநாட்டு வழக்கம்‌, தாயின்‌ தாய்‌ 
“ஆயாள்‌?” அதாவது ஆய்‌ 4 ஆய்‌ தந்தையின்‌ தாய்‌ அப்பத்தாள்‌, 
அதாவது அப்பன்‌ -ஆதீதாள்‌. 


ள்‌ என்‌ தந்தை என்பது எந்தை” என இலக்கியத்தில்‌ சுருங்கி 
வழங்குவதுபோல, அப்பதீதாள்‌ என்ற சொல்லும்‌ சுருக்கமாக 
வழங்கி வருகிறது. 


அண்ணா; அண்ணாச்சி என்று பிற இடஙிகளில்‌ 
சொல்லுவதை “அண்ணன்‌” என்று இங்கே சொல்லுவார்கள்‌. 
*அன்‌' என்ற ஆண்பால்‌ விகுதி கொடுகிகப்பெற்று இலக்கண 
* உருவம்‌ சிதையாமல்‌ இச்சொல்‌ வழங்கி வருது. செட்டி 


870 

நாட்டில்‌ அண்ணன்‌ என்ற சொல்‌ றிய தந்ைதையாரையும்‌ 
குறிக்கும்‌. அண்ணனின்‌ மனைவியை “அண்ணன்‌ பெண்டி.” 
என்று அழைப்பது செட்டிநாட்டு வழக்கு. “பெண்‌ டட்4 இ" 
என்ற தொடரில்‌ “இ' என்ற விகுதி பெண்பாலை உணர்தீதுறெது 

ஆச்சி (ஆய்ச்‌) என்பது அக்காளைக்‌ குறிக்கும்‌. குடும்பத்‌ 
தலைவியையும்‌ “ஆச்சி” என்று அழைப்பர்‌; சிறிய தாயசரையும்‌ 
“ஆச்ச? என்பர்‌. இடமறிந்து பொருள்‌ கொள்ள வேண்டும்‌. 
மனைவியை, “பெண்டிர்‌” அல்லது “பெண்டாட்டி” என்பர்‌, 
பெண்டு என்னும்‌ சொல்‌ மனைவி என்ற பொருளுடையது; 
*ஊரன்‌ பெண்டு? என ஐங்குறு நூற்றில்‌ வருவதும்‌ சிந்திக்கத்‌ 
தக்கது. அண்ணன்‌, தம்பி, ஆச்சி தங்கச்‌ என்பவர்கள்‌ உடன்‌ 
பிறந்தார்‌ ஆவர்‌. 

அம்மான்‌: அம்மை என்பது தாயைக்‌ குறிக்கும்‌. அவள்‌ 
வழி வந்த ஆடவன்‌ என்பதைக்குறிக்க “ஆண்‌” விகுதி உளது. 
எனவே, இது தாய்‌ மாமன்க்‌ குறிக்கும்‌. கரிகாற்சேரழன்‌ 
துறையூர்க்கு அருகில்‌ உள்ள கழுமலத்தில்‌ தலைமறைவாக 
இருந்த நாளில்‌ அவனுக்குப்‌ பெருந்துணையாக இருந்தஇரும்பிட 
தலையாரைக்‌ குறிக்கின்றபோது உரையாசிரியர்களால்‌ “இரும்‌ 
பிடத்‌ தலையார்‌ என்னும்‌ தம்‌ யப்பா படப்பு அவன்‌ 
தாய்‌ வழிமாமன்‌ குறிப்பிடப்‌ பெற்றமை ஈண்டு ஒப்பு 
நோக்கத்தக்கது. 

முறைப்‌ பெயர்களுக்கு முன்னால்‌, :நப்பச்சி”, “நாத்தால்‌” 
என்று :ந' என்ற எழுதீதைச்சேர்க்கும்‌ வழக்கும்‌ செட்டிநாட்டுப்‌ 
பேச்சுத்தமிழில்‌ உண்டு. 

இச்சொற்கள்‌ நம்‌ அப்பச்சி, நம்‌ ஆத்தாள்‌ என்பவற்றின்‌ 
மரூஉ எனக்கொள்ளலாம்‌. “ந? - தன்மை உறவைக்‌ குறிக்கும்‌, 
எந்தை, எம்பி என்னும்‌ இலக்கியச்‌ சொற்கள்‌ இங்கே ஒப்பு 
- நோக்கத்தக்கன. உஸ்‌ அப்பச்சி, உன்‌ அக்காள்‌ என்பன 
நொப்பச்9ி, நொக்காள்‌ எனச்‌ செட்டிநாட்டில்‌ வழங்கப்‌ 
பெறுகின்றன. நொப்பர்‌ நொண்ணர்‌ என்னும்‌ சொற்கள்‌ ஈழத்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ வழக்கிலிருப்பது இங்குக்‌ சவனிக்கத்தக்கது. 

மானி--மான உணர்ச்சி உடையவன்‌? பங்காளியைகி 
குறிக்கப்‌ பயன்‌ படுதீதும்‌ சொல்‌. தாத்தரவை ஐயா என்று 
அழைப்பரீ. 


பண்டைப்‌ பனுவல்களில்‌ கையாளப்‌ பெற்றுள்ள பழந்‌ 
தமிழ்ச்சொற்கள்‌ இன்னும்‌ சசட்டிநாட்டில்‌ வழங்கி வருவது இக்‌ 
கட்டுரையில்‌ கூறியவற்றால்‌ தெளிவாகும்‌, 


ஏ ஙி அக அழும்‌ பவே பகி அறு 


40. முடிவுரை 


பல துறைகளில்‌ செட்டிநாட்டு மக்கள்‌ செய்திருக்கிற -- 
செய்து வருகிற தமிழ்ப்‌ பணியை முன்னைய கட்டுரைகளில்‌ 
தெரிவித்தோம்‌. 


பல நாடுகளிலும்‌ பலமெஈழிகளிலும்‌ செட்டிநாட்டார்‌ 


திருக்குறளைப்‌ பரப்பியிருப்பதும்‌ இந்நூலிலிருந்து ஒரளவு 
புலனாகும்‌. 


கலைச்‌ சொல்லாக்க முயற்சியிலும்‌ செட்டிநாடு முன்‌ 
நிற்கிறது. 1935-இல்‌ இவ்வேலையைகி தொடங்க வேண்டுமென, 
திரு. இராஜ கோபாலாச்சாரியார்‌ வேண்டிக்‌ கொண்ட போது, 
அதற்காக ரூ. 5000-ஐச்‌ செட்டிநாட்டு அன்பர்‌ சிலரிடமிருந்து 
வசூலித்து, திரு.சா. கணேசன்‌ இராசகோபாலாச்சரரியாரிடம்‌ 
கொடுத்தார்‌. -1935-1937-இல்‌ நடைபெற்ற முயற்சிகளில்‌ 
ரூ 900 வரை செலவாயிற்று, எஞ்சிய தொகையை, 1954இல்‌ 
அவர்‌, காரைக்குடி அழகப்பா கல்லூரிக்குக்‌ கொடுத்து, கலைச்‌ 
சொல்லாக்க வேலையைத்‌ தொடர்ந்து நடத்தும்படி கேட்டுக்‌ 
கொண்டார்‌. உடனே, வள்ளல்‌ அழகப்பர்‌ ரூ 5900 அன்பளிதீ 
தார்‌. இவ்வாறு பெருகிய ரூ. 10, 000.ஐ நிதியாகக்‌ கொண்டு 
கலைச்‌ சொற்தமு பணியாற்றி வந்தது, (Oxford Concise 
Dictionary யிலுள்ள) கலைச்‌ சொற்கள்‌ அனைத்தையும்‌ 
தமிழாக்குவதில்‌ இக்‌ குழு சிலகாலம்‌ ஈடுபட்டது. 


தேவாரம்‌, திருப்புகழ்‌ ஆகிய நூல்களைப்‌ பரப்பியும்‌, 
ஓதுவார்களை ஆதரித்தும்‌, திருவாசக மடங்கள்‌ நிறுவியும்‌ 
செட்டி நாடு செய்திருக்கும்தொண்டு அளவிடற்கரிது.* 


திருமண விழாக்களில்‌ சிறந்த தமிழ்‌ நூல்களை அச்சிட்டு 
வழங்குவதும்‌, வாழ்த்துரை நல்கும்‌ புலவர்களுசிகுப்‌ பரிசில்கள்‌ 
கொடுப்பதும்‌, சங்கங்களுக்கு நன்கொடை கொடுப்பதும்‌ 
வழக்கமாக உள்ளன. 
காரைக்குடி: திருவாசக மடம்‌ 
*பலவான் குடி: மணிவாசக மன்றம்‌ 
திருப்பெருந்துறை: திருவாசக மடம்‌--இதை நிறுவியவர்‌ 
அரிமளம்‌ அரு அ. அண்ணாமலை ஐயா. 


472 


திருமண உடன்பாட்டை நகரத்தார்கள்‌ ஓலையில்‌ எழுதி 
வறாவதை நோக்குங்கால்‌, “யொய்யும்‌ புரையும்‌ தேரன்றி 
பின்னர்‌ ஐயர்‌ யாதீதனகரணம்‌ என்ப”? என்ற தொல்காப்பியச்‌ 
சூத்திரத்தில்‌ கூறிய “கரணம்‌? என்ற சடங்கில்‌ ஓலைஎழுதுவது 
இன்றியமையரதது என்பதை அறியலாம்‌. 


“அரசனுக்குப்‌ பிள்ளை பிறந்தபோது கொண்டாடப்‌ 
படும்‌ விழா மகப்பேற்று விழாவாகும்‌. பெண்மகப்‌ பேற்றினும்‌ 
ஆண்‌ மகப்‌ பேறும்‌, ஆண்மகப்‌ பேற்றினும்‌ பட்டத்திற்குரிய 
முதன்‌ மகப்பேறும்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடப்பெறும்‌'' என்று 
(கழக வெளியீடாகிய) ““பழந்தமிழாட்‌சி'? என்னும்‌ நூலில்கூறப்‌ 
பெற்றிருக்கிறது. இவ்‌ விழாவே, காப்புக்கட்டுப்‌ புதுமையாகச்‌ 
செட்டிநாட்டில்‌ இன்றளவும்‌ நடைபெற்றுவருகிற து. 


கட்டியந்கூறும்‌ வழக்கமும்‌ இன்னும்‌ செட்டி நாட்டுக்‌ 
கோயில்களில்‌ இருந்து வருகிறது. 


வீடுதோறும்‌ நூல்‌ நிலையங்கள்‌ உள்ள சிறப்பும்‌ செட்டி 
நாட்டுக்கு உண்டு. 


கடல்‌ கடந்த நாடுகளில்‌ பிறநாட்டு ஊர்ப்பெயர்ளைகத்‌ 
தமிழ்‌ மரபுக்கேற்ப மொழிபெயர்தீதிருப்பதும்‌ செட்டிநாட்டு 
மக்களுக்கு இயல்பாக உள்ள தமிழறிவைப்‌ புலப்படுத்தும்‌. 
சான்றாக, 


பிற மொழிச்‌ சொல்‌ தமிழ்ச்‌ சொல்‌ 
கேன்பே கம்யை 
மாண்டலே மாந்தளை 
கெமண்டைன்‌ கீமந்தான்‌ 
நியாஙிளேபின்‌ நவுலியப்பன்‌ 
மக்வே மக்குவை 


என்ற பெயரீகளைத்‌ தெரிவிக்கலாம்‌. 


செட்டிநாடும்‌ செந்தமிழும்‌ என வரம்பு கோலி 
அவ்வெல்லையுட்பட்ட குறிப்புக்களைப்‌ பட்டாங்கு கொடுதி 
இருக்கிறேரம்‌. இவ்வரம்பையுணர்ந்த நன்மக்கள்‌ அவரைப்பற்றி 


> 


HI) 


அது எழுதவில்லை, இவரைப்பற்றி இது எழுதவில்லை என்று 
அப்பாற்பட்டது சுட்டிக்‌ குறை கூறார்‌. இது வாழ்க்கை 
வரலாற்று நூலன்று, இலக்கிய வரலாறு. 

செட்டிநாடு தமிழுக்குச்‌ செய்திருக்கும்‌ தெரண்டுகளை 
அறுதியிட்டுச்‌ சொல்ல இயலாது. வாணன்‌ புகழ்கீகு எல்லை 
வாழ்த்துவோர்‌ நர இல்லை. 


வாழ்க செட்டிநாடு; வாழ்க செந்தமிழ்‌. 


பிற்சேர்க்கை 
1. சில ஊர்களைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ 


அரண்மனைச்‌ சிறுவயல்‌: இது காரைக்குடி-வெகங்கைப்‌ 
பாதையிலுள்ள ஓர்‌ இரயில்‌ நிலையம்‌. இங்கு சிறுவயல்‌ குறுநில 
மன்னரின்‌ மாளிகை இருக்கிறது. இது மருதுபாண்டியன்‌ இருந்த 
அரண்மனையாகும்‌. அரண்மனையையுடைய திறுவயல்‌ 
ஆகையால்‌ இவ்வூருக்கு அரண்மனைச்‌ சிறுவயல்‌ என்று பெயர்‌ 
ஏற்பட்டது. மருதுபாண்டியர்‌ மறவர்‌ சமூகக்‌ தலைவராகவும்‌: 
சிவகங்கைக்‌ குறுநில மன்னராகவும்‌ 19-ஆம்‌ நூற்றாண்டில்‌ புகழ்‌ 
பெற்றிருந்தார்‌. அவர்‌ தூக்குத்தண்டனை பெற்றார்‌, 


அவர்‌ சிறுவயலைப்‌ பட்டினமாக்கி அரண்மனை கட்டிய 
செய்தியை சிவசங்கைச்‌ சரித்திரக்‌ கும்மியும்‌ அம்மானையும்‌ 
என்ற நூலில்‌ காணலாம்‌. 


The Mardoo’s palace and that of Shevatatamby were 
conspicuous 107 neatness mere than grandeur and though 
small were extremely solid and well-built. The streets, 
one of which had an avenue in if, were broad and regular 
and the whole towa claimad a supzriority over any I had 
ever seen in India—ol Welsh: Military Reminisences 
Vol. I. 


அரிமளம்‌: இவ்வூர்‌ புதுக்கோட்டையிலிருந்து 18 இம்‌ 
தொலைவில்‌ உள்ளது. இது புகையிலைக்கும்‌ புத்தக வெளியிட்‌ 
டாளர்க்கும்‌ பெயர்‌ பெற்றது. சோழவந்தானூர்‌ அரசன்‌ 
சண்முகனார்‌ எழுதிய தொல்காப்பியப்‌ பாயிர விருத்தி வெளி 
வருவதற்கு இவவூர்‌ நகரத்தார்‌ பொருளுதவினர்‌. மு ரா. 
கந்தசாமிக்‌ கவிராயர்‌ இங்கு வந்து பல காலம்‌ தங்கியிருந்தார்‌. 
அவரையும்‌ இவ்வூர்‌ நகரதிதார்‌ பெரிதும்‌ஆதரித்தனர்‌. அரிமளதி 
தலபுராணத்தை வர்‌ பாடியிருக்கிறார்‌. இவ்வூர்‌ அன்பர்‌ கலர்‌ 
பெரும்‌ பொருட்செலவில்‌ தமிழ்‌ இலக்கிய விழாக்கள்‌ நடத்தி 
யிருக்கின்‌ றனர்‌. | 


இ 
~ 


்‌ சிறப்பு ஆயன பற்றி அறி 


475 ச 


இவ்வூர்த்‌ திருகிகோயிலிலே வழிபடுவோர்‌ தோத்திரஞ்‌ 
செய்யதிதக்க பாக்களை அரிமளம்‌ ஸ்ரீ மீனாட்சியம்மை பிள்ளைத்‌ 


தமிழ்‌ என்ற பெயரில்‌ சே, ரா. சுப்பிரமணியக்‌ கவிராயர்‌ 
வெளியிட்டுள்ளார்‌. 


அரியக்குடி; இது காரைக்குடி அருகிலுள்ள சிற்றூர்‌. 
ஒரு வைணவ தலம்‌, இவ்வூரிலிருந்த அரங்கநாதன்‌ செட்டியார்‌ 
என்பவர்‌ பாடல்களிலேயே கடிதங்கள்‌ எழுதும்‌ ஆற்றல்‌ 
பெற்றிருந்தார்‌. 


இராயவரம்‌: இது தொன்றுதொட்டுப்‌ புலவர்கள்‌ 
வாழ்ந்த நகரம்‌; இவர்கள்‌ கவிராயர்‌ எனப்படுவர்‌. புலவன்‌ 
கண்மாய்‌ ஒன்று இவ்வூரிலிறாக்கிறது, இது புலவர்களால்‌ 
வெட்டப்பெற்றது என்பது வரலாறு. 


புகழேந்தி வங்குதவாணிதாச?' வீரபத்திரக்‌ கவிராயர்‌ 
வழிதிதோன்றலான வீரப்‌ தீதிரஅகவிராயர்‌ எழுதிய குமரமலைப்‌ 
பிள்ளைதி தமிழை இவ்வூர்‌ நா. கதி. கதிரேசன்‌ செட்டியார்‌ 
1909-ல்‌ வெளியிட்டிருக்கிறார்‌. மழவைத்‌ திருவிளையாடற்‌ 
சுப்பிரமணிய பார தியவர்கள்‌ மகன்‌ இராமசுவாமி ஐயர்‌ இங்கு 
வாழ்ந்து, திருவிளையாடற்‌ கீர்தீதனை பாடியுள்ளார்‌. இங்கு 
வாழ்ந்த வேறு இல புலவர்கள்‌ சவ சுப்பிரமணியக்‌ கடவுள்‌ 
குறவஞ்சி, மெய்யச்சலேடை வெண்பா என்னும்‌ நரல்களை 
இயற்றியுள்ளனர்‌. 


பன்மொழிப்‌ புலவர்‌ கா. அப்பாத்துரையார்‌ சல 
ஆண்டுகள்‌ இவ்வூரில்‌ தமிழாசிரியராக இருந்தார்‌; இவர்‌ 
காரைக்குடி, கோனாபட்டு ஆகிய ஊர்களிலும்‌ தமிழ்ப்பணி 
ஆற்றியிருக்கிறார்‌; இவருடைய மனைவியார்‌ திருவாட்டி 
அலமேலு, செட்டிநாட்டு அரியக்குடியில்‌ பிறந்தவர்‌. 


காளையார்கோயில்‌: சிவகெங்கையிலிருந்து 16 ஓ, ம்‌ 
தொலைவு. சங்க இலக்கயெங்களிலை பலம்‌ பொருந்திய 
கோட்டையாக விளங்க ஊர்‌ கானப்பேர்‌ எயில்‌ என்று அந்‌ 
நாளில்‌ போதிறப்பெற்றது. இவ்வூரைப்‌ பற்றிய குறிப்புக்களை 
புறப்பாடீடுகளில்‌ காண்க, இக்கேரட்டை, கோயில்‌, ஊரின்‌ 
ஞர்‌ கால்டுவல்லும்‌ கலோனல்‌ 


வெல்ஷும்‌ விளக்கமாகக்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. 


க 476 


கானாடுகாத்தான்‌; வெள்ளாற்றுக்குதி தெற்கே அமைந்த 
கானாடு அல்லது கான நாடு என்ற பகுதியின்‌ தலைநகராக 
இருந்த கானாடுகாத்தான்‌ பட்டி என்பதே இப்போது 
இவ்வாறு வழங்கப்பெறுதிறது. கானாடு, விருதராஜப்‌ பயங்கர 
வளநரடு என்றும்‌ கல்வெட்டுக்களில்‌ குறிக்கப்பட்டிருக்கிறது. 


கொப்பனாபட்டி: இவ்வூர்‌ புதுக்கேரட்டையிலிருந்து 30 
க. மீ தொலைவிலுள்ளது. இதற்குக்‌ கொன்னையூர்‌ என்றும்‌ 
பெயருண்டு. கொப்பன்ன கரங்கேயன்‌ என்ற ஓர்‌ அரசன்‌ 
நினைவாக இவ்வூரின்‌ பெயர்‌ கொப்பனாபட்டி ஆயிற்று 
என்றொரீ. டாக்டர்‌ ௨, வே. சாமிநாத ஐயர்‌. 


கோனாபட்டு : தமிழ்‌ வளர்ச்சி பெறும்‌ நசரங்களுள்‌ இது 
ஒன்று, ஆயர்கள்‌ பற்றியிருந்த இடமாதல்‌ குறித்து, கோனார்‌ 
பற்று என மருவியிருக்கலாம்‌. இப்பகுதி முல்லை நிலமாக 
இருதீதல்‌ இச்கருதீதை வலியுறுத்தும்‌, 


கற்பக வினாயகர்‌ கலாசாலை: இப்போது சரசுவதி 
உயர்நிலைப்‌ பள்ளியாகக்‌ காட்‌த்தரும்‌. இது,40 ஆண்டுகட்கு 
முன்னர்‌, தமிழ்க்‌ கல்வியை புகட்ட ச. மு. மகாதேவ முருகப்ப்ச்‌ 
செட்டியார்‌ அவர்களால்‌ தொடங்கப்பெற்றது. இதனோடு 
வாணிமந்திர புத்தகசாலை என்ற நூல்‌ நிலையமும்‌, ஞானசம்‌ 
பந்தரீ நற்சபையும்‌ இணைந்திருந்தன. 


கலாசாலையின்‌ தொடக்கத்தில்‌ பண்டித கோபாலஐயர்‌ 
அவர்கள்‌ தலைமை ஆசிரியராக இருந்து பணியாற்றினார்‌. 
அதற்குப்பின்‌ கரந்தைக்‌ கவியரசு வேங்கடாசலம்‌ பிள்ளை 
அவர்கள்தலைமை ஆசிரியப்பணிபூண்டு நீண்டகாலம்‌ இவ்வூரில்‌ 
வாழ்ந்தார்‌. கரந்தைக்‌ கவியரசு அவர்கள்‌ தம்மைப்‌ பற்றிப்‌ 
பிறரிடம்‌ சொல்ல நேரும்போது “கற்பக வினாயகர்‌ கலா 
சாலையில்‌ பணி புரியும்‌ வாய்ப்பு ஏற்பட்டிராவிட்டால்‌ 
1? வங்கடாசலம்பிள்ளை என்ற என்னை யார்‌ வேங்கடாசலம்‌ 
பிள்ளை? என்று கேட்க நேரிட்டிருக்கும்‌?” என்று கூறுவதுண்டு, 


இக்கலரசாலையில்‌ கல்விபயின்ற மாணவருள்‌ குறிப்பிடதி 
தக்கவர்கள்‌ , பண்டித ௮. நாரரயணசாமியார்‌, சாமி ' 
சிதம்பரனார்‌. 


ணைன ணன. அ ட அனாள்‌ அளை அவாளை ரக கட அ... 


477 


நெய்க்கோணம்‌ : இது புதுக்கோட்டையிலிருந்து 205. மீ 
தொலைவிலுள்ளது. இங்குள்ள வைணவக்கோவில்‌ கல்வெட்டுக்‌ 
களில்‌ இவ்வூர்‌ நெல்குன்றம்‌ என்று குறிக்கப்பெற்றிருக்கிறது. 


நேமத்தான்பட்டி : இருநாவுக்கரசு வித்தியாசாலை இவ்‌ 

ரில்‌ சிறப்பாக நடைபெற்றுத்‌ தமிழ்க்கல்வி புகட்டி வருகிறது. 

இதை நிறுவிய 9. வி. நா. பழனியப்பரின்‌ வாழ்க்கை 

வரலாற்றைப்‌ பேராசிரியர்‌ ரா. பி. சேதுப்பிள்ளை எழுதி 
யிறாக்கிறார்‌. 


பிள்ளையார்பட்டி: காரைக்குடியிலிருந்து (குன்றகிகுடி 
வழியாகத்‌) திரப்பத்துர நக்கச்‌ செல்லும்‌ வழியில்‌ குடைவரைக்‌ 
கோயிலுள்ள ஒரு தலம்‌ ஈக்காட்டூர்‌, மருதங்குடி, 
திநவங்கைக்குடி, திருவீங்கைசிவரம்‌, இராசநாராயணபுரம்‌ 
மருதங்கூர்‌, தென்மருதூர்‌, கணேசபுரம்‌, கணேச மாநகரம்‌ 
பிள்ளைநகரி என்ற பலபெயர்களால்‌ பாடல்களில்‌ இவ்வூர்‌ 
குறிக்கப்பெற்றிருக்கிற து. 


பரியாமருதுப்பட்டி: இது பெரிய மருதுபட்டி. சிவகங்கைச்‌ 
சீமையை ஆண்ட மராதுவீரர்‌ பெயரரல்‌ அமைந்த 
தேவஸ்தான& இரரமம்‌. இவ்வூர்‌ நெற்குப்பைக்கு அருகே 
இருக்கிறது. இங்குள்ள கோவிலில்‌ உள்ள சிவபெருமானுக்கு 
மருதீஸ்வரர்‌ என்று பெயர்‌. 


புதுவயல்‌ 1 சரசுவதி சங்கம்‌ இப்பகுதியிலுள்ள இளைஞ 
மிடையே தமிழார்வத்தை வளர்த்து வருகிறது. இதன்‌ ஆண்டு 
விழரக்கள்‌இவ்வூரில்‌ திருவிமாப்போலக்‌. கொண்டாடப்‌ பெற்று 
வந்தன. அறிஞர்‌ பலரீ இங்கு வருகை புரிந்தனர்‌” 


பூலாங்குறிச்சி: இது பூலான்‌என்பவர்‌ பெயரால்‌ ஏற்பட்ட 
ஊராக இருக்கலாம்‌ என்பது டாக்டர்‌ ரா. பி, சேதுப்பிள்ளை 
கருத்து, வேலன்‌ குறிச்சி, ஆழ்வார்‌ குறிச்சி, சோழன்‌ குறிச்சி 
என்பனபோன்று புலவன்குறிச்சி என்பதன்‌ மரு௨ ஆகவும்‌ 
இருக்கலாம்‌. 


குறிஞ்சி என்பது குறிஞ்சிநிலத்தில்‌ உள்ள ஊரைக்‌ 
குறிக்கும்‌, 'குறிச்சி எங்கள்‌ குறச்சாதி குடியிருப்பதம்மே”- 
மீனாட்சியம்மை குறம்‌, இவ்வூரை யொட்டிய காஞ்சாத்துமலை 
பசும்‌ பொன்‌ முத்துராமலிங்கம்‌ மரவட்டத்திற்கும்‌ 
புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும்‌ எலலையாக அமைந்தது. 


478 


மன்னன்‌ சோழன்‌ கூத்தன்‌ கல்வெட்டு இவ்வூரில்‌ உள்ளது 
தமிழ்‌ நாட்டின்‌ காலக்கோடாக அமைந்த இந்தக்‌ கல்வெட்டு 
தமிழ்நாட்டில்‌ இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மிகப்‌ பெரிய 
கல்வெட்டாகும்‌ தரயதமிழில்‌ அமைந்தது நீளம்‌ 45 அடி 
அகலம்‌ 6 அடி. 


பொன்னமராவதி : ' பென்‌ அமரன்‌? என்ற ஓர்‌ அரசன்‌ 
பொன்னமராவதியைநிறு வியவன்‌ என்றுகூறுவர்‌. இர அரசர்கள்‌ 
இருந்தனர்‌ என்று இவ்வூர்‌ அழயெ நாச்சியம்மன்‌ பாடலில்‌ 
குறிப்பிடப்படுகிறது, இவ்‌ வரசர்கள்‌ நெடிராஐ பாண்டிய 
ராலும்‌ நாயக்க மன்னர்களாலும்‌ தோற்கடிக்கப்பட்டாரிகள்‌. 
இவ்வூரிலுள்ள வைணவக்‌ கோவிலுக்கு 1927-ல்‌ பொன்னம்பல 
நாதத்‌ தொண்டைமான்‌ *வீரநரசிங்கரஈயர்‌'” பெயரால்‌ 
நிலங்களை வழங்கியுள்ளான்‌. 17-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
பொன்னமராவதி, மருங்காபுரிச்‌ சிற்றரசர்களின்‌ ஆட்சியில்‌ 
இருந்தது] பின்னர்‌ அது சேதுபதிகள்‌ கைக்கு மாறிற்று. பிறகு 
தொண்டைமான்கள்‌ 1730 அளவில்‌ தமதாக்கிகொண்டனர்‌. 
12-ம்‌ நூற்றாண்டில்‌ இங்கு பாண்டிய*-சிங்களவர்‌ போர்‌ 
நடைபெற்றது. அமரன்‌ பெயரால்‌ அமைந்த அமரகண்டான்‌ 
ஊருணி இங்கு உள்ளது: இங்குள்ள இவன்‌ கேரவில்‌ இரண்டாம்‌ 
ராஜ ராஜ சோழன்‌ காலதிடில்‌ கட்டப்‌ பெற்றது. இவ்வூர்‌ 
மூன்று நூற்றாண்டுகள்‌ சேரழர்‌ ஆட்சியில்‌ இருந்தது. இங்குள்ள 
கோயிலுக்கு ரா3ஜந்திர சோழீசுரம்‌ என்று பெயர்‌ 
இரண்டாம்‌ ராஜராஜன்‌, இரண்டாம்‌ குலோதிதுங்கள்‌, 
மூன்றாம்‌ குலோதீதுங்கன்‌ ஆகியோர்‌ காலதிதில்‌ ஏற்பட்ட 17 
கல்வெட்டுக்கள்‌ இக்கோவிலில்‌ உள்ளன. இவ்வூர்‌ புதுக்‌ 
கோட்டையிலிருந்து 35 இ, மீ தொலைவில்‌ இருக்கிறது. 


இராங்கிபம்‌ : இவ்வூர்‌ அம்மன்கோவிலுள்ள கல்‌ வெட்டு 
களில்‌ துலுக்கர்‌ கலகம்‌ பற்றிய செய்திகள்‌ உள்ளன. இக்கல்‌ 
வெட்டுக்கள்‌ இவ்வூரை ராஜூங்க மங்கலம்‌ என்றும்‌ ராஜசிங்‌ 
கமங்கலம்‌ என்றும்‌ குறிப்பிடுகின்றன. “வீரமாலை” பாடிய 
பாண்டிக்‌ கவிராசருக்கு இவ்வூரிலுள்ள நிலங்கள்‌ வெங்களப்ப 
நாயக்கரால்‌ பரிசாக வழங்கப்பெறிறன' 

தேவகோட்டை : தேவிகோட்டை என்பது காவிரிப்பூம்‌ 
பட்டினத்துக்கு வடக்கே ஆறுமைல்‌ தொலைவில்‌ கொள்ளிடம்‌ 
ஆறுகடலுடன்‌ கலக்கும்‌ இடதிதில்‌ இருக்கும்‌ சிற்றூர்‌. இப்‌ 
பகுதியிலிருந்து செட்டியாரிகள்‌ வந்து குடியேறியவர்கள்‌. 
ஆதலால்‌ தாம்முதலில்‌ குடியேறிய பகு திக்கு அவ்வூரின்‌ பெயரை 
இட்டனர்‌. 


௧. 


479 


கோட்டையூர்‌ 


செட்டிநாட்டில்‌ உள்ள ஒவ்வொரு ஊரின்‌ தமிழ்ப்‌ 
பணியைக்குறித்தும்‌ விரிந்த நூல்‌ எழுத இயலும்‌. விவரங்களை தீ 
திரட்டத்தான்‌ ஆட்கள்‌ இல்லை. 


கோட்டையூரில்‌ உள்ள யில்‌ குடநீராட்டு 27. 1, 1980 
இல்‌ நடைபெற்றது. அதன்‌ நினைவாக இந்நூலாசிரியர்‌ 
(சாம) பதிப்‌ ரிதிதுள்ள மலரினிலிநந்து பின்வரும்‌ பகுதி 
தரப்படுகிறது. 


“மத்த விலாசப்‌ பிரஈடனம்‌' என்ற... நாலை மகேந்திர 
வர்மபல்லவன்‌ வடமொழியில்‌ யெற்றியுள்ளான்‌ அது நா 
PPFD யர்‌ - ர அப்‌ 7 அ கள்ளா 
இமிர்‌ பெயர்ப்பை 930- அம்‌ அண்டு அளவில்‌ 

= a பட ட மயம்‌ 
திற வெண்ணெய்‌ நல்ல்‌ கடை பைத்நிருந்த கோடை 


திர மெய்யப்ப செட்டியார்‌ வெளியிட்டியிருக்கிறார்‌. 


உத்தமன்‌ செட்டியார்‌ என்பவரீ இரங்கூனில்‌ இருந்த | 


போது சில நாவல்களை இயற்றியிருக்கிறாரி கள்‌. 


கே. பி, எம்‌, இரஈமநஈதன்‌ செட்டியார்‌ பக்த நந்தனார்‌ 
வரலாற்றை நாடகமாகப்‌ படைத்திருக்கறார்கள்‌. 


மெ. லெ. ௮. ௮. சிதம்பரம்‌ செட்டியார்‌ அவரிகள்‌ 
கோட்டையூரிலிருந்து பழநிக்கு தைப்பூசத்துக்குப்‌ பல 
ஆண்டுகள்‌ நடந்து சென்று சரீக்கரைக்‌ காவடி எடுதிதார்கள்‌ 
அப்போது, காவடிச்சிந்து பாடி, 1923-இல்‌ அதை அச்சிட்டு 
வழங்கினார்கள்‌. 


சிங்கப்பூர்‌ தெண்டாயுதபாணிசுவாமி கோயில்‌ ரதக்திற்கு 
மாடு வாங்கியதைப்‌ பற்றி, கோட்டையூர்‌ லெ. ௮. 9. சிதம்பரம்‌ 
செட்டியார்‌ பாடல்களைப்‌ பாடியிருக்கறொரி கள்‌. 


க. வீ. அம, மு. இராமநாதன்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ 
ஏராளமான நூல்களையும்‌ வெளியிட்டுப்‌ புலவர்களை 
ஆதரித்திருக்கிறார்கள்‌. 


இவ்வூர்‌ நகரதீதார்களின்‌ ஆதரவுடன்‌ பெ. ௪ 
ஆண்டியப்பன்‌ அவர்கள்‌ இங்கிருந்து நகரதிதார்‌ வைய விருத்தி 
என்ற இதமை வெளியிட்டார்கள்‌. 


| 


| 


480 


இசைக்‌ கலைஞர்களை ஆதரிப்பதிலும்‌ கோட்டையூர்‌ 
நகரத்தார்‌ முன்னிலையில்‌ இருந்திருக்கின்றனர்‌. புகழ்‌ பெற்ற 
வித்வான்கள்‌ ஒருவர்‌ தவறாமல்‌ இந்நகரில்‌ கச்‌3சரி செய்திருகி 
கிறார்கள்‌. ஐம்பது, அறுபது ஆண்டுகளுக்கு முன்‌ சில திருமணங்‌ 
களில்‌ ஏற்பாடு செய்யப்பெற்ற கலைநிகழ்ச்சிகளிலிருந்து, 
கோட்டையூர்‌ நகரத்தார்களின்‌ இசை ஆர்வம்‌ வெளிப்படுகிறது. 


வலையபட்டி 
% 


வயிரவன்‌ கோயில்‌ பிரிவைச்‌ சேர்ந்த வயி, வ. 
இராமநாதன்‌ செட்டியார்‌ மலையாண்டி விநாயகர்‌ திரு 
இரட்டை மணி மாலை” என்னும்‌ பெயரில்‌ கருத்தாழம்‌ மிக்க 
கவிகளை 1900- ஆம்‌ ஆண்டில்‌ எழுதியுள்ளார்‌. 


நேமங்கோயில்‌ ந, மு. சிவராமன்‌ செட்டியார்‌ 1934-இல்‌ 
தெய்வப்‌ பரடல்கள்‌ பலவற்றைப்‌ பாடியுள்ளார்‌. 


ஆ. பழனியப்ப பிள்ளை 1918-இல்‌ வலையப்ட்டியில்‌ 
நாமகள்‌ கல்லூரியைதி தொடங்கினார்‌. சிறந்தபுலவர்‌,. 


இவர்‌ மகன்‌ ஆ. பழ பாலசுப்பிரமணிய பிள்ளை 
என்பவரும்‌ சிறந்த தமிழறிஞர்‌; தேசியவிருது பெற்ற ஆசிரியர்‌. 


சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்கழகத்தின்‌ *கழகப்புலவர்‌,” 
எனச்‌ சிறப்புடன்‌ பணியாற்றியுள்ள புலவர்‌ இராமநாதப்‌ 
பிள்ளை பல்லாண்டுகள்‌ இவ்வூரில்‌ ஆசிரியராகப்பணி புரிநீதவர்‌. 


. தவுல்‌ கலைஞராக உலகெங்கும்‌ *வலையபமட்டி'யின்‌ 
புகழைப்‌ பரப்பி, அமுதமமை கொட்டிவரும்‌ சுப்பிரமணியம்‌ 
இவ்வூரினர்‌. 


2. செட்டிநாட்டுப்‌ பெயர்கள்‌ 


சேரநாடு கடல்‌ வாணிபத்தில்‌ மிக்க பழமையும்‌ 
சிறப்பும்‌ உடையது; பழமையும்‌ சிறப்புழடையோர்‌ ஆதலின்‌, 
செட்டியார்கள்‌ சேர நாட்டோடு தொடர்பு கொண்டிருந்தது 
இயல்பே. அத்தொடர்பினால்‌ சேரர்க்கே உரிய ஆதன்‌ என்ற 
பெயர்த்தொடர்பை இவர்கள்‌ கொண்டிருக்கலாம்‌, சேர அரசர்‌ 
பெயர்கள்‌ சேரமான்‌ செல்வக்‌ கடுங்கோ வாழி ஆதன்‌, 
சேரமான்‌ குடக்கோ நெடுஞ்சேரல்‌ ஆதன்‌ சேரமான்‌ 
பெருஞ்சேரல்‌ ஆதன்‌ என்பன வணிகர்க்கு “மன்னர்‌ 
பின்னோர்‌? என்ற சொற்றொடர்‌ சங்க இலக்கியதிதில்‌ 
வருவதால்‌, மன்னர்க்குரிய பெயர்களும்‌ வணிகர்‌ கொண் 
டிறாத்தல்‌ பொருத்தமேயாகும்‌.* 


இனி செட்டிநாட்டில்‌ மிகுதியாக வழங்கும்‌ பெயரீ 
களைக்‌ காண்போம்‌. இவற்றில்‌ அப்பன்‌ என்னும்‌ இறுதிச்‌ 
சொல்லைக்‌ காணலாம்‌ தலைவன்‌ என்ற பொருளில்‌ இச்சொல்‌. 
ஆதன்‌ என்பதுபோல வழங்கி வருகிறது. 


செட்டியார்கள்‌ தொழில்‌ செய்யும்‌ இடங்களில்‌ கடலுக்கு 


அருகேயே வாழ்ந்து வருவது குறிப்பிடத்‌ தக்கது. சென்னையில்‌ 
பவளக்காரத்தெரு, இரங்கூனில்‌ மொகல்‌ தெரு, கொழும்பில்‌ 
செட்டியார்‌ தெரு, சிங்கப்பூரில்‌ மார்க்கெட்‌ தெரு ஆகியவற்றில்‌ 
செட்டியார்கள்‌ சிறப்பாகத்‌ தொழில்‌ நடத்துகின்றனர்‌. இத்‌ 
தெருக்கள்‌ யாவும்‌ கடலுக்கு 100 மீட்டர்‌ தொலைவிலேயே 
உள்ளன. கப்பல்‌ தொழிலுக்குரிய பல சொற்கள்‌ செட்டி நாட்டில்‌ 
அன்‌ றாடப்‌ பேச்சு வழக்கில்‌ மலிந்திருக்கின்றன. 


அசியூர்ப்‌ பட்டணத்தில்‌ வாழ்ந்த 64 நகரத்தார்‌ 
குடும்பங்கள்‌ திசை தப்பி மலையாளம்‌ போய்ச்சேர்ந்து, பின்னர்‌ 
கோட்டாற்றங்கறரயில்‌ வாழ்ந்து வந்தனரென்ற வரலாறும்‌ 
உண்டு. 


செ-31 


1 


482 
அடைக்கப்பன்‌ காளையப்பன்‌ பனையப்பன்‌ 
அழகப்பன்‌ கிருஷ்ணப்பன்‌ பழனியப்பன்‌ 
ஆதப்பன்‌ குமரப்பன்‌ பெரிச்சியப்பன்‌ 
ஆண்டியப்பன்‌ சாத்தப்பன்‌ மருதப்பன்‌ 
ஆவுடையப்பன்‌ செல்லப்பன்‌ முருகப்பன்‌ 
உலகப்பன்‌ சேக்கப்பன்‌ முதிதப்பன்‌ 
உடையப்பன்‌ தேனப்பன்‌ மெய்யப்பன்‌ 
ஏகப்பன்‌ நல்லப்பன்‌ வள்ளியப்பன்‌ 
கண்ணப்பன்‌ நாகப்பல்‌ வெள்ளையப்பன்‌ 
காடப்பன்‌ நாச்சியப்பன்‌ வேலப்பன்‌ 


பெரும்பாலும்‌ இப்பெயர்கள்‌ அப்பன்‌ என்னும்‌ 
சொல்லுக்குப்‌ பதிலாக அம்மை என்ற சொல்லுடன்‌ பெண்‌ 
மக்களுக்குப்‌ பெயராக இடப்படுகின்றன. 


செட்டிநாட்டிற்கே சிறப்பாக உரிய பெயர்கள்‌ 
ஆதப்பன்‌ 
சடையப்பன்‌ 


வெள்ளையன்‌ 


செட்டியப்பன்‌ (கடற்சூர்‌ தடிற்திட்ட 
செட்டியப்பனை 
—தேவாரம்‌-742.10) 


பொய்சொல்லான்‌ எனும்‌ பெயர்‌ இப்போது பொசலான்‌ 
என மருவி வழங்குகிறது. ஓப்பிலான்‌, சிந்தாமணி, 
பொற்கொடியான்‌ என்பனபோன்ற சறெற்த சொற்கள்‌ 
பெண்பாலரின்‌ பெயராக வழங்கி வருகின்றன. 


கேரவலனும்‌ கண்ணகியும்‌ செட்டியாரிகன்‌ வழியினரே 
என்பதற்குப்‌ பல சான்றுகள்‌ உள. கண்ணடி அம்மை என்ற 
பெயரே கண்ணம்மை என்று செட்டிநாட்டில்‌ வழங்குகிறது. 
கண்ணம்மை கண்ணாதிதா என்ற பெயர்கள்‌ செட்டியார்‌ 
குடும்பங்களில்‌ மிகுதியாக உண்டு, 


hy 


1 ந 


கச. 


3. கல்வெட்டுக்கள்‌ 


ஒருநாட்டின்‌ பழமையை அங்குக்‌ திடைக்கும்‌ கல்‌ 
லெட்டுக்களிலிருந்து தான்‌ அறிய இயலும்‌ பரப்பளவில்‌ சிறு 
பகுதியாக இருந்தாலும்‌,. செட்டிநாட்டில்‌ ஏறத்தாழ 400 கல்‌ 
வெட்டுசிகள்‌ கிடைக்கின்றன. 


செட்டி நாட்டில்‌ கல்வெட்டுள்ள இடங்கள்‌ குடுமியான்‌ 
மலை தெரிஞ்சிக்குடி, தேனிமலை ௮. சிறுவயல்‌, குடகுமலை 
(பூங்குன்றம்‌), ராங்கியம்‌ திருக்கோளக்குடி, கோனாய்பட்டு 
நெய்க்கோணம்‌, திருக்குளம்பூர்‌, விரையாச்சிலை சுண்டகிகாடு... 
வேலங்குடி; பிள்ளையார்பட்டி, சாக்கோட்டை பூலாங்குறிசச 
ஆகியவை முக்கியமானவை. 


பொன்னமராவதியிலும்‌ பிரான்மலையிலும்‌ குன்றக்‌ 
குடியிலும்‌ ஏராளமான கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. 
திருப்பத்தூரில்‌ சிவன்‌ கோவிலிலும்‌ மாரியம்மன்‌ கோவிலிலும்‌ 
பெருமாள்‌ கோவிலிலும்‌ மொத்தம்‌ 40 கல்வெட்டுக்கள்‌ 
உள்ளன. பகிகதீதிலுள்ள சிற்றூர்களின்‌ பெயர்கள்‌ இக்கல்‌ 
வெட்டுக்களில்‌ குறிப்பிடப்பெற்றுள்ளன. குன்றகிகுடியிலிருந்து 
தழைச்சிவற்பட்டிக்குச்‌ செல்லும்‌ வழியிலுள்ள நேமம்‌ என்ற 
கிராமம்‌ தேவாரம்‌ ஓதுபவர்களுக்குக்‌ கொடுக்கப்‌ பெற்றதாக 
ஒரு கல்வெட்டு வாயிலாக அறிக றாம்‌. 


நற்சாந்துபட்டியை அடுத்த மலையக்கோவிலில்‌ பல 
கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. 


கொப்பனாபட்டியிலிருந்து மேற்கே மூன்று மைல்‌ 
தொலைவிலுள்ள அம்மன்‌ குறிச்சியில்‌ பொன்னம்மாள்‌ 
ஊருணிக்கரையில்‌ ஒன்பதாம்‌ நூற்றாண்டுக்‌ கல்வெட்டுக்களும்‌ 
அங்குள்ள அம்மன்‌ கோவிலில்‌ மதுரையை ஆண்ட விசுவநாது 
நாயக்க மன்னரது காலதிதில்‌ ஏற்பட்ட கல்வெட்டுகளும்‌ 
உள்ளன. இவ்வூரி மருங்காபுரி பாளயக்காரரிகளின்‌ தலை 
நகராக இருந்தது என்பர்‌. 


‘484 


பிள்ளையார்பட்டியில்‌ 11 கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. 
1936-லேயே படி எடுக்கப்பெற்றும்‌ இதவரை கல்வெட்டுதி 
துறையினரீ இவற்றை வெளியிடவில்லை. இக்‌ கல்வெட்டுக்‌ கள்‌ 
யாவும்‌, பிள்ளையார்பட்டி--தலவரலாறு என்று நூலில்‌ 
சா. கணேசன்‌ அவர்களால்‌ விளக்கக்‌ குறிப்புக்களுடன்‌ 
பிற்சேர்க்கையில்‌ கொடுக்கப்‌ பெற்றுள்ளன. 


பூங்கொன்றை வேலங்குடிக்‌ கல்வெட்டு 


ஆதியில்‌ அநுட்டித்துவத்தபடி , 


பூங்கொன்றை வேலன்குடியில்‌ நகரதிதார்‌ 
நிர்ணயஞ்செய்த, 


சாதி முறை நியாயங்கள்‌ 


விபரம்‌. 


மாதா, பிதா, குரு, தெய்வம்‌, பிராமண, குலதேவதை 
இவர்களை வணங்கிப்‌ பூசிக்கிறது. 


கோவில்களுக்கும்‌ குருஸ்தானங்களுகீகும்‌ உள்ள கிராமம்‌ 
முதலியவற்றை நகரதிதார்‌ விசாரணையில்‌ வைத்துக்‌ கொண்டு 
அவற்றால்‌ வரும்‌ ஊதியதீதை அந்த அந்தத்‌ தருமங்களுக்கே 
உபயேரகப்படுதிதுறெது. 


சாதிமுறை நியாயங்களில்‌ தவறி நடக்கிறநில்லை. 
நற்கருமங்களைச்‌ செய்கிறது. 


புருஷர்களும்‌ பெண்டுகளும்‌ தங்கள்‌ தங்களுக்கு” 
ஏற்பட்டிருக்கிற குருஸ்தரனங்களிலேயே இட்சாகிரியை 
முதலியவைகளை வழக்கப்படி செய்து கொள்ளுகிறது. 


வேஹொருவரிடத்தும்‌ இகரடிரியை முதலியதை செய்து 
கொள்ளக்கூடாது. 


கிவமதத்திலேமே இருக்கறது. அன்னிய மதங்களில்‌ 
சேரக்கூடாது. 


485 
ள்க கோதிதிரதிதில்‌ விவாகஞ்‌ செய்து கொள்ளுகிற 


தில்லை. (கோத்திரமென்ற து-கோவில்களும்‌, உள்பிரிவுகளும்‌) 
சுயகோத்திரத்தில்‌ புத்திரசுவீகாரம்‌ செய்து கெரள்ளுகிறது. 


விவாகங்களில்‌ மாப்பிள்ளை கெரட்டுக்‌ கொடுக்க 
நம்மவர்களில்‌ ஒரு பெரியோர்‌ வாழ்த்தித்‌ இருமநிகிலியம்‌ 
பூட்டுகிறது. 


இர திதினம்‌, சுவர்ணம்‌, பலசரக்கு முதலிய வியரபரரஙிகள்‌ 
செய்கிறது. : ட்‌ 


சவவதையான வியாபார-]கள்‌ செய்கிறதில்லை. சத்திய 
சற்சனர்களிடத்தில்‌ பணம்‌ கொடுக்கல்‌ வாங்கல்‌ செய்கிறது. 


தரும வட்டி வாங்குகிறது. குதிரை வியாபாரமும்‌ 
வெற்றிலை முதலிய அமு௩ற்சரக்கு வியாபாரமும்‌ செய்யக்‌ 
கூடாது. 2 | 


குடிவாரதீதிற்கு உழுது பயிரிடுகிறதில்லை; ஊரில்‌ 
அம்பல உம்பள நிலைமைபெற்று வேலைகள்‌ பார்க்கக்கூடாது , 


திருட்டு வியாபாரஞ்‌ செய்யக்கூடாது. பிறன்‌ 
மனைவியைச்‌ சேரக்கூடாது. தரசிகளிடதீதில்‌ கொடுக்கல்‌ 
வாங்கல்‌ செய்யக்கூடாது. 


நீகர முறைமை தவறினவர்களையும்‌, ராசதெண்டனைக 
குட்பட்டவர்களையும்‌, சோரஞ்செய்தவர்களையும்‌ சிநேகிக்கக்‌ 
கூடாது. 


கடலுக்கு மேற்கு, பிரான்மலைக்குக்‌ கிழக்கு, வைகைக்கு 
வடக்கு, வெள்ளாற்றிற்குத்‌ தெற்கு  இந்நான்கெல்லைக்‌ 


.குட்பட்ட வேளாளர்‌ பூமியாகிய இந்நாட்டிலேயே குடியிருக்‌ 


கிறது. 


வேறிடங்களிற்‌ குடும்பத்தேரடு போய்க்‌ குடியிருத்தல்‌ 
கூடாது. 


பெண்டுகள்‌ சுவாமி தெரிசனம்‌ தீர்தீதயாத்‌ திரைகளுக்குப்‌ 


புருஷர்களோடு போய்வரவேண்டும்‌. இதர காநியநிமித்தம்‌ 
அன்னிய தேசங்களுச்குப்‌ பெண்டுகள்‌ போகிறதில்லை. 


486 


எந்த விஷயங்களிலும்‌ முன்‌ வழக்கப்படி நடந்து 
கொள்கிறது. 


நகரக்கூட்டம்‌ கோவில்‌ வாசலிலாவது மடதீது 
வாசலிலாவது கூடிச்‌ சாதிநியாயம்‌ பேசுகிறது. 


மேற்கண்ட ஒன்பது கோவில்‌ நகரதிதார்க்கும்‌ அவரவர்‌ 
களுக்கு உரிய கோவில்களிலிருந்து சுவாமிக்குச்‌ சாதீதின 
மாலையும்‌, விபூதிப்‌ பிரசாதமும்‌ வந்துதான்‌ கலியாணம்‌ 
நடத்தல்‌ வேண்டும்‌. 


கலியாணம்‌ நடக்கிற விவரத்தைப்‌ பற்றிகி கோவில்‌ 
வாசல்களில்‌ தாம்பூலம்‌ வைத்து முன்னமே தெரிவித்தல்‌ 
வேண்டும்‌. 


இரணியூரீக்‌ கோவிலாரும்‌, பிள்ளையார்பட்டிக்‌ 
கோவிலாரும்‌ சகோதரர்களின்‌ வமிசதிதரராதலால்‌ தம்முள்‌ 
கலியாணஞ்செய்து கொள்ளக்கூடாது. மற்ற கோவில்களில்‌ 
செய்து கொள்ளலாம்‌. 


AL 


4.  செட்டிநாட்டில்‌ வழங்கும்‌ 


தமிழ்ச்‌ 


அங்கிட்டு 


அங்ஙனே 


அசதி 
அசத்துவிட்டான்‌ 


அட்டவணை 

அட்டி 

அடகுடிகந்தை 

அடசல்‌ 

அடசி 

அடம்‌ ! 
அடங்கலுக்குப்‌ புறத்தி 


அடாபுடி 


அடிக்கட்டை 
அடிச்சரக்கு 


அடுகெடையும்‌ படுகெடையும்‌ 


அடுத்தாள்‌ 


சொற்கள்‌ 


_. அங்கு. இட்டு என்பது அசை. 
(மலையாளத்தில்‌ அகி 
கோட்டு) 

_ அங்கே (அங்ஙனம்‌; ஙனம்‌ 
- இடம்‌) 

_ களைப்பு 


_ மறந்துவிட்டான்‌. அயர்ந்து 
விட்டான்‌ என்பதன்‌ மரூஉ 


— Bye-law 

தடை, தடங்கல்‌ 

_ அடை பிடி கந்தை 

_ குப்பை கூளம்‌ 

_ விலகி 

_ பிடிவாதம்‌, கூடுதலானவிலை 


_- தட்டுப்‌ படாதவன்‌; எல்லை 


மீறிய நிலை; (ஆவுடையார்‌ 
கோவில்‌ திருப்பணி அடங்‌ 
கலுக்குப்‌ புறதீதி என்பது 
ஒரு பழமொழி) 

_ வீணே பிறர்க்குத்‌ தொல்லை 
தருதல்‌. 

— Counterfoil 

_ நல்லசரக்கு; ality Goods 

_ எந்த நேரமும்‌ ச 
(வரையறை யின்றி) 


_ மேலாளுக்கு அடுத்த பதவி 
வகிப்பவர்‌. 


488 

அடத்தி ௯ ஒருவர்க்கொருவர்‌ பிரதிநிதி | 
Mutual Connection established 3; 
among Bankers. 1 
அண்டிமென்‌ — On demand Promissory Note 
அண்ணாவி . ௮ உபாத்தியாயர்‌, ஆசிரியர்‌ . 
| 

அதீதப்‌ பரிகாரம்‌ _ தற்காலிகமான முடிவு, பெய 


ரளவுக்கு மருந்து, | 
டு முதல்‌ சிகிச்சை (அற்றைப்‌ 
பரிகாரம்‌ என்பதன்‌ திரிபு) 


அத்தருதி _ *அற்றறுத என்பதன்‌ திரிபு 

அதிர்‌ (விலை அதிர்‌) _ கேட்டால்‌ அதிர்ச்சி அடையகி 
கூடியது 

அதைவினால்‌ *அதவா? என்பது “அல்லது? 
என்ற பொருளில்‌ இலக்கியதீதில்‌ 
வழங்குகிறது. 

அந்தாசு - ஏறத்தாழ 

அரசு - ஆண்குழந்தை (முதீதஅரசு,சின்ன 


அரசு, நடுஅரசு என்று தாய்மார்‌ 
தம்‌ மக்களைக்‌ குறிப்பிடுவர்‌) 


அருநரக்‌ கொடி _ அரைஞாண்‌ கொடி என்பதன்‌ 
மரூஉ 
அருவாமனை ்‌ - அரிவரள்‌ மணை, அரிவரள்முனை 
அருமாந்தபிள்ளை _ அருமருந்தன்ன பிள்ளை 
அலக்‌ கழிப்பது _ கேலி செய்வது; கிண்டல்‌ 1 


செய்வது; இன்று நாளை என 
நாள்‌ கடத்துவது (தென்‌ 
ஆரீக்காடு),தொந்தரவு செய்வது 
(நெல்லை, யாழ்ப்பரணம்‌) 


அல்கு . ௮. தீழ்திதரமரன 
அல்பனத்தி _ குண்டூு' 
அவலை, சவலை _ அடுதிதடுதீதுப்‌ பிறந்த பால்‌ 


மணம்‌ மாறரப்‌ பச்சிளங்‌ 
குழந்தைகள்‌ / 


ஆசாமிக்காரன்‌ 


அபாள சோபாளம்‌ 


ஆவிச்சுக்கிறது 


ஆய்தல்‌ 
ஆள்‌ 


ஆனாப்பிலே 


ஆதிதாள்‌ 


489 


தனியானது 

அலுவல்‌ (திருமணம்‌, புதுமை 
முதலிய சடங்குகள்‌) 

. ஆகையால்‌, ஆகவே, (ஆகச்‌ 
செய்தே என்பதன்‌ திரிபு) இக்‌ 
சொல்‌ பதிற்றுப்பத்தில்‌ கை 
யாளப்‌ பெற்றிருக்கிறது. 
வாடிக்கைக்‌ காரன்‌; பற்று வரவு 
கணக்கு உள்ளவன்‌ 


சொத்து சுகங்கள்‌ 


_- ஆண்மகன்‌; கணவன்‌ 


_ அவதூறு. இச்சொல்‌ “வழக்கு” 


'புகார்‌'என்றபொருளில்நாஞ்சில்‌ 
நாட்டில்‌ வழங்குகிறது. 

தன்‌ நலத்துக்குப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளல்‌ 

ஆராய்தல்‌ (கரை ஆய்தல்‌) 
சோழநாட்டில்‌ இகழ்ச்சியாகக்‌ 
கூறுவது செட்டி நாட்டில்புகழ்ச்சி 
யாகக்‌ கூறுவது. (இப்போது 
அவரெல்லாம்‌ அந்த ஊரில்‌ ஒரு 
ஆள்‌) 


_ ஆனாற்போல (அமையும்‌ 


முறைப்படி இல்லாமல்‌) 


_ தாயாரை ஆத்தா(ள்‌) என்று 


அழைப்பது செட்டி நாட்டில்‌ 
பெரும்பாலரன சாதிகளில்‌ 
நிலவும்வழக்கம்‌. பெரியதாயாரீ 
_பெரியா த்தா சின்னம்மா 
சின்னத்தா. அப்பனைப்‌ 
பெற்றவர்‌ அப்பத்தா. சிவகங்கை 
நகரின்‌ கிழக்கேயுள்ள தாமரை 
தவழ்‌ தடாகம்‌ ஆத்தா ஊரணி 
என்னும்‌ யெயர்‌ உடையது. 


490 


இக்கு வைத்துச்‌ சொல்வது 


இங்கனே 
இங்கிட்டு 


இஞ்சி 
இஞ்சே 


இசைகுடிமானம்‌ 


இந்தா 


இரப்பாடு பட்டது 


பகல்‌ பாடு பட்டது 


இருசி 
ஈடுற 


ஈமஞ்சாமம்‌ 


ஈரங்கி 


ஈரட்டு 


ஈரட்டு விற்பனை 
உக்கிப்‌ போவது 


பிடிப்பு வைதிதுசி சொல்லுதல்‌ 
இங்கே (மலையாளத்திலும்‌) 
இங்கே (மலையாளத்திலும்‌ 
வழங்குகிறது) 

கஞ்சன்‌ 

பெண்களை விளிதீதுச்சொல்வது 
இங்கே என்பதன்‌ மரூஉ. 
இசைவுப்‌ பிடிமானம்‌ (திருமண 
இசைவு உடன்பாடு) திருமண 
வீட்டில்‌ இது ஓலைச்‌ சுவடியில்‌ 
எழுதப்படும்‌. 

இங்கேவா ;இதை வாங்கிக்கொள்‌ 
என்னும்‌ குறிப்பு மொழி 

இரவு பகலாக உழைத்தது 
(ரப்பாடுபட்டது ராச்சியத்திற்கு 
எட்டலை -- பகப்பாடு பட்டது 
பட்டணத்திற்கு எட்டலை) 
இரக்கமில்லா தவன்‌ 

நிறைய (ஈடற என்பதன்‌ மரூ௨) 
பொழுது வரையறையின்றி 
(ஈமம்‌--பகல்‌, சாமம்‌--இரவு) 
Hearing என்பதன்‌ திரிபு 
ஐயப்பாட்டுக்குஉரியது.ஈரெட்டு 
என்பதன்‌ மரூஉ. இரண்டு 
ஓட்டு = ஈரெட்டு ப்‌ உறுதி 
யின்மை 

Sale Or Return 


உக்கி போட்ட பின்‌ சாட்சி 
யளிப்பது போல (கவலையால்‌) 
இளைதீதுப்‌ போவது. தொல்‌ 
காப்பியச்‌ சூத்திரதிதில்‌ இச்‌ 
சொல்‌ இடம்‌ பெற்றுளது 


உக்ரொணம்‌ 


உண்டியக்கடை 


உண்டியல்‌ 


உண்டனர்‌ 


உடந்தையில்‌ 


உத்தி 


al 


— Kitchen Store உணவுப்‌ பொருள்‌ 
பண்டசாலை 

_ சிறு வநிகி 

- “டிராப்டு? இந்தச்‌ சட்டுக்கெனதி 
தனியே பணம்‌ ஒதுக்கப்பட 
டிருக்கும்‌. உண்டு இயல்பு? 
என்னும்‌ பொருள்‌ உடையது. 
தவணை உண்டியல்‌, தரிசன 
உண்டியல்‌எஃிறுஇருவகை உண்டு 
தவணை உண்டியலுக்கு உரிய 
நாளுக்குப்‌ பிறகு தான்‌ பணம்‌ 
கொடுக்கப்படும்‌ அதுவரைவட்டி 
உண்டு, தரிசன உண்டியல்‌ 
என்பது Sight Draft 


_ நிறைய, அதிகம்‌, நிரம்ப 
_ அந்தச்சமயத்‌ தி லயே, உடனடி 
யாக 


_ யுக்தி (இலக்கணத்தில்‌ உத்தி 
என்ற சொல்லே கையாளப்‌ 
பட்டிருக்கிறது) 


_ எதிலும்‌ சேராதது: உதிர்ந்தது; 
கதிரினின்றும்‌ உதிர்ந்த நெல்‌. 


அ உரியது, உரித்து, உரிமை 

— Black-Market 

_ ஊர்க்காலி 

_ அழுக்கு (ஊறி வருவது ஊத்தை) 

_ வரம்பு மீறிச்‌ செலவு செய்பவன்‌ 
(ஊது ; எரி) 

_ ஏராளமான (ஊர்ப்பட்ட விலை) 
_ குளம்‌; ஊராரால்‌ உண்ணப்‌ 
படுவது. (ஊருணி நீரீ நிறைந்‌ 

தற்றே உலகவாம்‌) 3 


எக்கு 
எக்குத்தப்பு 
எங்க வீட்டு 


எசகேடு 


எடயாடு 


எடுதீதேறி 
எடுத்துக்கிணு 
எடுபிடி 


எதவாக 


எதவான குடும்பம்‌ 
எம்மூட்டு 


எம்பினை பண்ணுவது 


492 
பேரறிவாளல்‌ திறா] தருக்குறன்‌) 
எனக்கு (எற்கு என இலக்கியதி 
தில்‌ வழங்குகிற து) 
அருமையாக, எதிர்பாராத 
விதமாக y 
எனது (உடைய என்னும்‌ 
பொருளில்‌) எங்கள்‌ ஈட்டு 
சம்பா திக்கப்பட்‌ டது. 
இடையூறு (இசை கெடுவது) 
வழி, வாய்ப்பு, சொதீது(இடைப்‌ 
படுகின்ற நிலை என்றபொருளில்‌ 
நாஞ்சில்‌ நாட்டில்‌ இச்சொல்‌ 
வழங்குகிறது) 
இதற்கெனமுயன்றுஒருசெயலைச்‌ 
செய்தல்‌ 
எடுத்துக்‌ கொண்டு (கொண்டு 
என்ற பொருளில்‌ கிணுஎன்பது 
வழங்குகிறது) 
பணிவிடை; முயற்சி 


ஓரளவு (இதமாக) 


நடு நிலையான பொருள்‌ வசதி 
புடைய குடும்பம்‌ 


எம்‌ ட்டு எனது( டைய என்னும்‌ 


பொருளில்‌) ்‌ 


அயம்பினாய்‌என்றுசான்றுகாட்டு. 
வது (எண்பிதிதல்‌ என்றசொல்‌. 
தொண்டை நாட்டில்‌ வழங்கு. 
கிறது.) 

இழவு, நட்டம்‌ 


வராக்கடன்‌, எனத்துஷ்டி (0௪20: 


| Investment) (இனதீதுட்டி என்ப. 


தன்‌ மரூஉ) 


_ செல்வாக்கு 


க்களில்‌ ஆவ உடல. தத்த அ ந்த்‌, டும்‌ இதத ன்ன ட ந து ற்குள்‌ 


(ப 
ர்‌ 


| 


ஏக்கறுதல்‌ 


ஏப்பை சாப்பை 


ஏலக்கேள்வி 
ஏவஞ்சம்‌ 
ஏவம்‌ 

ஏவல்‌ 


ஐந்தெரகை 


ஒக்கிடுவது 


ஓட்டற 
ஒட்டுக்க 


ஓடனத்த 


ஓப்பினை 


ஒப்பேறிப்‌ போவான்‌ 


ஓரு தலைக்கு நிற்கிறான்‌ 


493 


-- (1)இளைத்து இடைதல்‌(2) ஆசை 
யில்‌ தாழ்தல்‌ (3) விரும்புதல்‌ 
(உடையார்‌ முன்‌இல்லார்‌ போல்‌ 
ஏக்கற்றும்‌ கற்றார்‌ கடையரே 
கல்லாதவர்‌- குறள்‌) 

-- எளிதில்‌ ஏமாறுபவர்‌ 

— Tender 

_ ஆகக்‌ கூடி (ஆவரேஜ்‌) Average 

- என்பது மரூ௨. (ஏ) அம்பு; நடு 
நிலை 

_ இன்னொருவருக்‌ காகப்‌ பரிந்து 
பேசுவது; குற்றம்‌. 

மந்திரத்தின்‌ உதவியால்‌ 
செய்வினை 

_ ஐந்து தெரகை. விழு முதல்‌, 
வரவு, செலவு, இருப்பு, ஆதாயம்‌ 
என்னும்‌ ஐவகை விவரம்காட்டும்‌ 
கணக்கு 


_ ஓக்க + இடுதல்‌, ஒழுங்கு 


படுத்தல்‌, பழுதுபார்திதல்‌ 


_ ஓட்டு அற. இறுதிவரை 


(ஒட்டற அடிதிதல்‌) 


_ ஓட்டுக்கும்‌, எல்லோரும்‌ 


_ உடலி ஒத்த, சமமான. 


_ பாவனை, பெயருக்குசிசெய்தல்‌, 
மன ஈடுபாடு இல்லாமலிருத்‌ 
கல்‌, இச்சொல்‌ ஒப்பனையின்‌ 
திரிபாக இருக்கலாம்‌. 

_ இஐள்‌ உயிர்‌ நீப்பான்‌, எப்படி 
யாவது காமியதீதைச்‌ சாதித்துக்‌ 
கொண்டு விடுவான்‌ 

_ சண்டைக்கு நிற்கிறால்‌; பகலாக 
மாக இருகீகிறான்‌ 


ஒலுகு 


ஒள்ளத்தி 
ஒறண்டை 
கசரத்‌ 
க்ச்சடா 


கக்கரீவால்‌ 


கங்காணம்‌ 
கஞ்சிப்‌ பிராக்கு 


கடகம்‌ 


கடகால்‌ 


கடவு 


கணக்கு 


கண்மாய்‌ 
கண்டாங்கி 


கண்‌ பொருதவில்லை 


கமையாய்‌ 


494 


மிகுதியான பஞ்சு உள்ள சதுர 
வடிவான தலையணை. திண்டு 
கொஞ்சம்‌ (ஒள்‌ 4 அத்து) 
வமீபு(உறழ்‌-பகை) 

உடற்‌ பயிற்சி 

கீழ்த்தரமான 

ஒத்து வாழ்வதற்கு ஊறு விளை 
விக்கும்‌ குணம்‌ (அவன்‌ கக்கர்‌ 
வால்‌ பிடிதி தவன்‌) 

நிலத்துக்கு உரியவர்‌ கண்காண 
பயிர்களை அறுவடை செய்தல்‌. 


கஞ்சிப்பசையுள்ள “ப்ராக்‌?” 
பனியன்‌. 


ஓலைப்பெட்டி 


_ வாளி (கடகம்‌. கால்‌), பாதம்‌ 


உள்ள குடம்‌ (சென்னையில்‌ இச்‌ 
சொல்‌ அடிப்படைக்‌ கல்லைக்‌ 
குறிக்கிறது) 

இடம்‌ (இலக்கிய வடிவம்‌. கடை, 
மலையாளத்தில்‌ கடவு என்பது 
ப டகுதங்குமிடதிதைக்‌ குறிக்கும்‌) 
3ஆண்டுக்‌ காலத்தைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌. ஆங்கிலதிதில்‌ Decade, 
Century என்பன போன்று ஒரு 
கால அளவு 

கண்வாய்‌ (வாவி, ஏரி) 

சேலை (கண்‌ 4 தாங்கி) 
உறங்கவில்லை (இமை பொரறாதா 


“பம நானுூறு, முத்தொள்ளா 
யிரம்‌) 


பெருமையாய்‌ 


கம்புக்கூடு கக்கம்‌ 


கம்மல்‌ 


கம்மாய்‌ 


கமாம்‌க 


கரச்சல்‌ 


கருக்கல்‌ 


கருக்கடை 


கருங்கை ஆள்‌ 


கருமாயம்‌ 
கல்‌ மிசம்‌ 


கல்வெட்டான ஆள்‌ 


கல்லை பண்ணுனது 


கவாத்து 


சவுச்சி 


495 


அக்குள்‌ கமக்கட்டு கைகம்பு 
போலிருகீ றது (அம்‌- அழகிய) 
அந்த உறுப்பு அமைப்பில்‌ கூடு 
போன்றது. ள்‌ 
மப்பும்‌ மந்தாரமும்‌ (மானம்‌ 
கம்மலாக இருக்கிறது) மானம்‌ 
மோடம்‌ போட்டிருக்‌ கிறது -- 
என்று சேலம்‌ மாவட்டதீதில்‌ 
கூறுவர்‌. 

கம்மாய; கம்‌4வாய்‌. கம்‌--நீர்‌ 
வாய்‌--இடம்‌; எனவே கண்மாய்‌ 
என்பது நீருள்ள இடத்தைக்‌ 
குறிக்கும்‌. 

அலுவலகம்‌ 

தொந்தரவு மனதிதைக்கரைப்பது 
காலைச்‌ சூரியன்‌ தோன்றுதறிகு 
முந்திய பொழுது 

ஆர்வம்‌. 


வலிமை உறைய கையினர்‌; 


தொழிலாளர்‌. (மரங்கெரல்‌ 
தச்சரும்‌ கருங்கைக்‌ கொல்லரும்‌, 
செம்பு இந்திர விழவூரடுதத 
காதை, வரி. 29) 

விலை மிகுதி 

சந்தேகம்‌; மன அழுக்கு 
பிடிவாதமான ஆள்‌. கல்வெட்டி 
லுள்ளஎழுதீதுக்களைப்போலவே 
இவருடைய கருத்துக்களையும்‌ 
மரற்ற இயலாது. 

கேலி செய்வது 
உடற்பயிற்கி 
வழங்குகிறது). 
புலால்நாறிறம்‌(சென்னையில்‌ மீன 
கடையைக்கவுச்சிகிகடமை.எனிபற) 


(சென்னையிலும்‌ 


496 


கவை _ தவணை, காலம்‌ (2 மாதகி 
கவைக்கு) 

கழுசறை - -- கீழ்த்தரமான, கழிக்கப்பட்டவன்‌ 

கமுதிதுரு _— கழமுதிது ௨௬ (திருமாங்கல்யதி 


தோடு கோக்கும்‌ பலவகையான 
தங்க உருக்கள்‌) 


இச்சொல்லைப்‌ பற்றி டாக்டர்‌ சப. அண்ணாமலை பின்‌ 
வரும்‌ விளக்கம்‌ கூறுகிறார்‌. 


“*கழுத்துதி இரு?” என்பது அழகிய சொல்‌! அந்த மங்கல 
அணி அளவிற்‌ பெரியது, பல உறுப்புக்களை உடையது. தமிழ்‌ 
இலக்கியதீதில்‌ பெரிய நகையை “*மதாணி?? என்பர்‌. கழுதிதுதி 
திரு ஒரு மதாணி அகும்‌. 


- மணமகன்‌ வீட்டினர்‌ கழுத்துகி தருவைதிதாம்பாளதீதில்‌ 
(நகரத்தார்‌ தட்டு என்று சொல்வதில்லை,) பரப்பி மாலையை 
வளையவைதிது, ஏந்திக்கொண்டு ஊர்வலமாக மணமகள்‌ 
வீட்டிற்கு வருவர்‌. மாப்பிள்ளை குதிரை மீதமரீந்து வருவார்‌. 
ஆனால்‌ இந்த ஊர்வலத்தில்‌ நடுநாயகம்‌ மாப்பிள்ளை அல்ல 
கழுத்துதீதிரு என்ற மங்கல அணியே. 


இளங்கோவடிகள்‌ இத்தகைய ஊர்வலத்தை, **அகலுள்‌ 
மங்கல அணி எழுந்தது?” என்று கூறுவார்‌. இந்த ஊர்வலம்‌, 
மாப்பிள்ளையின்‌ எழுச்சி இல்லையாம்‌; மங்கல அணியின்‌ 
எழுச்சியாம்‌. அவ்வாறானால்‌, ஊர்வலத்தில்‌ காண்பவர்‌ 
கண்ணைக்‌ கவரும்‌ அளஷ்‌ மங்கல அணி பெரிதாக இருந்திருக்க 


வேண்டும்‌, கோவலன்‌ நகரத்தார்‌ மரபினன்‌ என்பதற்கு இதுவும்‌ 
ஒரு சான்று. 


இன்று பேச்சு வழக்கில்‌ கழுத்தீறு என்று வழங்குகின்றனர்‌ 
ஈறு என்றால்‌ முடிவு. கழுத்தின்‌ முடிவு. சாவு என்று பொருள்‌ 
படும்‌ ஆகவே இது சரியான சொல்‌ அன்று. “கழுத்துரு” என்று 
சிலரி சொல்கின்றனர்‌. இந்த அணியில்‌ உரு என்ற உறுப்பு 
அதிகமாக (17 உருக்கள்‌ உண்டு) இருப்பதால்‌ கழுதிதுரு என்பது 
ஓரளவு பொருத்தமே, ஆனால்‌ ** தருப்பூட்டுதல்‌"? என்ற 
சொல்லை நோக்கும்பொழுது கழுதிதுத்திரு என்பதே சரியான 
சொல்‌ என்று அறியலாம்‌. :இரு! என்பது இலக்குமி, கழுத்துதி 
திருவின்‌ நடுநாஙகமஈக. மாங்கல்யம்‌ இருகிகும்‌, லெட்சுமி 


497 


எதிகனம்‌ என்பது இதன்‌ உறுப்புக்களுள்‌ ஒன்று அகும்‌ 
தகையைப்‌ பூண்‌ என்பர்‌. பூணைப்‌ பூட்டுதல்‌ என்பதே சரியான 
தொடர்‌ ஆதலின்‌ திருப்பூட்டுதல்‌ என்பது நல்ல இலகிகிய 
வழக்கு. மாங்கல்ய தாரணம்‌ என்ப தற்கு இணையான பொருள்‌ 
உடைய இதீதமிழ்ச்‌ சொல்‌ எவ்வளவு அழகாய்‌ அமைந்துள்ளது. 
இதனை இன்று வரை நகரதீதார்‌ மட்டுமே வழங்குகின்றனர்‌. 


காப்பு _ தங்தகிதால்‌ செய்யப்‌ பெறிற 
வளையல்‌ 

காடையன்‌ -- போக்கிரி (கடையல்‌ என்பதன்‌ 
மரூஉ) 

காய்ச்சி ஊற்றுவது _ ஒரு குடும்பத்தில்‌ சிறப்பான 


(இன்ப அல்லது துன்ப) நிகழ்ச்சி 
ஒன்று நிறைவேறியதையொட்டி 
அக்குடும்பகிதாரைப்‌ பாராட்‌ 
டவோ அல்லது அவர்களுக்கு 
அறுதல்‌ கூறவே அவரி 
களுடைய நெரருங்கிய உறவினர்‌ 
கொடுக்கும்‌ விருந்து 


காரியக்காரர்‌ — (Temple Trustee) கோயிற்‌ 
r காரியங்களைச்‌ செய்பவர்‌. 

செப்‌ போடுவது - தனக்காகப்‌ பிறரை நியமித்தல்‌. 
கிட்ட - சமீபம்‌, அருகே, அண்மையில்‌. 
கிண்ணி - சாப்பிடும்‌ போது, காய்கறி 


வைக்கப்‌ பயன்படுத்தும்‌ தட்டு 
வட்டிலில்‌ சோறும்‌, கிண்ணியில்‌ 
வியஞ்சனங்களும்வைத்துஉண்பது 
செட்டி நாட்டி வழக்கம்‌' 


கிருத்துவம்‌ . - குறும்பு 
இளை _ நெருக்கம்‌, நட்பு 
குட்டி _ வேலைகிகாரச்‌ இறுமி 


குதாவடை, குதாவிடை -- கெடுதல்‌; அலங்கோலம்‌ 


செ_32 


குலவாமும்‌ பிள்ளை 


குறளி 
கூட்டெழுதீது 


கூடு 
கூதுரை 
கூதல்‌ 


கூறு 
கூரிகெட்டவன்‌ 


வெயன்‌ வெட்டி 
கெடகீகிறான்‌ 


கெணி 
செனப்பயல்‌ 


498 


_ குலம்‌ வாழும்‌ பிள்ளை 

- பொய்‌ சொல்பவர்‌, பொய்‌ 

_— இருவரும்‌ கணவனும்‌ மனைவியு 
மாக வாழவேண்டும்‌ என்ற 
இறையருள்‌ 

—- Cover Envelope 

-- இழிந்த குணமுடையவர்‌. 

௭. குளிர்‌ 


- பகுதி, (சந்தையில்‌, கதிதரிக்காய்‌ 


கூறு என்ன விலை?) 


- அறிவுக்‌ கூர்மை கெட்டவன்‌; 
அறிவில்லாதவன்‌ 


-- வேயன்‌ (சிறப்பு வியன்‌ கோள்‌) 


_ (1) உடன்‌ நலமின்றியிருக்கிறான்‌ 
(2) அவனைப்பற்றிக்‌ கவலை 
யில்லை (அலட்சியப்‌ பெஈருளில்‌ 
வழங்குதல்‌).நின்றான்‌இருந்தான்‌ 
கிடந்தான்‌ தன்‌ கேள்‌ அலறி 
சென்றான்‌-நாலடியாரீ லுள்‌ 

_ நோய்‌ (இடைகலை, FMA 


ன்‌ செ-ல்வாக்கு, பெருமதிப்பு, 


வார்‌ தந்திரம்‌ என்னும்‌ யொருளில்‌ 


இலக்கியங்களில்‌ வழங்கப்‌ 
பெற்றிருக்கிறது. 

௮. கெடுதல்‌ 

எ இறப்பு, சாவு. இது உருது 
மொழிச்சொல்‌ என்பர்‌, கேது 
அபி கேது என்பது துக்கத்தை 
குறிப்பது. சேதம்‌ என்பதன்‌ 
திரிபு. 

_ கிணறு 

௮ முட்டாள்‌ 


கேரீஸ்‌ பண்ணுவது 


கேழ்வு 
கேள்வி 


கொசறு 
கொசுவம்‌ 
கொடசல்‌ 


“கொட்டம்‌ 


கொட்டாரம்‌ 
கொணட்டு 


கொண்டி 


கொண்டு விற்பது 


கோளாறு 
கோக்காலி 


499 


. ஈு வாநிகவேண்டிய௰தசை வா௫இ௫ூகி 


கெ௱டுக்க வேண்டியதைக்‌ 
கொடுது கணக்குகளை ஒழுங்கு 
செய்தல்‌, 

_ கப்பல்‌ கேழ்வு (Fare) 

_ வரிவசூல்‌ செய்யும்‌ இடம்‌ என்ற 
பொருளில்‌ நாஞ்சில்‌ நாட்டிலும்‌ 
ஏலக்கேள்வி, அதாவது ஏலத்தில்‌ 
கேட்கப்பட்ட தொகை என்ற 
பொருளில்‌ செட்டி நாட்டிலும்‌ ்‌ 
வழங்குகிறது. சட்டு ஆட்டத்தில்‌ 
கேட்கப்‌ படும்‌ கேள்வி” யும்‌ 
இவ்வாறு குறிப்பிடப்‌ படுகிறது- 

- சில்லறைக்‌ கணக்கு, பின்னம்‌, 
சிறுசிறு தொல்லைகள்‌? இது 
குசர்‌ என்பதன்‌ திரிபு, 

௩ ஒரம்‌ கொய்து உடுக்கப்பட்ட 
உடை. கொயசகம்‌ என்பதன்‌ 
மரூஉ. 

_ கேலி 

_— கொற்றம்‌ (கின்‌: கொற்றம்‌ 
வாழ்க) 6 

— நெற்களஞ்சியம்‌ 

_ இடையூறு செய்யும்‌ குணம்‌ 
பிணக்கு 4 

_ போக்கிரி; அடங்காப்‌ பிடாரி 
பரத்தை (ஆண்பால்‌, பெண்பால்‌ 
ஒன்றன்பால்‌ மூன்றிலும்‌ 
வழங்குவது) தொழுவம்‌ (ற௦ப0) 

- கொள்ளுதல்‌ வாங்குதல்‌, எனவே 
வாங்கி விற்பது. (பொருளிட்டல்‌) 

_ கெடுதல்‌, பழுது 

அ கோகீகப்பட்ட . கால்களை 
யுடைய ஒரு பொருள்‌ Furniture 


கோக்கு மாக்கு 


கோசா 


கோசுமாசு 


கோஞ்சல்‌ 


கோணாமாணா 


கைப்பெட்டி 
கைபழகுதல்‌ 


கைரேகை 


கைகாவல்‌ 
சக்கப்பியான்‌ 
சஞ்சாயம்‌ 


சகட்டுக்கு 
சகட்டு மேனிக்கு 


சகலாத்து 


சல்லி 


சம்பளம்‌, சாமான்‌ 


500 


Fraud 


Succession 
Estate Duty 


Certificate For 


_ (௦s௱mos என்பதன்‌ திரிபு 


ஒரு மூலையில்‌ 
இருப்பது. 
வரன்‌ முறையில்லாதது, 


வளைவாக 


ரொக்க இருப்பு உள்ள பெட்டி 
(மரத்தால்‌ செய்யப்பட்டது ) 


வேலையில்‌ பயிற்சி பெறுதல்‌ 
On probation, training 


இது கையெழுதிதுகீகுப்‌ பதிலாக 
கைக்குறி நாட்டுவதைக்‌ குறிக்‌ 
கும்‌, எனவே எழுதப்‌ படிக்கத்‌ 
தெரியாதவர்களைக்‌*கைரேகைகி 
காரர்‌” என்று சொல்லுவர்‌- 


அவசர உதவிக்கு (கைகாவலுக்கு 
இதையும்‌ வைத்துக்கொள்‌) 


_ மொழிபெயர்திதல்‌ (பர்மியச்‌ 
சொல்‌) 
௮ நரம்‌ சம்பளம்‌ (குத்தகை 


என்பதற்கு எதிர்‌ மறை) 


_ சராசரிக்கு 


_ மொதிதமாக 


வட 


௯ சம்பளமும்‌, 


(உருதுசி சொல்‌) ஒருவகைக்‌ 
கம்பளிதீதுணி. விறலி விடுதுரதில்‌ 
கட்டிலின்‌ மேற்கட்டி சகலாத்‌ 
தென்றும்‌ என வந்துள்ளது. 


பைசா 


அதற்கு 


மேலதிகமாக Bonus 


தொகையும்‌ 


சதிதகம்‌ 


சவங்கம்‌ 


சவட்டிப்பிட்டான்‌ 


சவுடால்‌ 

சதை களவாணி 
சமையல்‌ பொறை 
சவலப்‌ பிள்ளை 


சாடை 


சித்தாள்‌ 
சித்திராங்கி 


சிராப்பொடி 
சிலரங்கம்‌ 


சிலாத்தி 
சிறுவக்கட்டை 
சிறுவம்‌ 
சீப்படுதல்‌ 


சீடி 


501 

_ ஓலைப்பெட்டி மிடையவும்‌. 
தேங்காய்‌ 8றவும்‌ பயன்படும்‌ 
கருவி. ஒருபுறம்‌ கத்தியும்‌ மறு 
புறம்‌ முனையுமாக உளது. 


_ சோம்பல்‌ 


_ துவ்பப்படும்படி வேலை 
வாம்கிவிட்டான்‌. (2 
_ டாம்பீகம்‌, பகட்டு, 


படாடோபம்‌ 

_ வேலை பார்க்காமல்‌ உண்டு 
கொழுப்பவர்‌ (உழைப்பாளர்‌ 
சதையைத்‌ திருடுபவர்‌) 

_ சமையல்‌ கட்டு. 


_ சிறுபிள்ளை (உடல்வலிமை 


்‌ யின்றி யிருக்கும்‌ சிறுகுழந்தை) . 


௪ மறைமுகமாகதி திட்டுவது, 
சைகை (சாக்கிட்டுப்‌ பேசுதல்‌ 
என்று சென்னையில்‌ வழஙிகு 
கிறது) 

_ கொத்து சித்து 

_ இத்திரப்‌ பாங்காக வேலையைச்‌ 
செய்பவன்‌ (செம்மையாகச்‌ 
செய்பவள்‌ என்பது பொருள்‌) 

_ விறகுத்தூள்‌ 

_ தாராளம்‌, பணவசதி தடை 
யின்மை. 
சல்லடை (மாஅரிப்பு-நெல்லை) 

_ அழகின்மை 

_ சொருபம்‌ 

_ மலிந்து மெப்பது. (8 இழிவுத்‌ 

£ தன்மையைக்‌ குறிப்பது) 

_ மாடி, 0 மேல் வீடு (8டிப்படி- 
மாடிப்படி) 


சனாம்பரம்‌ 


£ம்பால்‌ 


சுருக்கா 


சுட்டி 


சுமார்‌ 

சுண்டு போடுவது 
சுணக்கம்‌ 

சுணை 

குடிக்கை 
குட்டா 


சூதானம்‌ 
செல்‌ 


சேகரம்‌ 


சேக்கு 
சேப்பு 
சேவா ன்‌ 
சொல்‌ செல்‌ 


சொளகு 


செரன்னரப்போல 


tA 
502 


அபூர்வம்‌, ஒவியம்‌ (அது. என்ன 
சனாம்பரமோ?) 

கன்று ஈன்ற ஒரு வாரத்திற்கு 
மட்டும்‌, பசு தரும்‌ சவைமிகுந்த 
பால்‌. 


_ சீக்ரெமாக 


சேட்டை செய்பவன்‌ (அவன்‌ 
படுசுட்டி) 
நடுதீதரமான 


'_ இச்சுப்‌ போடுவது 


_ தாமதம்‌ 


_ செொரணை, உணர்ச்சி 


- சுறுசுறுப்பு (சூட்டிகை) 


கள்ளத்தனமான (சூட்டாநகை, 
கூட்டா வேலை, போலிதி தங்க 
நகை) 

சுற்றுச்‌ சுவர்‌, பாதுகாப்பு. 
கடன்‌, வாங்கிய கடனுக்கு ௪ 
செலுத்திய தொகை, கடன்‌ 
செலுதிதியதற்குப்‌ பதிதிரதிதில்‌ 
எழுதும்‌ குறிப்பு 
ஒறோடமொன்று ததெஈடர்‌ 
புடையது. 

தலைமயிர்‌ 


சட்டைப்பை, 'ஜேப்‌்‌ 


அ பிரமேக - 


_ செல்வாக்கு 


-- முறம்‌ (சநிக இலக்நியத்தில்‌ 


“சுளகு” என்று வரும்‌ சொல்லின்‌ 
மரூஉ) 

ஏற்கெனவே தாங்கள்‌ 
சொன்னதை உறுதி செய்கிறேன்‌ 


சோமாத்தி 


சேமாறிவிட்டான்‌ 
செளக்கியம்‌ 
டலியா 


டேரா 
கதுகான்‌ பண்ணுவது 
தக்குதீதகான்‌ 


தச்சு செய்தல்‌ 
தடுமன்‌ 

தட்டுக்‌ கெடுவது 
கபால்‌ 

தப்பிலி 

தண்ணீர்ப்‌ புரளி 
தர்ஸ்மால்‌ பண்ணுதல்‌ 


தரிசன உண்டியல்‌ 


தலைப்பில்‌ வாங்கினது 


தள்ளி வைப்பது 


803 


_ உதவி 
_ நம்பிக்கை மோசம்‌ செய்து 
விட்டால்‌; இருடிவிட்டான்‌. 
_ உடல்‌ செளக்கியம்‌ (நலம்‌) விலை 
செளக்கியம்‌ (மலிவு). 
_ வட்ட வடிவமான தூக்குச்சட்டி 
(டோலி என்பதன்‌ மரூஉ) 
_ கோட்டை; கூடாரம்‌; முகாம்‌ 
நிறாவதிப்பது, சமாளிப்பது 
வரையறையின்றி (/எா!- 
minate) 
_ கட்டிடம்‌ கட்டும்போது தச்சரீ 
மரவேலை தொடங்குதல்‌. 
_ நீர்க்கோவை, யாழ்ப்பாணதி 
திலும்‌ இச்சொல்‌ வழங்குகிறது. 
_ ர்‌ கெடுவது 
_ தடவை (போன தபரல்‌ இவ்‌ 
வூருக்கு வந்தபோது தங்களைக்‌ 
காண இயலவில்லை) ட்‌ 
தவறான செயல்களில்‌ ஈடுபடு 
பவர்‌ 
— Caichment area. 
_ மொழி பெயர்திதுக்‌ கூறல்‌ 
டிரான்ஸ்லேசன்‌ என்பதன்‌ மரூடே 


_ பார்த்தஅளவில்‌ பணம்செலுத்த 


- வேண்டிய மாற்றுச்‌ சீட்டு; 
(திராப்பு) ஒraft. 
-- முதன்‌ முறையாக வரங்தியது 


(பல நாட்‌ சென்று பலரோடு 
பழகினும்‌ தலைநாட்‌ போன்ற 
விருப்பினள்மாதோ) 


_ (1) ஒத்தி வைப்பது (2) சமூகத்‌ 
திலிருந்து விலக்கி வைப்பது 


தனது மாறல்‌ பணம்‌ 


தன்மையான ஆள்‌ 


தன்னத்துப்‌ போவது 


தன்னப்‌ போணி 


தாஞ்சா 


திட்டி 
திருப்பூட்டுதல்‌ 


தினராசி 


துட்டு 


துப்பட்டி 
துப்புகி கெட்டவன்‌ 


304. 


௩ உரியவர்களுக்கு மட்டுமே 
கொடுக்கப்பட வேண்டிய பணம்‌ 


- நம்பிக்கையான ஆள்‌, க்‌ 


பழகுபவர்‌, 

- நட்டமின்றி (லாபமும்‌ இன்றி). 
முடிவது. 

- தன்னையே பேணுபவன்‌; சுய 
நலமி 


-- ரயில்‌ அலுவலப்‌ பொருள்களைப்‌ 
பெற்றதற்குக்‌ கொடுக்கும்‌ ர£து 
(R. R.) 

_ கரய்கறிதீதுண்டு 

- நீ 

- தின்னும்‌ பொருள்‌ (வினைச்‌ 
சொல்‌ பெயர்ச்‌ செரல்‌ ஆயிற்று) 

-- திருஷ்டி 

_ இலக்குமியை வீட்டுக்குக்‌ 
கொண்டு வருவது, மணமகள்‌ 
கழுத்தில்‌ தாலிகட்டுவது (நும்‌ 
சுற்றத்தார்‌ முன்னம்‌ நீ இருப்‌ 
பூட்டியது -- தஞ்சை வாணன்‌ 
கேரலவ. 359 உரை) 

_ ஒரு நரளைக்கு 100 ரூபாய்க்கு 
வட்டி எவ்வளவு என்பதை 
நுணுக்கமாகக்‌ கணசிகிட்ட ஈவுதி 
தொகை 


_ 4 பைசா அல்லது 2 நயா பைசா 
(செப்பு நாணயம்‌ முன்னர்‌ 
இருந்தது) 


_ போர்வை, கம்பளம்‌ 


_ திறமையில்லரதவன்‌, ' 


505 


துப்புரவு - துறந்தார்க்கு துப்புரவு என்று 
7 குறள்‌ 263 இல்‌ கையாளப்பெற்ற 

பொருளில்‌ இச்சொல்‌ வழங்க 

வில்லை. செட்டிநாட்டில்‌, இச்‌ 

சொல்தூய்மை செய்தல்‌, காலி 

ஆக்குவது அழுக்கைப்‌ போக்கு 

வது என்ற பொருளில்‌ படப்‌ 


வருகிறது. 
துராவை _ கீழ்த்தரமான 
துருசு - விரைவு 
துல்லிதம்‌ _ கறார்‌; சரியான 
துறட்டி ௪ காய்‌ முதலிய பறிக்கும்‌ 
்‌ துறட்டுக்‌ கோல்‌ 
துறவல்‌ - துப்பு (0142) 
தூப்பாக்குழி -- தூம்புஆம்‌ குழி (நீர்‌ விழும்‌ 
அம்பு) 
தெகிட்டு -- தகராறு (கருத்து வேறுபாடு) 
தெற்கு வடக்காக 
இழுத்து விட்டான்‌ :- -- பலவாறகதீ துன்பப்படுதீதி 
விட்டான்‌ 
தேட்டளன்‌ _ பயனற்றவன்‌ என்ற பொருளில்‌ 


அமங்கலத்தை மங்கல வழக்காக 
வழங்குவர்‌. தேட்டாளன்காயல்‌ 
துரை சதக்காதி-(தனிப்பாடல்‌) 
மிகுதியாசப்‌ பொருளீட்டுபவன்‌ 
என்றும்‌ பொருள்படும்‌. 

தேவட்டை அ தேய்ந்த நாணயம்‌. தேய்வு + 
அடை - தேவட்டைஇப்பொழுது 
செல்லாத நாணயத்தைக்‌ குறிக்‌ 
இறது. 


தேவிலை _ தாழ்வு இல்லை-, -தேவிலை 
(Not Bad) 


தொக்கி. 


தொக்கு 


தொலைக்குப்போவது 
தொறட்டு 
ந்காக 


நக்கல்‌ 


நடப்பாக 


நடப்பு 


நடப்புக்காரியக்காராி 


நடப்புவட்டி 


நடையன்‌ 


நாட்டாமுட்டி 


நட்டமே நிற்றல்‌ 


கம வங ல்‌ த்கக்டி ஆ. ஆ ஆண்ட... பட 


_ _ மலிவு, 


506 
குறைந்த விலைக்கு 
வாங்குதல்‌ 


_ மட்டம்‌ (நரன்மட்டும்தொக்கா) 
ஒருவகைச்‌ சட்டினி, ௨. பருப்பும்‌ 


கொத்தமல்லியும்‌ சேரீந்த 
தொகையல்‌ 
_ பொருளீட்டுவதற்காக நெடுந்‌ 


தொலைவிலுள்ள கடல்‌ கடந்த 
நாடுகளுக்குச்‌ செல்லுவது. 


_ வம்பு; வழக்கு 

_ பளபளப்பான மேல்வேலைப்‌ 
பூச்சு. 

_ கேலி 

- இயற்கையாக, இயல்பாகவே 


நடந்து கொள்ளுூற்‌ முறை 

_ (சென்னையில்‌ தாலியறுக்கும்‌ 
நாள்‌. யாழ்ப்பாணத்‌ தில்‌ கர்வ 
மாகப்‌ பண்ணுகிறான்‌ என்று 
பொருள்‌) செட்டி நாட்டில்‌: 
நிகழ்ச்சிமுறை,. பழக்க வழக்கம்‌ 
இன்றைய நிலை; என்பன 
பொருள்‌. 

— Trustee in-Charge 


._ பேங்ரேட்‌ (22% Rate) போலச்‌ 
செட்டியார்கள்‌ தங்களுக்குள்‌ 
வைதீதுக்கொள்ளும்‌ ஒருவட்டி 
விதம்‌, 

அ செருப்பு; நட்த்தலாகிய 
தொழிலுக்குக்‌ கருவியாக 
இருப்பது. ்‌ 

௯ தில்லறைவேலை (தரக்‌ 
குறைவான) 

_ ஒருவேலையும்‌ செய்யாது. 
வீணே நின்று கொண்டிருத்தல்‌ 


07 


நப்பாசை _ பாசம்‌, பேராசை 

நமதீதுவிட்டான்‌ ௨ ஓயாத தொல்லை தந்தான்‌ 

நரிவிரி கால்‌ இரத்த ஒட்டமின்றி/ 
இருப்பது (நரிவெரு ௨)* 

நாமரதா. _ போக்கிரி (கெட்ட நாமரதா) 

நருவிசு _ கண்டிப்பு, கறார்‌; சிக்களம்‌; 
நேர்மை 

நாக்குறிப்பது . - நாள்குறிப்பது 


நாண்டுக்கிணு சாவது 


நிரவல்‌ 
நிலந்தெளிய 


நிலைகுத்திப்‌ பேச்சு 


- ஞான்று கொண்டு ' சாதல்‌; 


கயிற்றில்‌ தொங்கிக்கொண்டு 
இறப்பது (சீவகசிந்தாமணி) 
நாணிட்டுக்‌ கொண்டு நாண்‌- 
கயிறு, 

_ சராசரி 


- விடிவதற்குச்‌ றிதுமுன்‌ (ரேகை 
- தெரிகிற நேரம்‌ என்று இதைத்‌ 
தஞ்சையில்‌ சொல்லுவர்‌.) 

_ ஓர்‌ இடத்தில்‌ வந்து நிலைத்து 
நின்றது. சிறப்பாகத்‌ து 
குறிக்கும்‌, 


நீசிகுப்போக்கு நலத்தீங்குகளை ஆராயும்‌ திறன்‌, 
நீவுதல்‌ தடவிகஃ்கொடுத்தல்‌. 
நூலாம்படை _ ஒருவகைத்துூசி - 
நெடுதிலுவைக்கடன்‌ - மெதுவாக வசூலிக்கும்‌ கடன்‌. 
தெளிவு சுழிவு எ சூழ்ச்சி, 

நொன்ணன்‌ _ உன்‌ அண்ணன்‌. 

நோஞ்சல்‌ _ வலுவில்லாதவன்‌, நோய்தல்‌ . 
பணம்‌ _ பெரருள்‌; 2 அணாவையும்‌ 


குறிக்கும்‌, முன்னர்‌ பணம்‌ 
வெள்ளி நாணயமாக இருந்தது. 


. *வெய்தாய்‌ நறுபிதாய்‌ வே ண்டளவுந்தின்‌ பதால்‌ 
நெய்தான்‌ அளாவி நிறையிட்டுப்‌- பொய்யே 
அடகென்று சொல்லி அமுதத்தை இட்டார்‌; 
ஈடகஞ்செறியாதோகைக்கு? _ தனிப்பாடல்‌ 


508 


பசக்‌ _— உடனே 

படி _ 3படி (முழுப்படியை, பட்டணம்‌ 
படி அல்லது பெரியபடி என்பர்‌.) 

படிமானம்‌ _ இழ்ப்படிதல்‌, குறைவது 
(காய்ச்சல்‌ படிமானமாக இருக்‌ 
கிறது): 


படைக்கிற நாச்சியார்‌, 

படைக்கிறவன்‌ _ ஒருகுடியில்‌ தோன்றிய 
முன்னோரை அவருடைய வழித்‌ 
தோன்றல்கள்‌ வழிபடும்சடங்சை 
படைப்பு என்பர்‌, படைக்கப்‌ 
படும்‌ பெண்பாலார்‌ படைக்கிற 
நாச்சியார்‌ என்று சொல்லப்‌ 


படுவர்‌. 

பட்டுக்‌ கிடப்பான்‌ _ (படுதல்‌-சாதல்‌) பேரில்‌ 
இறந்து கிடதீதல்‌ 

பதவல்‌ _ செடி கொடி 

பதவிசு ; _ மிகக்‌ கவனமாக 

பதில்‌ வெட்டு — Duplicate, போலி 

பம்முவது _ மறைவது;மறைப்பது;தயங்குவது 

- பரரபரிப்பேச்சு _ வதந்தி 

பழங்காய்‌ _ வாழைப்பழம்‌ 4 தேங்காய்‌ 

பன்னா _ நடையன்‌, செருப்பு 

பால்‌ தாள்‌ — Fools cap paper; Creamlaid 
Paper 

பின்னீடு _ பிற்காலதிதில்‌ 

பிடிபாடு _ பிடிதரம்‌, தஸ்தாவேஜு Record 

பிருசுபிடி _- கெஞ்சுவது 

பிலால்‌ _ புலால்‌, இறைச்‌ சி. (புலால்‌ 


ஊற்றிக்‌ கொள்வது) 


பீலி _ Piறக பிலிற்றுதல்‌ , '*யானைமதம்‌ 
பிலிற்றும்‌”” 


க்க ன்‌ க்ரில்‌ கைவைக்க லக்கு 
கல்‌ ஆல்‌ ப ட டு லது ல ௨ 


புள்ளி 
| புறந்தரக்குடி 
| பெட்டியடி 


| பெரியதனம்‌ பேசுவது 


பொக்குனு, 


பேதீதல்‌ 
| பொட்டுனு 
| 


யொசகெட்ட 
(பெசங்கட்டை) 


பொணை 


பொடி நடையாசு 
போய்‌ வருக 


| பொருதிதம்‌ பேரடுவது 


பொல்லாதவன்‌ 
போகணி 
போக்கு 
- யோர்‌ கேட்பது 


509 


_ திருமணமானவர்கள்‌, ஆள்கட்டு 
தலைக்கட்டு 

_ பிறந்த இடத்துக்‌ கோடி, பிறந்த 
தலைக்குடி 


_ பணம்‌ புழங்கும்‌ இடம்‌, 
அலுவலகம்‌ 
- பெருஞ்‌ செல்வர்‌ பேசுவது 


போலப்பேசுவது (எளியோரைதீ 
திட்டுதல்‌; அவர்‌ மனம்‌ புண்படு 
மாறு கடுமையாகக்‌ கோபிதிதல்‌) 


-- பிதற்றுவது 


_ “விரைந்து செயலாற்று” 
என்பதைக்‌ குறிப்பது *பொருக்‌ 
கென” என்பதன்‌ மரூஉ 
புண்டரிகக்கண்‌ புரவலன்‌. 
யெருக்கென எழுறிது” 
கம்பராமாயணம்மந்திரப்படலம்‌ 


_ பசை கெட்டது (பொருள்‌ இழந்‌ 
தவர்‌) பலக்‌ குறைவு; ஏளனமரக 
நடந்து கொள்வது, பிறர்‌ 
பொருளுக்கு ஆசைப்படுதில்‌ 

_ பொறுப்பு, பிணயம்‌ (நானா 
பொணை?) 


_— போவதும்‌ வருவதுமாகச்செல்லு 
தல்‌, விரைந்து சென்று வருவது 

— Toenter into a Contract 
(அரசன்‌ குரேோஸ்‌ பீல்டு 
எஸ்டேட்டுக்கு அரி சப்ளைக்கு 
பொருதிதம்‌ போட்டிருக்கறானி) 

_ கெட்டிக்காரன்‌ ]கடுமையான வன்‌ 

_ குவளை 

_ நட்டம்‌ 

_ (பிள்ளைப்‌) பேறு கேட்பது 


மகார்‌ 

மகிற ஊத்து 
மக்கர்‌ 

மச்கு வைப்பது 


மசண்டை 


மடுவு 


மட்டுப்படுதல்‌ 
மணவறை 
மந்தை 


"மம்மாட்டி 


மய்யம்‌ 


மலரணை . 


மல்லுக்கட்ட 
மவுசு 


மழைச்குத்தா 


மறுக்கா 
மறுக்கொளி 


மாசூல்‌ 


மாம்பு வாசனை 


மால்‌ 
மாறல்‌ 


510 


_ றுவர்‌ 


வகை, 


கலை. 


நிறையும்வரை ஊற்று 
“ரிப்போ்‌'?, சீர்கேட்டைந்தது. 
இடக்கு 

ஏமாற்றுதல்‌, நம்பிக்கை 
மோசம்‌ செய்தல்‌ 
விடிவதற்குமுநீதியசிறுபொழுது? 
ஒளி மறைந்திருக்கும்‌ போது: 
கெடுதல்‌ செய்தல்‌ (மடுவு பண்ண 
காதீதிருற்த மாத்தான்‌ 
தெரியலையே சொடுமை பண்ண 
கரத திருந்த கோட்டான்‌ 
ெதெரியையேஎன்‌ பது ஒர்‌ 
ஒப்பாரி) மடுவு-ஏமாற்று (மடுவு 
பேச்சு, மடுவுகாரி) 

விளங்குதல்‌ 

பண அறை 

திறந்த வெளி 

மண்வெட்டி 

மதீதிமம்‌, நடு 

பிறரை ஏமாற்றுவதற்காசச்‌ 
செத்த இன்னொருவர்‌ 
பெயருக்கு எழுதி வைப்பது 
கட்டாயப்படுத்துவது 

கவர்ச்சி 

மழைக்‌ காலதீதில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ செருப்பு 

மறுகால்‌, மற்றொரு முறை 
பயித்தியம்‌, மறுக்கொண்டவன்‌ 
மகசூல்‌ 

பழமை நட்பு; பெயரளவுக்கு 
வழி, முடிவு 

வாயிலாக, (யார்‌ மாறலாக 
உனக்கு வேலை ₹இடைதிதது.) 


} 
; 


மானம்பு 


மாஸ்‌ 

மிதப்பு 
முக்கோசு 
முடியவில்லை 


முறி 


முல்லை 
மூதலிக்கிறது 
மெத்தை 


மெது நிலுவை 
மெனக்கெட்டு 


மேப்புசாப்பு 
மேலாள்‌ 
மேலைக்கு 
மேல்‌ 


மேன்கோப்பு 


மைமல்‌ 


மகிகாநதிது 


511 


மஹார்‌ நோன்பு (மகா அரனை 
மாதி) - சிறுபாணாற்றுப்படை 
பந்தயம்‌ 

பணவசதி 

தொடக்கம்‌ 
இயலவில்லை; ௨டல்‌ நலமில்லை 
ஓலையில்‌ எழுதும்‌ உடன்பாடு 
வாதி பிரதிவாதிகள்‌ பஞ்சாயத்‌ 
தாரிடம்‌ முறிஎமுதிக்‌ கொடுத்து 
விட்டால்‌, உயர்நீதி மன்றம்கூட 
பஞ்சாயத்தார்‌ தீர்ப்பை மாற்ற 
முடியாது. 

இயல்பு 
நிரூபித்தல்‌, ரூசுப்‌ படுத்துவது 
படுக்கை (மாடி என்னும்‌ பொரு 


ளில்‌ இச்சொல்‌ சென்னை 
முதலிய இடங்களில்‌ பயன்‌ 
படுதிதப்‌ பட்டு வருறெது.) 

மெல்ல வசூலாகக்‌ கூடிய கடன்‌ 
வலிந்து; பிறிதொரு அலுவலை 
யும்‌ கவனியாது; ஒன்றிலேயே 


கண்ணுங்‌ கருத்துமாக இருதிதல்‌ 
(வினை கெட்டு என்பதன்‌ மரூஉ) 


பெயரளவுக்கு 

Agent 

அடுதித ஆண்டில்‌ 

உடல்‌ (மேலுக்கு என்ன? மேல்‌ 
சடுகிறதே?) 


தரைக்கு மேறுள்ளது கட்டிடம்‌ 
மட்டும்‌ 


கதிரவன்‌ தோலிறுமுன்னே 
மறுநாள்‌ 


மொல்லமாறி 


மோந்தாயம்‌ 
யாது 
யோயோ 
ராப்தா 
ரெட்டு 
ரோக்கா 
லக்கு 


லாச்சாறு 


லொங்குசு 
லேசுபாசு 
லேஞ்சு 


வக்கினை 


வகை 


வகையாக இருக்கிறான்‌ 
வத்தை 


வட்டி 


312 


- முல்லை மாறி(முல்லை கற்புக்கு 
உரிய பூ என்று அகதிதிணை 
கூறும்‌.) கற்பிழந்த பெண்‌; 
தாணயமில்லாத வணிகர்‌, 


_ மேல்‌ தளமில்லாதது 


-ு நினைவு (இது உருதுச்‌ சொல்‌) 

_— யோக்கியன்‌ (பர்மியச்‌ சொல்‌) 

_ பழக்கம்‌ 

-- விரிப்பு (மெத்தை ரெட்டு); 
இரட்டு என்பதன்‌ மரூஉ 

குறிப்ப (mem) 

_ இலக்கு, இடம்‌ 

_ தொல்லை; உதவியின்றி 
வருந்துதல்‌ 

-- கனமில்லாதது 

- சாதாரணமாக, ஓரளவாக 

— Towel 

- விமரிசனம்‌; எழுதும்‌ முறை: 


உபசாரச்‌ சொல்‌, வக்கனை 


- செட்டியார்‌ சமூகத்தினருள்‌ 
ஒரே பங்காளிகளுக்குள்‌ உள்ள 
பிரிவு; சான்று க. பெ, வகை, 
பழ, பெரி, வகை (வகுக்கப்‌ 
படுவது வகை) 

- இளைப்பாறி விட்டான்‌; 
செல்வமரக இருக்கிறான்‌. 


- குத்தகைக்கு எடுப்பது, (t௦ take 
Some Property on lease) 

- இச்சொல்‌ சாப்பாட்டுத்‌ 
தட்டைக்‌ "குறிக்கும்‌. வட்டில்‌ 
என்பதன்‌ மரூஉ. (பொன்வட்டில்‌ 
பிடித்து--இவ்‌ பெருமான்‌ 4, 3) 


வநீதிளா 


வறளி 


வராகன்‌ 


வயிராவி 


வர்திதமான லெட்டர்‌ 


வல்லிசு 


வழுவல்‌, வழுவட்டை 


வாச 


வாவரசி 


வாஞ்சாலை 


செஃ-93, 


513 
_ (இப்போது தான்‌) வந்தீர்களா? 
என்பதன்‌ மரூஉ. வாருங்கள்‌ 


என்பது இதன்‌ பொருள்‌. 
_ பிடிவாதக்காரன்‌ 


_ ரூ 3,50 ரூ. 3500 (இடனறித்து 
பொருள்‌ கொள்க) இவ்வாறே 
பெரிய ரூபாய்‌ என்பது ஓராயிர 
ரூபரயையும்‌, ரூபாய்‌ என்பது 
ஒரு ரூபாயையும்‌ ஒரு லட்சம்‌ 
ரூபாயையும்‌ குறிக்கும்‌. 


_ கோவில்‌ வேலையாட்களில்‌ 
ஒருவன்‌; தன்‌ உயிரைக்‌ கொடுதீ 
தேனும்‌ கோயிலுக்குச்‌ சிறு 
நஷ்டமும்‌ வராமல்‌ கரப்பவன்‌. 


_ தொழில்‌ துறையிலிருந்து 
விடுதலைபெற்ற பின்னர்‌, தம்‌ 
பொறுப்புப்‌ பற்றித்‌ தம்மைகி 
கட்டுப்படுத்தி எழுதிக்‌ கொடுக்‌ 
கும்‌ கடிதம்‌. 6 

_ கறார்‌ 


_ பொருள்‌ நிலையிலும்‌ நாணயத்‌ 
திலும்‌ தேய்ந்தவன்‌, கொடுக்கல்‌ 
வாங்கலில்‌ நேர்மையற்றவன்‌. 


_— அனுகூலம்‌ 


_ கணவன்‌ உயிரோடிருக்கும்‌ 
போதே உயிர்‌ நீக்கும்‌ பேறு 
பெற்ற பெண்‌; வாழ்வரசி 


_ எளிதில்‌ நண்பர்களைச்‌ சேர்க்‌ 
கும்‌ ஆநிறலுடையவன்‌; முககி 
களையுடையவன்‌; வாய்ச்சாலம்‌ 
உடையவன்‌, 


514 


விழுக்காடு _— பங்கு, வீதம்‌ 
வங்கொறடு _— பொருள்‌ வசதியில்லாதவன்‌ ; 
தரங்கெட்டவன்‌ 

வாய்ச்சான்‌ போச்சான்‌ - 50/50 Chance 

விடுதி -- Guest House 

விதரணை -- பகுதிதறிவு, உலகியல்‌ அனுபவம்‌ 
விளக்குமாறு -- துடைப்பம்‌ 

வீதி _ கடைவீதி(என்‌ தாயார்லீ திக்குப்‌ 


போயிஞுக்கி யாள்‌.) 

வெஞ்சனம்‌ இது சமைக்கப்‌ பெற்ற காய்‌ 

கறியைக்‌ குறிக்கும்‌. வியஞ்சனம்‌ 
என்பதன்‌ மரூஉ. (இச்சொல்லை 
௨. வே, சாமிநாத ஐயரவர்கள்‌ 
“என்‌ சரிதை” யில்கையாண்டிருக்‌ 
கிறார்கள்‌.) 

வெண்ணலை _ (ஈடு, ஒத்தி போன்ற ஆதரவு 
இல்லாத) கடன்‌. Clean 1௦0817 
வெண்‌ நிலுவை என்பதன்‌ திரிபு 

வெளம்‌ 


_ கோபம்‌ 
வெள்ளனா _ அதிகாலையில்‌, விரைவில்‌ 
வெள்‌ என - ௮ழுணேோதயம்‌ 
(Whe the twilight is just) 
Visible 
வெள்ளி 


_ மலேசிய நாணயம்‌, டாலர்‌ 


'இச்சொற்கஞூள்‌ ஐ எனைய மாவட்டங்களிலும்‌ 


வழங்ககிகூடும்‌! ஆம்‌, செட்டிதாடு, தமிழகத்தின்‌ ஓரு பகுதி 
தானே! 


“பட்டது!” என்பது பட்டுப்போய்‌ விட்டது என்ற 
பொருளைத்‌ தருவதால்‌ நகரத்தார்‌ அதை “இபற்றது'்‌ 
என்பர்‌. அதைப்‌ பேரல “போறேன்‌” என்பதை “போய்‌ வரு 
கிறேன்‌” என்று கூறுவர்‌. *விறகு” என்பது பிணத்தை எரிக்கப்‌ 
பயன்படுவதால்‌ அதை ஏரிதுகும்பு? என்றே குறிப்பிகுவர 


515 


“வெண்ணெய்‌' என்ற சொல்‌ விகாரமாக இருப்பதால்‌ அதை 
“மிதப்பு என்பர்‌. தட்டு” என்றசொல்லைதீ “தாம்பாளம்‌” என்று 
கூறுவரி, (விளக்கை அணை” என்று அவர்கள்‌ கூறுவதில்லை; 
அதற்குப்‌ பதிலாக “விளக்கை மலையேற்று”, *குளிரவை” அல்லது 
“நல்லவை” என்பரி. *தாலிச்‌ சங்கிலி அறுந்து போய்விட்டது”. 
என்று கூறுவதில்லை; “தாலிச்‌ சங்கலி பெருகிவிட்டது' என்றே 
கூறுகிறார்கள்‌, “குழந்தையைத்‌ தூக்கிக்‌ கொண்டு வா்‌: என்று 
கூறுவதில்லை; “குழந்தையை எடுத்துக்கொண்டு வா்‌ என்றே 
கூறுவர்‌. ஒருவர்‌ வெளியூருக்குப்‌ புறப்பட்டுச்‌ செல்லும்போது 
“எங்கே பேோடுறீர்கள்‌??? என்று கேட்பதில்லை; “ரொம்பத்‌ 
தூரமோ!' என்றுதான்‌ கேட்பார்கள்‌. 


செட்டி நாட்டில்‌ 


கண்தாங்கி என்பதனை கண்டாஙிக 
வியஞ்சனதீதை 99 வெஞ்சனம்‌, 
தாழ்வில்‌ த தேவிலை 
உரிதீது 97 ்‌.. 4*உருத்து” 
முல்லை மாறி 72 மொல்லமாறி 


என்றும்‌ வழங்குவர்‌. 


வாழ்வரசியின்‌ மரூஉ வாவரசி என்பது, ஆண்மகன்‌ 
ஆமகிகன்‌” ஆயிற்று. இலக்கியச்‌ சொற்கள்‌ பல நாட்டுவழக்கில்‌ 
மருவி வழங்குகின்றன. 


% 


*புண்டரீகக்‌ கண்‌ புரவலன்‌ பொருக்கென எழுந்து” எனக்‌ 
கம்பன்‌ நவில்வான்‌. இன்று பொருக்கு என்பது பொக்குனு 
என்று மாறி வழங்குகிறது. 


5. நகரக்‌ கோவில்களின்‌ விவரம்‌ 
1. இளையாற்றக்குடிக்‌ கோவில்‌ 
உட்பிரிவுகள்‌ 


கல்வாசனாட்டில்‌ இளையாற்றக்‌ குடியான 
குலசேகர புரத்தில்‌ 


ஒக்கருடையாரீ 

அரும்பாற்‌ இளையாரான பட்டணசாமியாரீ 
பெருமரு தூருடையார்‌ 

கழனிவாசக்குடியார்‌ 

கிங்கிணிக்‌ கூருடையாரி 
பேரசெந்தூருடையார்‌ 
சிறுசேத்தூருடையார்‌ 


வம 


2. மாற்றூர்க்‌ கோவில்‌ 
உட்பிரிவுகள்‌ 


கேரளூங்கவள நாடாகிய பிரம்பூர்‌ நாட்டில்‌ 
மாற்றூரான வீரபரண்டியபுரத்தில்‌ 


உழறையருடையார்‌ 
அரும்பாக்கூருடையார்‌ 
மணலூருடையார்‌ 
மண்ணூருடையார்‌ 
கண்ணூருடையார்‌ 
கருப்பூருடையார்‌ 
குளதீதூருடையார்‌ 


SAA பட அன்‌ 


3. வயிரவன்‌ கோவில்‌ 
உட்பிரிவுகள்‌ 


கேரள ங்க வளநாடாகய ஏழகப்‌ பெருந்திருவான 
வீரபாண்டியபுர தீதில்‌ 


1. றுகுளதிதூறாடையாரி 
2, கழனிவரசலுடையாமி 
8. மருதேந்திர புரமுடையரர்‌ 


517 
4. இரணிக்‌ கோவில்‌ 


கல்வாசனாட்டில்‌ இளையாற்றக்குடியான குலசேகரபுரதி 
தில்‌ இரணியூர்‌ மறாதஙிகுடியான ராசநாராயணபுரத்தில்‌ 


1. இரணியூர்‌ த்‌ திருவேட்பூரூடையார்‌ 
5. பிள்ளையார்பட்டிக்‌ கோவில்‌ 


கல்வாசனாட்டில்‌ இளையாற்றக்‌ குடியான குலசேகரத்தில்‌ 
இரணியூர்‌ மருதங்குடியான ராசநாராயணபுரத்தில்‌ 


1. பிள்ளையார்பட்டியான திருவேட்பூரூடையார்‌ 
6: நேமங்‌ கோவில்‌ 


கேரசாசிங்கவளநாட்டில்‌ நேமமாகிய குலசேகரபுரத்தில்‌ 
தேனாறு பாயும்‌ 


1. இளநலமுடையார்‌ 
7. இலுப்பைக்குடிக்‌ கோயில்‌ 


கேரளசிங்கவளநாடாகிய பிரம்பூர்‌ நாட்டில்‌ 
இலுப்பைக்‌ குடியான புகழிடங்கொடுத்த பட்டணத்தில்‌ 


... 3. சூடாமணிபுரமுடையார்‌ 
8. சூரைக்குடிக்‌ கோயில்‌ 


கேரளசிங்கவளநாட்டில்‌ சூரைக்குடியான 
தேசிகநாராயணபுரத்தில்‌ 


1. புகழ்வேண்டிய பாக்கமுடையார்‌ 
9. வேலங்குடிக்‌ கோயில்‌ 


கேரளசிஙிகவளநாடாகிய பாலையூர்‌ நாட்டில்‌ ்‌ 
வேலங்குடியான தேசிகநாராயணபுரத்தில்‌ 


1. கழணி நல்லூருடையார்‌ 


6, தமிழ்‌ இலக்கங்கள்‌ 
செட்டியார்கள்‌ வாணிகதிதில்‌ தேர்ந்தவர்‌. ஆதலின்‌, 
அவர்கள்‌ எண்‌ எழுத்து இரண்டையும்‌ நன்கு பயின்றிருத்தலில்‌ 
வியப்பில்லை. ஒன்றுக்குக்‌ கீழ்ப்பட்ட சிற்றெண்களை அவர்கள்‌ 
பயன்படுதிதி வருவது அவர்களது கணித நூற்‌ புலமைக்குச்‌ 
சான்றாகும்‌. இநீத இலக்கங்களின்‌ பெயரையும்‌ அவை குறிக்கும்‌ 
தசாமிசத்தையும்‌ 8ழே தந்திருகீகிறோம்‌. 


எழுத்தில்‌ | பின்னம்‌ | தசாமிசம்‌ 
இம்மி — 1/3200 .00003125 
முந்திரி _— 1/320 -003125 
அரைக்காணி வ 1/160 006250 
காணி வ 1/80 072500 
அரைமா _ 1/40 ,025000 
முக்காணி _— 1/30 |: .037500 
ஒருமா — 1,20 .050000 
இரண்டுமா ப 1/10 100000 
மூன்றுமா — 3/20 .150000 
நாலும்மா _— 1/5 200000 
வீசம்‌ — 1/16 .625 
அரைக்கால்‌ — 1/8 .1250 
மூணு வீசம்‌ _— 3/16 1875 
கால்‌ — 1/4 .2500 
காலே வீசம்‌ — 5/16 .3125 
காலே அரைக்கால்‌ = 3/8 3750 
காலே மூணுவீசம்‌ — 7/16 4375 
அரை — 1/2 .5000 
அரையே வீசும்‌ — 9/16 .5625 
அரையே அரைக்கால்‌ — 5/8 .6250 
அரையே மூணுவீசம்‌ ல 11/16 6875 
முக்கால்‌ ரை 3/4 -7500 
முக்காலே வீசம்‌ _ |. 13/16 .8125 
முக்காலே அரைக்கால்‌ — 7/8 -8750 
முக்காலே மூணுவீசம்‌ த 15/16 .9375 


குறிப்பு: தசாமிசங்களில்‌ கண்‌ டிருக்கும்‌ எண்களுக்குப்பிந்தி 
வரும்‌ (வலது பக்கத்திலிருக்கும்‌) சுன்னங்களுக்குக்‌ கணக்கில்லை 
(No Value). உதாரணமாக நாலும்‌ மாவில்‌ கண்டிருக்கும்‌ 
எண்ணாகிய தசாமிசம்‌ .200000, வழக்கத்தில்‌ எழு துங்காலத்தில்‌ 
“2 என்று தான்‌ எழுதப்படும்‌. மேற்குறித்திருக்கும்‌ சுன்னங்கள்‌ 
ஜவர லக்கத்தின்‌ ஈவு காண்பிப்பதற்காகச்‌ சேர்க்கப்பட்டிருக்‌ 
னறன பகு க்ரில்‌ Med 


ட்ப 2 


_—— அவை பகவைகைகளைள்‌.. | அஷ வைட படை. ப வண. அவது... அறத வாரா னான ன டப ள்‌ என்‌ டை 
௫ 


519 


இந்த இலக்கங்களையும்‌ வேறு சில எழுத்‌ துக்களை 
யும்‌ குறிப்பிட இந்நாள்‌ சுருக்கெழுத்தாளர்‌ போல்‌, 
செட்டிநாட்டில்‌ சில குறியீடுகளைப்‌ பயன்படுத்துவர்‌. 
அவையாவன; 


6 [வரவு ஹ முந்திரி 
ண்‌ி|ஆக வரவு ஏர | கால்‌ வீசம்‌ 


அரை வீசம்‌ 


முக்கால்‌ வீசம்‌ 


மேற்படி வீசம்‌ (மாகாண) 


page FY 


விராகன்‌ அரைக்கால்‌ 
சீட்டை நூறு, 
வசம்‌ ஆயிரம்‌ 
மனைவி பற்று 

ராம . இதுவும்‌ பற்று 


றிங்கி (மலேயா 
காணயம்‌) 


கணக்குகளில்‌, கட்டுத்‌ தொகையைக்‌ குறிப்பிட, 


அள ு.ழ.௫ு௩,.௫ரூ உள எய்‌ ௫௪ ரீல்‌. 


என்பது போன்று எழுதுவர்‌. ஆக வரவு நீக்‌ பற்று 
ரூபாய்‌ 5,274-15-0, என்பது இதன்‌ பொருள்‌.. இக்‌ 
காலத்து இளைஞர்க்கு இவையெல்லாம்‌ கிரீக்கும்‌ -லத்‌ 
தினும்‌ போன்று புரியாத புதிர்களாக இருக்கும்‌! 


ச 
ப்‌ 1 மும்‌ அச்‌ (மம்‌ 


7. செட்டிநாட்டிலுள்ள்‌ கோயில்கள்‌ 


தேவார, திருவாசகப்‌ பாடல்‌ பெற்றவை. 


ஆவுடையார்‌ கோயில்‌ என்னும்‌ திருப்பெருந்துறை 


திருப்புனல்வரயில்‌ 


காளையார்‌ கோயில்‌ என்னும்‌ திருக்‌ கானப்பேரெயில்‌ 


திருவாடானை 


திருப்பூவணம்‌ 


பிரான்மலை என்னும்‌ கொடுங்குன்றம்‌ 


ஆழ்வார்‌ பாடல்‌ பெற்றவை. 
திருமெய்யம்‌ 
திருக்கோட்டியூர்‌ 


ஜெயினர்‌ கோயில்‌ 
அதுமந்தக்குடி 


குகைக்‌ கோயில்கள்‌ 
கித்தன்னவாசல்‌ 
நாரரீதிதாமலை 
குடுமியான்மலை 
குன்றக்குடி 
பிள்சையார்‌ பட்டி ' 
ூஙிகுன்றம்‌. 
மலையக்கோயில்‌ 


காணத்தக்க பிறகோயில்கள்‌ 
ஒன்‌்.றக்குடி மலைக்கோயில்‌ 
அரியக்குடி பெருமாள்‌ 
கோயில்‌ 
நாட்டரசன்கோட்டை 
கண்ணாகதீதாள்‌ கோயில்‌ 
பள்ளத்தூர்‌ சோலை 
ஆண்டவர்‌ கோயில்‌ 
““பமியா மருதுபட்டி”” 
மருதீசரி கோயில்‌ 


இலக்கியக்கோயில்‌ . 


கம்பன்‌ சமாதி, . . . : 
நாட்டரசன்கோட்டை 


சிவமயம்‌ 
சார்வரி வருசம்‌ சித்திரை மாதம்‌ 28உ 10-5- 1960 


இராமநாதபுரம்‌ ஜில்லா சொக்கநாதபுரம்‌ ௮. கரு, சுப 
சுப்ரமணியன்‌ செட்டியார்‌ அவர்களுக்குப்‌ புதுக்கோட்டைச்‌ 
சமை திருமயம்‌ வட்டம்‌ கொப்பனா பட்டியிலிருக்கும்‌ 
நாராயணன்‌ செட்டியார்‌ மகன்‌ சாமிநாதன்‌ செட்டியார்‌ 


எழுதிக்கொடுத்த சம்பளச்ச£ட்டு, 


நான்‌ தங்களுடைய மூவார்‌ சுப, சுப. ராம. கடையில்‌ 
இருந்து மேலாள்‌ வேலை பார்தீது வருவதற்கு வருசம்‌ 3க்கு 
சம்பளம்‌ பேசிக்கொண்டு விராகன்‌ 2000க்கு ரூபாய்‌ 7,000 
ஏழாயிரதீதில்‌ மூன்றாவது மாதத்தில்‌ ரூ4,666 ரூபாய்‌ 
நாலாயிரத்து ஆறுநாத்தி அறுபத்தாறு என்பெயரால்‌ கணக்கில்‌ 
வரவு வைத்துக்கொண்டு வருசம்‌ 3க்கு தங்கள்‌ ஆர்டர்படி 
கொண்டு வேலை பார்த்து மாதாமாதம்‌ ஐந்தொகை குறிப்பு 
நகல்‌ அனுப்பியும்‌ எழுத்துப்படி நடந்தும்‌ மூன்று வருசத்துக்கு 
மேல்‌ தங்கள்‌ அநுமஇப்படி புதுக்கணக்கு ஏஜண்டிடம்‌ 
ஐந்தொகைகணக்கு இருப்பு தஸ்தாவேசு நகை வகையராக்‌ 
களை காசுப்பை கணக்குடன்‌ ஒப்புவித்து ஊரில்‌ தங்களிடம்‌ 
வந்து இந்த சம்பளச்சட்டைப்‌ பெற்றுக்கொண்டு ஊர்யபேரய்‌ 
வருவேனாகவும்‌. 


இவடமிருந்து பயணமாய்ப்‌ புறப்பட்ட தேதி முதல்‌ 
ஊரிவந்து சேரீந்த தேதிவரை சம்பளக்கணக்குப்‌ பார்தீதுக்‌ 
கொள்ளுகிறது. 


கையெழுதிது 
சாட்‌; சுகஸ்தலிதெம்‌ 


9. உண்டியல்‌ 


இப்போது வங்கிகள்‌ கொடுக்கும்‌ டிராப்டு போன்று 
செட்டியார்கள்‌ உண்டியல்‌ கொடுப்பது வழக்கம்‌. அவர்கள்‌ 
உண்டியல்‌ எழுதும்‌ முறையைக்‌ 8ழே காண்க. 


உ 
சுக்கில வருஷம்‌ பங்குனி மாசம்‌ 3௨ 


21-3-1931 
கொத்தமங்கலம்‌ ௬. செ, மு.ராம. 


கண்டமாணிக்கம்‌ ரெ. சே. ராம. வீரப்பசெட்டியார்‌ 
வரவு ரூ. 2425-இந்த ரூபா இரண்டாயிரத்து நாலூத்தி இருபத்‌ 
தைநீதுக்கும்‌ நாளது தேதி முதல்‌ ரெங்கோன்‌ நடப்பு வட்டி 
யுடன்‌ இது கொண்டு வந்தார்‌ வசம்‌ ரெங்கோன்‌ வீர, மு நா, 
பெரி. பெரியகருப்பன்‌ செட்டியார்‌ பணம்‌ கொடுத்துச்‌ 
செல்லுடன்‌ எங்கள்‌ ஊரிக்கடைக்கணக்கில்‌ பற்றெழுதிக்‌ 
கொள்ளவும்‌. ை 


சு. செ. மு. ராம, சேதுராமசாமி செட்டியார்‌ 


டை 
சிவமயம்‌ 
No வெங்கிடாஜலபதி துணை Rs. 
பள. பெரி. பெரி. 
நெற்குப்பை 
உ பப பபப 2 a மா இ யா if ல 
இன்‌ 
பள. பெரி, பெரி. பத்து ரூபாய்‌ இந்த 
ரூபாய்‌ க்கும்‌ 
ஆர்டருக்கு. 


கொண்டுவநீதார்‌ வசம்‌ 

றத 1 ப ப பு பு ப ப ப று பபப பிப ம ம ட ட ட மல ல ட ப வலா வல்‌ 

பணங்கொடுதீது இதில்‌ செல்வாங்கி இவடம்‌ பத்தெழுதிக்கொள்ள வேண்டியது. 

ஞு 
மீ 


டே 


இப்படிக்கு, பள, பெரி பெரி. 


10 நகரத்தார்‌ திருமணங்களில்‌ எழுதப்பெறும்‌ 
இசையவுப்பிடிமான விபரம்‌* 


ணா மீ உ கல்வாச நாட்டில்‌ இளை 
யாற்றக்குடியான குலசேகரபுரதிதில்‌ ஒக்கூருடைய௱ான்‌ 
அருணா சலஞ்செட்டி,ராமநாதரோ, கேரள சிங்கவளநாடாதிய 
பிரம்பூர்‌ நாட்டில்‌ மாற்றூரான வீரபாண்டிய புரத்தில்‌ அரும்‌ 
பாக்கூருடையான்‌ கண்ணப்ப செட்டி நாராயணரோ, இவர்‌ 
மகன்‌ சுப்பிரமணியனுக்கு இவர்‌ மகள்‌ வள்ளியம்மையை 
. பாணிக்கிரகணம்‌ பண்ணிக்கொண்டமைக்கு இவர்‌ பூஷணம்‌ 
பூட்டும்‌ ரர்பொன்‌ ஒன்பது ஆறுகல்லைடை; பொன்‌ பதிமுக்‌ 
** கழஞ்சு; இவர்‌ ”தனங்‌ கொடுக்கும்‌ பொன்‌ இம்மாறு இவ்‌ 
வெடை பொன்‌ ஆறுகழஞ்சு: வெள்ளி ஆறுகழஞ்சு; வெண்கலநீ 
தராப்பலம்‌ ர்‌ ஆறுபத்தொன்று; வெள்ளாட்டிக்கிப்‌ பணம்‌ 
முப்பது, சீராட்டுச்சக்கரம்‌ ஆறுபத்தொன்று இவ்வகைப்படி 
செய்வோம்‌. இவர்‌ நன்கொடை கொடுக்கும்‌ பொன்‌ ஐம்பது, 
மோதிரம்‌ விரரகனெடை மூன்று; இவர்‌ உகந்துடைமையாய்க்‌ 
கொடுக்கும்‌ பொன்‌ வளையி ஏழு கழஞ்சு இவ்வகைப்படி 
செய்வோம்‌. இந்த நாள்‌ இவரிடும்‌ பெ.ன்‌ இவர்‌ சொற்படி 
தெரிசலன பதிமுக்கழஞ்சு இவ்வகைப்படி செய்வோம்‌. இத்த 
இசைகுடிமானம்‌ எழுதினேன்‌ ௧ 
குடியான 


குலசேகரபுரத்தில்‌ ஒக்கூருடையரஈன்‌ 
கையெழுத்து ._..... வடடல 

மாப்பிள்ளை வீட்டுக்காரர்‌ கையெ 
பெண்‌ வீட்டுக்காரர்‌ கையெழுத்து 


முத்து... 


ச்‌ 


இதேமாதிரியாகவும்‌ அவரவர்கள்‌ 
திகள்‌ தங்கள்‌ ஊரிப்பிரிவுகளையும்‌ பெய 
இடத்தில்‌ சேரீதீது எழுதுவார்களரக, 


வழக்கப்படிக்கும்‌ 
ர்களையும்‌ அந்த 


“அடிக்குறிப்பு; பின்பக்கம்‌ பார்க்க, 


ப கத்‌ அத்து “1௮ ஸ்‌ அ வே பம ட எனா 1 


ல்வாசனாட்டில்‌ இளையாற்றக்‌ 


> 


“25 


குறிப்பு! கழஞ்சு-ஒன்றேகாலே வீசம்‌ வராகன்‌ எடை, 
இற்த எடையுள்ள ஒரு பொற்காசு, பல்லவரீ காலதீதில்‌ செலா 
வணியாக இருநீதது. 


Kalanju was about 68 grains in Rajaraja’s time-Vide 
Condrington-Ceylon Coins and currency 


Kalanju is a gold Kasu, the coin being apparently 
described by its weight: 


* The Trichinopoly inscription of the eleventh year of 
Varguna records another endowment of 125 Kalanjus of gold 
for the regular supply of ghee for the burning of four 
perpetual lamps and five other lamps in the temple of 
firumalai. Bhatrar. - K. A: Nilakanta Sastri, In P. 92, Tho 
Pandian Kingdom, Luzac & Co. London 1929. 


*ஓன்பது மாற்றுள்ள ஆறுகல்லெடை கொண்ட பொன்‌ 
நாணயம்‌. 
பொன்‌ -10 பணம்‌ 


*தராஃ ஒரு கலப்பு உலோகம்‌; எட்டுப்‌ பங்கு செம்பும்‌ ஐந்து 
பங்கு ஈயமும்‌ கொண்டது. 


11 செட்டிநாட்டு விலாசங்கள்‌ 


செட்டிநாட்டு மக்களின்‌ பெயருக்கு முன்னர்‌ எழுதப்‌ 
பெறும்‌ அகரவரிசை எழுத்துக்கள்‌ பலருக்கு வியப்பை ஊட்டும்‌. 
அவற்றை எழுத, மலே௰ூய நாட்டு அஞ்சல்‌ அலுவலகங்களில்‌ 
பணிபுரிவோர்‌ படும்‌ அல்லலும்‌ மிகுதி! 


இவ்வாறு நீண்ட பல எழுத்துக்கள்‌ அமைந்தது எவ்வாறு 
என்பதைக்‌ குறிப்பிடுவது நலம்‌ பயக்கும்‌. 


ஒருவர்‌ பெயரைச்‌ ௬ 
கிருஷ்ணசாமி 1இ.௪௬” ஆ 
பார்த்தசாரதி “சாரதி? 
பதிலாக, ஓறிரு எழுதிதுக்களில்‌ பெயர்களைக்‌ கூறுவது செட்டி 
“வ” என்பது வள்ளியப்‌ 


ருக்கிகீ குறிப்பிடுவது உலக வழக்கு. 
வதும்‌, ரெங்கநாதன்‌, “நாதன்‌?” ஆவதும்‌, 


சுட்டும்‌ அல்லவா? 
என்போம்‌. கருப்பனை “கரு” "என்போம்‌. வ 
கூறாது “வயி” என்று அழைப்போம்‌; *வ'த 
உடைமை ஆத விட்டதே? இவ்வா 
வையும்‌ “முரு” என்பது முருகப்பனை 


கதிரேசனை “கதி 
யிரவனை “வ? என்று 
ரன்‌ வள்ளியப்பனின்‌ 
ம மு. என்பது முத்தையா 
யும்‌ குறிப்பன. 

கதிரேசன்‌ செட்‌ 


டியார்‌ மகன்‌ முருகப்பன்‌ கதி, முருகப்பன்‌ 
ஆகிவிடுகிறார்‌. இது 


தெளிவாகத்‌ தெரிகிறது அல்லவா? 


செட்டியார்கள்‌ பல தலைமுறைகளாசதக்‌ தொழிலில்‌ 
இருப்பவர்கள்‌. அவர்களுடைய தொழில்‌ நிலையங்களுக்கு 
டாட்டா சன்ஸ்‌ என்றோ வொல்கார்ட்‌ பிரதர்ஸ்‌ என்றோ 
சேஷசாயி அன்‌ கோ என்றே அவர்கள்‌ பெயரிடுவதில்லை. 


கதி. முருகப்ப செட்டியார்‌ தொடங்கும்‌ 
பெயர்‌ கதி. முரு” ஆகிவிடும்‌, பிறகு அவர்‌ சுப” 
அந்தக்‌ கடையில்‌ பங்கு வைத்தால்‌, 
யிலிருந்து கடையின்‌ பெயர்‌ 
“உண்டு. கதி. முரு, 
(அரீமாலிலோ, டி 


தொழிலின்‌ 
என்பவர்க்கும்‌ 
பங்குவைத்த தேத 
“கதி. முரு, சுப்‌ ஆகிவிடுவதும்‌ 
சுப, என்ற பெயருடைய தொழில்‌ நிலையம்‌ 
லேசியாவிலோ)5புகழ்‌ பெற்றிருக்கும்‌ எனவே 


$27 ம்‌ 


கதி, மகன்‌ முரு அங்கே கதி, முரு, சுப, முருகப்ப செட்டியார்‌ 
என்றே கையெழுத்துப்‌ போடுவார்‌. இதற்கு 'தொலைவிலாசம்‌” 
என்று பெயர்‌, 


இராயவரத்திலோ நாட்டரசன்‌ கோட்டையிலோ, அவர்‌ 
பெயர்‌ கதி. முரு முருகப்ப செட்டியாராக இருக்கும்‌. இதற்கு 
ஊர்‌ விலாசம்‌ என்று பெயர்‌. ஏற்கெனவே, இவருக்கு இவர்‌ 
பெயரால்‌ “கதி. முரு” என்று கடையிருந்ததால்‌, இவருடைய 
பெயரைக்‌ குறிப்பிடும்‌ “முரு£வும்‌ இவரது விலாசங்களில்‌ இடம்‌ 
பெற்றிருக்கிறது. தந்தையார்‌ சகோதரர்கள்‌ ஆகியோருடன்‌ 
பங்கு பிரித்துக்கொண்டு, சொந்தமாகக்‌ கடை வைத்திருந்‌ 
தால்தான்‌ தம்‌ பெயரும்‌ விலாசதிதில்‌ இடம்‌ பெறும்‌ நாம்‌ 
குறிப்பிட்ட முருகப்ப செட்டியாருக்கு எந்த இடதிதிலும்‌ 
தொழில்‌ இன்றேல்‌, (1) அவர்‌ இறக்கும்‌ வரையில்‌ கதி. 
முருகப்ப செட்டியாராகவே இருப்பார்‌; (2) கதி. முரு. என்னும்‌ 
விலாசம்‌ அவருடைய மக்களுடைய பெயருக்கு மட்டு3ம 
பொருந்தும்‌. 


என்‌ பெயர்‌ சோம. இலக்குமணன்‌ என்றே இருத்தல்‌ 
வேண்டும்‌; ஆனால்‌ சொந்தமாகத்‌ தொழில்‌ “சோம. லெ.” 
என்று ஏற்பட்ட பிறகு, என்‌ பெயரைக்‌ குறிக்கும்‌ “லெூயும்‌ என்‌ 
விலாசம்‌ அல்லது மார்க்கா'வில்‌ இடம்‌ பெற்றுவிட்டது. 


இந்த விலாசங்கள்‌ தொழில்‌ நிறுவனங்களைக்‌ குறிப்‌ 
பிடுவதால்‌, அவற்றில்‌ அலுவல்‌ பார்ப்பவரீகளும்‌ அந்த விலாசங்‌ 
: களைப்‌ போட்டுக்‌ கொள்ளலாம்‌. ௮. க. ௮. சித. அழ, 
கடையில்‌ அடைகீகப்பத்‌ தேவரீ மேலாளாகவோ அடுத்தாளா 
கவோ இருந்தால்‌ அவர்‌ விலாசம்‌:--௮. ௧.௮. சித. அழ. 
அடைக்கப்பத்‌ தேவர்தான்‌. இது, H. V.R. Iyengar. Governor 


of the Reserve Bank என்பதுபோலப்‌ பதவிப்‌ பெயராகி 
விடுகிறது. 


_... காலப்போக்கில்‌ ஒவ்வொரு கடையும்‌ இரண்டு அல்லது 
மூன்று கடைகளாகப்‌ பிரிக்கப்படுகின்றன. அண்ணன்‌ தம்பிகள்‌ 
புதிய கடைகள்‌ தெ௱டங்குகன்றனர்‌. இவை, புதியனவாக 
இருந்தாலும்‌ பழமைத்தொடர்புடையன என்பதை வாடிக்கைக்‌ 
காரருக்குத்‌ தெரிவிப்பதற்காகப்‌ பழைய விலாசங்களுடன்‌ 
சொந்தப்‌ பெயருக்குரிய எழுத்துக்களையும்‌ (சர்‌ தீதுக்கொள்ளு 
கின்றனர்‌, இவற்றால்‌ விலாசங்கள்‌ கூடுகின்றன. 


528 


வெல்கார்ட்‌ பிரதர்சும்‌ டாட்டாசும்‌ சேர்ந்து 
*(வோல்டாஸ்‌” ஆகிவிடுகின்றன; கலிபோர்னியா ஆயில்‌ 
கம்பெனியும்‌ டெக்சாஸ்‌ ஆயில்‌ கம்பெனியும்‌ கால்டெகீஸ்‌ ஆயில்‌ 
கம்பெனி ஆகிவிடுகின்றன; இதே அடிப்படையில்தான்‌ செட்டி 
நாட்டினரின்‌ புதிய தொழில்களின்‌ பெயர்களும்‌ வடிவம்‌ பெறு 
கின்றன; ஆனால்‌ அவற்றில்‌ எழுதீதுச்செட்டு இருப்பதில்லை. 
பழடிப்‌ போன நீண்ட எழுதிதுக்கள்‌ பொருளீட்டப்‌ பயன்படு 
தாலும்‌ அவற்றில்‌ மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டதாலும்‌ 
அப்பெயர்களிலுள்ள விலாசங்கள்‌ பழம்‌ பெருமையைக்‌ 
குறிப்பன. எனவே, அவற்றின்‌ நீளதிதைக்‌ குறைப்பது எளிதில்‌ 
நிறைவேறக்‌ கூடிய செயல்‌ அன்று. சொந்த ஊரின்‌ பெயரைக்‌ 
குறிப்பிட ஒர்‌ எழுதிதைச்சேர்தீதுக கொள்ளும்‌ பழக்கம்‌ செட்டி 
நாட்டில்‌ பரவவில்லை, ஆனால்‌ ஓரிநவர்‌ இப்போது இற்த 
முறையையும்‌ கடைப்பிடிக்கத்‌ தொடங்கியுள்ளனர்‌. - 


செட்டிநாட்டில்‌ வழக்கிலுள்ள பெயர்களின்‌ எண்ணிக்கை 
குறைவு. எனவே, ஒரு பெயரையே உடையவர்‌ மிகப்‌ பலர்‌ 
இருப்பர்‌.நெற்தப்பையில்‌ “சிங்காரம்‌” என்னும்‌ பெயருடையார்‌ 
ஒரு நூறு பேர்‌ உள்ளனர்‌. அரிமழதிதில்‌ வீடுதோறும்‌ ஒரு 
செல்லப்பன்‌ உண்டு. பள்ளதிதுூரில்‌ எங்கு வேண்டு 
மானாலும்‌ சோலையப்பனைக்‌ காணலாம்‌. நாட்டரசன்‌ 
கோட்டையில்‌ யாருடைய பெயராவது நமக்கு நினைவு இல்லா 
விட்டால்‌, கண்ணப்பன்‌ என்று அவரைக்‌ கூப்பிடலாம்‌! இவ்வாறு 
பலருக்கு ஓரே பெயர்‌ இருப்பதாலும்‌, அவர்களை ஒருவரின்றும்‌ 
மற்றொருவரை வேறுபடுதீதிக்‌ காட்டப்‌ பழைய நீண்ட விலாசங்‌ 
களையும்‌ தொடர்புபடுத்திக்‌ கொள்ள வேண்டியிருக்கிறது. 


விலாசங்களைக்‌ குறைக்க வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ 
செட்டிநாட்டில்‌ தொடஙிகியுள்ள இந்நாளில்‌, ஏனைய சமூகதி 
தார்‌ பலரின்‌ விலாசங்கள்‌ அவற்றின்‌ நீளதிதில்‌ எங்களையும்‌ 
விஞ்சி விடுகின்றன என்பதையும்‌ மறப்பதற்கில்லை, 


2 
> 
ச்‌ 


12. பண்டிதமணியின்‌ தொண்டுகள்‌ 


(டாக்டர்‌ வ. சுப. மாணிக்கம்‌, துணைவேந்தர்‌, 
மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌) 


இருபதாம்‌ நூற்றாண்டு , விமா நூற்றாண்டு என்று 
பாராட்டத்‌ தகும்‌ சிறப்புடையது. சென்ற நூற்றாண்டில்‌ பல 
துறைகளிற்‌ சிறந்த தமிழ்ப்‌ பெருமக்கள்‌ பிறந்தனர்‌. நாட்டு 
விடு தலையியக்கதிதிலும்‌, தமிழ்மொழிக்‌ காப்பிலும்‌ வளர்ச்சி 
யிலும்‌ சீர்திருத்தத்திலும்‌, கல்விப்‌ பெருக்கதீதிலும்‌ முனைற்‌ 
தனர்‌. ஆயிரம்‌ ஆண்டுகளாகக்‌ குறைந்து மழுங்கி நலிந்து வந்த 
கொள்கைகள்‌ சென்ற நூற்றாண்டில்‌ தோன்றிய இந்தன்மக்‌ 
களால்‌ முனைந்து கிளர்ந்து £றி வேகம்‌ பெற்றன. அத்தகைய 
பெருஞ்சானறோர்களுள்‌ ஒருவரே மகாமகேர பாத்தியாய 
பண்டிதமணி கதிரேசச்செட்டியாரீ. வடமொழியில்‌ உள்ள 
அரசியல்‌ நரல்களும்நாடக நூல்களும்‌ இவரீதம்‌ மொழிபெயரீப்‌ 
பால்‌ தமிழ்ச்‌ செல்வமாயின. உள்ளம்‌ உருக்கும்‌ திருவாசகம்‌ 
ஒப்புயர்வில்லா உரைநலம்‌ பெற்றது. இவர்தம்‌ ஆழ்ந்த 
இருமொழிப்‌ புலமையினால்‌ இலக்கியவுலதில்‌ ஒப்பியலாய்வுப்‌ 
பார்வை முகிழ்த்தது. அனைத்துக்கும்‌ மேலாக அறிவியலில்‌ 
கண்டுபிடிப்புப்‌ போல, இலக்கியக்‌ கண்டுபிடிப்பு என்ற ஒரு 
புதுத்‌ தடங்கண்டவர்‌ பண்டி. தமணியார்‌. இதனால்‌ நயத்தந்தை 
என்ற பெயர்ச்சிறப்பு இவர்க்கே உரியதரயிற்று. 


16-10-1881 இல்‌ கதிரேசனார்‌ மகபொலல்பட்டியில்‌ 
பிறந்தார்‌. இப்பட்டி சங்ககால தீதில்‌ பூங்குன்றம்‌ என்ற பெய 
முடையதாக விளங்கிற்று. “யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌” 
என்ற உலகப்‌ பொதுவறதிதை அருளியவர்‌ இவ்வூரிற்‌ பிறந்த 
சங்கப்புலவர்‌ கணியன்பூங்குன்றனார்‌. ஈராயிரம்‌ ஆண்டு இடை 
வெளிக்குப்பின்‌ இச்9ிற்றாரை மீண்டும்‌ இலக்கியப்‌ பற்றூராக 
ஒளிசெய்தவர்‌ கதிரேசனார்‌. பிறக்கும்போது குறைவறப்‌ 
, பிறந்த இவர்‌ மூன்றாவது வயதில்‌ வாதநோய்க்கு ஆளானார்‌. 
ஒரு கால்‌ ஊனம்‌ உற்றது. இவ்வூனந்தரன்‌ இவரை நகரத்தார்‌ 
குலத்தொழிலுக்கு* : செல்லாமல்‌ தடுதிதது போலும்‌. இது 
தமிழன்னை தன்‌ குறைகளை நிரப்பிக்கொள்ள வேண்டி, 
இவரீக்கு வழங்கியநளிய ஊனமோ என்று கறாதலாம்‌, 


செ, 34 


330 


இண்ணைப்பள்ளியில்‌ சல திகிகளே படிதித கதிரேசனார்‌ 
முன்னையூழ்வினைதி தாக்கம்‌ என்று நம்பும்வண்ணம்‌ இலக்கிய 
இலக்கணங்களைத்‌ தாமே கற்று எளிதில்‌ புரிந்தகொண்டார்‌. 
எனினும்‌ பிற்காலதிதில்‌ பெரும்புலவர்‌அரசஞ்சண்முகளனாரிடம்‌ 
தெளியாத பகுதிகளைக்‌ கேட்டு விளங்கக்‌ கொண்டதாகஅவரே 
கூறியதுண்டு. வடமொழிக்‌ காப்பியங்களில்‌ குறிப்பாக 
நாடகங்களில்‌ இவர்க்கு வேட்கை உண்டாயிற்று. தருவை 
நாராயண சரத்திரியாரிடம்‌ சம்பளம்‌ கொடுத்து ஐந்தரண்டு 
முறையாக வடமொழிப்பயிற்சி பெற்றார்‌. “வடமொழியில்‌ 
தெளிவு குன்றிக்‌ கிடக்கும்‌ சில இடங்களில்‌ இத்தமிழ்‌ நூல்‌ 
(மண்ணியல்சிறுதேர்‌) தெளிவு மலிந்து காணப்படுகிறது. 
இவற்றால்‌ இது (மிருச்சகடிகம்‌ என்னும்‌) முதநூலினும்‌ மேம்‌ 
பாடுடையதாகக்‌ கருதற்பாலது"” என்று இராமேசுவரம்‌ வட்‌ 
மொழிக்‌ கல்லூரிமுதல்வரீ சுப்பிரமணிய ஐயரவர்கள்‌ பாராட்டு 
வதிலிருநீது பண்டிதமணியின்‌ நிகரற்ற வடமொழிப்‌ புலமை 
பெறப்படும்‌. கடவுட்பற்றும்‌ சைவ சமயப்பற்றும்‌ பண்டித 
மணிக்கு ஆழமாக இநந்தது, தேவார. திருவாசக முதலான 
சைவத்தமிழ்ப்‌ பாசுரங்களையும்‌, பதினான்கு சாத்திரங்களை 
யும்‌ சிவஞான மாபாடியத்தையும்‌ வடமொழி வேத௨பநிடதஙி 
களையும்‌ ஐயமற நுணுகிக்‌ கற்றார்‌. சிதம்பரதிதில்‌ மெய்‌ 
கண்ட வித்தியாசாலை நிறுவிய காரைக்குடி சொக்கலிங்க 
ஐயாவை சைவரெறிக்‌ குருவாசக்கொண்டரர்‌. 


தமிழ்‌, வடமொழி சைவம்‌ என்ற முத்திற. அடிப்படை 
பண்டிதமணிக்குஇருபத்தைந்துவயதிற்குள்ளேயேவலுவாயிற்று. 
ஆசிரியர்‌ அரசஞ்‌ சண்முகனாரே 1906 இல்‌ மகாவித்துவான்‌ 
என்று கதிரேசனாரைத்‌ தம்கடிதத்தில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
தம்‌ இருபத்தெட்டாம்‌ வயதில்‌ 1909 இல்‌ பண்டிதமணி மேலைச்‌ 
சிவபுரி சன்மாரிக்க சபையைத்‌ தோற்றுவித்த முனைவராக 
விளங்கினார்‌. 1903 இல்‌ டாக்டர்‌ ௨, வே. சாமினாதையர்‌ 
தொடர்பும்‌ 1906 இல்‌ மறைமலையடிகள்‌ தொடர்பும்‌ 
இவ்வாறே பெருந்தமிழ்ப்புலவர்களின்‌ நட்பும்‌ பண்டி தமணிக்கு 
இளமையிலே வாய்திதன. காலறையிருந்தாலும்‌ நெடுற்‌ 
தொலை சென்று பெரும்‌ புலவரீகளோடு பழகும்‌ புலமை 
யுறவைக்‌ கதிரேசனார்‌ நன்கு போற்றிக்கொண்டார்‌. அதனால்‌ 
புலவர்‌ கூட்டம்‌ அறிற்த வளரும்‌ புலவராக விரைவில்‌ ஒளி 
விட்டார்‌. மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தேரடும்‌ அதனைச்‌ 
சிறப்பாக நிறுவிக்கா த்த பாண்டித்துரைத்‌ தேவரோடும்‌ 
இந்தச்‌ சங்கப்புலவர்களோடும்‌ பண்டி தமணிக்கு நெடியஉறவு 


ற ஞ்‌ 


531 


உண்டாயிற்று. மேலைச்சிவபுரியில்‌ சன்மார்க்கசபை ஒன்றை 
நிறுவுவதற்கு இவ்வுறவு பெருங்காரணமாகும்‌. நகரத்தார்‌ 
குலம்‌ £ தமிழும்‌ சைவமும்‌ தமைக்கத்‌ தழைத்த குலம்‌. 
பண்டிதமணி. இக்குலப்‌ பிறப்பாளர்‌ ஆதலின்‌, புலவர்கட்கு 
வேண்டும்‌ பொருளுதவிகளைச்‌ செய்து சொடுக்கத்‌ துணையாக 
இருந்தார்‌ என்பது குறிப்பிடத்தகும்‌. அரசஞ்சணமுகனார்க்கு 
நேர்ந்த பொருளிடர்ப்பாடுகளைப்‌ பண்டிதமணி ர்த்து 
வைதீத உதவிப்பெருமை பாடல்‌ ஏறியது. *ஆங்காகிகுள்ள 
புலவரீ பெரியாரை அழைப்பித்துத்‌ தநிகுல தனவான்களைக்‌ 
கொண்டு உபகாரம்‌ புரிவித்து மிழவிப்பவர்‌?'- என்று மகா 
வித்துவான்‌ இரா. இராகவையங்கார்‌ பண்டித மணியின்‌ 
வரையா உதவியைப்‌ போற்றியுள்ளார்‌. 


பண்டிதமணிபால்‌ சொல்வன்மை, எழுத்து வன்மை 
மொழிபெயர்ப்பு வன்மை, பரவியற்றும்‌ வன்மைகளெல்லாம்‌ 
புலமைக்கொத்தாகக்கிடந்தன. புலவனது உள்ளக்கருதீதுகளை 
எதிர்‌ நீற்திச்சென்று ஆழமும்‌ வேகமும்‌ காண்பதே புலமையின்‌ 
இலக்கணம்‌ என்பர்‌ பண்டிதமணி. செய்யுட்களுக்கு நயங்காண்‌ 
முறையைப்‌ புதிதாசுக்கண்டு காட்டிக்‌ கற்பிதிததனிதீதோன்றல்‌ 
கதிரேசனார்‌. ஆழ்ந்து நிற்கும்‌ கவியுளம்‌ காணவேண்டும்‌ 
என்றார்‌ பாரதியார்‌. அவ்வுளங்கண்டவர்‌, . காண்வழி 
காட்டியவர்‌ பண்டிதமணியார்‌. இந்நயத்திறன்‌ தமிழகத்தில்‌ 
இவரொருவர்க்கே கைவந்த புலமையாகும்‌. அதனாலனறோ 
“தெள்ளிச்‌ சுவைதேறும்‌ செந்நாவான்‌” என்று கவிமணி 
பாடினர்‌. முடியிழந்த இரரவணனுக்குதி தங்கள்‌ இல்லாத 
இரவு, ஞாயிறு இல்லாதபகல்‌ என்ற. இரண்டுவமைகள்‌ கம்பரீ 
கூறியது பொருந்துமா என எதிர்நோக்கில்‌ பார்தீது, 
பொலிவிழந்த பூதுவுடலையும்‌ மாய்ந்‌தொழிந்த புகழுடலையும்‌ 
இவை குறிக்கும்‌ எனப்‌ பண்டிதமணியார்‌ கம்பரின்‌ 
கவியுளத்தைப்‌ புறப்படுதீதுவர்‌. காதற்கடிதங்கள்‌ என்ற 
கட்டுரையில்‌ சகுந்தலை நகங்‌ கொண்டு செந்தாமரையிலையில்‌ 
எழுதிய கடிதத்தையும்‌ மாதவி பித்திகைப்‌ பூ முனையால்‌ 
வெண்ணிறத்தாமை மடலில்‌ வரைந்த கடிதத்தையும்‌ 
பொருளாலும்‌ கருவியஈலும்‌ மனப்பான்மையினாலும்‌ 
ஒப்பிட்டுரைத்த நயதிதேன்கள்‌ இலக்கிய நாவிற்குதி 
தெவிட்டாதவை. 


பண்டிதமணி காலத்தில்‌ உடன்வாழ்ந்த பிற தமிழ்ப்‌ 
புலவர்‌ 5ட்கு இல்லாத மிச்கவடமெரழிப்‌ புலமை அவர்க்குத்‌ 


532 


தனித்துணையாக இருந்தது *வடமொழமிக்கண்‌உள்ள 'அளவை 
நூல்களும்‌ சுவையாராய்சிசி நூல்களும்‌ பெருநிகாப்பியங்களை 
ஆராய்தற்குக்‌ கருவியாகவுள்ள நூல்களும்‌ பொருணூல்களும்‌ 
அறிவுநூல்களும்‌ பிறவும்‌ மொழி பெயர்க்கப்படல்‌ வேண்டும்‌. 
இச்செயற்கு வடமொழியோடு தமிழ்‌ பயின்றார்‌ பலர்‌ 
வேண்டும்‌?” என்பதும்‌, ஒருமொழியிலிருந்து பெயர்ச்கப்படும்‌ 
நரல்‌ பெயர்க்கப்படும்‌ மொழிக்குள்ள குறையை நிரப்புவதாக 
இருத்தல்‌ வேண்டும்‌ என்பதும்‌ பண்டிதமணியின்‌ வேணவ௱. 
இதனால்‌ குறிக்கோளும்‌ வடமொழிக்‌ கல்வியும்‌ பண்டிதமணி 
பால்‌, உடனிலையாகி வளர்ந்தன என்பது வெளியாகும்‌. 
பண்டிதமணி மொழிபெயர்த்த சுர நீதி, கெளடலியம்‌ என்ற 
இருபெரு நூல்களும்‌ மிருச்சகடிகத்தின்‌ மெ௱ரிபெயர்ப்பான 
“மண்ணியல்‌ சிறுதேர்‌”? என்ற நாடகநூலும்‌ தமிழுக்குப்‌ புதிய 
செல்வத்தைப்‌ பெருக்கின. தமிமாய்வுக்கு மூலநூல்‌ களாயின, 
தமிழிற்‌ பெரும்புலமையும்‌ கனிச்தமிமில்‌ ஊற்றமும்‌ இருந்க 
காரணஅதால்‌ பண்ட தமணியின்‌ மொழிப்பெயர்ப்புக்கள்‌ தமிழ்‌ 
நூல்களாகவே தோற்றம்‌ அளிக்கன. ₹“முதறூலிலுள்ள 
சொற்களின்‌ பொருளை நன்குணர்த்துகற்கேற்ற ஆற்றல்‌ 
வாய்ந்த தமிழ்ச்‌ சொற்களை ஆராய்ந்கு தேரீந்தெடுசிதுக்‌ 
கொடுக்திருப்பதும்‌ நால்‌ வழக்கான சந்தேசசி சொற்களை 
அவற்றின்‌ பொருளில்‌ தமிழ்‌ நூரல்‌ களில்‌ அடிபட்டு வழங்கவும்‌ 
சொற்களால்‌ மொழிபெயர்தீ இருப்பதும்‌ தாம்‌ பயின்ற அரிய 
தமிழ்‌ நாற்‌ பயிற்சியின்‌ பயனாகவுள்ளன!? என்பது மதுரைகி 
தமிழ்ச்‌ சங்கத்துச்செந்‌ தமிழ்‌ ஆசிரியர்‌ நாராயண அய்யங்காரின்‌ 
மதிப்புரை. எம்‌ மொழியிலிருந்து தமிழுக்குப்‌ பெங்ரித்தாலும்‌. 
தமிழ்‌ மொழிநடை எப்படி: அமைதல்‌ வேண்டும்‌, மொழி 
பெயர்ப்பில்‌ என்னென்ன கூறுகள்‌ சேரிதல்‌ வேண்டும்‌, மொழி 
பெயரீப்பியின்‌ சிந்தனை எதுவாக இருத்தல்‌ வேண்டும்‌ என்பன 
வெல்லாம்‌ கற்றுக்கொள்வதற்குப்‌ பண்டிதமணியின்‌ நூல்கள்‌ 
பாடநூல்களாகும்‌. 


மொழி பெயர்ப்புக்குத்‌ துணையாக இருந்தகொடு 
இலக்கிய ஒப்பாய்வு செய்வதற்கும்‌ அரணான மேற்கோள்‌ 
காட்டுதற்கும்‌ வடமொழிப்‌ புலமை பண்டி தமணிச்குக்‌ ழ்‌ 
கொடுத்தது. அவர்‌ கம்‌ சொற்பொழிவுகளிலும்‌ எழுத்துக்‌ 
களிலும்‌ குறிப்புக்களிலும்‌ சமய விளச்கங்களிலும்‌ வ_மொரமிப்‌ 
பதிவுகளைக்‌ காணலாம்‌ சன்மார்க்கம்‌, ஞாஷத்ஒன்‌ இல 
அன்பின்‌ இறவுந, ஈம்பன்‌ கவிநலம்‌ என்ற கட்டுரைகள்‌ பண்டித 
மணியின்‌ புலமைக்‌ கொள்கலமாக இலங்குன்றன, குணப்‌ 


533 


பொருளைக்‌ குணமாகவே உருவகப்படுத்தல்‌, பரஞானம்‌, 
அபரஞானம்‌ என்பன வெல்லாம்‌ ஓப்பியல்‌ முறையில்‌ ஈண்டு 
விளக்கம்‌ பெறுகின்றன. அன்பின்‌ திருவுரு என்ற அரியபகுதியில்‌ 
கண்ணப்பரின்‌ வாழ்வனைத்தும்‌ வமயமாக விளங்குவதை 


, எடுத்துக்‌ காட்டுவர்‌ பண்டிதமணியரர்‌. இப்பெருந்தகையாரின்‌ 


நுண்மான்‌ நுழை புலத்தை அறிதற்கு இவ்வொரு கட்டுரை 
போதுமே. 


கதிரேசனார்‌ 27. 8. 1925 இல்‌ பண்டிதமணியானார்‌. 
தமிழ்நாட்டுச்‌ சபைகளுள்‌ தொன்மையும்‌ தொண்டுஞ்சிறந்த 
மேலைச்சிவபுரி சன்மார்க்க சபை டாக்டர்‌ ௨, வே, சாமி 
நாதையர்‌ தலைமையில்‌ இப்பட்டத்தினை வழங்கிற்று. பாரி 
காதை பாடிய ரா. இராகவையங்காருக்கு மகாவித்துவான்‌ 
என்ற சிறப்பு உடன்‌ வழங்கப்‌ பட்டது. பண்டிதமணி 
மேலும்‌ 11, 6, 1942 இல்‌ மகா மகோபாத்தியாயர்‌ ஆனார்‌. 
சைவசித்தாந்த விதிதகர்‌, முதுபெரும்‌ புலவர்‌ என்ற பிற 
சிறப்புக்கள்‌ இருப்பினும்‌, (பண்டி தமணி' என்ற முதற்பட்டமே 
நாடு புகழும்‌ தனிப்‌ பெயராயிற்று. 


பண்டிதமணி தமிழுக்குச்‌ செய்தனவெல்லாம்‌ முன்பு 
யாராலும்‌ செய்யப்படாதவை; செய்வதற்கும்‌ இயலாதவை. 
சுகிகிரநீதியும்‌ சாணக்கியமும்‌ மண்ணியில்‌ சிறுதேறாம்‌, ஞானத்‌ 
தின்‌ திருவுரு போலும்‌ கட்டுரைகளும்‌ திருவாசகக்‌ கதிர்மணி 
விளக்கமும்‌ பண்டிதமணி தமிழ்த்தாயின்‌ திருவடியில்‌ வைத்த 
தனிப்படையல்கள்‌. திருவாசகத்தில்‌ 170 பாடல்களுக்குப்‌ 
பேருரை கண்டவர்‌ பண்டிதமணி, எல்லா நூல்களைக்‌ காட்டி 
வும்‌ இவ்வொரு நூலில்‌ அவருக்கு ஆராக்காதலுண்டு. தமிழ்‌ 
கற்கதி தொடங்கிய நான்‌ முதல்‌ அவர்‌ நெஞ்சம்‌ திருவாசக 
நெஞ்சமாயிற்று, என்னப்பன்‌ எனவரும்‌ இருவாசகத்‌ தொடர்‌ 
பண்டிதமணிக்கு வாழ்வுத்‌ தொடராயிற்று, **இத்தகைய அரு 
மருந்தன்ன திருவாசகத்தை யான்‌ சிறுபருவற்‌ தொட்டே 
சிறப்பு முறையில்‌ பயின்று வந்ததோடு, பற்பல முறையாக 
ஆராய்ந்து கண்ட உண்மைகளை அறிஞர்‌ அவைக்‌ களங்களில்‌ 
சொற்பொழிவரகவும்‌ நிகழ்த்தியதுண்டு”? என்பதால்‌ மணி 
வாசகத்துக்கும்‌ பண்டி தமணிக்கும்‌ உரிய தற்சலப்புதெளிவாகும்‌. 
இறாச்சதகதீதின்‌ முதல்‌ கதிர்மணி 1947 இல்‌ பதிப்பரயிற்று. 
அப்போது பண்டிதமணிக்கு வயது 66, சொற்பொழிவு, மொழி 
பெயர்ப்பு ஆசிரியப்பணி எல்லாம்‌ முறையாக ஓய்நிதபின்‌ 
மகிபாலவியட்டியில்‌ இருந்து திருவாச கப்பணியில்‌ முழுமையாகத்‌ 


534 
தம்மை ஈடுபடுத்திக்‌ கொண்டார்‌ பண்டிதமணி, பிறருக்கெல்‌ 
லாம்‌ ஓய்வுக்காலம்‌ கதிர வனார்க்கு ஆய்வுக்காலமாக மலர்நீதது. 
திருவாசகத்தின்‌ மூன்று பகுதிகட்கு உரிய 170 பாடல்களுக்கு 


மட்டும்‌ எழுத்துவடிவில்‌ எழுதிவிட ஆறாண்டு ஆயிற்று. இவ்‌ 
வாறாண்டுப்‌ பயன்‌ அறுபதாண்டின்‌ பழம்‌ என உணரவேண்டும்‌. 


பல்கலைக்‌ கழகம்‌ கண்ட அண்ணா மலையர சரின்‌ வேண்டு 
கோளை ஏற்று, தம்‌ 53 வயதுக்குப்‌ பின்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
12 ஆண்டுகள்‌ ஆசிரியப்பணி செய்தார்‌. அப்பணிக்காலத்தெல்‌ 
லாம்‌ இருவாசகத்திற்குப்‌ பேருரை எழுத வேண்டும்‌ என்ற 
அவா பொங்கிக்கொண்டே வந்தது. 1946 இல்‌ இப்பணி முடிந்து 
வீடு வந்தபின்‌ வீடு பயக்கும்‌ திருவாசக நினைவேயாக மாறி 
இரவும்‌ பகலும்‌ உரையில்‌ ஈடுபட்டார்‌, பேசும்‌ பொருளுக்கு 
இலக்கிதமாம்‌ பேச்றற்த மாசில்‌ மணியின்‌ மணிவார்த்தை 
என்று மணிவாசகரின்‌ அன்பில்‌ திளைத்தார்‌. தன்‌ புலமையின்‌ 
கடமை திருவாசகவுரையே என்று நோய்‌ மலிகாலத்தும்‌ ஆராக்‌ 
காதலால்‌ ஒருமைப்பட்ட பண்டிதமணி திருவெம்பாவை 
உரையை முடித்த பின்னும்‌ திருவம்மானையின்‌ சில பாடல்‌ 
களுக்கும்‌ ஆனற்தக்களிப்பாக உரை வரைந்து கொண்டிருறி 
தார்‌. 24. 10, 1953 இல்‌ இம்மை முடிந்தது. முடிந்து அவ்வீடு 
சென்ற பின்னும்‌ உரைத்தொடர்ச்‌ச இருக்கும்‌ என்று நம்பு 
வதும்‌, உரையைத்‌ தொடர்ந்து எழுதுவதற்காக மீண்டும்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ பிறப்பார்‌ என்று நம்புவதும்‌ சைவநெறிக்குப்‌ 
புறமல்லவே. 


ஆரியத்தின்‌ நிலைகண்டோன்‌ அரியதமிழின்‌ கடலானோன்‌ 

பாரியண்ணா மலைமன்னன்‌ பரிந்துபோற்று ப்ப வவ 

தேருமினிய சொல்லாலெம்‌ சிந்தைகவரும்‌ கதிரேசன்‌ 

பேரும்புகழும்‌ பெருவாழ்வும்‌ பெற்றுநிதழும்‌ வாழ்கவே 
என்று பண்டி தமணியைப்‌ பாடினார்‌ கவிமணி. 


கோரக்‌ 


ன யவ கைய யப ட ததத டட ட றக தைக க தகன வயலை டி: 


அத்து 


13 நகரத்தார்‌ வரலாறும்‌ ஏழு நகரத்தார்‌ 
குழுவ நாடகமும்‌ 


நிர்மலா மோகன்‌ 


(ஆராய்ச்சியாளர்‌, மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழகம்‌,) 


குறவஞ்சி இலக்கிய வளர்ச்சிக்குப்‌ பின்னர்‌ எழுந்த ஒரு 
இலக்கிய வகை குழுவ நாடகம்‌ ஆகும்‌, இன்று, நமக்குத்‌ தெரிய 
வரும்‌ குழுவ நாடகங்கள்‌ நான்கு. அவை: 


1. சன்னமதிபன்‌ குழுவ நாடகம்‌ 
2. அருணாசலம்‌ செட்டியார்‌ பேரில்‌ குழுவ: நாடகம்‌ 
3. கோட்டூர்‌ நயினார்‌ பேரில்‌ குழுவ நாடகம்‌ 


4, ஏழு நகரத்தார்‌ பேரில்‌ குழுவ நாடகம்‌ 
இந்நான்கும்‌ செட்டிநாட்டுப்‌ பின்னணியில்‌ எழுந்தனவாக 
இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. நகரத்தார்‌ குழுவ நாடகம்‌ 
மற்ற குழுவ நாடகங்களினின்றும்‌ அமைப்பில்‌ பெரிதும்‌ மாறு 
பட்டிருக்கின்றது. எனவே, இக்கட்டுரை, இக்குழுவ நாடக 
அறிமுகமாக அமைகிறது. 


இக்கட்டுரையினைப்‌ படித்துப்‌ பார்த்துத்‌ திருதிதங்கள்‌ 
கூறி உதவிய பேராிிரியர்‌ முத்துச்‌ சண்முகம்‌ அவர்களுக்கும்‌ 
நகரத்தார்‌ பற்றிய பலசெய்திகளைக்‌ கூறி உதவிய பேரா சிரியர்‌ 
தமிழண்ணல்‌ அவர்களுக்கும்‌ யான்‌ நன்றியுடையேன்‌. 


1, இக்குழுவ நாடகம்‌ சென்னை ௨. வே, சாமிநாதையர்‌ 
நரல்‌ நிலையத்தில்‌ உள்ளது. இதனைப்‌ பற்றிய 
குறிப்பு வேறு எந்த நூலிலும்‌ காணப்படவில்லை, 


536 
்‌ ஏழுநகரத்தார்‌ ஒன்பது கோயில்‌ 


சோழ நாட்டில்‌ வாழ்ந்து வந்த நகரதிதார்‌, சோழ 
மன்னனின்‌ கொடுமையால்‌ அந்நாட்டைத்‌ துறந்து. பாண்டிய 
நாட்டையடைந்து ஏழு பிரிவினராக பிரிந்து, ஒவ்வொருவரும்‌ 
ஒரு கோயிலைத்‌ தமக்குரியதாக கொண்டு வாழ்ந்தனர்‌ என்பது 
நாட்டுக்கோட்டை நகரத்தார்‌ வரலாறு நுவலும்‌ செய்தி. 
இவருள்‌ திருவேட்பூரூடையார்‌ என்னும்‌ அண்ணன்‌ தம்பியர்‌ 
இருவர்‌ பிரிந்து மூத்தவர்‌ இரணியூரைத்‌ தன்‌ கோவிலாகவும்‌, 
இளையவர்‌ பிள்ளையார்பட்டியைத்‌ தன்‌ கோயிலாகவும்‌ 
கொண்டனர்‌ என்று நாரத்தார்‌ வரலாறு கூறுகின்றது. ஏழு 
நகரத்தார்‌ என்று பெயர்‌ கெண்ட போதிலும்‌, அவர்களுக்‌ 
குரிய கோயில்கள்‌ ஒன்பது. அவ்‌ வொன்பது கோயில்களும்‌ அதன்‌ 


'உட்பிரிவுகளும்‌ ஏழு நகரத்தார்‌ குழுவ நாடகதிதில்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன; 


ஒன்பது கோயில்களும்‌ எழுந்தருளிய தெய்வங்களும்‌ 


எழு நகரத்தார்‌ குழுவ நாடகம்‌, மற்ற இலக்கியங்களைப்‌ 
போல விநாயகர்‌ காப்புடனே தொடங்குகின்றது, முருகேசர்‌, 
மால்‌, நாமகன்‌ ஆகியோர்‌ மீதும்‌ காப்புகள்‌ பாடப்படுகின்றது. 
பின்னர்‌ ஒன்பது கோயிலுக்குரிய தெய்வங்கள்‌ மீதும்‌ காப்புப்‌ 
பாடப்படுகின்றது. சைவ மதத்தை மட்டுமே பின்பற்றக்கூடிய 
வர்கள்‌ நகரத்தார்‌ என்பதற்கேற்ப, அத்தரத்துக்‌ கடவுளர்‌ 
சிவனும்‌, அம்மையுமாகவே இருக்கின்றனர்‌. பாடல்‌ ஓசைக்‌ 
கேற்ப அக்கடவுளரின்‌ பெயர்கள்‌ சற்று மாறுபட்டுல்ளன. 
2. ௮ இராமநாதன்‌ செட்டியார்‌, நாட்டுக்கோட்டை நகரத்‌ 
தார்‌ வரலாறு, முன்னுரை & பக்கம்‌ 4-6 


இக்குறிப்பு “நகரத்தார்‌ சமிதீதிரம்‌” பக்கம்‌ 16-19 
என்னும்‌ நூலிலும்‌ காணப்படுகின்றது. 


3. நாட்டுக்கோட்டை நகரத்தார்‌ வரலாறு பகிகம்‌. 18 
4. மு. நூரபக்கம்‌ 48, Pamela G Price, The Political Culture 


of a Merchant Banker Case; A Historian’s view, 
Folklore Seminar Papers page 121 


வ ட டட. பணைட ன்‌ கடத்‌ நட NPM ட கத லு படக்‌ எனலா 2 


537 


கோவிலிலுள்ள 
கோவில்‌ பெயர்‌ சுவாமி.அம்மன்‌ 
பெயர்‌ 


குழுவ நாடகதிதி 
லுல்ள சுவரமி-- 
அம்மன்‌ பெயர்‌ 


இளையாத்தங்குடி கைலாசநாதர்‌ 
நிதீதிய கல்யாணி 


மாத்தூர்‌ ஐநூற்றீசரா்‌ 
பெரிய நாயகி 


வைரவன்கோயில்‌ வளரொளிநாதர்‌ 
வடிவுடையம்மை 


இரணியூர்‌ ஆட்கொண்டநாதர்‌ 
சவபுரந்தேவி 


பிள்ளையார்பட்டி திருவீசர்‌, மருதீசர்‌ 
சிவகாமவல்லி 
வரடாமலர்‌ மங்கை 


நிமியம்‌ செயநிகொண்ட 
சோ ழீசர்‌ 
சவுந்தரநாயகி 


இலுப்பைக்குடி. தானதோன்றியீசர்‌ 
வடிவுள்ள மங்கை 


சூரைக்குடி. தேசிநாயகர்‌ 
ஆவுடையம்மண்‌ 


வேலங்குடி. கண்டீசர்‌ 
காமாட்‌சயம்மை 


கைலாசநாதர்‌ 


நித்தியவான்‌ 
நகையம்மன்‌ 


ஐந்தூதிறிநர தர்‌ 
பெரியவள்‌ 


வளரொளியீசரி 
வடிவுள்ள மநிகை 


ஆட்கொண்ட - 
தாயகார்‌ 
சிவபுரந்தரி 


செயங்கொண்ட 
சோழீசர்‌ 
சவுந்தரி 


தான்தோன்றிநாதர்‌ 
வடிவுள்ளமங்கை 


தேசிநாயகரீ 
ஆவுடையம்மன்‌ 


கண்டீசர்‌ 
காமா&சியம்மை 


இத்தெய்வங்கள்‌ தவிர, வயிரவன்பட்டி செவ்வடுகேசரீ 
பிள்ளையார்பட்டி கற்பகப்‌ பிள்ளையார்‌, வேலங்குடி ருதிரா 
பாதியீசர்‌ ஆகியோர்‌ மீதும்‌ காப்புப்‌ பாடப்பெற்றுள்ளது. 


538 


உட்பிரிவுகள்‌:-- 

இளையாத்தங்குடி, மாத்தூர்‌, வயிரவல்பட்டி ஆகிய 
மூன்று கோயில்களுக்கும்‌ முறையே, ஏழு, ஏழு, மூன்று ௨ட்‌ 
பிரிவுகள்‌ உள்ளன. இவை நகரத்தார்‌ சிறப்புசி சொல்லும்‌ 
அகவலில்‌ வெளிப்படுகின்றன. 


1. இளையாத்தங்குடிக்குரிய உட்‌ பிரிவு ஊர்கள்‌;- 


1. ஒக்கூர்‌, 2. பெருமாவூரி, 3, இண்‌டுணிசிகூர்‌, 4. 
பட்டணசரமி, 3. செந்தூர்‌, 6. வாசற்குடி, 7. சறுசேற்றூர்‌- 


மாத்தூர்க்குரிய உட்பிரிவுகள்‌: 1. மண்ணூர்‌, 2. 
உறையூர்‌. 3. மணலூர்‌. 4, குளத்தூர்‌. 5, கண்ணூர்‌, 6, 
அரும்பாக்கூர்‌. 7, கருப்பூர்‌ - 


வைரவன்‌ கோவிலுக்குரிய மூன்று உட்பிரிவுகள்‌; 1, ஒறு 
குளதீதூரீ 2. கழனிவாசல்‌ 3, மருதேந்திரபுரம்‌ 


நகரத்தார்‌ பெருமை; 


நகரத்தாரின்‌ சிறப்பு, அவர்‌ தம்‌ கல்வி, கொடை 
வாய்மை அறம்‌ போன்ற பண்புகள்‌ குழுவ நாடக அகவல்‌ 
விருதிதத்தில்‌ வெளியாகின்றன. நகரத்தார்‌ “கல்வி அறிந்த 
விவேகரீ'; சொன்ன சொல்‌ தவறாத நேர்மையானவர்‌; “காய்‌ 
கதிர்மதி வட்காயினும்‌ சொன்ன வாய்மை தப்பாமல்‌ வளர்‌ 
கணிகேசர்‌” என்பதனால்‌ இதையறியலாம்‌. செந்தமிழ்ப்பற்று 
மிக்கவர்‌ செந்தமிழ்ப்‌ புலவர்க்குப்‌ பரிசும்‌, யொன்னும்‌ ஆடை 
யணிகலன்களும்‌ அளிக்கும்‌ வள்ளன்மை மிக்கவர்‌. “மாணிக்கம்‌ 
பிச்சை வழங்கக்கூடிய செல்வச்‌ செழிப்புடையவர்‌. கம்பனார்‌ 
கோயில்‌ கனகோபுரத்தைச்‌ செம்பொற்றகட்டாற்‌ சிறப்புடன்‌ 
வேய்ந்தோர்‌' பாண்டிய நாட்டில்‌ பல அறச்‌ செயல்கள்‌ 
புரிந்தவர்‌: 


பூவாலயம்‌ புனல்நிறை வாளிகள்‌ 

வற்றாத வூருணி மாறாமலர்க்கா 

தண்ணீர்க்‌ காவணஞ்‌ சாலைகள்‌ கிணறு 
அமைத்தவர்‌ என்பதனால்‌, நகரத்தாரின்‌ பெருமை புலனா 
ன்றது. பாண்டிய மன்னனை, தன்‌ நாட்டில்‌ சிறந்த குடிகள்‌ 


539 
வேண்டும்‌ என்பதற்காகச்‌ சோழநாடு சென்று அழைக்க, 
நகரத்தார்‌ பரண்டிய நாடு வந்தனர்‌ என்னும்‌ கதையும்‌ அவர்‌ 
தம்‌ பெருமையினை விளகிகுதிறது. மூவேந்தருக்கு முடி புனைந்‌ 
திட்டோர்‌ என்பதனால்‌ மன்னருக்கு முடி புனையும்‌ சிறப்புப்‌ 


பெற்றிருந்தமையும்‌ புலனாகிறது. நகரதிதார்‌ சரித்திரதிதிலும்‌ 
இச்செய்தி சொல்லப்‌ பெற்றிருக்கின்றது. 


நகரத்தார்‌ பற்றிய பழங்கதைகள்‌ :-- 


நகரத்தார்‌ பற்றிய பழங்கதைகள்‌ பல இந்நூலில்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. சோழ மன்னனின்‌ கொடுமைக்கு ஆளாயினரீ 
நகரத்தார்‌. ஒரு முறை காவிரி பெருக்கெடுத்து ஓடும்பொழுது 
மண்‌ அள்ளிப்போடுமாறு அரசர்‌ கட்டளையிட, வணிகர்கள்‌ 
அரசன்‌ ஆணைப்படி நடவாமல்‌, தங்கள்‌ வியாபாரப்‌ பண்டக 
சாலையிலுள்ள பஞ்சுப்‌ பொதிகளால்‌ தண்ணீரை உடைதீதுதி 
தங்கள்‌ கூறுகளைப்‌ பூர்த்தி செய்தனர்‌ என்பது வரலாறு, இஃது 
இங்கு. 


“மிஞ்சு காவேரி வெள்ள நீரதனைப்‌ 
பஞ்சுப்‌ பொதியா பருவனை யணைந்தோர்‌” 
எனக்‌ குறிக்கப்படுகின்றது. 


அதுகண்ட அரசன்‌ பெருங்கோய்மும்‌, பொறாமையும்‌ 
கொண்டு, அவ்வணிகர்களை அரண்மனைக்கழைத்துக்‌ * தன்னு 
டைய பட்டத்து யானையை நிறுதீது நிறை சொல்லுங்கள்‌ 
பார்ப்போம்‌” என்று கேட்க அவர்கள்‌ தம்‌ கண்ணாலேயே 
யஈனையை நிறுதிதுச்‌ சொன்னார்‌ என்னும்‌ செய்தி 


*ஆணிக்கையா மதயானையை நிறுத்தோர்‌' 


எனக்‌ குறிச்கப்படுகின்றது. அவ்வாறே மோசமான தங்கதி 
தகட்டில்‌ மாற்றுச்‌ சொல்லுமாறு அரசன்‌ வினவ, அவரிகளும்‌ 
மேற்பூச்சுத்‌ தங்கத்தின்‌ மாற்றுச்‌ சொன்னார்கள்‌ என்னும்‌ 
செய்தியையும்‌ இற்நூலில்‌ குறிப்பிடுகன்றாரீ ஆசிரியர்‌. பிறி 
தொரு முறை கிணற்றிலிருந்து நீர்‌ இறைகீகப்‌ பேரதுமான 


3, நகரத்தார்‌ சரித்திரம்‌, பக்கம்‌ 13 
6. முநூ பககம்‌ 10 
7. நாட்டுக்கோட்டை. நகரதிதார்‌ வரலாறு பக்கம்‌ 11 


540 

கயிறு கொடுக்கவில்லை அரசன்‌. இவ்வணிகர்களோ, தங்கச்‌ 
சவடியையே (காதில்‌ அணியக்கூடிய வட்டமரன அணிகலன்‌) 
தாம்பாககி நீர்‌ இறைத்த செய்தியையும்‌ இந்நூலில்‌ விளக்கப்‌ 
பெற்றுள்ளது. மேலும்‌, செற்தமிழ்‌ வல்லமைக்காகதி தாம்‌ 
தேடிய கன திரவியத்தைகி கடல்‌ தனிலெறிந்து மனைதனில்‌ 
வலிய வரவழைத்திட்ட சிறப்பு மிக்கவர்‌ ஏழு நகரதீதார்‌ 
என்றும்‌, வடநாட்டுப்‌ புலவன்‌ (ஏமநா தன்‌) ஒருவனை 


மதுரையில்‌ கடிகை வாணர்களுடனே 
எதிர்வாது பாடி இசை பெற வென்றோர்‌ 


உபதேசம்‌ பெறுதல்‌: 


நகரதீதார்‌ குரு ஒறாவரிடம்‌ உபதேசம்‌ பெறும்‌ மரபு 
உண்டு. முன்பு ஆண்களுக்கு மட்டும்‌ உபதேசம்‌ அளிக்கப்‌ 
பெற்றது என்பதும்‌ பின்னர்‌ பெண்களுகிகும்‌ உபதேசம்‌ அளிக்கப்‌ 
பெறுகின்றது என்பதும்‌, இருவருக்கும்‌ வெவ்வேறு இடஙிகளில்‌ 


- உபதேசம்‌ அளிக்கப்படுகன்றது என்பதும்‌ நகரத்தார்‌ வழகிகில்‌ 


காணப்படுவதொன்று ஆகும்‌, அதனைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ 
தம்‌ குருவையும்‌ போற்றுகின்றனர்‌, இந்நூலில்‌ 


சதுமறையாறு சாத்திர முணர்ந்து 
கதிபெறு வேள்விக்‌ கரும முடித்த 
யோகி மெஞ்ஞானி உயிர்பிர்மச்சாரி 
ஆகிய பாண்டியநாட்டாசான்‌ பதமும்‌ 
வேத வித்தாகி விளங்கு மெஞ்ஞானி 
ஆதி மெய்ப்பொருளை அறிந்தருள்யோகி 
திருப்புனவைகுரு தேசிகன்‌ பதமும்‌ - 
விருப்பமாய்ப்‌ போற்றி விளங்க எந்நாளும்‌ 
பகருபதேசம்‌ பத்தியாய்ப்‌ பூசித்து 
எனவரும்‌ பகுதியால்‌ இதனை அறியலாம்‌, 
முடிவுரை: 
ஏழுநகரத்தார்‌ குழுவநாடகம்‌ என்னும்‌ இந்நூலில்‌ ந்கரதி 
தாரின்‌ வரலாற்றினையும்‌ அவர்தம்‌. சிறப்பினையும்‌ தெரிவிக்‌ 
கும்‌ ஒன்று எல்பதே இதனினின்றும்‌ பெறக்கூடியசெய்தியாகும்‌. 


8. டாக்டர்‌ தமிழண்ணல்‌ கலந்துரையரடலின்போது கூறியது. 


ஏழு நகரத்தார்‌ பேரிற்‌ பள்ளு நாடகம்‌ 


வெண்பா 


1 ஏழு நகரிளசை மாதைப்‌ பதியோர்‌ 
வாமுதற்கு மோகனப்பள்‌ வாழ்த்தவே--நீள்புவியில்‌ 
வெற்பகத்தி லுற்பவிதித மெதீதரதீனம்‌ பெற்றெடுதித 
கற்பகதீதி னற்பதுமே காப்பு 


2 கனமெய்தீ துறைமீனவனாரீ செய்த வமரமுற்றிய தேரினில்‌ 

வாரவர்‌ கருணைக்‌ கடலான வைஞ்ஞறினில்‌ வணிகேசர்‌ 

சுனைமெய்க்குடையீ பவரேழு நன்னகரப்பெரியோர்கள்முனே 
தெரிசொரி முத்தமிழ்‌ மோகனமானபள்‌ ளிசைகூற 

அனமெய்ப்பெடைபூவினிலாவிடு மனையிற்‌ திருமாதுகுலாவிய 
அளகைப்‌ பதியான கல்வாசலில்‌ மகமாயி 

இனநித்தில வாணகையார்‌ வளர்பதி நற்குல சேரமாபுரி 
இளசைகி கயிலாசரை நாடொறு மறவேனே, 


3 காரும்‌ புனலுஞ்‌ சேர்ந்துநிதமும்‌ கனவருஷமாய்ப்‌ 
பொழிந்திடக்‌ 
காசித்தலமுஞ்‌ சேதுதிதலமுங்‌ கலந்துறெந்து வாழ்பவர்‌ 
ஏருஞ்சீருமன்ன சொன்னமு மிடைவிடாது வழங்கியே 
இளசை மாதைய தனில்வளரு மேமுநகரதீ தாரிகள்மேல்‌ 
ஆரும்புகமு மோகனப்பள்ளை யடியான்பாடி யாடவே 
அவனியதனை யோரடியினா லளந்த பெருமான்‌ பாதமும்‌ 
சேரும்‌ பரமருமையவடனைச்‌ சேர்ந்த ம்ங்களமுகூர்தீதத்தில்‌ 
தேங்காயுகந்த பிள்ளையரர்பதநீ தினந்தினந்தொறும்‌ 
பணிவனே 


4 அழகுசோழ நாட்டிலே அஞ்சூற்றறுபதீதொன்பது பதிகளும்‌ 
ஆனபாண்‌ டியிலே சிவஸ்தல மறுபத்து நான்குப திகளும்‌ 

பழமையாக வைஞ்சூறுதலைப்‌ பாகை சிறக்க வந்தவரீ 
பண்ணின புண்ணியம்‌ வளர்ந்து வளர்ந்து பதினாயிரமாய்‌ 
வளர்ந்தவா 


542 


இளசை மரதை யதனில்வளரும்‌ ஏழுநகரத்‌ தார்கள்மேல்‌ 
இசையிசையுடன்‌ மேோரகனபஃபள்ளை யின்பமாய்ப்‌ 
பாடியாடவே 
வளமையாகத்‌ தில்லை வனதீதில்‌ வாதில்‌ நடிதித காளியும்‌ 
'வாரணமதி லேறுமழகர்‌ மலர்ப்பததீதையும்‌ பணிவனே. 


5 விளங்கு மாணிக்கம்‌ பிச்சையிட்டவரீ வெங்கரிதனை 
நிறுத்தவர்‌ 
வெண்டிரை புகுற்தங்கக்கட்டியை வீட்டிலே வரவழைத்‌ 
தவர்‌ 
முழங்குகிங்ககி கொடிபுனைந்தவர்‌ இளசைமாதை 

நகரெல்லாம்‌ 
முகிலும்‌ பொழியும்‌ புவியும்‌ வளையும்‌ மோகனப்பள்ளைப்‌ 
பாடவே 
தளங்கள்‌ மிகுந்த சூரைச்சூறைசய்‌ ஷண்முக னிருபாதமும்‌ 

சதுர்முகனது நாவிலிருக்கும்‌ சரஸ்வதியிரு பாதமும்‌ 
உளங்கொள்‌ புனவை முதன்மையாருடன்‌ பாண்டிநாட்டு 
முதன்மையார்‌ உண்மைநிரம்ப வழகர்பதமு முரிமையாஃப்‌ 
பணிவனே 


6 பாருள்ளோர்‌ புகழாதி சந்திரன்‌ பாண்டியன்‌ மெத்த 
வேண்டவே 
பாரிசாதகதி தேரிலேறியே பாண்டிநாட்டினில்‌ வந்தவர்‌ 
ஏருஞ்8ரு மன்ன சொன்னமும்‌ இடைவிடாமல்‌ வழங்கியே 
இளசை மாதை நகரதேவதை யேமுநகரம்‌ வளரவே 
மேருவனைய வேதநாரணக்‌ குடும்பனுமவன்‌ பள்ளியும்‌ 
விண்ணவனத்தி லிளையபல்ளியும்‌ வெகுசிந்கரரமாகவே 
மாறாமுகமு நீறுபூசியே மண்வெட்டி தோளிலேற்றியே 
வாரிக்குடும்பன்‌ பன்னியாருடன்‌ வணிகர்சபையில்‌ 
வருவனே. 
விருத்தம்‌ 
7 கனலரிநிலவுபாயக்‌ கற்கை கைலாசர்‌ பங்கில்‌ 
அணிகரி யுரியர்‌ மரதை யஞ்ஞூற்று நாதர்‌ பதிதர்‌ 
மணிதனைப்‌ பிச்சை யிட்ட வணிகர்‌ பொற்சபை யிற்யபயப்‌ 
பணிமிசப்‌ பூண்டு பள்ளன்‌ பள்ளியுந்‌ தோன்றி னாரே, 


10 


11 


543 


பல்விளக்‌கிதிதுவர நாவபிதிதுக்‌ குளித்துப்‌ 
பஞ்சாக்கரஞ்‌ செபித்து நீறுதரித்து 
நல்வயனங்கள்‌ பேச யாத்துமாவுகி இரங்கி 
நாவலரீக்சிச்சை பேசி யாதரித்துச்‌ 
செல்வராக விருந்து காவியநிகள்‌ பாராட்டிச்‌ 
சிவகாரியங்களுக்குத்‌ தானிப்போது 
கல்விவிளக்க முள்ளகுல சேகரப்‌ பாண்டியன்‌ 
கல்வாச னாட்டிற்‌ பள்ளன்‌ றோன்றினானே. 


மரபிலே தானிருந்து வாக்குமீறாமற்‌ சொண்டு 
வாயிலே பாக்கடகினோடு தரித்துக்‌ 
கரவு செய்வாரைக்‌ கொட்டுக்‌ கையால்‌ டிப்பேனென்று 
கறங்கு தொப்பாரங்‌ கட்டிக்‌ கடுக்கனிட்டுப்‌ 
புரவு பாண்டியனாட்டு வயல்‌ சேரப்‌ பயிரிடப்‌ 
போன செருக்காட்டி யெங்களாண்டே கையினால்‌ 
இரவலரீக்‌8ந்த ஈர்த்தியான்‌ சொல்லிடுவே னென்றும்‌ 
இளசை மாதைக்கு வாய்ந்த பள்ளனானே. 


காதிற்‌ கடுக்கனிட்டு மார்பிற்‌ பதக்கம்‌ பூண்டு 
கந்தப்‌ பொடி திமிர்ந்து கூந்தல்‌ முடித்துச்‌ 
சாதிக்‌ கள்ளுக்‌ குடித்துக்‌ கண்டாங்கி நெய்துடுதிதுக்‌ 
தண்டை சிலம்பு வகை தாளிலணிந்து 
நீதிநடக்கப்‌ பெற்ற வுடைமையணி வணிகர்‌ 
நேயமான வடிமை நானே யென்று 
மாதுவள ரிளசை-மரதைப்‌ பதிதனக்கு 
வரிசைப்‌ பள்ளியாள்‌ வற்து தோன்றினானே. 


நாட்டுவளம்‌ 


(கட்டளைக்‌ கலிப்பா) 


நாவலோகம்‌ பெருற்கீவு தன்னில்‌ நகரமேழும்‌ நடந்து 
வருநாள்‌ 
பூவுலோகத்திற்‌ சோழ நாட்டையாள்‌ பூவந்திச்‌ சோழனைக்‌ 
காணும்போது 
மேவியே தன்னைக்கைகுவியாரீ தலையெட்ட வேண்டுமென 
கொய்துகொண்ட 

ஆவிபோடனுங்‌ கும்பிடோமென்றறிக்கை சொன்னவர்‌ 
தாமெங்க ளாண்டே, 


ரர்‌ ரா. அடர்‌ க்‌ ளை ரை அ. “௩. டீ அவூ 5 


* அவ்‌! 


544 
12 பட்ீடணசரமியான வன்றன்னுடன்‌ பாரவான்‌ ததைத்த 
வணிகன்‌ 
அட்டபேரகன்‌ குணதத்தன்‌ தன்னையு மாக்ஞை செய்யு 
மென்றார்‌ அப்போதிற்‌ 
செட்டியாரீ தெருப்பள்ளிக்‌ கூடத்தினிற்‌ சிறுபிள்ளைகள்‌ 
சிவன்‌ கோயிறன்னில்‌ 


ஓடடியைஞ்ஞாறு பிள்ளைகளாக வொளித்திருநீதவர்‌ 
தாமெங்களாண்டே. 


13 ராசபூசனன்‌ பொன்முடி. சூட்டவே ராசசோழன்‌ மனதினி 
ணைந்து 

காசுபொன்‌ செய்புலவருடன்‌ சொலக்கர்தீதனே 
யெங்களான்‌ முடியாது 
தேரிகரி வேண்டுமென்றுரை செய்யவே தேசமெங்கணும்‌ 
பார்‌ தீதழையுமென 
ஆசையாணையு நம்பிக்கையுஞ்சொல்லியமைதிக வைஞ்ஞரறு 
பேரெங்க ளாண்டே, 


14 தெண்ட தேசம்‌ பெரும்பிடியில்லை சிறையெடுப் பில்லை 


வேறுவிலங்கில்லை 

யண்டியே கையிணக்சம்‌ அடிபிடி யாக்ஞனையாம்‌ இவை 
யெட்டுவகையும்‌ 
மண்டலத்திலினிமேல்‌ வராதென்று. மாமறையோனைத்‌ 
தொட்டாணையும்‌ மிட்டுக 
கண்டு நம்பிய வா தீதியாருஞ்சொலக்‌ காணவந்த நகரமென்‌ 
னாண்டே. 


15 தெள்ளு செந்தமிழ்‌ ராசசோழேந்திரன்‌ தேசிகர்‌ தமைப்‌ 
பார்த்தே யுரைப்பால்‌ 
வெள்ளாளர்‌ வகைப்பெண்‌ கொள்ளுமென்ற பின்‌ 
வேந்தன்‌ முன்னொரு விண்ணப்பஞ்‌ சொல்லுவார்‌ 
கொள்ளுவோம்‌ பெண்கொடோமென் று சொன்னபின்‌ 
கொற்றவன்‌ பிறகோர்‌ வார்த்தை சொல்லுவான்‌ 
உள்ள காராளச்‌ செட்டிகள்‌ நீரென வோங்குபேருங்‌ 
கொண்டேோரெங்களாண்டே. 


வா. ௭. வித்தி பெண்படக்பவக் பத்‌ பிட. பட்ட ஏசா நுதி ர அகத்‌ து நத 


945 


16 கரஞ்சிதில்லை யண்ணரமலையாரறாக்குங்‌ காசிகும்பகோண 
கழுக்குன்றமும்‌ 

வாஞ்சியுந்‌ திருப்பூட்டமுந்‌ தோட்டமு மானைக்‌ காமலை 
வீழிமிழலையும்‌ 

நீஞ்சி காவேரிதென்‌ கூர்‌ வலஞ்சுழி நெஞ்சங்கோடு பிரம்பூரு 
டனே 

யரய்ஞ்ச முந்நூற்றறுபத்‌ தொன்பான்‌ பதியத்‌ தருக்குஞ்‌ 
சகாயரெல்னாண்டே 


17 சேரனும்‌ சோழனும்‌ பாண்டியனுமாகதீ தேவர்‌ கோமனை 
& யின்‌ கணமுதுண்ண 
ஏருலாவிய பாண்டிய னுண்ட விடத்திலே சுதீதி பண்ணவே 
$ கண்டு 
பபாரிலுன்‌ ராச்யெந்‌ நீசரேரி பழைமை யென்ன நற்‌ 

பாண்டியன்‌ கேட்டு 

சேரியெங்கினும்‌ நற்குடி :யேற்றவே தேடிவந்த சோழ 
நாடெங்களாண்டே 


18 சுத்தஞ்‌ சேர்ந்த சவுந்தரபாண்டியன்‌ தொண்டை மண்டலநீ 
தன்னிலே சென்று 
மொதீதமாக மனைதொறுஞ்‌ சென்று முழுதுங்‌ காத்திருந்‌ 
தெட்டாண்டு சென்று 

புதீதியாகப்‌ புதுப்புனலாடிப்‌ பொருந்தும்‌ வேளையிற்‌ 
கண்டு நன்றென்னக்‌ 


செரற்றவனளகா புரிவாமுங்‌ குபேரன்தேரேறி வந்தாரென்‌ 
னாண்டே. 


19 மண்டலம்‌ புகழ்‌ கோனேற வெற்புடன்‌ மங்கை பாகர்‌ 
பிரசன்‌ மலைதானும்‌ 
தண்டமிழ்‌ பொதியமலை தன்னுடன்‌ சார்ந்த கந்தமலையது 
தானும்‌ 
கொண்டல்‌ சேர்ந்த பூசண்ட கிரியுடன்‌ கோகருணை குடுமி 
மலையும்‌ 

அண்டகுண்டமு மய்யமுங்‌ கோளமு மாய்ந்த வேழு 
நகரமென்னாண்டே 


செ-35 ட்‌ 


௬ கர்‌. 4. உபி ஸ்ட பாஸ டட த்‌ தி எதைத்‌ MM அல்‌ க ட! 


$46 


20 கங்கையாறு திருவேணி சங்கமுங்‌ காவேரி கொள்ளிடமும்‌ 


வெள்ளரறும்‌ 
வங்கமோடிய பாம்பரறு தேனாறு. வாள்வரி சிலையாறு 
முத்தாறும்‌ 

பெரங்கியே வருவைகை நதியும்‌ புதுமைசேர்‌ கன்னியா 
குமரியும்‌ 


அங்கநிகுள்ள நாடெங்கு நகரமாயன்பு செய்பவரீ தாமெங்க 
ளாண்டே, 


14. இசை பிடிமானம்‌ 
டாக்டர்‌ சுப. திண்ணப்பன்‌ இ 
தமிழ்ப்‌ பகுதி, கல்விக்கழகம்‌ 
சிங்கப்பூர்‌ 


நாட்டுக்கோட்டைச்‌ செட்டியார்‌ என்று அழைக்கப்‌ 
பெறும்‌ நகரதீதார்களின்‌ திருமணவீடுகளில்‌ எழுதப்‌ பெறும்‌ 
திருமண ஓப்பந்ததிதிற்கு இசை பிடிமானம்‌ என்பது பெயர்‌. 
மணப்‌ பெண்ணின்‌ கழுத்தில்‌ மாப்பிள்ளை தாலி பூட்டிய 
பின்னர்‌, உடனே மணமகளை உள்வீட்டுக்குள்‌ கூட்டிச்‌ சென்று 
முன்னிறுத்தி இந்த ஒப்பந்த வாசகம்‌ படிக்கப்பெற்று, 
கையெழுதிது இடப்பெறும்‌. இந்த ஒப்பந்தம்‌ பொதுவாகப்‌ 
பனையோலையில்‌ எமழுதீதாணி கொண்டு எழுதப்‌ பெறுவது 
வழக்கம்‌. ஏட்டில்‌ எழுதுவோர்‌ அருகவிட்ட காரணத்தால்‌ 
அண்மையில்‌ வெள்ளைதிதாளில்‌ எழுததி தொடங்கியுள்ளனர்‌. 
அச்சிட்டும்‌ விற்ின்றனர்‌. இவ்வொப்பந்தம்‌ மணமகனின்‌ 
தந்த மணமகளின்‌ தந்தை ஆதிய இருவருக்குமிடையே 
அமைவதால்‌ இருவரும்‌ கையெழுத்திடுகின்றனர்‌. திருமணதி 
திற்கு முதல்நாள்‌ மணமகளின்‌ பங்காளி ஒருவரால்‌ இந்த 
ஒப்பந்ததிதின்‌ ஒரு பிரதியும்‌ மணமகனின்‌ பங்காளி ஒருவரால்‌ 
மற்றொரு பிரதியுமாக இரண்டு பிரதிகள்‌ எழுதப்‌ பெற்றுத்‌ 
திருமண நாளன்று மேற்சொல்லப்பட்டவாறு படிக்கப்‌ பெற்றுக்‌ 
கையெழுத்து இடப்பெறும்‌. மணமக்களின்‌ தந்தையர்‌ 
கையொப்பம்‌ இடுமுன்‌ இப்பிரஇகளை எழுதியவர்களும்‌ ததிதம்‌ 
கோயிற்‌ பிரிவுடன்‌ கையொப்பமிடுவர்‌. 


பெயர்‌ 


இந்த ஒப்பந்ததிதிற்குப்‌ பெயர்‌ இசை பிடிமானம்‌ 
என்பதாகும்‌, இது திருமணத்திற்கு மணமக்களின்‌ தந்தையார்‌ 
இசைந்து உடன்பட்ட தற்கு ஆதாரமாக பிடிமானமாக அமை 
வதால்‌ இசை பிடிமானம்‌ எனப்பட்டது. இசைவுக்குரிய 
பிடிமானம்‌ ஆதலின்‌ இசைவுப்‌ பிடிமானம்‌ எல்பர்‌.இந்த ஒப்பந்‌ 
ததீதின்‌ இறுதியில்‌ இந்த ஒப்பந்ததிதை எழுதியவர்‌ யார்‌ 
என்பதைக்‌ குறிச்கவரும்‌ வாக்கியத்தில்‌ “இந்த இசைகுடி 


348 
மானம்‌ எழுதினேன்‌...” என்று வருகிறது. இஙிகு இசை 
குடி மானம்‌ என்ற பெயர்‌ அமைவதைப்‌ பார்க்கிறோம்‌. இங்கு 


மானம்‌ என்பதை “பிரமாணம்‌? என்பதல்‌ திரிபாகக்‌ கருதி 
இசைந்த குடிக்கு உரிய பிரமாணம்‌ என்று சருதுவாரும்‌ உளர்‌. 
8 ள்‌ 


அமைப்பு முறை 


முதலில்‌ திருமணநாள்‌ தமிழ்‌ ஆண்டு முறைப்படி ஆண்டு 
மாதம்‌, தேதி குறிக்கப்‌ பெற்றிருக்கிறது. பிறகு ஒப்பந்தம்‌ 
எழுதிக்‌ கொள்ளும்‌ மணமக்களின்‌ தந்தையர்‌ பெயரி கோயிற்‌ 
பிரிவுடன்‌ எழுதப்பெறும்‌. பிறகு மணமகன்‌ பெயர்‌ மணமகள்‌ 
பெயர்‌ குறிக்கப்பெற்று இவர்களிருவரும்‌ திருமணம்‌” செய்து 
கொண்டதற்காக இருவரின்‌ தந்தையரும்‌ கொடுக்கும்‌ நன்‌ 
கொடைப்பொருட்கள்‌ விவரம்‌ தரப்‌ பெற்றிருக்கும்‌. இறுதியில்‌ 
இசைபிடிமானம்‌ எழுதியவரின்‌ கோயிற்‌ பிரிவுடன்‌ பெயரி 
கொடுக்கப்பெறும்‌. (பிறகு கையெழுத்து இடப்பெறும்‌. 
இசை பிடிமான வாசக அமைப்பு கொடுக்கப்‌ பட்டுள்ளது. 


ஊவருஷம்‌--மாசம்‌--தேதி 


கல்வாச நாட்டில்‌ இளையாற்றக்‌ குடியான 
குலசேகர புரத்தில்‌ ஒக்கூருடையான்‌ அருணாசலஞ்‌ செட்டி 
ராமநாதரோ, கேரள?ங்க வளநஈடாஇய பிரம்பூர்‌ நாட்டில்‌ 
மாற்றூரான வீரபாண்டியபுரதிதில்‌ அரும்பாக்‌ கூருடையான்‌ 
கண்ணப்பசெட்டி நாராயணரோ இவர்‌ மகன்‌ சுப்பிரமணிய 
னுக்கு இவர்மகள்‌ வள்ளியம்மையை பாணிக்கரகணம்‌ பண்ணிக்‌ 
கொண்டமைக்கு இவரீ பூஷணம்‌ பூட்டும்‌ பொன்‌ ஒன்பது 
ஆறுகல்லெடை; பொன்பதிமுக்கழஞ்சுஇவர்‌' தனம்‌ கொடுக்கும்‌ 
பொன்‌ இம்மாறு, இவ்வெடை பொன்‌ ஆறுகழஞ்சு, வெள்ளி ந 
ஆறுகழஞ்சு. வெண்கலந்தராப்பலம்‌ ஆறுபதி “தொன்று, 
வெள்ளாட்டிக்கிப்‌ பணம்‌ முப்பது, ரோட்டுச்‌ சக்கரம்‌ ஆறுபதி 
தொன்று இவ்வகைப்‌ படி செய்வோம்‌. இவர்‌ நன்கொடை 
கொடுக்கும்‌ பொன்‌ ஐம்பது, மோதிரம்‌ விராகனெடை மூன்று | 
இவர்‌ உகந்துடைமையாய்க்‌ கொடுக்கும்‌ பொன்‌ வளையி ஏ 
கழஞ்சு, இவ்வகைப்படி செய்வோம்‌. இந்த நாள்‌ இவரிடும்‌ 
பொன்‌ இவர்‌ சொற்படி தெரிசனை பதிமுக்‌ கழஞ்சு இவ்வகைப்‌ 
படி செய்வோம்‌. இந்த இசைபிடிமானம்‌ எழுதினேன்‌ கல்வாச 
னாட்டில்‌ இளையாற்றக்குடியரன 


்‌ ்‌ 
ட்டு அப ௨... கிலு வல அண்டு அபு சை டயா ட்ஸ்சு்‌ ஆ! அத்‌ அ டட பம்‌ லி 


540 


குலசேகர. புரத்தில்‌ ஒக்கூருடையால்‌... 


கையெழுதிது... .. 
மாப்பிள்ளை வீட்டுக்காரர்‌ கையெழுத்து... 
பெண்‌ வீட்டுக்காரர்‌ கையெழுத்து 9 


கோயிற்‌ பிரிவு 


நகரத்தார்களை ஏனைய செட்டியார்களில்‌ இருந்து 
இனம்‌ பிரித்துக்‌ காட்டுவது அவர்கள்‌ சார்ந்துள்ள கோயிற்‌ 
பிரிவுகளேயாகும்‌. இளையாற்றக்குடி, மாற்றூர்‌, வயிரவன்‌ 
கோயில்‌, இரணியூர்‌, பிள்ளையார்பட்டி, நேமம்‌, இலுப்பக்‌ 
குடி, ரூரைக்குடி, வேலங்குடி. என்ற ஒன்பது கோயில்‌ பிரிவுகள்‌ 
உண்டு, இளையாற்றக்‌ குடிக்கோயிலில்‌ ஏழு உட்பிரிவுகளும்‌ 
மாற்றூர்கோயிலில்மூன்று உட்பிரிவுகளும்‌,வயிரவன்‌ கோயிலில்‌ 
மூன்றுஉட்பிரிவுகளும்‌ உள்ளன. இவையனைத்தும்‌ ஏனைய இனத்‌ 
- தினரின்‌ கேரத்திரங்களைப்‌ போன்றவையாகும்‌. ஒரு பிரிவைச்‌ 
சார்ந்தவரிடையே திருமணம்‌ நடைபெறுவதில்லை. நகரதிதார்‌ 
களின்‌ சரதிமுறை நியாயப்படி இரணியூர்க்‌ கோயிலாமும்‌, 
பிள்ளையார்பட்டிக்‌ கோவிலாரும்‌ சகோதர வமிசத்தாராத 
லால்‌ தம்முள்‌ கலியாணஞ்‌ செய்து கொள்ளக்கூடாது: மற்றை 
கோவில்களில்‌ செய்து கொள்ளலாம்‌. இளையாற்றக்குடிக்‌ 
கோயில்‌ உட்பிரிவுகட்கிடையேயும்‌ மாற்றூர்க்‌ கோயில்‌ ௨ட்‌ 
பிரிவுகட்ிடையேயும்‌ திருமணம்‌ செய்து கொள்கின்ற வழக்கம்‌, 
புள்ளிகள்‌ பெருகிவிட்ட பிற்காலத்தில்‌ தொடங்கியதாகக்‌ 
கருதலாம்‌. எப்பொழுது தொடங்கியது என்பதை அறுதியிட்டுச்‌ 
சொல்ல இயலவில்லை. வயிரவன்‌ 2காயில்‌உட்பிரிவுகட்கிடையே 
திருமணம்‌ செய்துகொள்கின்ற வழக்கம்‌ கிடையாது. இரணிக்‌ 
கேரயில்‌ பிள்ளையார்பட்டி கோயிலார்‌ சேர்ந்து இருவருக்கு 
மிடையே விலக்கப்பட்ட திருமணத்தொடர்பையும்‌ நீக்கினால்‌ 
249 இணைகள்‌ தான்‌ வரமுடியும்‌, 


கோயிற்‌ பிரிவுகளைக்‌ குறிப்பிடும்‌ போது வளநாடு, நாடு 
ஊர்‌, புரம்‌ உடையார்‌ என்ற வகுப்பு?முறை வரிசையைக்‌ 
காண்கிறோம்‌. 


வளநாடு 


வளநாடு என்னும்‌ பிரிவில்‌ கேரள ங்க வளநாடு என்ற 


ஒன்றை மட்டுமே காண்கிறேோம்‌.இளையாற்றநிகுடி, இரணியூர்‌ 


ஸ்ர 


550 


பிள்ளையார்பட்டி என்ற மூன்று கோயிற்கும்‌ வளநாடு குறிக்கப்‌ 
பெறவில்லை. கேரள சிங்கன்‌ என்ற பெயர்‌ முதலாம்‌ இரொசரா 
சனுடைய விருதுப்பெயர்களுள்‌ ஒன்றாக அமைந்துள்ளது 
மேலும்‌ வளநர்டு, நாடு, ஊர்‌ என்ற பாகுபாடும்‌ முதலாம்‌ 
இராசராசன்‌ காலத்திலேயே தோன்றியதாகவும்‌ வரலாற்று 
அறிஞர்கள்‌ கூறுவர்‌. வளநாடு,நாடுஎன்ற இப்பெயர்கள்‌ செட்டி 
நாடு சுங்கமில்லாச்‌ சோழநாட்டின்‌ ஒருபகுதியாக இருந்தபோது 
சோழ அரசர்களால்‌ வழங்கப்‌ பெற்றவை, சோழமன்னர்கள்‌ 
ஒவ்வொரு மண்டலத்தையும்‌ பல வளநாடுகளாகப்‌ பிரித்திருநீ 
ததாகவும்‌ ஒவ்வொரு வளநாடும்‌ இரண்டிரண்டு பேராறுகளுக்கு 
இடையில்‌ அமைந்திருந்த நிலப்பரப்பாகும்‌ என்றும்‌ டி. வி. 
சதாசிவப்‌ பண்டாரதிதார்‌. “முதற்குலோத்துங்கன்‌? என்னும்‌ 
நூலில்‌ கூறுவர்‌, இதை நோக்க சிங்கவளநரடு என்பது வெள்‌ 
ளாற்றுக்கும்‌ வைகையாற்றுக்கும்‌ இடையில்‌ உள்ள நிலப்பரப்‌ 
யைக்‌ குறித்திருக்கக்கூடும்‌ என்பது சேோமலெ கருத்து. 


நாடு 


நாடு என்ற பாகுபாட்டில்‌ கல்வாசனாடு, பிரம்பூர்நாடு, 
பாலையூர்நாடு என்ற பெயர்களைக்‌ காண்கிறோம்‌. வயிரவன்‌ 
கோயில்‌, நேமம்‌, சூரைக்குடி என்ற மூன்று கோயில்கட்கும்‌ 
நாடு என்ற பாகுபாடு குறிக்கப்‌ பெறவில்லை. கல்வாசனாடு 
என்றபிரிவின்‌ கீழ்‌ இளையாற்றக்குடி, இரணிக்கோயில்‌, 
பிள்ளையார்பட்டி என்ற மூன்றும்‌ வருகின்றன. இப்போதுள்ள 
பிள்ளையார்பட்டியும்‌, இரணிக்கோயிலும்‌ கல்வாசனாட்டில்‌ 
கீழ்‌ வாரா என்பது சா, கணேசன்‌ கருத்து.(பிள்ளையரர்‌ பட்டி 
தலவரலாறு) இசை பிடிமானதி தொடரில்‌ இவ்விரண்டு 
கோயில்களையும்‌ குறிக்க முறையே வருற்தொடர்களான, 
கல்வாசனாட்‌ டில்‌ இளையாற்ற4 குடியான இரணியூர்‌ மருதங்‌ 


குடியான நாராயணபுரதிதில்‌ இரணியூர்‌ அ திருவேட்‌ பூரூடை 


யார்‌.,” '*கல்வாசனாட்டில்‌ இளையாற்றக்குடியான இரணியூர்‌ 
மரு தங்குடியான நாராயணபுரதிதில்‌ பிள்ளையார்பட்டியான 
இருவேட்பூரூடையார்‌”* என்பதில்‌ வரும்‌ கல்வரசனாடு 
என்பதை இளையாற்றக்குடிக்கு அடைமொழியாகக்‌ கொண்டு 
ஏனைய இரண்டு கோயில்களும்‌ இளையாற்றக்குடியிலிருந்து 


பிரிந்தவை என்பனைக்‌ குலசேகரப்புரதிதில்‌ என்ற சொல்‌ 
வரையும்‌ அமையும்‌. யொதுதி தொடராலும்‌, இக்கோயில்‌ : 


டமா அரில்‌ சி யானை. “கவ்‌ 


551 


பிரிவினர்‌ இருவரும்‌ உடன்‌ பிறப்பினர்‌ என்பதைதீ திருவேட்பூ 
ருடையார்‌ என்ற பொதுத்‌ தொடராலும்‌ அறியலாம்‌. 


பிரம்பூர்‌ என்ற நாட்டின்‌ 8ழ்‌ மாற்றூர்‌, இலுப்பைக்குடி 
என்ற இரண்டு கோயில்களும்‌ வருகின்றன. இங்கு பிரம்பூர்‌ 
என்பது வள்ளல்‌ பாரியின்‌ பறம்பு என்பதன்‌ திரிபு என்று 
சோமலெ கருதுகிறார்கள்‌. இப்போதுள்ள பீரான்மலை 
பகுதியைப்‌ பறம்புமலைப்‌ பகுதியாகக்‌ கொண்டால்‌ அதற்கு 
அண்மையில்‌ இருக்கும்‌ இளையாற்றக்குடியும்‌ பிரம்பூரி 
நாட்டின்‌ ழ்தான்‌ வரவேண்டும்‌. அதை விடுத்து மாற்றூர்‌ 
இலுப்பைக்குடி மட்டும்‌ பிரம்பூர்‌ நாட்டின்‌ கழ்வருவானேன்‌?, 
பாலையூர்‌ நாட்டின்‌ 8ழ்‌ வேலங்குடி என்ற பகுதி வருகிறது. 
பாலையூர்‌ என்பது கண்டனூரை யொட்டிய ஊர்‌ ஆகும்‌ 
நாட்டுப்‌ பகுதியையடுத்து, 9 கேரயிற்‌ பிரிவுகளின்‌ பெயர்கள்‌ 
வந்து ஆன என்ற சொல்‌ வருகறது- இந்த ஒன்பது கோயிற்‌ 
பிரிவுகளில்‌ வயிரவன்‌ கோயிற்‌ பெயரில்‌ மட்டும்‌ வயிரவன்‌ 
கோயில்‌ என்ற பெயர்‌ குறிக்கப்படாமல்‌ ஏழகப்‌ பெருந்திரு 
என்ற பெயரே இசை பிடிமானத்தில்‌ குறிக்கப்படுகிறது 
ஏழகப்‌ பெருந்திரு என்பது வயிரவன்‌ பட்டியின்‌ பழைய 
பெயராக இருந்திருக்கவேண்டும்‌ இத்தொடர்‌ ஒருபடையைக்‌ 
குறிக்கும்‌. இது கல்வெட்டுகிகளில்‌ குறிக்கப்படுகிறது (முதலாம்‌ 
குலோத்துங்கனின்‌ மெய்க்கீர்த்தி மட்டியூரிலிறாந்து வந்த 
ஏமகப்‌ படையை தோற்கடித்து...) [ 


புரம்‌ 


அடுத்து புரத்தில்‌ என்ற பெயர்‌ குறிக்கப்படுகிறது. 
குலசேகரபுரம்‌, வீரபாண்டியபுரம்‌, தேசிக நாராயணபுரம்‌ 
ராஜநாராயணபுரம்‌ என்ற நான்கு புரங்கள்‌ வருகின்றன. 
இலுப்பைக்குடிகீகு மட்டும்‌ புகழிடம்‌ கொடுதித பட்டணம்‌ 
என்ற. தொடர்‌ வருகிறது. புகழுக்கு இடங்கொடுதீத 
பட்டணம்‌என்பதுஇதன்பொருளாகும்‌. தசிலர்புகலிடம்கெரடுத்த 
பட்டணம்‌ என்ற சொற்றொடர்தான்‌ புகழிடங்கொடுத்து 
பட்டணம்‌ என்று தவறாக எழுதப்‌ பட்டதாகக்‌ கருதுகறாரீகள்‌ 
இலுப்பைக்குடியில்‌ அரசர்‌ இருவருக்கு அடைக்கலம்‌ கொடுத்த 
கதையும்‌, அவன்‌ அக்கோயிலுக்கு கொடுத்த மானியமும்‌ 
இதற்குச்‌ சான்றாகும்‌. குலசேகரபுரம்‌என்பது இளையாற்றக்‌ 
குடிக்கும்‌ தேமதிதிற்கும்‌ வருசின்றது. வீரபாண்டியபுரம்‌ 


542 


என்பது மாற்றூரீக்கும்‌ ஏழகப்‌ பெருந்திருவான வயிரவன்‌ 
கோயிலுக்கும்‌ வருகின்றது- தேசிகநாராயணபுரம்‌ என்பது 
சூரைக்குடி, வேலங்குடி ஆதிய இரண்டிற்கும்‌ வருகின்றது. 
ராஜ நாராயணபுரம்‌ என்பது இரணியூர்‌, பிள்ளையார்பட்டி 
ஆகியவற்றைகி குறிக்கும்‌ மருதங்தடியைக்‌ குறிப்பிட வருகிறது. 
இவற்றுள்‌ குலசேகரன்‌ வீரபாண்டியன்‌ என்பன பிற்காலப்‌ 
பாண்டியர்களின்‌ யெயர்களாக இருக்கின்றன. 


உடையார்‌ 


அடுத்து உடையரர்‌ என்ற சொல்லுடன்‌ பல ஊர்ப்‌ 
பெயர்கள்‌ சேர்ந்து வருகின்றன. ஓக்கூரி, பெருமரு தூரி- 
கிங்கிணிக்கூர்‌, பேரசெந் தூர்‌, சிறுசேதிதூர்‌, உறையூர்‌ அரும்‌ 
பாக்கூர்‌, மணலூர்‌, மண்ணூர்‌, கண்ணூர்‌, கருப்பூர்‌, குளத்தூர்‌ 
சிறுகுளத்தூர்‌ இரணியூர்‌ திருவேட்பூர்‌ கழனி நல்லூர்‌ என்பன 
ஊர்‌ என்ற சொல்லில்‌ முடிகின்றன. இரணியூர்‌ பிள்ளையார்‌ 
பட்டி இரண்டிற்கும்‌ பொதுவாகத்‌ திருவேட்பூர்‌ என்று 
வருகின்றது. கழனிவா சல்‌ மகேந்திரபுரம்‌, இளநலம்‌, சூடா 


மணீபுரம்‌ புகழ்வேண்டிய பாக்கம்‌, கழனிவாசக்குடி என்பன 
ஏனைய பெயர்கள்‌. இை 


ரான பட்டணசாமி 
சசேசர்க்கப்படவில்லை, 


யாரானபட்டணசாமி என்‌ ற.பிரி 
ஊர்ப்பெயர்தான்‌ இருந்திருக்க ே 
பட்டினத்தார்க்கும்‌ தொடர்புகாட்டி, பட்டினத்தார்பெயருக்கு 
ஏற்பப்‌ பின்னாளில்‌ வந்ததாகவும்‌இருக்கலாம்‌. இப்பொழுது 
இந்த ஊர்கள்‌ எப்பகுதியில்‌ உள்ளன என்பது ஆய்விற்குரிய 
ஒன்றாகும்‌. ஒன்பது நகரக்‌ கோயில்களைச்‌ சுற்றி இந்த ஊர்‌ 
i டயார்‌ என்பது ஐமீந்தஈர்‌ 
்‌ : டமையாகப்‌ பெற்றவர்கள்‌ 
என்பதைக்‌ குறிக்கும்‌. இவ்வூர்கள்‌ ஒம்புகார்‌ நகரத்தையொட்டி 
பெற்றுக்‌ i 
களாகும்‌. ஓரீ ஊரினர்‌ வேற்றூரில்‌ ப i கம்ப்‌ 


விற்கும்‌ 
வண்டும்‌. பட்டணசாமிக்கும்‌ 


ஓப்பந்தத்திற்கு உரியோர்‌ 
மணமகன்‌, 


மணமகள்‌ தந்தையர்‌ 


பெயர்கள்‌ 
அருணாசலஞ்செட்டி ரரம தாதர்‌ 


என்பது 


டீ ச 
- நம்‌ iN) 
ஷ்‌ கண்க! அவடர த்‌ அங்க தள 
டட ணை. வங்கத்து கம்‌ அகூடவைன்ட ௮. ௮௯ 


553 


அருணாசலம்‌ செட்டியார்‌ மகன்‌ ராமநாதன்‌ என்பதைக்‌ 
குறிக்கும்‌. இது தற்காலத்தில்‌ * 80222௨ Initia] உடன்‌ பெயரி 
எழுதுவது போன்றதாகும்‌, 


பாணிக்கிரகணம்‌ 


இவர்‌ மகன்‌ சுப்பிரமணியனுக்கு இவர்‌ மகன்‌ வள்ளி 
யம்மையைப்‌ பாணிக்கிரகணம்‌ பண்ணிக்கொண்டமைக்கு 
என்று வருகிறது, இங்கு பாணிக்கிரகணம்‌ என்பது கை 
தொட்டுக்‌ கொடுக்கும்‌ திருமணதிதைக்‌ குறிக்கும்‌. நகரத்‌ 
தார்‌ திருமணங்களில்‌ மணவறைமுடிவில்‌ மணமக்களின்‌ 
உள்ளங்கைகளை ஒன்றாகச்‌ சேர்த்து மங்கலப்‌ பொருட்களை 
வைதிதுப்‌ பட்டுத்‌ துணியால்‌ கட்டிதி தீவலம்‌ வரச்‌ செய்வதைப்‌ 
பார்க்கிறோம்‌. கோவலன்‌ கண்ண திருமணத்தில்‌ இவ்வாறு 
“தீவலம்‌ செய்வது காண்பார்‌ கண்நோன்பு என்னை?” சலப்‌ 
பதிகாரம்‌ மங்கல வாழ்த்துப்பாடல்‌ வறி53) என்று குறிப்பிடப்‌ 
படுகின்றது, நகரத்தார்‌ திருமணச்‌ சடங்குகளில்‌ கைபிடி, 
சோறு என்பதும்‌ ஒன்று, 


மணமக்கட்கு நன்கொடை 


அடுத்து இத்திருமண த்திற்கு மணமக்களின்‌ தந்தையார்‌ 
கொடுக்கும்‌ பட்டியல்‌ வருகின்றது. இவர்‌ என்ற சொல்‌ இந்த 
ஒப்பந்தம்‌ முழுவதும்‌ கையாளப்‌ பெறுவதால்‌ மணமகனின்‌ 
தந்தை யார்‌? மணமகளில்‌ தந்தை யார்‌? என்று அறிவது 
சிரமமாயிருக்கும்‌ இருந்தாலும்‌ ஓரளவு இக்கால வழக்குகளின்‌ 
அடிப்படையில்‌ ஊகிக்கவழியுண்டு, இவ்வகைப்படி செய்வோம்‌ 
என்ற தொடர்‌ மூன்று முறை வருகிறது. முதலிரண்டு முறை 
களிலும்‌ இருவீட்டாரும்‌ கொடுக்கும்‌ முறைகள்‌ வருகின்றன. 


மாப்பிள்ளையின்‌ தகப்பனார்‌ கொடுப்பவை 


1. பூஷணம்‌ பூட்டும்‌ பொன்‌ ஒன்பது மாற்றுக்‌ கல்லெடையொன்‌ 
13 கழஞ்சு 

2. நன்கொடை. (கொடுக்கும்‌) பொன்‌ 50 

3, மோதிரம்‌ விரரகன்‌ எடை 3 


344 
பெண்ணின்‌ தகப்பனார்‌ கொடுப்பவை 
(1) (௮) தனம்‌ கொடுக்கும்‌ பொன்‌ இம்மாறு இவ்வெடை 
பொன்‌ 6 கழஞ்சு 
(ஆ) வெள்ளி 6 கழஞ்சு 
(இ) வெண்கலம்‌ தராப்பலம்‌ 61 
(2) வெள்ளாட்டிக்குப்‌ பணம்‌ 30 
(3) £ராட்டிச்‌ சக்கரம்‌ 61 


(4) உகந்துடைமை பொன்‌ வளையி கழஞ்சு 7 தெரிசனை 
பொன்கழஞ்சு 13 


பூஷணம்‌ 


மாப்பிள்ளை வீட்டார்‌ பெண்ணுக்குப்‌ பூஷண (நகை) த்‌ 

துக்காகவும்‌ நன்கொடையாகவும்‌ மோதிரத்துக்காகவும்‌ பொன்‌ 

| கொடுதிதுள்ளார்கள்‌. பூஷணம்‌ என்பது இங்கு நகரத்தா 

ரிடையே இன்றும்‌ விளங்கும்‌ திருமாங்கல்யமாகிய கழுத்துரு 

| என்ற மங்கல அணிகலனையே குறிக்கும்‌, இன்றும்‌ திருமணத்‌ 

திற்கு முன்‌ மாப்பிள்ளை வீட்டார்‌ கழுதிதுருக்குப்‌ பொன்‌ | 
கொடுக்கும்‌ சிறப்புச்‌ சடங்கு நிகழ்ச்‌ நகரத்தாரிடையே நடை 

பெறுவதைக்‌ காணலாம்‌. 


நன்கொடை 


நன்கொடை கொடுக்கும்‌ பொன்‌ என்பது மாப்பிள்ளை 
வீட்டார்‌ மணமக்களுக்குக்‌ கொடுக்கும்‌ பொன்னாகும்‌. இது 
இன்றும்‌ *ஈடுபொன்‌” என்று வழநிகப்படுகிறது. இன்று 
திருமண நிகழ்ச்சி முடிவில்‌ மணமகன்‌, மணமகள்‌ வீட்டார்‌ 
இருவரும்‌ கணக்குப்‌ பார்த்துக்‌ கொள்ளும்போ.து மாப்பிள்ளை 
வீட்டார்‌ எவ்வளவு ஈடு பொன்னுக்குத்‌ தருகிறார்கள்‌ என்று 
கேட்டு மணமக்கள்‌ பணத்தில்‌ சேர்ப்பது வழக்கமாக உள்ளது. 


மோதிரம்‌ 
மோதிரம்‌; மாப்பிள்ளை வீட்டார்‌ பெண்ணுக்குக்‌ 


கொடுதிததாக இசை பிடிமானம்‌ கூறுகிறது. ஆனால்‌ இன்று 
பெண்‌ வீட்டரர்தான்‌ மாப்பிள்ளைக்கும்‌ பெண்ணுக்கும்‌ 


ட தது கதத அட இ வட டாக ட ட்‌ அட. சப்‌ றன்‌, (15 | கியகுது டான கோட TT புக்தி டம ப. 


555 


மோதிரம்‌ போடுகின்றனர்‌. பழங்காலதிதில்‌ பெண்ணுக்கு 
மாப்பிள்ளை வீட்டார்‌ மோதிரம்‌ போடும்‌ பழக்கம்‌ இருந்திருக்‌ 
கலாம்‌. அல்லது பெண்ணுக்குக்‌ கொடுக்கும்‌ வெள்ளிக்‌ கால்‌ 
மோதிரத்தை இது குறிக்க இடமுண்டு. வெள்ளி, விராகன்‌ 
எடையில்‌ நிறுக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 


சீதனம்‌ 


ஸ்ரீதனம்‌ என்பது சீதனமாகிறது. பெண்ணுக்குரிய தன 
மாகும்‌. பெண்ணில்‌ தகப்பனார்‌ பெண்ணுக்குச்‌ தனமாகப்‌ 
பொன்னும்‌ வெள்ளியும்‌ வெண்கலம்‌ தராவும்‌ கொடுத்துள்ளனர்‌ 
பொன்‌ வெள்ளி வெண்கலம்‌ தரா என்ற நான்கும்‌ உலோகப்‌ 
பொருள்களாகும்‌. வெண்கலம்‌ தரா என்ற இரண்டும்‌ கலப்பு 
உலோகங்களாகும்‌. வெண்கலம்‌ என்பது செம்பும்‌ வெள்ளீய 
மும்‌ கலந்து உருக்கி உண்டாக்கப்படும்‌ கலப்பு உலோகம்‌. தரா 
என்பது எட்டுப்‌ பாகம்‌ செம்பும்‌ ஐநீது பாகம்‌ காரீயமும்‌ 
கலந்த ஒரு கலப்பு உலோகம்‌. இவற்றால்‌ செய்யப்பட்ட 
பொருள்களைப்‌ பெண்ணுக்குப்‌ பெண்‌ வீட்டார்‌ வழங்கியுள்ள 
னர்‌. 


வெள்ளாட்டி 


வெள்ளாட்டிக்குப்‌ பணம்‌ முப்பது பெண்‌ வீட்டார்‌ 
கொடுத்துள்ள தாகக்‌ குறிப்புள்ளது. இங்கு வெள்ளாட்டி. என்ற 
சொல்‌ பணிப்பெண்ணைக்‌ குறிக்கும்‌. வைணவ உரை நூலாகிய 
ஈடு என்னும்‌ நூலிலும்‌ இப்பொருளில்‌ வருவதாகசி சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகதி தமிழ்ப்‌ பேரகராதி குறிப்பிடுகிறது. பேச்சு 
வழக்கில்‌ வெள்ளாட்டி என்பது வைப்பாட்டியைக்‌ குறிக்கும்‌ 
என்றும்‌ தமிழ்ப்‌ பேரகராதி பொருள்‌ தருகின்றது. டாக்டர்‌ 
வ, சுப. மாணிக்கம்‌ அவர்கள்‌ வெள்ளாட்டி என்பது நகரத்‌ 
தார்கள்‌ மணந்துகொண்ட வேளாளர்‌ மரபுப்‌ பெண்டிரை 
உணர்த்தும்‌ ஒரு சொல்லாக (வெள்ளாளன்‌ - வெள்ளாட்டி) 
ஆசிச என்பதற்கு ஈடாக வெள்ளாட்டி என்று வழங்கியதாசக்‌ 
கருதுகிறார்கள்‌. நகரதிதார்‌ அறப்பட்டயங்கள்‌ என்று அவரி 
கள்‌ பதிப்பிதீத நூலில்‌ உள்ள பட்டயம்‌ ஒன்றில்‌ இவ்வழக்கு 
வருகின்றது. அக்காலதிதில்‌ ஆச்‌ என்ற செரல்‌ வழகிகி 
லில்லை. எனவே வெள்ளாட்டி என்பது இங்கு மணமகனின்‌ 
தாயாரை உணர்த்தும்‌ ஒரு சொல்லாக அவர்கள்‌ கருதுகிறார்‌ 
கள்‌. p 


பந்து AT 


ப 


556 
சீராட்டு 


ராட்டு என்பது செல்லம்‌ பாராட்டுகையைக்‌ குறிக்கும்‌ 
இன்றும்‌ சீர்‌ வைத்தல்‌ ஒரு சடங்காக இருக்கின்றது சீரா ட்டுக்‌ 
கொண்டு போதல்‌ எல்ற சடங்கும்‌ உண்டு, 


உகந்துடைமை 


உகந்துடைமையாய்‌ விரும்பிக்‌ கொடுக்கும்‌ பொருளாகப்‌ 
பொன்‌ வளையல்‌ குறிக்கப்‌ பெறுகின்றது 


தெரிசனை 


“இந்தநாள்‌ இவரிடும்‌ பொன்‌ இவர்சொற்படி தெரிசனை 
பதிமுக்கழஞ்சு இவ்வகைப்படி செய்வோம்‌” என்று வருகிறது: 
தெரிசனை இடும்‌-தெரிசனை என்பது புனிதமான காட்சியைக்‌ 
குறிக்கும்‌. முன்‌ சொன்ன அனைத்தும்‌ பொருள்களாக-சாமான்‌ 
களாக அமைய மணமகள்‌ வீட்டார்‌ சொற்படி தங்கமாகவே 
நேரில்‌ கொணர்ந்து கொடுத்ததாகத்‌ தெரிசனை அமைந்திருகி 
கலாம்‌. 


அளவுகள்‌ 


இசை பிடிமானதிதில்‌ பொன்‌ வெள்ளி இரண்டும்‌ கழஞ்சு 
என்ற அளவாலும்‌ வெண்கலம்‌ தரா என்ற இரண்டும்‌ பலம்‌ 
என்ற அளவாலும்‌ குறிக்கப்‌ பெறுகின்றன. பணம்‌, சக்கரம்‌ 
வராகன்‌ எடை என்ற அளவுகளும்‌ குறிக்கப்பெறுகின்றன. 
பொன்‌ நகையைட்பற்றி வருமிடத்தில்‌ மாற்று கல்லெடையுடன்‌ 


குறிக்கப்‌ பெறுகின்றது. ஆனால்‌ மோதிரம்‌, விராகன்‌ எடை. 
என்ற அளவுடன்‌ வருகின்றது. 


கழஞ்சு 

இக்காலத்தில்‌ $ அவுன்ஸ்‌ ட்ராப்‌ மதிப்புள்ள ஒரு 
எடுத்தல்‌ அளவை என்று தமிழ்ப்‌ பேரகராதி குறிக்கிறது: 
“ஒன்றே கால்‌ வீசம்‌ வராகன்‌ எடை இந்த எடையுள்ள பொற்‌ 


காசு பல்லவர்‌ காலத்தில்‌ செலாவணியாக இருந்தது என்றும்‌ | 
இராஜ ராஜ சோழன்‌ காலதிதில்‌ வழங்கிய 68 தானியமணி 


(Grain) - மதிப்புள்ள எடை ஒன்றும்‌ 


மதிப்புப்‌ பெறும்‌ ஒரு வகை நாணயம்‌ என்றும்‌ சேரமலெ 
அவர்கள்‌ வாயிலாக அறிகிறோம்‌, 


எடுதிதலளவையால்‌ 


857 
மாறுகல்லெடை 


ஒன்பது மாற்றுள்ள ஆறு கல்லெடை கொண்ட பொன்‌ 
நாணயம்‌ என்பது பழகீகத்தில்‌ உள்ள ஒரு ஸ்டாண்டர்டு எடை 
யாக இருக்கலாம்‌. மாற்று-மாறு பொன்‌ வெள்ளியின்‌ தரத்தை 
உரைதிதுப்‌ பார்திதுணர்வதாகும்‌. இப்போது ஆசாரிகள்‌ 
மச்சம்‌ என்று சொல்கிறார்கள்‌. 


பலம்‌ 


பலம்‌ என்பதும்‌ ஒரு நிறுத்தலளவை, வெண்கலம்‌, தரா 
என்ற உலோகங்களை நிறுக்க உதவுவது. 8 பலம்‌ ஒரு சேரி: 
என்று நிறுதிதலளவை வரய்பாடு. இதன்‌ இன்றைய சரியான 
மதிப்பு தெரியவில்லை. 


பணம்‌ 


இது ஒருவகை நாணய அளவு, எட்டுப்பணம்‌ சொண்டது 
ஒரு ரூபாய்‌ ஆகும்‌- 1 ரூபாய்‌ ஒரு பணம்‌, இவ்வாறு செட்டி 
நாட்டுப்பேச்சில்‌ வழங்கக்‌ கேட்டிருக்கிறேன்‌. இன்றும்‌ மொய்ப்‌ 
பணம்‌ எழுதும்போது பணம்‌ எவ்வளவு எழுதுவது என்று கேட 
கிறார்கள்‌. ஆயான்‌. வீட்டார்‌, (மரமா) மாமாப்பணம்‌ 
இவ்வாறு கணக்‌இடப்படுவதை இன்றும்‌ காணலாம்‌. 


பொன்‌ 


பொன்‌ என்பது நன்கொடை கொடுக்கும்‌ பொன்‌ ஐம்பது 
என்று வருகிறது. பொன்‌ என்பது10 பணம்‌ .என்று 
சோமலெ குறிப்பிட்டுள்ளார்‌. 


சக்கரம்‌ 


சீராட்டு சக்கரம்‌ என்ற அளவால்‌ குறிக்கப்‌ பெறுகிறது 
சக்கரம்‌ என்பது தென்னிந்தியாவில்‌ பழங்காலத்தில்‌ வழங்கிய 
பழைய வெள்ளி நாணயம்‌ என்றும்‌ 1 தங்கப்‌ பகோடா மதிப்‌ 
புடையது என்றும்‌ அரையணா மதிப்புள்ளதாக (3 நயா பைசா) 
மலையாள தில்‌ திருவாங்கூரில்‌ வழகிகிய நாணயம்‌ என்றும்‌ 
பேரகராதி வாயிலாக அறிகிறோம்‌, 


898 


வராகன்‌ எடை 


"மோதிரம்‌ வரரகன்‌ எடை என்று அளவால்‌ குறிக்கப்‌ 
பெறுகின்றது. 5/16 ரூபாய்‌ 54 மணி மதிப்புள்ளதென்று நிறுக்‌ 
கும்‌ நிறை வகை. செட்டி: நாட்டு ஆசாரிகள்‌ தநிகத்தை 
வரரகன்‌ எடையில்‌ நிறுதீதுச்‌ செரல்வதை இன்று காணலாம்‌. 
2 - 3/16 வராகன்‌ எடை என்பது இன்று 8 கிராம்‌. கெண்ட 
ஒரு பவுன்‌ ஆகும்‌. 3 ம்‌ 3/16 வராகன்‌ எடை என்பது 11 ரொம்‌ 
கொண்ட வெள்ளி எடையாகும்‌ சோழர்‌ காலத்தில்‌ 
செட்டியார்கள்‌ சாளுக்கிய ஆட்சிக்குட்பட்ட நாடுகளுக்குச்‌ 
சென்று வாணிகம்‌ செய்ததன்‌ பயனாக வராகன்‌ என்னும்‌ 
நரணயம்‌ தமிழ்‌ நாட்டுக்கு வந்தது என்றும்‌ அதல்‌ மதிப்பு ஒரு 
வரரகன்‌ ரூ. 3 - 50 என்றும்‌ சேரமலெ கூறுவார்‌, 


கையொப்பம்‌ 


இசைபிடிமானம்‌ எழுதினவர்‌ கோயிற்‌ பிரிவு எழுதிக்‌ 
கையொப்பமிட வேண்டும்‌. பிறகு மணமகனின்‌ தந்தையாரும்‌ 
மணமகளின்‌ தந்தையாரும்‌ கையொப்பமிட வேண்டும்‌. 
தந்தையார்‌ இல்லாவிடில்‌ அடுத்த தந்தை வழி (நெருங்கிய 
உரிமையாளர்‌) பங்காளி உறவினர்‌ கையொப்பமிடலாம்‌. 
கையொப்பமிடுபவரி யாராயினும்‌ மேற்கண்ட இசை பிடிமான 
வாசகம்‌ மாற்றப்‌ பெறாது மணமகள்‌ வீட்டில்தான்‌ இரண்டு 
பிரதிகளும்‌ வைகிகப்‌ பெறும்‌. மறுமணம்‌ செய்து கொள்ளும்‌ 
உரிமை ஆணுக்குண்டு. பெண்ணுக்கு இல்லை. இருமணதிதை 
உறுதி செய்யும்‌ பிடிமரனம்‌ பெண்ணுக்குதி தரன்‌ இன்றியமை 
யாத தேவை எனக்‌ கருதப்‌ பெண்‌ வீட்டாரிடம்‌ வைத்தனர்‌ 
பேரலும்‌. இசைபிடி மானம்‌ எழுதியவர்க்கு மணமக்கள்‌ 


வீட்டார்‌ பழம்‌, பெட்டி, சட்டி பாக்கு அன்பளிப்பாக 
வழங்குவர்‌, 


959 


பப மத 
ய்ய 
ப்பி 

WIGS 1009 ஐ 
ULES மம ரர 

IS 1209 ரர 
வமாக 
AT we 
A ALTE 
மிமி 
wr முறு ழு 
௫07௪ 
தாடு 
TT 
௯௮90 எழுப்ப 


wp 


ume 


ற்கு. ஓரமா 207௩ 


[13 


mdm go 


66 


97.07.2௮0௫ WOT T ML w(E 


04/7 


1] 
பம்மி ம பர 
[1] 


[1 


(12 


UG 


hn w(@ 


[13 
fam 
[11 


EAI TT 


Quid 


[13 


1] 


ஐறழு1.02ஐ 


960 


(wvadig wn perk யற்று ரககம 0 ம று ௨ ஐ ௪8.0௪) (9) 


UO wigs moMLIuTe LD 


epi ராப்ஹணற dish momuiiTe EY 


ih 
ரர184௦(0 


392௫ 


37 1ுஐ' 
ரா4ி/./ ௫220௭ 
(OATES 


ம்பு“. 


(uC ர 
௫௪.௫0 

g-gish 
qaihisspo® 


\ 


pom LI LIGA 


ஒறு 
மல. 


Opn (© 
97078ஐ 
(ஸா 
yum 121) 
ம இறு£ய 
பரமு 


௮2௨௮2௫ GOTT uM (௫ 


oMLILG SUI 


இறு 
fio 1B 


மத2ஐ ஓ HPT TAT (E 


[11 


[11 


ash 


[1] 


ட்ப 


ம்ம 


புரிமுய ஒறுகு.15.7௪ஐ ‘ET 
உறும TT 

Aan ஊறுமுமப2ஓ *17 
smile Y £0z 

தம்மு ot 
மும்ம போ 81 
ப மா 

2 91 

Quid டுப்‌ மாமு மல 


15. புலவன்‌ சரித்திரம்‌ 


(பிரமனூர்‌ மிராசுக்‌ கணக்கு வில்லியப்ப பிள்ளை) 


1876-ல்‌ நிலவிய கொடிய பஞ்சதீதைதீ தாது வருஷப்‌ 
பஞ்சம்‌ என்று சொல்வார்கள்‌. அந்தக காலதிதில்‌ மக்கள்‌ சொல்‌ 
லொணாத துயர்களுக்கு உள்ளானார்கள்‌. அதேசமயத்தில்‌ 
சிலர்‌ ஊரை ஏமாற்றிப்‌ பிழைக்கவும்‌ முற்பட்டனர்‌. வியாபாரி 
கள்‌ மற்றும்‌ போலி வேடம்‌ தாங்கிய சோதிடர்கள்‌, வைத்தியர்‌ 
கள்‌, புலவரீகள்‌ முதலியவரீகளின்‌ ஏமாற்று வித்தைகளை 
விவரிதீது நகைச்சுவை ததும்பப்‌ “பஞ்சலட்சணத்‌ திருமுக 
விலாசம்‌” என்ற நூலை இயற்றினார்‌ சிவகங்கை சமஸ்தானப்‌ 
புலவரான பிரமனூர்‌ மிராசுக்‌ கணக்கு வில்லியப்ப பிள்ளை. 
இது 1899-ல்‌ அரங்கேறியது. இந்தநூலுக்கு இணையான நகைச்‌ 
கவை நூல்‌உலக இலக்கியத்திலேயே கிடையாது என்றுதுணிந்து 
சொல்லலாம்‌. 'பஞ்சலட்சணத்‌ திருமுருக விலாச? த்தில்‌ உள்ள 
ஒரு பகுதியே இங்கே. கொடுக்கப்பட்டுள்ள போலிப்‌ '*புலவன்‌ 
சரித்திரம்‌'”, 


முன்சூ மியற்படையைதீ தட்டிக்‌ கவிமுடிப்ப 
வன்சூழியற்புலவன்‌ வாறுசொல்வேன்‌;-—பொல்கூழிக்‌ 
கான மயிலாடக்‌ கண்டிருந்த வான்கோழி 

தானும்‌அது போல்‌ ஆடும்‌ தன்மைபோல்‌--*ஞானகவி 
வல்லார்பேரல்‌ பாடி வளம்பெற்று நல்குரவாம்‌ 
இல்லாமை நீக்குதும்‌' என்‌ ஜறெண்ணியே,--கல்‌ஆரும்‌ 
காதில்‌ தரிப்புச்‌ கடுக்கன்‌ ஒளியிலங்க, 

சோதிமுலாம்‌ பூசிதீ துலக்கிய ஓரீ--மோதிரத்தைக்‌ 
கைவிரலில்‌ பூண்டு, கனவல்ல வாட்டுடனே 
ஓய்யாரமான உடை உடுத்தி, -மைகஊர்வான்‌ 

குன் வடிவம்‌ அன்ன தலைப்பாகின்பீற்றலைச்‌, ௧ர- 
மன்வடிவ மாக்கி வனைந்தியல்பாய்‌ - மின்வடி வம்புக 
கண்ணாடி பார்திது, கவின்‌ திலகம்‌ தீட்டிமகிழ்ந்‌(து) 
அண்ணாந்து காலை அகட்டிநடந்/து) - ஒண்ணார்ந்த 
கையில்‌ குடைபிடித்துக்‌ கால்சோடு மாட்டி, ஒரு 
பையல்கற்றுச்‌ சொல்லிதன்பின்‌ பற்றிவர - மெய்‌உணர்வுற்‌ (நு) 


செ._36 


562 

ஏ(ட) ஆய்ந்து சொல்லறியான்‌ எல்லாம்‌ அறிந்தவன்‌ போல்‌ . 
தாடாண்மை பேசித்‌ தளைப்புகழ்ந்து--நீடுதமிழ்‌ 
கல்லாத மூடர்களைக்‌ கற்றுயர்ந்த சேடன்‌ என்றும்‌ 
பொல்லாரை நல்லதர்மப்‌ புத்ரன்‌ என்றும்‌--இல்லாளுக்‌ (கு) 
அஞ்சி விழிப்பாரை அதிவீர சூரன்‌ என்றும்‌, 
கெஞ்சி வெந்நிட்‌(டு)ஒடுவரைக்‌ இரீடிஎன்றும்‌--மிஞ்சிறிதம்‌ 
பொய்பேசும்‌ வீணர்களைப்‌ போஜான்‌, அரிச்‌ சந்த்ரன்‌ என்றும்‌ 
கைநலம்‌ இலாதவரைக்‌ கன்ன என்றும்‌--வெய்துயிரிக்கும்‌ 
தாரிதீரம்‌ உள்ளவரைச்‌ சம்பனகு பேரன்‌ என்றும்‌, 
பாரித்து முனிபுலவோர்‌ பஈடியதைப்‌--பாரா 
மனப்பாடம்‌ செய்‌(து) அற்த மால்பொன்னுச்‌ சாமி 
தனிப்பாட லில்‌சிலது சந்தத்‌(த)-—இனிப்பான 
செய்யுள்பல கற்றுச்‌ சலுக்கி இறுமாந்து 
மெய்‌அணுவி லாமல்‌ மிகப்புளு-—எய்தரிய 
ஊரொன்றாய்ச்‌ சுற்றி உலைந்து, ஆங்‌(கு) உள௱ன்‌ஒருவலி 
பேர்‌ அன்‌(று) ஆராய்ந்‌(து) அவன்பால்‌ பின்சென்றே “யார்‌ 

என்றா 
கேட்கிறீர்‌? இப்புவியில்‌ 8ர்தீதிதிகழ்‌ சேதுஎனும்‌ 
தாகீகணங்கு மேவுசமஸ்‌ தானமதில்‌--நோக்கமிகும்‌ 
கல்விப்ர சங்கக்‌ கவிராஜர்‌ நாம்‌;நமது 
நல்வித்தை கண்‌(டு) அயனும்‌ நாணுவான்‌--பல்கலை நூல்‌ 
ஆசிரியர்‌ நம்மை “அதிகப்‌ பிரசங்கி? எனப்‌ 
பே௪உல கெங்கும்‌ பெயர்‌ பெற்றோம்‌!-- *ஆசறுசீர்‌ 
விஞ்சைதி தமிழில்‌ இவரீ மெத்தப்‌ படித்தவர்‌” என்‌ (று) 
ஒஞ்சிப்‌ புலவர்‌'நமக்‌(கு) ஓட்டமே!--கஞ்சன்‌இழி 
பூத உடல்‌ஈவான்‌; புலராப்‌ புகழுடல்‌ நாம்‌ 
ஈதலால்‌ அன்னவற்(கு) யாம்‌ அதிகம்‌!--வாதில்மன 
மாசுறப்பொய்ச்‌ சாககிசொன்ன மட்டிப்பயல்களெல்லாம்‌ 
நாசமுறத்‌ தீட்டிவசை நாட்டினோம்‌!-- வீசுதமிழ்க்‌ (கு) 
அஞ்சாது தீங்குபுரி வார்கள்‌ அடிமாண்‌(டு) இலவம்‌ 
பஞ்சாய்ப்‌ பறக்க அறம்பாடினோம்‌!--விஞ்சலை சூழ்‌ 
'அம்புவியில்‌ நம்மை அறியார்‌ இல்லை! நம்பெயரோ 
செம்பொன்மலை மேல்‌இட்ட தீபமரம்‌! -இம்பர்‌தனில்‌ 


நு 


டாட ன Tn 
OO அண க இதக்‌ ஒணுகள்‌ வடைய ஜானை 


562 


தீர்க்கநலம்‌ மேவும்‌ சிவகெங்கை வாழ்‌உயர்சன்‌-- 
மார்க்கத்துரைச்‌ சிங்க மகராஜன்‌-—ஏற்கையுடன்‌ 
சிதிதமகிழ்ந்‌(த) அஞ்சாறு சீவிதக்ரா மங்கள்‌ விட்டு 
மெத்தமரி யாதைதந்தான்‌ மேன்மையாய்‌; --எதிதலதிதும்‌ 
சந்ததமும்‌ மிக்கஉஙிகள்‌ சற்புகழ்கேட்‌(டு) அற்பு தமாய்ப்‌ 
பைந்தமிழ்ப்ர பந்தம்‌ ஒன்று பாடிவந்தோம்‌-—சிந்தைவைத்துக்‌ 
கேட்டருள்வீர்‌? என்று கிளத்தும்‌ பொழுது, தலை 
கோட்டிமுகம்‌ பாராக்‌ குறிப்பறிந்து-நாட்டில்‌உயர்‌ 
அஷ்டாவ தானகவி யாம்சரவ ணப்பெறாமாள்‌ 

மட்டறமுன்‌ சொன்ன வசைதிதமிழை--ஓட்டிஇவன்‌ 
தான்பா டினபோல்‌ தடதடென்று மூட்ட, மகிழ்‌- ்‌ 
வான்போல்‌ நகைக்‌(து), இசையில்‌ மாவலீர்‌!--யான்‌ கருத்தில்‌ 
யாதுவேறா யிருந்தே னாகினும்நீர்‌ நல்லகுண 

சாதுவாய்‌ வந்ததுவே சந்தோஷம்‌!--மேதையர்க்குதி 
தான்ஈயும்‌ நற்கொடையே தாரீக்கியன்கா லில்சலங்கை 
மாநாதம்‌ போலும்‌இசை வாய்க்குமே;- ஆனாலும்‌ 
நாடிவந்தீர்‌ இப்போழ்து நல்ல சமயமில்லை 

ஆடிகழித்‌(து) ஆவணிஅஞ்‌ சாம்தேதி—ஓடி 

அசத்தியமாய்‌ வாரும்‌: உமக்‌(கு) அச்சணமே செம்பொன்‌ 
துகட்டங்கி சால்வைகளும்‌ தாரேன்‌--விகற்பமின்றிப்‌ 
போய்வருவீர்‌? என்னப்‌ புலவர்‌ படபடத்‌ (து), '*இன்‌(ற) 
ஓய்வறநீர்‌ சொன்ன(து) ஒழூங்காமோ?-- ஆயுங்கால்‌ 
₹நஈளை? என்‌ பான்‌ கொடையும்‌, நம்பி நலமில்லாக்‌ 
களை பின்‌ போன கருஙிகுழலும்‌--பூளை 

திடலில்‌ குவித்த குவையும்இம்‌ மூன்றும்‌ 

சடலில்‌ கவிழ்தித சலமாம்‌ -இடருமந்த 

காலத்தால்‌ செய்த நன்றி சிறிதெனினும்‌ 

ஞாலதீதின்‌ மாணப்‌ பெரிதெனினுமாப்‌-போலும்‌ 
தடையின்‌ றி உங்கள்மனம்‌ சந்தோஷிதி(து) ஈயும்‌ 
கொடைதனையே கொள்வேன்‌ குணமாய்‌ அடைவோர்க்‌(கு) 
இடுக்கண்‌ உற்றபோதில்‌ உவநீ(து) ஈயாதபேர்பின்‌ 
கொடுதீதன்‌? கொடாமல்‌ என்ன? கூறும்‌!--படி தீதவரே! 
மா தயவு செய்யும்‌” என்றுமாறா (து) உரைக்க அவன்‌ 
வேதனையரய்‌ உள்ளம்‌ மிகவறாற்தி, -*ஏது” நம்மைச்‌ 


564 


சும்மாவிடான்புலவன்‌; தொந்தரவுக்‌(கு என்‌ புரிவோம்‌? 
நம்மாலே ஒன்றும்‌ நடவாதே; இம்மாற்றம்‌ 

இல்லவள்கண்‌ டால்‌இவனை ஏன்‌ அழைத்து வந்தாய்‌ (என்று) 
எல்லையறப்‌ பே? இடிப்பாளே! _ தொல்லைவினைக்‌ (கு) 
என்செய்வோம்‌?' என்றிங்‌(கு) இருதலையாம்‌ கொள்ளியினில்‌ 
துன்பெய்தி வாடும்‌ சுழல்‌ எறும்பாய்‌--பின்புமன 

ஊக்கமுடன்‌ சென்றுமனை யுள்ளஈட்‌ (கு) எதிரில்நின்று 
நாக்குளறி மெல்ல நவிலுவாள்‌:—“பாக்யவதி! 

சேது சமஸ்தானம்‌ சறந்திடு கவீசுரர்‌ சங்‌- 

தசா யித்யகலைக்‌ யானம்‌ உள்ளோர்‌--ஓதும்ப்ர- 

பந்தம்‌ ஒன்றுபாடி, அதில்‌ பாவாய்‌! உன்பேரை நல்லாய்‌ 
மூநீதிவைதீ(து) என்‌ பேரை முகனைவைத்துக்‌--தந்தியினால்‌ 
தம்புருவை மீட்டிச்‌ சரளிணயொடு பண்பலவும்‌ 


கெம்பீர மாய்ப்படிதீதார்‌;  கேட்டனையோ?--கொம்பளனை 
யாய்‌! 

ஏற்றமரி மாதைஅவர்க்‌(கு) ஈயா திருந்துவிட்டால்‌ 

மாற்றறிய பொல்லா வசைபடிப்பார்‌; -போற்றுநம(து) 

ஐஸ்வர்யம்‌ எல்லாம்‌ அமிந்து கெடுவதன்றி 

மொய்குழலாய்‌! ஆளுக்கே மோசம்வரும்‌;--தெய்வீ௪ 

வாதிசராம்‌ பாவலர்கள்‌ வாய்வசையினால்‌ அழிந்து 

மேதினியில்‌ கெட்டார்‌ மிகஉண்டே; ஏதேனும்‌ 

“தார்‌? என்று கெஞ்ச அந்தச்‌ சண்டாள நீலியவள்‌ ்‌ 

“ஓ”? என்று கூவி உரத்‌(து) எழும்பி-“மாவலன்‌ போல்‌ 

நீதம்‌இனிப்‌ பேசவந்தாய்‌! நீயும்ஓர்‌ ஆண்பிள்ளையோ? 

கூதறையே! உன்னைக்கொடுப்பேனே! சூதகமே! 

வாகுகெட்ட சோதாய்‌! என்வாயில்‌ . நல்லாய்‌ வந்துவிட்டுப்‌ 

போகு(து)! எதிர்‌ நில்லாய்‌ புறதீதொதுங்கு! மூகை ஓப்ப 

நீட்ட முடக்கறியாய்‌! நீ கெட்ட கேட்டுக்குப்‌ 

பரட்டொன்றோ என்ன பகுமானம்‌!- வீட்டு 

வருதிதம்‌௮றி யரதநெடு மாடே! உனக்குக்‌ 

கருத்தில்‌அணு வுண்டோ சவலை?--பரு தீததன்றிப்‌ 

புத்தியில்லா நீவெளியே போபோ?' எனஇரைந்தங்‌ (கு) 

எதீதனையோயபபே எயி(று) அதுக்‌, அநத்தி உன்பின்‌ 


565 


போக்கற்று வந்த புலவன்‌ எங்கே? எங்கே??? என்‌ (று) 
ஆக்ரமிதிதுப்‌ பே அதட்டினாள்‌; தாக்கிப்‌ 
புலவலிஎங்கே என்று புடைபுடைத்துச்‌ றும்‌ 
கலவரம்கேட்‌ டுள்ளம்‌ கலங்கி, நிலையெயர்ந்து 
சட்டி வருமுன்னே தலைசாய்க்க வேண்டும்‌ என 
ஓட்டிமுன்னோர்‌ சொன்னமொழி உண்மையே: திட்டிஇங்கு 
வந்தாலும்‌ வந்திடுவள்‌; வந்திடில்‌ ஒருவேளை நம்மைதீ 
தன்தாபம்‌ தீருமட்டுந்‌ தாக்குவாள்‌” என்‌ (று)--இந்தவிதம்‌ 
சந்ததேக மாய்ப்‌ புலவர்‌ தரன்‌ஓட்டம்‌ கொள்வதற்கு 
முந்திஉஷா ராக முழித்திருந்தார்‌--தன்தலைவன்‌, 
“பெண்ணே! என்‌ ஆசைப்‌ பெருங்கே! மருக்குலவும்‌ 
கண்ணே எனக்கிசைந்த காதலியே! பண்ணிவைத்த 
பாயாசம்‌ போலும்நல்லாய்ப்‌ பாடினவர்க்‌(கு) ஏதேனும்‌ 
ஈயா திருந்தரல்‌ இளப்பம்‌ அன்றோ?- நீயே 
உணர்ந்திடுவாய்‌?' என்று பல ஓத, இவென்சொற்(கு) 
இணங்கி உளம்‌ சற்றே இளகி பிணங்கு தலாய்ச்‌ 
சால நெடுநேரம்‌ தனிதீ(து) அதி விசாரம்‌உற்றுக்‌ 
காலணா ஈந்தாள்‌ கடுகடுப்பாய்‌;- ஏலும்‌ இதை 

. நற்கொடைஎன்‌ றேமதித்து நாவலன்பால்‌ எய்தி, ₹*நல்ல 
லக்கனம்வந்‌ தஇர்‌!'” எனவும்‌ நண்பாடி--மெய்க்க அவன்‌ 
கைதிதலத்தைப்‌ பற்றி உள்ளங்‌ கையில்வைத்துத்‌ தன்‌ 

கையினால்‌ 

பொத்தி, இனி தாகப்‌ புகலுவான்‌;--*நத்தத்‌ 
தினைத்துணை நன்றி செயினும்‌ பனைதிதுணையரய்க்‌ 
கொள்வர்‌ பயன்தெரிவராம்‌?* என்‌(று) -—இனிதரைதிது 
மெல்ல இவன்‌ கைஎடுக்க, மெய்க்கொடை கண்‌(டு) உட்குஇகன்‌ 
உல்லங்‌ கனமாய்‌ உரைபகர்வான்‌ “நல்லவன்‌ போல்‌ 


ஏன்காணும்‌ நீர்தான்‌ இருந்திருந்தும்‌ இக்கொடையைதி 
தாங்கா(து) அளிக்கத்‌ தலைப்பட்டீர்‌?-போம்காணும்‌! 
திட்டிபடப்‌ போகுதுகாண்‌! சேலையினால்‌ மூடியதைக்‌ 
திட்டி சுற்றி ஆங்கே செலுதிதிவிரடும்‌!--கட்டி.எம்‌ ஊர்‌ 
செல்லும்‌ வழிமரர்க்கம்‌ திருடர்பயம்‌ உண்டுகண்டீர்‌! 
நல்லதுணை கூட்டி நமை அனுப்பும்‌!-வெல்லம்‌அன்ன 


ட த ப த்‌ கல்கம்‌ ந்‌ க ல ர ரர ஏன்‌ ரா 


566 

பேச்சைநம்பி நாமும்வெகு பேராசை கொண்டதெல்லாம்‌ 
ஆச்சரியச்‌ சொப்பனம்‌ போல்‌ ஆனதுகாண்‌! -- ராச்சியத்தில்‌ 
உம்மைப்போலும்‌ ப்ரபுக்கள்‌ உண்டோ !மூ வேழுவள்ளல்‌ 
தம்மைத்தான்‌ சொல்லத்தரமன்றோ! --அம்மம்மா! 
நேர்தீதி வெகு நேர்த்தி!?” என்று நிஷ்டூர மரனசில 
வார்த்தை பலபேசி மடமடத்ீதே- ஈர்த்து, 
₹“வசைபாடு வோம்‌ பயலே! வாடா! கொண்‌ டாடா! 
இசையும்‌ எழுத்தாணி எடடா! -பசையற்ற 
மூடனுட பேரை முதல்‌எழுத டா! முதலில்‌ 
டென்‌ றெழுத்தைக்‌ கிறுக்கடா!--மாடே! உன்‌ 
கைவிரசு வேண்டாமா கற்றவர்க்‌(கு)ஈ யாதஇவன்‌ : 
ஐசுவர்ய மெல்லாம்‌ அறிகிறேன்‌ !--பொய்யோடா ! 
ஈரெட்டு நாளையில்பார்‌ 1'”என்றுகடை வாய்‌ நுரைக்கப்‌ 
போரிட்டுக்‌ கத்தும்‌ பொழிதில்‌, அவன்‌—நேரிட்டே 
“என்ன, கடி. நாய்ப்புலவீர்‌! ஏது, பரி காசமுடன்‌ 
சின்னமொழி யால்‌இகழ்ச்சி செய்திட்டாய்‌?--உன்னைத்‌ 
தலைமமழுக்கம்‌ பண்ணித்‌ தகுந்தசிட்சை செய்வேன்‌; 
புலவன்‌ என்ற தாலே பொறுத்தேன்‌; --*பலநூல்கள்‌ 
முற்றுணர்ந்தேம்‌” என்ன மொழிந்தாய்‌ ! சபாஸ்‌ ! உனது 
கற்றறிமோ ழமைத்தனத்தைக்‌ காட்டினாய்‌ !-மற்றும்‌, வசை 
பாடுவோம்‌” என்னப்‌ பயமுறுத்தினாய்‌! அதுதான்‌ 
தேடிஎனை வந்தென்ன செய்துவிடும்‌ போடாபோ! 
சாவதி துணிந்தால்‌ சமுத்திரம்‌ முழங்‌ காலாம்‌ ! உன்‌ 
பாவுக்குச்‌ சற்றும்‌ பயந்திடேன்‌;--நீவலியப்‌ 
பல்லைப்‌ பிளந்துகவி பாடிஇசைதீ தாலும்‌, இனிச்‌ 
சல்லிகா(சு) ஒன்று தரமாட்டேன்‌;--நில்லாதே ! 
ஊரார்‌ உடைமைகளை ஊசாடிச்‌ சுற்றுதற்குப்‌ . 6 
பேராசை கொண்ட பெரும்பதரே !--யார்மாரை 
ஏமாத்தி வந்தாய்‌? எவர்பொருளைக்‌ பட ப்பட ப 

காமாட்டி உந்தன்‌ கருதிதறிந்தேன்‌ ;--ஆமா ; நீ 
கெரண்டிடும்‌ அவா அடங்கக்‌ கோதிததடிக்‌ கம்பு“ ப்ர- 


சண்டு'' செய்வேன்‌; செய்வேன்‌; தடையில்லை ; கண்டாய்‌! | 


இதி 


A 
| 


ஆ பார 


~~ அனி வட கண்டு. 


ண 


567 
த்க்கமரி யரதையுடன்‌ தப்புவதே மெத்தநலம்‌ ! 
கெக்கலித்து நின்றால்‌ கெடுதிவரும்‌ ;--இக்கணமே 
செல்வாய்‌ !செல்வாய்‌ !?? எனவே செப்ப, இந்தப்‌ பொய்ப்‌ 
புலவன்‌ 
ஓல்காமல்‌ பினும்‌ உளறிறிழ்க,--புல்வாயை 
மோதுபுலி போல்சினந்து முன்னே நெருங்‌திவர, 
பீதியுட னேபுலவர்‌ பின்வாங்க, -வாதொ (டு) அவன்‌ 
தாவிப்‌ பிடிக்க, இவன்‌. தப்பித்து லரகுகொண்டு 
கூவி, இரு கால்கதியைக்‌ கூடினனே !காவுலவும்‌ 
மான்‌ ஓட்டம்‌ மெத்த வலியில்லை; வந்தகல்வி- 
மான்‌ஓட்டம்‌ மெத்த வலிஉளதே !--தானே 
எசமானாய்‌ வந்தவர்பா(டு)இவ்விதமானாலோ, 
சிசுவெனும்கற்‌ றுச்சொலிஎன்‌ செய்வான்‌?--விசயன்விடும்‌ 
அஸ்திரமும்‌ பின்னிட்‌(டு) அடங்க. அவன்‌ கால்‌கதியை 
விஸ்கரிதீதுச்‌ சொல்லவுந்தான்‌ வேண்டுமோ ?_மஸ்தளிகால்‌ 
செய்யமலர்‌ விட்டுத்‌ திரள்‌ ஆர்‌ அளியினங்கள்‌ 
ைதைமலர்‌ உற்றுக்‌ கவலுதல்போல்‌--வையகத்தில்‌ 
நல்லோர்‌ பலர்‌இருகிக நாடா(து) உலுத்தர்‌ எனும்‌ 
்‌ புல்லூரைச்‌ சென்று புகழ்ந்து, கவி-சொல்லியும்‌ ஓர்‌ 
நன்றிஅறி யாதவராய்‌, “நானும்‌ புலவன்‌” என்றே 
கன்‌ றி உழன்றார்‌ கனபேரிகள்‌. 
(நன்றி-தமிழ்‌ வட்டம்‌, 
சென்னை. ஆண்டுமலர்‌ 1969) 


16. செந்தமிழ்‌ வளர்த்த சிவகங்கை 
பேராசிரியர்‌ மீ: இராசேந்திரன்‌ 


இந்திய வரலாற்றின்‌ இணையற்ற அத்தியாயமாக விளங்கும்‌ 
சிவகங்கைச்‌ சீமையின்‌ வரலாறு. நாலுகோட்டை உடையதி 
தேவரின்‌ மகன்‌ சசிவர்ணத்‌ தேவருடன்‌ தொடங்குகிறது. 1970 
ஆம்‌ ஆண்டில்‌ இராமநா தபுரத்தை ஆண்ட விஜயரகுநாத சேது 
பதி தம்‌ மகள்‌ அகிலாண்டேசுவரி நாச்‌யொரைசி சசிவர்ணதி 
தேவருக்கு மணமுடித்துக்‌ கொடுத்தார்‌. . தம்பெண்ணைக்‌ 
கொடுத்த சேதுபதி சேதுநாட்டின்‌ ஒருபகுதியான சிவகங்கை 
மண்ணையும்‌ சீதனமாகக்‌ கொடுதீதார்‌. அதற்குப்‌ பிறகே சவ 
கங்கை சேது சமஸ்தானத்திலிருந்து பிரிந்து தனியரசாயிற்று. 
பாண்டிய நாட்டில்‌ நாயக்க மன்னர்‌ ஆட்சி நிலவிய போது 
தோன்றிய சேது நாட்டைச்‌ சேர்ந்திருந்த சிவகங்கை, மிகப்‌ 
பழங்காலத்தில்‌ பாண்டி நாட்டின்‌ ஒரு பகுதியாயிருந்தது 
என்பதை நாம்‌ மறக்கமுடியாது. 


பாண்டி நாட்டைச்‌ சேர்ந்த பழைய சிவகங்கையும்‌ 
செந்தமிழ்‌ வளர்ச்சிக்கான தனது பங்கைச்‌ செலுத்தத்‌ தவற 
வில்லை, சிவகங்கை சமீன்‌ தோற்றத்திற்குப்‌ பிறகு அதன்‌ 
எல்லைக்குள்‌ வாழ்ந்சஎண்ணற்ற புலவர்களை எண்ணி நாம்‌ 
வியப்படைகிறோம்‌, எனினும்‌ மிகப்‌ பழங்காலம்‌ தொட்டே வழி 
வழி வந்த புலமைக்கு வாரிசுதாரர்கள்‌ அவர்கள்‌ என்று அறியும்‌ 
போது இந்த மண்ணில்‌ புலவர்கள்‌ பிறப்பது ஓன்றும்‌ புதிதன்று 
என்ற முடிவுக்கு வருகிறோம்‌: 


சிவகங்கைக்கருகில்‌ வேம்பத்தூர்‌ என்றோர்‌ ஊர்‌ இருக்‌ 
கிறது. இதனை வேம்பற்றூரீ என்றே பேராசிரியர்‌ இரா. 
இராகவை யங்கார்‌ குறிப்பார்‌. சங்ககாலம்‌ தொட்டு இக்காலம்‌ 
வரை இவ்வூருக்கும்‌ தமிழாய்ந்த பெருமக்களுக்கும்‌ நெருக்கம்‌ 
உண்டு. இவ்வூரைச்‌ சார்ந்த வேம்பற்றூர்க்‌ குமரனார்‌ எழுதிய 
இரண்டு பாடல்கள்‌ அகநானூற்றிலும்‌ புறநானூற்றிலும்‌ முறை 
யே 157,317 ஆம்‌ பாடல்களாக இடம்பெற்றுள்ளன, தமிழர்‌ 
வாழ்விலிருந்து நீக்கிப்‌ பார்கிச முடியாத அகம்‌, புறம்‌ ஆய 


- இவ்விரண்டுக்கும்‌ வகைக்கொரு பாட்டை வழகிகிப்‌ போன 


இச்சான்றோரைத்‌ தவிர, இவ்வூரிப்‌ புலவர்‌ இன்னொராவரி 


» 
பூ அப படட. ப றல்‌ இ 


569 


பாடலும்‌ குறுந்தொகையில்‌ இடம்‌ பெற்றுள்ளதையறிகிறோம்‌ 
அவர்‌ வேம்பற்றூர்க்கண்ணங்கூத்தன்‌ என்பவர்‌. குறுந்தொகை 
350-ஆம்‌ பாடல்‌ அவர்‌ இயற்றியதே. 


சிவகங்கைகிகருகில்‌ சிவகங்கை --மதுரை வரிச்சூர்‌ வழிச்‌ 
சாலையை ஓட்டிப்‌ படமாத்தூர்‌ என்றோர்‌ ஊருள்ளது. இவ்‌ 
வூர்‌ சங்க காலத்தில்‌ படுமாற்றூர்‌ என வழங்கியிருக்கலாம்‌. 
படுமாற்றூர்மோசிகீரன்‌ கொற்றனார்‌ என்பவர்‌ பாடியதாகக்‌ 
குறுந்தொகையில்‌ கரணப்படும்‌ 376- ஆம்‌ எண்ணுடைய பாட்டு 
இவ்வூகதிதிற்கு இடமளிக்கிறது. 


சிவகங்கையருகில்‌ எட்டுக்கல்‌ தொலைவில்‌ ஒக்கூர்‌ 
என்றோர்‌ ஊர்‌ உள்ளது சங்ககாலதிதில்‌ இவ்வூரில்‌ வாழ்ந்த 
மாசாதீதியார்‌ என்ற பெண்பாற்புலவர்‌ ஓகீகூர்மாசாத்தியாரி 
என ஊர்ப்‌ பெயர்‌ சேர்த்தே அழைக்கப்படுகிறார்‌. இவரின்‌ 
பாட்ல்கள்‌ தொகை நூல்களுள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இதே 
ஒக்கூரில்‌ இந்த நூற்றாண்டில்‌ முதிதுப்புலவர்‌ என்றொரு 
முஸ்லிம்‌ புலவரும்‌ வாழ்ந்திருந்தார்‌. இதனால்‌ வரழையடி 
வாழையெனப்‌ புலவர்பலர்வாழ்ந்தஊர்‌ ஒக்கூர்‌எனஅறியலாம்‌. 
திருக்குறளின்‌ மிகச்சிறந்த உரையரூரியர்களுள்‌ ஒருவரான 
பரிமேலழகரும்‌ இவ்வூரினரே என்பர்‌. பழம்பாடல்‌ ஒன்றில்‌ 
பரிமேலழகர்‌: ஓக்கைகாவலன்‌,” என்று குறிக்கப்படுவதே இதற்‌ 
குரிய ஆதாரமாகும்‌. சிவகங்கை தேவஸிதானத்தைச்‌ சேர்ந்த 
வைணவப்‌ பெருங்‌ கோவில்‌ உள்ள திருக்கேரட்டி யூரில்‌ வாழ்ந்த 
சங்கப்‌ புலவர்‌ ஒருவர்‌ கோட்டியூர்‌ நல்லாந்தையார்‌ என்றே 
குறிக்கப்படுகிறார்‌. நற்றிணை 211-ஆம்‌ பாடலைப்‌ பாடியவர்‌ 
இவர்‌. 


சிவகங்கைப்‌ புகைவண்டி நிலையத்திலிருந்து மூன்று கல்‌ 
தொலைவில்‌ உள்ளது. அள்ஞூர்‌ என்னும்‌ரற்றூர்‌; சங்ககால தீதில்‌ 
இவ்வூரில்‌ வாழ்ந்த பெண்பாற்புலவர்‌ அள்ளூர்‌ நன்முல்லையார்‌ 
என்றே பெயர்‌ பெறுகிறார்‌. இவர்‌ பாடல்களும்‌ தொகைநூல்‌ 
களுள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


1. சீமஸ்தானத்தால்‌ வாழ்ந்த புலவர்கள்‌ 
1 கந்தசாமிப்புலவர்‌ 


சிவகங்கை சமஸ்தானதீதிலுள்ள திருப்பூவணம்‌ இவர்‌ 
ஊர்‌. 17-ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ இவர்‌ வாழ்ந்திருந்‌ 
தார்‌, சிவகங்கையை ஆண்டு வந்த முத்து வடுகநாதரீ இவரை 
ஆதரித்தார்‌. 


“மன்பேசன்‌ முத்துவடுகநா தேந்த்ரனருள்‌ 
பொன்போலு மாடை புனைந்தருளி” 


என இவரை ஆதரிதித முத்துவடுகநரத மன்னரைத்‌ திருப்பூ 
வணநாதரூலாவில்‌ போற்றுகிறார்‌. இவ்வுலாவின்‌ முதற்பதிப்பு 
1904-ல்‌ டாக்டர்‌ உ.வே சா.அவர்களால்‌ வெளியிடப்பெற்றது. 
இதைத்‌ தவிர *ஆப்பனூர்ப்புராணம்‌” *திருப்பூவணப்புராணம்‌? 
ஆகிய நூல்கள்‌ இவர்‌ இயற்றியவை. “புஷ்பவனநாதர்‌ 
வண்ணம்‌” என்னும்‌ பெயரில்‌ இவர்‌ இயற்றிய நூல்‌ கிடைக்க 
வில்லை. திருப்பூவண நாதர்‌ என்பதற்கு இணையாகப்‌ புஷ்பவன 
நாதர்‌ என்னும்‌ வடசெரல்லைப்‌ பயன்படுதிததி தலைப்‌ 
பட்டத எப்போது என்று தெரியவில்லை. 


இரா. இராகவையங்கார்‌ எழுதியுள்ள *சேதுநாடும்‌ 
செந்தமிழும்‌” என்னும்‌ கட்டுரையிலிறாந்து இக்கந்தசாமிப்‌ 
புலவர்‌ ழக்‌ கரையிலிருந்த சீதக்காதியாலும்‌ சிறப்பிக்கப்‌ 
பட்டார்‌ என்றறிகிறோம்‌, 


2 இரண்டாம்‌ சர்க்கரைப்‌ புலவர்‌: 
சிவகங்கை, முகவை சமஸ்தானங்களில்‌ அவைக்களப்‌ 


புலவராக விளகிகியவர்‌, முகவை சமஸ்தரனச்‌ சிறுகம்யையூர்‌ 
நெட்டிமரலைச்‌ சர்க்கரைப்‌ புலவரின்‌ பேரரீ இவரீ; ஆதலால்‌ 


ஆ 


571 
இவரை இரண்டாம்‌ சரீக்கரைப்‌ புலவர்‌ என்பர்‌, இவரது தந்தை 
சனிச்சர்க்கரைப்‌ புலவர்‌. 


சாந்துப்‌ புலவரின்‌ தந்தையான இவர்‌ தன்னுயிர்‌ 
கொண்டு மருது உயிர்‌ தேடிச்‌ சென்ற தம்‌ தனயனுக்குப்‌ பிற 
கும்‌ உயிர்‌ வாழ்ந்தார்‌ என அறிகிறோம்‌. அக்காலத்தேதான்‌ 
(1761) அவர்‌ (மிழலைச்‌ சதகம்‌: பாடி அரங்கேற்றினார்‌, அதற்‌ 
காக வேளாண்குலத்‌ தலைவர்களால்‌ வழங்கப்பட்ட மகமைப்‌ 
பட்டயத்தைத்‌ இவர்‌ தம்‌ இளையமனைவியின்‌ குமாரராகிய 
முத்துமுருகப்‌ புலவர்‌ பெயருக்குக்‌ கிடைக்கச்‌ செய்திருக்கலா 
மெனக்‌ கருதுகிறார்‌ மயூரகிரிக்‌ கேரவையைப்‌ பதிப்பித்த 
சர்க்கரை இராமசாமிப்‌ புலவர்‌. 


8 சாந்துப்‌ புலவர்‌; 


சிவகங்கை- முகவை சமஸ்தானங்களின்‌ அவைகீகளப்‌ 
புலவராய்‌ விளங்கிய (இரண்டாம்‌) சர்க்கரைப்‌ புலவரின்‌ மூதீத 
புதல்வர்‌. இவரும்‌ சிவகங்கை சமஸ்தரனத்தின்‌ அவைக்கள 
புலவராக விளங்கியவர்‌, 


சிவகங்கை சமஸ்தானத்தின்‌ அஸ்தானப்‌ புலவரான 
போது இவருக்கு வயது பதினாறு என்பர்‌. இவர்‌ இயற்றிய நூல்‌ 
களில்‌ எஞ்சியிருப்பது குன்றக்குடி முருகன்‌ மீதுப்பாடிய “மயூர 
திரிக்கோவை” மட்டுமே. இது 536 பரடல்கள்‌ கெரண்டது. 
1778-இல்‌ இந்தூல்‌ அரங்கேறியது. 


மயூரகிரிக்கோவை இயற்றியதற்காகச்‌ சிவகங்கையை 
ஆண்ட மருதுபாண்டியர்களாரல்காளையரர்கோவிலுக்கு அருகில்‌ 
உள்ள “மறாதன்குடி” என்னும்‌ சிற்றுரீ சன்மானமாக அளிக்கப்‌ 
பட்டது. இன்றும்‌ அவ்வூர்‌ “புலவன்‌ மருதன்குடி” என்றேஅமைக 
கப்படுகிறது. 


இவரது தந்தை பெயரும்‌ மைந்தன்‌ பெயரும்‌ சர்க்கரைப்‌ 
புலவர்‌ என்பதாகும்‌. 


572 


தம்மை ஆதரித்த மருது பூபதிக்கு வெள்ளையர்கள்‌ இடை 
யூறு விளைவித்த போது நிழல்‌ போல உடன்‌ சென்றவரீ: 
நேர்ந்த யுத்தங்களிலும்‌ ஒரு தலைவராய்‌ நேர்‌ நின்று போர்‌ 
புரிந்தவர்‌, 


3-10-1801-இல்‌ வெள்ளையரால்‌ மருது றைப்படுத்தப்‌ 
பட்டதும்‌, அப்பெருந்தகையின்‌ பிரிவாற்றாது உயிர்‌ துறந்த 
பிற்காலக்‌ கபிலர்‌: இவர்‌. 


மாற்றார்‌ கையகப்பட்டார்‌ மருது பூபதி என்றறிந்த 
பிறகு தம்‌ சொந்த ஊரான சிறு கம்பையூர்‌ சென்றதாகவும்‌ 
அங்கு சென்ற ஒருவாரத்தில்‌ இறந்ததாகவும்‌ அறிகிறோம்‌. 


4. மூத்து நாயகப்‌ புலவர்‌; 


சிவகங்கையை அடு தீதுள்ள பனசையெனப்படும்‌ 
நாட்டரசன்கோட்டை இவரது செொரந்தனர்‌, 18-ஆம்‌ 
தூற்றாண்டில்‌ வாழ்ந்திருந்த இவரை முத்துக்குட்டிப்‌ புலவர்‌ 
என்றும்‌ சொல்லுவர்‌. இவர்‌ நாட்டரசன்‌ கோட்டைக்‌ 
கண்ணுடையநா யக அம்மன்யேரில்‌ *கண்ணுடையம்மன்‌ பள்ளு” 
என்னும்‌ பிரபந்தத்தை இயற்றியுள்ளார்‌. 1775-இல்‌ இயற்றப்‌ 
பட்டதாகதி தெரியவரும்‌ இந்நூலில்‌, 


வயனிருவர்‌ பரவமுத்து வடுகநா தேந்த்ர துரை 

மார்க்கண்டன்‌ போலிருக்கக்கூவாய்‌ குயிலே! 
என்றும்‌ 

மனுவரசு சேருமுத்து வடுகநாதேந்த்ர துரை 

அனுதினமும்‌ புவிபுரக்க அரசு பெற்று வாழியவே 


என்றும்‌ குறிக்கப்படுவதரல்‌ இவர்‌ சிவகங்கை அரசர்‌ முதிது 
வடுகநாததிதேவரின்‌ ஆதரவு நிழலில்‌ அண்டிவாழ்ந்தவர்‌ 


5. குழந்தைக்‌ கவிராயர்‌: 


மிதிலைப்பட்டி இவரது ஊர்‌, இவர்‌ சிவகங்கை 
சமஸ்தான ஆதரவு பெற்ற கவிஞர்‌, 


ன்ற அ அக்க அன்‌... உ 


573 
6. மதுரகவி 


செங்கல்பட்டு மாவட்டம்‌ அரும்பேடு என்னும்‌ ஊரைச்‌ 
சேர்ந்தவர்‌. 200 ஆண்டுகளுக்கு முன வாழ்ந்தவர்‌. இசைதி 
தமிழ்ப்‌ புலவர்‌ கவி குஞ்சர பாரதி இவரது சீடரே. திருக்கச்சூர்‌ 
நொண்டி நாடகம்‌ இவர்பாடியதே. 


சிவகங்கை சமஸ்தான அவையின்‌ இசைப்புலவராய்த்‌ 
திகழ்ந்த இவர்‌ இரைப்பதங்களால்‌ சிவகங்கையை ஆண்ட 
மருது பாண்டியரையும்‌ இராமநாத புரத்தையாண்ட 
முத்துராமலிங்க சேதுபதியின்‌ மதியமைச்சர்‌ முத்திருளப்ப 
பிள்ளையையும்‌ புகழ்ந்துள்ளார்‌. 


இன்பச்சுவை மிகு இசைப்பாடல்கள்‌ பலவற்றைப்‌ பாடி 
யுள்ளார்‌. அவை “மதுரகவிபதங்கள்‌?' எனும்‌ பெயரில்‌ 
வெளியிடப்‌ பெற்றுள்ளன. 


மாலைப்பொழுது வந்தால்‌ பிரிந்திறாக்கும்‌ மங்கையர்‌ 
படும்பாட்டை அவர்கள்‌ சார்பாக மதுரகவி எப்படி 
வருணிக்கிறார்‌ என்பதைப்‌ யாருங்கள்‌. 


ஆலைக்கரும்புவில்‌ லாலெய்தபூங்கணை 
மேலெல்லாந்‌ தைக்குமே - தைத்ததென்றால்‌ 

பாலனமுங்‌ கைக்குமே-க்ஷணப்போதில்‌ 
மாலைக்குயில்‌ வருமே - முத்து 

மாலைபோல்‌ கண்ணீரு திருமே 
வேலைமுரசும திருமே - ரா 

விடியாமல்‌ நொடிநூறு யுகமாய்‌ வ ளருமே! 


7 கவிகுஞ்சர பாரதி 


இவர்‌ சிவகங்கை சமஸ்தானதிதால்‌ ஆதரிக்கப்பெற்ற 
இசைத்தமிழ்ப்‌ புலவர்‌. முகவை மாவட்டத்தில்‌ “டபெருங்கறை?? 
என்னும்‌ ஊரில்‌ பிறந்தவர்‌, 18-ஆம்‌ காற்றாண்டில்‌ 
வாழ்ந்திருந்தவர்‌. 


அருணாசலக்‌ கவிராயருடைய ரொம௱யண இர்த்தனை 
களைப்‌ பின்பற்றி “ஸ்காந்த புராணக்‌ கீர்தீதனை??” என்னும்‌ 
நூலை இயற்றிக்‌ தமிநிசை உலடுல்‌ பெரும்புகழ்‌ பெற்றவர்‌. 
இக்ரத்தனங்கள்‌ இசைப்பயிற்‌ கிக்கு ஏற்றன என்று பாராட்டப்‌ 


574 


படுவதால்‌ இவற்றின்‌ திறப்பை உணரலாம்‌. தமிழ்நாட்டு 
இசைக்குச்‌ சிறந்த சாகிதிதியங்கள்‌ (இசைப்பார்கள்‌) செய்தவர்‌ 
என்ற பெருமைகிகுரியவர்‌. 


பக்திப்பாக்கள்‌ பல தந்து கர்நாடக இசை உலகில்‌ புகழ்‌ 
பெற்ற தியாகராசரின்‌ 8ர்தீதனைகள்‌ தெலுங்கில்‌ அமைந்‌ 
துள்ளன, அவற்றிற்கு ஈடான இசைப்பாகிகளைக்‌ திருவிதாங்கூர்‌ 
சமஸ்தானதிது இலக்குமணப்பிள்ளை தமிழில்‌ இயற்றித்தந்தார்‌. 
அவரைப்போல்‌ சிவகங்கை சமஸ்தானத்தில்‌ சிறந்த இசைப்‌ 
புலவராய்‌ விளங்கிய குஞ்சர பாரதியும்‌ இசை உலகில்‌ பிற்‌ 
காலத்தில்‌ புகழீட்டினார்‌. 


“அழசரி குறவஞ்சி? என்னும்‌ நாட்டிய இசைநூலும்‌ இவர்‌ 
இயற்றியதே. இந்நூலைச்‌ சிவகங்கை அரசர்பால்‌ அரங்கேற்றிக்‌ 
“கொட்டாங்காய்ச்‌ சயேந்தல்‌? என்னும்‌ ஊரைப்‌ பரிசிலாகப்‌ 
செற்றார்‌ என்று இரா.இராகவையங்கார்‌ கூறுகிறார்‌. “அழகர்‌ 
கலம்பகம்‌” என்னும்‌ நூலும்‌ இனர்‌ பாடியதே என்று கூறுவார்‌ 


உளர்‌. 


இவரீ முருகன்‌ மீது பல பாடல்கள்‌ பாடியுள்ளார்‌. என்ன 
தருவான்‌” எனத்‌ தொடங்கும்‌ பாடல்‌ 


பெட்டி மகன்‌ சொக்குச்செட்டி--வாய்ப்‌ 
பேச்சுமட்டும்‌ வெல்லக்‌ கட்டி--வெகு 
இட்டமதாகப்ப கட்டி--பைய 
ட்‌ எத்திக்காரியங்‌ கொள்ளக்‌ கெட்டி'” 
என்று சொல்லழகுடன்‌ அமைநீதுள்ளது. 


* அண்மையில்‌ சிவகங்கை வந்திருந்த கவிஞர்‌ சுரகாவோடு 
கவிகுஞ்சர பாரதியைப்பற்றி உரையாட நேர்ந்தது. சிவகங்கை 
போதகுருமன்னர்‌ ஒருமுறை வேட்டையாடச்‌ சென்றாராம்‌. பள்‌ 
வேட்டையாடவும்‌ புலி வேட்டையாடவும்‌ போன மன்னரோடு, 
சொல்‌ வேட்டையாடும்‌ புலவர்‌ கூட்டமும்‌ உடன்‌ சென்றது. அப்‌ 
புலவர்களுள்‌ ஒருவராய்ப்‌ போயிருந்த கவிகுஞ்சரபாரதி, மன்னரின்‌ 
வேங்கை வேட்டையை நேரிற்‌ கண்டனுபவித்துப்‌ பாடிய 
*வேங்கைக்கும்மி” என்னும்‌ நூல்‌ மன்னர்‌ மனம்‌ கவர்ந்ததாம்‌. 
மகிழ்ந்த மன்னர்‌ '“கொட்டாங்காய்ச்சி யேந்தல்‌” ஈன்ற ஊரைப்‌ 
பரிசாகத்தந்தாராம்‌. அந்நூல்‌ தம்மிடம்‌ இருப்பதாகவும்‌ அதன்‌ 
முன்னுரையால்‌ அறியப்படும்‌ செய்தி இது என்றும்‌ சுரதா 
சொன்னார்‌. 


575 
கணிகை குலதிதில்‌ பிறந்த ஒருத்தி குலதிதொழில்‌ 
வெறுத்து மாதவிபோல்‌ பேசுகிறாள்‌ : 


பல பேருடனே நான்‌ கூடிப்‌ 

பணந்தேடமாட்டேன்‌ போடி 

புலி பசித்தாலும்‌ புல்லை யருந்தாதே--கோடிப்‌ 

பொன்‌ கொடுத்தாலும்‌ வேறே பொருந்தாதே--நீதான்‌ 

பலியாத காரியத்தில்‌ வருந்தாதே- எந்தப்‌ 

படிசொன்னாலு மென்‌ சிந்தை திருந்தாதே 
என்று தன்‌ தாய்க்‌ கிழவிக்குத்‌ தன்மன உறுதியை உணர்திதும்‌ 
விதம்‌ அழகரயுள்ளது. 

“என்னைவிட்டு அவளைக்‌ காதலிக்க அப்படி என்ன தகுதி 
அவளுக்கு?” குமரனிடம்‌ கோதை ஒருதிதி இப்படிக்‌ கோபித்துகி 
கொண்டாளாம்‌. 


என்னிலும்‌ சிறந்தவளோ 
இடையும்‌ சிறுத்தவளோ 
என்று கேட்ட நாட்டுப்‌ பரடல்‌ தலைவியைப்‌ போல்‌, 


கவிகுஞ்சரத்தின்‌ பதங்களும்‌-பல 

கலையுங்‌ கற்றவளா 
என்று முருகனை ஒருத்தி கேட்பதைப்‌ போல்‌ ஒரு பாட்டில்‌ 
அமைதீதுகிகாட்டுகிறார்‌. 

இப்படிப்‌ பாதிதிரங்கள்‌ பேசும்‌ இடங்களில்‌ தம்‌ புகழ்‌ 
நிறுவிக்கொள்ளும்‌ புலவரின்‌ தன்னம்பிக்கையைப்‌ போற்றதி 
தான்‌ வேண்டும்‌. 


8 வில்லியப்ப பிள்ளை 

சிவகங்கையை அரசஈண்ட துரைசிங்கமனனரின்‌ அவைக்‌ 
களப்புலவரரக விளங்கிய இவர்‌ பத்தெதொன்பதரம்‌ 
நூற்றாண்டில்‌ வாழ்ந்திருந்தவர்‌. வெகங்கைச்‌ சமஸ்தானதிதில்‌ 
உள்ள பிரமனூர்‌ இவரது ஊராகும்‌. தம்மை ஆதரித்த 
துரைசிங்க மனைர்மீது இவர்‌ ஒரு நூலைப்பாடி எழுதியிருக்‌ 
கிறார்‌, அந்நூலில்‌ 


976 


தீர்க்க ஈலமேவும்‌ சிவகங்கை வாழ்‌ உயர்சன்‌ 
மார்க்க துரைசிங்க மகராஜன்‌ 


என்று அவரைப்‌ பாராட்டியிருக்கிறார்‌. இப்படிப்‌ பாராட்டப்‌ 
பட்டவர்‌ முதலாம்‌ துரைசங்‌ மன்னரே. இவகங்கைக்‌ கல்லூரிப்‌ 
பெயருகிகுரிய துரைசிங்க மன்னருக்கு இவர்‌ பாட்டனாராவார்‌ 


பஞ்சலட்சணதீ திருமுக விலாசம்‌ எனினும்‌ அந்நூல்‌ 
* தாதுவருடப்பஞ்சம்‌?” என்னும்‌ கொடிய பஞ்சம்‌ நிலவியபேஈது 
வெகந்ிகையில்‌ இருந்த நிலைமையை *சட்டையர்‌? (6௪172) என 
அங்லைத்தில்‌ கூறப்படும்‌ அங்கதச்சுவை தோன்ற எடுத்துரைக்‌ 
கிறது. 


“இல்லஸ்டரேட்டட்‌ வீக்லி?” (rated Weekly) 
என்னும்‌ ஆங்லெக்‌ இழமை இதமில்‌ முன்பொருமுறை அறி 
நூலைப்‌ பற்றிய திறனாய்வுக்‌ கட்டுரை வெளிவந்தது. 


திரு. ஈசுநாகனின்‌ “சமுகாய இலக்யெம்‌? என்னும்‌ 
நூலின்‌ டஇறுடிகிக்டுரை  ரஏஞ்சலட்ணக்‌ இிருமுகலிலாசம்‌? 
பற்றி ஆராய்கிறது. பயனுள்ள இக்கட்டுரையில்‌ வில்லியப்ப 
பிள்ளை பற்றிக்‌ காணப்படும்‌ செய்திகள்‌ இலை: 


வெரிபிரமரைர்‌ அப்யம்பெருமாள்‌ பிள்ளையின்‌ சுமார்‌. 
வயல்சேரி ச௱வணகீ கவிராயரிடட்‌ தமிழ்‌ ஈயின்றவரி, வெர்‌ 
பிராறரைரில்‌ சமீன்‌ கணக்குப்‌ பிள்ளையாக இருந்தவர்‌ என்றம்‌ 
சமீன்கார்களிடமும்‌ அ௱௫௪ சுடிம்பத்கவரிடமூம்‌  நெருஙிஃப்‌ 
பமகியவர்‌ என்றும்‌ இதரிிறக 4ஈட்டிப்பஈட்டு?? எனுஞ்று 
நூலொன்றும்‌ இவர்‌ இயற்றியஈஈக& கூறுவர்‌, 67-வயஇல்‌ இவர்‌ 
(யேற்கை எய்‌௫னஈர்‌ என அறிறோம்‌. வெர்‌ காலமான ௪மயகி 
இல்‌ அரண்மனை மரியாகைகளோடு அடக்ஈம்‌ செய்யப்பட்டார்‌. 
4600 வரிகள்‌ கொண்டது இவர்‌ இயற்றிய பஞ்சலஃசணக்‌ இரு 
முகவிலாசம்‌. இது உலா, மடல்‌, தூது போன்ற பிரபந்க வசை 
யோடு ஒட்டியது, இதற்கு உல சய வெளிப்படை என்ற 
பெயரும்‌ உண்டு. முற்றிலும்‌ கலிவெண்பாவினால்‌ ஆகிகப்‌ 
பெற்றது. 1876 இல்‌ நிகழ்ந்த காதுவருடப்‌ பஞ்ச கீதைப்பற்றிய 
தமது நூலை 23 ஆண்டுகள்‌ கழித்து 1899குச்‌ சரியான தமிழ்‌ .: 
ஆண்டு விகாரி தை 2-ஆம்‌ நாள்‌ இரவில்‌ துரைங்க அரசரின்‌ 
அவையில்‌ அரங்கேற்றம்செய்தார்‌. இந்நூலைப்‌ பாராட்டிச்‌ 
சதாவதானி சரவணப்பெருமாள்‌ கவிராயர்‌ சலேடைப்புலி 
பிச்சுவையர்‌ ஆகியோர்‌ சாற்றுக்கவிகளும்‌ மதுரை நீ. இராம 
லிங்கம்பிள்ளை சிறப்புச்‌ செய்யுளும்‌ தந்துள்ளனர்‌. 


577 


இந்த நூற்றாண்டில்‌ பேர சிரியர்‌ வையாபுரிப்பிள்ளை 
யும்‌, கவியோகி சுத்தானந்தபாரதியாரும்‌ சறுகதையாசிரியர்‌ 


கு. அழகிரிசாமியும்‌ இலக்கியத்‌ திறனாய்வாளர்‌ சிதம்பர. 


ரகுநா தனும்‌ இந்நூலைப்‌ பாராட்டியுள்ளனர்‌. 


9. வேம்பத்தூர்‌: பிச்சுவையர்‌ 


இவரது காலம்‌ 1850-1910. விரைவாகக்‌ கவி இயற்றுநீ 
திறதீதினால்‌ ““அசுகவி'' என அமைக்கப்பட்டார்‌.இரு பொருள்‌ 
படப்‌ பாடுந்திறன்‌ பெற்றிறந்ததனால்‌ *திலேடைப்புலி' என 
சறப்பிக்கப்பட்டார்‌. இநப்பெருந்துறையில்‌ டாக்டர்‌ உ.வே.சா 
முதன்முதலாகப்‌ பிச்சவையரைச்‌ சந்தித்ததாகவும்‌ எந்தசி 
சமயதிதிலும்‌ எந்த விஷயத்தைப்‌ பற்றியும்‌ கேட்போர்‌ 
பிரமிக்கும்படி, செய்யுள்‌ இயற்றும்‌ ஆற்றலைக்கண்டு ஆச்சரிய 
மடைந்ததாகவும்‌ “என்‌ சரித்திரத்தில்‌? அவர்‌ குறித்துள்ளார்‌. 


சிவகங்கையை ஆண்ட முதிதுவடுகநாதர்‌ இவரை ஆதரிதி 
தார்‌. முத்துவடுகநா ததுரை மீது “காதல்‌ பிரபந்தம்‌” பாடி 
யுள்ளார்‌. சிவகங்கைக்காளமேகமாகதீதிகழ்ந்த இவர்‌'ஆனந்தக்‌ 
களிப்பு” ஈபொன்மாரிச்‌ சிலேடை வெண்பா! “மதுரை நீரோட்‌ 
டக யமக “வந்தாதி' திருவாடா ணை அந்தாதி குன்றக்குடி 
சண்முகநாதரீ உலா: “பனங்குடி ெ .ரிபநாயகி அம்மை பதிகம்‌? 
என்ற நூல்களையும்‌ பல தனிப்பாடல்‌ களையும்‌ இயற்றியுள்‌ 


ளார்‌. 


செளந்தரியல 5ரி' என்னும்‌ நூலைத்‌ தமிழில்‌ மொழி 
பெயர்‌ தீததற்காக யாவராலும்‌ மிகவும்‌ பாராட்டப்‌ பெற்று 
விளங்கிய கவிராச பண்டிதருடைய பரம்பரையில்‌ உதித்தவர்‌ 
நாதபுரம்‌ ஸ்ரீ பாஸ்கர சேதுபதியவரீகள்‌ விருப்பத்தின்‌ 
படி ஒரு மணி நேரத்தில்‌ பன்னிரண்டு லேடைகளைப்‌ பாடி 
௮ம்மன்னர்‌ வழங்யெ “ஐயாயிரம்‌ ரூபாய்‌ சன்மானத்தைப்‌ 
பெற்றவர்‌?” என்று ௨, வே. சா இவரைப்‌ பற்றி மேலும்‌ குறிப்‌ 


பிடுகிறாரீ. 


இராம 


இவரைப்பற்றிதிதெரியவரும்‌ சுவையான செய்திகள்‌ சில. 
ஒரு சமயம்‌ இராமநாதபுரம்‌ பாஸ்கர சேதுபதி திருச்செந்தூர்‌ 


ெ--37, 


578 


சென்றார்‌. பிச்சுவையரும்‌ உடன்‌ சென்றார்‌. முருகனுக்கும்‌ 
எலுமிச்சைக்கும்‌ சிலேடை பாடச்‌ சொன்னார்‌ சேதுபதி. 
உடனே ஐயர்‌, 


வித்தை உறலால்‌ மிகும்பல மேவுதலால்‌ 

நத்துமங்‌ கையின்பால்‌ ஈண்ணுதலால்‌- துத்தியஞ்சேர்‌ 

பாற்கர சேதுபதி நாட்டிலே வேலவனை 

, ஏற்கு மெலுமிச்சையே 

என்று பாடினார்‌. விதிதுக்கள்‌ கொண்டது. மரங்களில்‌ 
காய்ப்பது. உள்ளங்கையில்‌ தங்குவது என்னும்‌ பொருளில்‌ 
எலுமிச்சையையும்‌, வித்தைகளில்‌ வல்லவன்‌, வேங்கை கடம்பு 
முதலிய மரங்களை விரும்புபவன்‌, வள்ளி தெய்வானை என்னும்‌ 
இருமங்கையர்களிடம்‌ தங்கி இருப்பவன்‌ என்னும்‌ பொருளில்‌ 
முருகனையும்‌ இவ்வெண்பா சிலேடையாக்கிக்‌ காட்டுகிறது 


பிறி தாரு சமயம்‌ ஐயர்‌ பாஸ்கரசேதுபதி அரசவைக்குச்‌ 
சென்றாராம்‌. முன்ன தாகவே எல்லாரும்‌ அமர்ந்துவிட்டதரால்‌ 
தனக்கு ஆசனமில்லா திருகீககி கண்டு நேரே சேதுபதி பக்கத்து 
லேயே போய்‌ அமரிந்துவிட்டாராம்‌. “என்ன புலவரே!” என்று 
சேதுபதி கேட்டாராம்‌. உடனே வேம்பு (வேம்பத்தூர்க்காறர்‌ 
என்பதால்‌) அரசை அடுத்திருப்பது இயற்கைதானே” என்று 
சட்டென்று பதில்‌ சொன்னாராம்‌. 


இவருடைய பரம்பரையினர்‌ இன்றும்‌ வேம்பத்தூரில்‌ 
இருக்கிறரரீகல்‌, மதுரையில்‌ தமிழாசிரியராகப்‌ பணிபுரியும்‌ 
புலவர்‌ ௪தர௫வமும்‌ அவர்களுள்‌ ஒருவர்‌. 


10. வெண்பாப்புலிக்கவிராயர்‌ 


சிவகங்கை மன்னராலும்‌ பிறராலும்‌ ஆதரிக்கப்‌ பெற்ற 
புலவர்‌. வீரன்‌, வீரராகவன்‌ எனப்‌ பல பெயர்கள்‌ கொண்ட 
வர்‌. இவர்‌ பெயர்‌ தெரியவில்லை, ஆசுகவியாக வெண்பாப்‌ 
பாடுவதில்‌ இவர்‌ சிறந்து விளங்கியதால்‌ இவருக்கு வெண்பாப்‌ 
புலி எனுஞ்‌ சிறப்புப்‌ பெயர்‌ ஏற்பட்டது. சென்ற மூற்றாண்டி. 
னரான இவர்‌ சுமார்‌ 100 ஆண்டுசட்கு முன்பு மதுரை 
மாவட்டம்‌ மேலூர்‌ வட்டம்‌ மணப்பச்சேரியில்‌ பிறந்தவர்‌, 


மிதிலைப்பட்டி, செவ்வூர்‌ ஆகியணஹரிகளில்‌ இவரது 
சற்ததியரர்‌ இருப்பதாகக்‌ கூறப்படுகிறது, 


எது 


579 


இவர்‌ சேதுநாட்டுச்‌ செவ்வூரினர்‌ என்றும்‌, வசை பாடு 
வதில்‌ வல்லவர்‌ என்றும்‌, இரா இராகவையங்கார்‌ குறிதீதுள்‌ 
ளார்‌. கருதிதான்‌ என்பவன்‌ புலால்‌ உண்பதை நிறுத்தி விட்ட 
தாகச்‌ சொன்னானாம்‌. அதைக்‌ கேட்ட புலவர்‌ அவன்‌ 
வைராக்கியம்‌ எதுவரை இருக்கும்‌ என்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டும்‌ 
விததிதில்‌, 

வண்டுவந்‌ தால்தெரி யும்மலர்‌ வாசம்‌ வழிநடத்திக்‌ 

கொண்டுவர்‌ தால்தெரி யும்பரி வேகம்குணமுடனே 

கண்டுவந்‌ தால்தெரி யும்பிறர்‌ வாஞ்சை கறிக்குதவு 

நண்டுவந்‌ தால்தெரி யும்கருத்‌ தானுடை நாநயமே, 
என்று அங்‌ சதச்‌ சுவைபடப்‌ பாடியுள்ளார்‌, 


11. முத்துச்சாமிப்‌ புலவர்‌ 

“இவகங்கைச்‌ சரிதீதிரக்கும்மி'' எனும்‌ பாட்டிலக்கியத்‌ 
இன்‌ ஆசிரியர்‌. வெகங்கையை ஆண்ட கவுரிவல்லப உடையணத்‌ 
தேவரின்‌ ஆதரவு பெற்றவர்‌ என்று தெரிறெது, 


2 சிவகங்கை சமஸ்தானத்தில்‌ வாழ்ந்த புலவர்கள்‌ 


1 பொய்யாமொழிப்புலவர்‌ 


13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்திருந்தவர்‌. பொய்யா 
மொழியேந்தல்‌ என்னும்‌ சிற்றூர்‌ சிவகங்சை வட்டதிதில்‌ 
உள்ளது. இவர்‌ நினைவாக இவ்வூருக்கு இப்பெயர்‌ ஏற்பட்‌ 
டி. ருக்கலாம்‌. 


இவரது பூர்வீகம்‌ தொண்டை நாடு. மூன்றாங்‌ குலோதீ 
துங்கனின்‌ ஆதரவு பெற்ற நக்கன்‌ என்னும்‌ வள்ளல்‌ இவர்தம்‌ 
நண்பர்‌. அவர்‌ இறந்தபோது இவர்‌ உடன்கட்டையேறினார்‌ 
என்பர்‌, சிவகங்கைக்கருகில்‌ புகழ்பெற்ற மாறநாட்டுக்‌ கண்‌ 
மாய்‌ அமைந்த மாறநாடு எனும்‌ சிற்றூர்‌ இன்றும்‌ உள்ளது 
இதையடுத்துள்ள தஞ்சாக்கரைதீ* தலைநகராகக்‌ கொண்டு 

இத்தஞ்சாக்கூருக்கருகில்‌ *புலவாச்சேரி” என்றொரு ஊர்‌ 
உள்ளது. புலவர்‌ பலர்‌ வாழ்ந்ததால்‌ “புலவர்சேரி' எனப்‌ பெயர்‌ 
பெற்றிருந்த இவ்வூர்‌ காலப்போக்கில்‌ புலவாச்சேரி என மாறி 
யிருக்கலாம்‌, 


980 


மாறநாட்டை ஆண்ட வாணர்குலதீ தலைவன்‌ சநீதிரவாணன்‌ 
மீது பாடப்பட்ட “தஞ்சைவாணன்‌ கோவை” யின்‌ ஆசிரியர்‌ 
இவர்‌. 

- பொய்யாமொழிப்‌ புலவர்‌ பாடிய நூலின்‌ தலைவனான 
சந்திரவாணன்‌ எந்த அரசகுலதீதினன்‌ என்றும்‌ அவன்‌ தலை 
நகரமான தஞ்சாக்கூர்‌ எது என்றும்‌ பல ஆராய்ச்சிகள்‌ வெளி 
வந்துள்ளன. இிருவில்லிப்புதீதூர்‌ நாச்சியார்கோவிலில்‌ உள்ள 
கி. பி. 1454-ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு “உறங்காவல்லிதாசனான 
மாவலி வாணாதிராயன்‌ எனும்‌ அரசன்‌ பற்றிச்‌ செய்தி தரு 
கிறது. அழகர்கோவில்‌ கல்வெட்டில்‌ அக்கோவிலுக்குதி இருப்‌ 
பணி செய்த மாவலிவாணாதிராயனைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டுள்‌ 
ளது. மற்றொரு வாணர்சலைவன்‌ நிறுவிய ஊர்தான்‌ வாண 
வீரன்‌ மதுறை. ௮து மானாமதுரை என வழங்குகிறது. இராமப்‌ 
பையன்‌ ௮அம்மானையில்‌ கூட :வாணவீரன்‌ மதுரை” என்று 
குறிப்பிடப்பட்டுள்ளது. டி வி சதாசிவப்பண்டாரதிதார்‌ மட்டும்‌ 
இக்கோவை குறிக்கும்‌ தஞ்சாக்கூர்‌ நெல்லை மாவட்டம்‌ தென்‌ 
காசித்‌ தாலுகாவைச்‌ சேர்ந்த மாறை நாட்டில்‌ உள்ளது 
என்பர்‌. ஆனால்‌ மதுரைப்‌ பல்கலைக்‌ கழக வரலாற்றுத்‌ 
துறையைச்‌ சேர்ந்த இரு. முதிதுக்கோனார்‌ மதுரைச்‌ சரித்திர 
ஆராய்சிசிக்குமுக்கூட்டத்தில்‌ பேயபோது *மானாமதுரையை 
அடுதித தஞ்சாக்கூரே” தஞ்சைவாணன்‌ கோவைப்‌ பாட்டுடை 
தலைவனின்‌ ஊர்‌ என்று தெரிவித்துள்ளார்‌. 


2 பெரும்பற்றப்புலியூர்நம்பி 

இவரது சாலம்‌ மாறவர்மன்‌ குலசேகரபாண்டியன்‌ 
(1268-1308) காலமென்று இருப்புதிதூர்க்‌ கோயில்‌ கல்வெட்டுக்‌ 
கூறுகிறது, திருப்புதிதூர்‌ சேகரம்‌ மருங்காபுரியை அடுத்து 
இவர்‌ ஊரீ இருந்திருக்கவேண்டும்‌. 
2. வேம்பத்தூர்‌ சங்கரநாரணர்‌ 

சிவகங்கை சமஸ்தரனத்தைசீ சேர்ந்த வேம்பத்துரர்‌ 
இவரது ஊர்‌, அவர்‌ நிம்பை என்னும்‌ வேம்பத்தூரில்‌ வாழ்ந்‌ 
தவர்‌ என்பதை 

தேவுக்கரசு திருவால வாய்க்கொரு தீபமென்னுங்‌ 

கோவுக்‌ கருந்தமிழ்க்‌ கோவை செய்தான்‌ கொண்‌ டெழு 

மொருசொற்‌ 


காவிற்படி தடஞ்சூழ்நிம்பை காவலன்‌ கற்றுணர்ந்தோர்‌ 
நாவிற்கினியவன்‌ சொற்பாடற்‌ சங்கரநகாராயணனே! 


581 


என்னும்‌ மதுரைக்‌ கோவைச்‌ சிறப்புப்‌ பாயிரதீதாலும்‌ அறிய 
லாம்‌. இம்‌ 'மதுரைக்கோவை! இவர்‌ பாடியதே. சுமார்‌ 400 
ஆண்டுகளுக்கு முன்னர்‌ இயற்றப்பட்டது. 408 பாடல்கள்‌ 
கொண்ட இக்கோவை நூல்‌ 1933-இல்‌ ஆராய்ச்சிப்‌ பேரறிஞர்‌ 
வையாபுரிப்பிள்ளை அவர்களால்‌ பரிசேரதித்து வெளியிடப்‌ 


பெற்றது. 


அருமையான -கவித்துவப்‌ போக்குகளும்‌ அழகான 
கற்பனைகளும்‌ இந்நூலில்‌ தென்படக்‌ காணலாம்‌. தன்‌ காதலி 
பின்‌ விழியில்‌ கவிதை மிதந்ததென்றான்‌ பாரதி. இக்கோவைத்‌ 
தலைவனோ தலைவிபார்த்த பார்வையைப்பற்றிய நினைப்பே 
நல்ல தமிழ்ப்பாடல்களைப்‌ பற்றிய நினைப்புக்கு ஈடாக இருக்‌ 
கிறது என்கிறான்‌. 


நனைக்கொர்‌ தளவல்லி நன்பால்‌ விழித்த நலத்தைநெஞ்சில்‌ 
நினைக்குந்‌ தொறுமது செந்தமிழ்ப்பாடல்‌ நினைவொக்குமே 
என்று அவன்‌ கூறுவதால்‌ இதையறியலாம்‌, 


| பார்வையில்‌ பாடலைக்‌ கண்ட அவன்‌ அவள்‌ கண்ணில்‌ 
கோடிக்‌ காதலையும்‌ காண்கிறான்‌. கோவைதி தலைவன்‌ 
கூறுவதைக்‌ கேளுங்கள்‌, 


பண்ணிற்‌ கனிந்தகுதலையஞ்‌ சீறடிப்‌ பாவைகடைக்‌ 
கண்ணிற்‌ கிடக்கு மொருகோடி நேயமும்‌ காதலுமே! 


4 அமிர்த கவிராயர்‌ 


இவரது காலம்‌ 1637-1672. இவர்‌ சிவகங்கை வட்டத்தி 
லுள்ள பொன்னாங்கால்‌ என்னும்‌ கிற்றூரைச்‌ சேர்ந்தவர்‌. 
கோவை நூலில்‌ நானூறு துறைக்கும்‌ நானூறு பாடல்‌ பாடும்‌. 
மரபை மாற்றினார்‌. நாணிக்கண்‌ புதைத்தல்‌ என்னும்‌ ஒரு 
துறைக்கே நானூறு பாடல்கள்‌ பாடிப்‌ புதுமை செய்தவர்‌. 
அத்நூலுக்கு *ஒருதுறைக்கோவை?” என்று பெயர்‌. 


9 சிற்றம்‌ பலக்கவிராயர்‌ 


மிதிலைப்பட்டி ஊரினர்‌, 


582 
6. மங்கைபாகக்‌ கவிராயர்‌ 


மிதிலைப்பட்டிக்‌ கவிராயர்‌ குடும்பதிதவர்‌ 
7. மிதிலைப்பட்டி அழகிய சிற்றம்பலக்‌ கவிராயர்‌ 


8. செவ்வைச்‌ தடுவார்‌ 


சிறந்த தமிழ்ப்‌ புலவரான இவரும்‌ வேம்பதீதூரில்‌ பிறறி 
தவரே. “பாகவதபுராணம்‌” என்னும்‌ நூலை வடமொழியி 
லிருந்து மொழிபெயர்த்துத்‌ தமிழில்‌ செய்யுள்‌ வடிவில்‌ ஆக்கி 
யுள்ளார்‌. கிருஷ்ணாவதாரத்தைப்‌ பற்றிப்‌ பாடும்‌ இந்நூலில்‌ 
4,970 செய்யுட்கள்‌ உள்ளன. 


இதனை ஆரியப்பப்‌ புலவர்‌ பாடினர்‌ என்பதை இரா. 
இரா “செந்தமிழ்‌” ஏட்டில்‌ மறுத்து எழுதியுள்ளார்‌. நெல்லி 
நகர்‌ மதுரகவி வரதராஜய்யநிகார்‌ எழுதிய பாகவதம்‌. இவர்‌ 
இயற்றிய இந்த பாகவதம்‌ ஆக இரண்டு மட்டுமே தமிழில்‌ 
உள்ள பாகவத நூல்கள்‌ என்பர்‌. (செவ்வைசி சூடுவார்‌ 
பாகவதம்‌” வரதராஜ ஐயங்கார்‌ பாகவததீதிலும்‌ இலக்கியச்‌ 
ச்வை நலமுடையதாகக்‌ காணப்படுகிறது” என்று கலைக்‌ 
களஞ்சியம்‌. கூறுகிறது. 


ஓ.  ஆதிச்சதேவன்‌ 


முழுப்பெயர்‌ “*சறுபெருச்சியூர்‌ கொடிக்‌ கொண்டான்‌ 
பெரியான்‌ ஆதிச்ச8தவன்‌”” எல்பதாகும்‌, 

*காங்கேயன்‌ :பிள்ளைக்கவி' என்பது இவர்‌ பெயர்‌ 
சொல்லும்‌ இலச்தியம்‌. 


இச்சமஸ்தானத்தில்‌ உள்ள நியமம்‌ (நேமம்‌ என வழங்கும்‌ 
இற்றூர்‌ இன்றும்‌ ழச்சிவல்பட்டி அருகே உள்ளது.) எனும்‌ 
பகுதியை ஆண்ட காகிகேயன்‌ என்ற தலைவன்மீது இப்‌ 
பிள்ளைத்‌ தமிழைப்‌ பாடினார்‌. அதன்‌ பயனாய்‌ இவ்வட்டத்தில்‌ 
உள்ள சாத்த3னமி (இன்று சாத்தனி என கலத்தின்‌ 
ஊரைப்‌ பரிசிலாகப்‌ பெற்றார்‌. 


583. 
3.0 மழவைச்‌ சின்னச்சாமி ஐயர்‌ 


இருப்பூவணத்திற்குதி தென்கிழக்கிலுள்ள மழவராய 
னேந்தலில்‌ பிறந்தவர்‌. இவர்‌ “பெரியபுராணக்‌ சர்த்தனை” 
என்னும்‌ நூலின்‌ ஆசிரியர்‌. இசைத்‌ தமிழ்ப்‌ புலவர்‌. திருமணக்‌ 
குறவஞ்சி இயற்றிய சுப்பிரமணிய கவிராயரின்‌ சீடி. 


11 மகாலிங்க ஐயர்‌ 


இவரும்‌ அவ்வூரினரே. தொல்காப்பியம்‌ எழுத்ததி 
காரத்தை நச்சினாரீக்கினியர்‌ உரையுடன்‌ முதன்முதலில்‌ பதிப்‌ 
பித்தவர்‌. இவர்‌ சென்னையில்‌ தமிழாசிரியராகப்‌ பணியாற்றி 
னார்‌. காஞ்சிபுரம்‌ சபாபதி முதலியாரின்‌ நண்பர்‌. அருணாசல 
புராணதிதிற்கு இவர்‌ உரை எழுதியுள்ளதாகவும்‌ தெரிகிறது. 


12 சிதம்பர பாரதியார்‌ 
இவரும்‌ மழவராயனேந்தலில்‌ பிறந்தவர்‌. 


சிவகங்கை இராமநாதபுரம்‌ அரசர்களிடம்‌ தம்‌ பாட்டுத்‌ 
திறன்‌ காட்டிப்‌ பரிசில்‌ பல பெற்றவர்‌. 19-ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
சிறப்பான காலட்சேப, இசைநூலாசிரியருள்‌ :இவரும்‌ குறிப்‌ 
பிடதிதக்க ஒருவர்‌. 


இவர்‌ இயற்றிய நூல்களுள்‌ உருக்குமணி கலியாணம்‌, குல 
சேகர சரித்திரம்‌, பெரியபுராண £ர்த்தனை. மதுரை மீனாட்சி 
யம்மை பலசந்தக்கும்மி. மயூரகிரிநாதர்‌ வண்ணம்‌ முதலியவை 
குறிப்பிடத்தக்கவை. ப்‌ 4 


18 சுப்பிரமணியக்‌ கவிராயர்‌ 


சிவகங்கையைச்‌ சார்ந்த ஆண்டுகொண்டான்‌ என்ற 
ஊரினர்‌. சேதுபதியின்‌ அமைச்சர்‌. கோட்டைத்‌ தேவர்‌ 
என்பவர்‌ மீது *திருமணக்குறவஞ்சி” பாடியவர்‌. பெரியபுராணக்‌ 
கீர்த்தனை பாடிய மழவராயனேந்தல்‌ சின்னச்சாமி ஐயர்‌ எனும்‌ 
புலவர்‌ இவரிடம்‌ பயின்றவர்‌ என்றும்‌ ரா. ரா சேதுநாடும்‌ 
தமிழும்‌ என்னும்‌ தம்‌ கட்டுரையில்‌ குறிக்கின்றார்‌. 


(பத்‌ 


584 
14 முத்துவேலுக்‌ கவிராயர்‌ 


சிவகநிகை சமஸ்தானத்தைச்‌ சேர்ந்த திருப்பு த்‌ தரரை 
அடுதிதுள்ள தம்பிப்பட்டியில்வாழ்ந்திருந்தவர்‌. “வாலசரஸ்வதி? 
எனும்‌ பட்டம்‌ பெற்ற புலவர்‌. சிவகங்கையைத்‌ தம்‌ பாடலில்‌ 
*குளந்தாபுரி' எனக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


சிவகங்கைச்‌ சமையோடு தொடர்புடைய புலவர்களின்‌ 
பட்டியல்‌ இத்தோடு முடிந்து போய்‌ விடவில்லை. இன்னும்‌ 
புலவர்‌ பலரின்‌ பெயர்களும்‌ இலக்கியங்களும்‌ விடுபட்டுப்‌ 
போயிருக்கலாம்‌. மேற்கொண்டு ஆராய்வோருக்குத்‌ துணை 
புரியத்தக்க குறிப்புகளைக்‌ கொண்டதாகவே இக்கட்டுரை 
எழுதப்பட்டுள்ளது. : 


சிவகங்கைக்குப்‌ புகழ்‌ சேர்தீத புலவர்‌ சிலரின்‌ பாடல்கள்‌ 
இன்னும்‌ ஏட்டோடு . கிடக்கின்றன. ஒரு முறை அச்சேறிய 
மிகச்‌ சிறந்த இலக்கியங்கள்‌ மறுமுறை அச்சேறும்‌ வாய்ப்புப்‌ 
பெறவே இல்லை. 


£பஞ்சலட்சணத்‌ திருமுருகவிலாசம்‌ போன்ற அருமை 
யான நூல்கள்‌ இன்றுவரை இலக்கியஆர்வலர்‌ பலர்‌ பார்வையிற்‌ 
படாததற்குக்‌ காரணம்‌ இதுதான்‌. பஞ்சலட்சணத்‌ திருமுருக 
விலாசதிதைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடும்போது “இந்த நூலுக்கணை 
யான நகைச்சுவை நூல்‌ உலக இலக்கியத்திலேயே கிடையாது” 
என்கிறார்‌ க்‌. அழகிரிசாமி. இதிதகு நூல்களை வெளிப்படுத்து 
வதும்‌ இவற்றின்‌ இலக்கிய ஆற்றலை எடுத்துக்காட்டி விமா௫ப்‌ 
பதும்‌ நம்‌ கடமையல்லவா? 


(ஈன்றி--சவகங்கை மன்னர்‌ துரைசிங்கம்‌ நினைவுக்‌ 
கல்லூரி வெள்ளிவிழா மலர்‌) 


ண்‌. 


° 
ச்‌ 


17. சொ, பனையப்ப செட்டியாரின்‌ 
நாவல்கள்‌--ஒரு திறனாய்வு 
(தமிழ்‌ நாவல்‌ -- நூறாண்டு வரலாறும்‌ வளர்ச்சியும்‌ 
பெ. கோ. சுந்தரராஜன்‌ (சிட்டி) சோ, சிவபாத சுந்தரம்‌) 


மரீமங்களும்‌ துப்பறிவதை விளக்குவதுமான கதைகளை 
எழுதுவதில்‌ மி£ப்‌ புகழ்பெற்ற ரங்கராஜுவைப்‌ பின்பற்றி, 
பி. எஸ்‌. சுப்பிரமணியம்‌ போன்றவர்கள்‌ பல துப்பறியும்‌ 
நிபுணர்களை மேல்நாட்டுக்‌ கறைகளிலிருந்து இரவல்‌ வாங்கி 
தங்களுடைய கதைகளில்‌ நாயகர்களாக்கினார்கள்‌. 1920-ஆம்‌ 
ஆண்டையொட்டிய பத்தாண்டு காலதீதில்‌ இத்தகைய நாவல்‌ 
கள்‌ அதிகமாக எழுதப்பட்டன. மேலைச்‌ சிவபுரி பனையப்ப 
செட்டியார்‌ ௮. ராமசாமி முதலியார்‌ போன்றவர்‌ பலர்‌ 
இந்த முயற்சிகளில்‌ ஈடுபட்டனர்‌. ஒரு கொலையின்றி மர்மக்‌ 
கதையோ துப்பறியும்‌ கதையோ எழுத இயலாதாகையால்‌ 
இந்த மாதிரி நாவல்களில்‌ கொலைகள்‌ ஒரு வாழ்க்கை 
முறையாக அமைந்தன. (ப. 104) 


1926-ல்‌ பனையப்ப செட்டியாரும்‌ 1932-ல்‌ வேங்கடரமணி 
யும்‌ காந்தியத்தையும்‌ நாட்டு விடுதலையையும்‌ கதைகளில்‌ 
கொண்டுவரும்‌ வரை, நாவல்களில்‌ பெரும்பகுதி மர்மம்‌, 
துப்பறிதல்‌ போன்ற விஷயகிகளையே பிரதிபலித்தன. நாட்டு 
விடுதலைப்‌ பேரராட்டத்தில்‌ கலந்துகொண்டு அனுபவம்‌ 
பெற்றவர்கள்‌ அந்த அனுபவபூர்வமான கதைகளை எழுது 
வதற்கு மேலும்‌ பதிதாண்டுக்‌ காலம்‌ செயல்பட வேண்டி 
யுள்ளது. (105-6) 


ம - (120 - 124)பனையப்ப செட்டியார்‌ என்ற ஆசிரிய 
மற்றும்‌ பலரைப்போல, தி, ம. பொன்னுசாமிப்‌ பிள்ளை 
பாணியில்‌, நான்கு நாவல்கள்‌ எழுதியிறாக்கிறார்‌, சாதாரண 
மாக மேலெழுந்தவாரியாக இற்த நாவல்களைப்‌ பார்த்தால்‌ 
துப்பறியும்‌ நாவல்களாககீ காணப்படும்‌. ஆனால்‌ ஊன்றிப்‌ 
பாரீதீதால்‌ பனையப்‌ செட்டியார்‌ கொண்டிருந்த தீவிரமான 

அரசியல்‌ கொள்கையும்‌ அவர்‌ காலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ 
நிலவிய காற்தீய தத்துவ உணர்ச்சியும்‌ நாட்டு விடுதலை 
வேகமும்‌: அங்கங்கே தென்படக்‌ காணலாம்‌. இவர்‌ எழுதிய 


586 


நாவல்களில்‌ காந்திமதி என்ற சுதையில்‌ ஒரு முக்கியமான 
அரசியல்‌ சூழ்நிலை விமர்சிக்கப்படுகிறது, 


பாரதி தாட்டு விடுதலைக்காகக்‌ கவிதைகள்‌ புனைந்தார்‌. 
தமிழ்‌ நாவலில்‌ இந்த விடுதலை உணர்சீசியைத்‌ி தூண்டி 
நேரடியாகவே உற்சாகப்படுத்த முனைந்த உரைகளைக்‌ 
கொண்ட முதல்‌ நாவல்‌ காந்திமதி என்றே சொல்லவேண்டும்‌. 
1926-ம்‌ ஆண்டு வெளிவந்த இந்த நாவலில்‌ கதா பாத்திரங்‌ 
களின்‌ வாயிலாக தேச விடுதலை இயக்கம்‌ பிரதிபலிக்கப்‌ 
படுகிறது. இதன்‌ பதினாறாம்‌ அத்தியாயத்தில்‌ கதாநாயகன்‌ 
கல்யாணசுந்தரம்‌ ஒரு சொற்பொழிவு நடத்துவதாக ஆசிரியர்‌ 
எழுதுகிறார்‌ : 


"மகாத்மா காந்தியடிகள்‌ பிறந்த தினக்‌ கொண்டாடப்‌ 
டம்‌ இந்திய நாடு முழுவதும்‌ கொண்டாடப்பட்டது. 
அன்று மில்லர்‌ உயர்‌ தரக்‌ கல்லூரியின்‌ சார்பாக பள்ளி 
மாணவர்‌ கழகத்தில்‌ ஒரு கூட்டம்‌ கூடியது. பல தேசதீ 
தொண்டர்கள்‌ சொற்பொழிவுகள்‌ நிகழ்த்தினார்கள்‌. 
இறுதியாக நமது கல்யாணசுந்தரம்‌ தமிழ்நாட்டின்‌ 
தற்கால நிலை?” என்பதைக்‌ கீழ்வருமாறு சொற்‌ பொழிவு 
செய்தார்‌. 


இப்படி ஆரம்பித்து தமிழின்‌ பெருமையையும்‌ நாட்டின்‌ 
தலைமையையும்‌ எடுத்துச்‌ சொல்லியபின்‌, அந்தச்‌. சொற்‌ 
பொழிவு தொடர்கிறது. 


““இயற்கையோடிசைந்த இைவாழ்கவு வாழ்ந்த நம்‌ 
நாட்டார்‌ இது காலை அடி வாழ்க்கை வாழ்கின்றனர்‌. 
அடிமைக்கு இன்பம்‌ ஏது? சுதந்திர வாழ்க்கையில்‌ அன்றோ 
இன்பம்‌ பொங்கத்‌ ததும்பும்‌! நம்‌ நாட்டில்‌ மக்கட்குச்‌ 
சுதந்திரம்‌ விடுதலை இல்லை. மூழ்ச்சிஇல்லை. வீரம்‌ 
இல்லை வெற்றி இல்லை. இங்ஙனம்‌ படுகுழியில்‌ வீழ்ந்து 

- கடக்கும்‌ மக்கள்‌ முன்னேறுவதெப்படி? உலகெங்கும்‌ 
தேசமெங்கும்‌ சுதந்திரக்‌ காற்றுச்‌ சுழல்விட்டு வீசுகிறது. 
தமது நாட்டில்‌ அறியாமை இருள்‌ மக்கள்‌ பார்வையின்‌ 
ஒளியைக்‌ குறைக்கிறது. வீர சுதந்திரம்‌ வேண்டி நின்று 
எங்கள்‌ நாடு, எங்கள்‌ மொழி என்று சொந்தம்‌ பாராட்டிக்‌ 
தோள்‌ தட்டும்‌ உண்மை வீரம்‌ வருகிற வரையில்‌ நமக்கு 
நல்வாழ்வு ஏது?:? 

ஆசிரியர்‌ வாழ்ந்த காலம்‌ நம்‌ நாட்டின்‌ சுதந்திர இயக்‌ 
கதீதில்‌ ஒரு முக்கியமான கட்டம்‌, மகாதிமா கரற்தியின்‌ 


587 


ஒத்துழையாமை இயக்கம்‌ தீவிரமடைந்த கரலம்‌. காநிகிரஸில்‌, 
சட்டசபை செல்வதா! பகிஷ்கரிப்பதா என்ற இகிகட்டான 
நிலை. இதைக்‌ குறிப்பிட்டு இந்த நாவலில்‌ கதாநாயகன்‌ 
பேசுகிறான்‌; 


“இதுகாலை சட்டசபை மோகம்‌ நாளுக்கு நாள்‌ அதிகப்‌ 
படுகிறது, கதரீ இயக்கம்‌ குன்றியது. எங்கும்‌ ஒருவித அயர்வு 
காணப்படுகிறது. சாதிச்‌ சண்டைகளும்‌ பிறவும்‌ மலிந்து 
விளங்குகின்றன. சட்டசபைக்‌ கட்சியினர்‌ சட்டசபையுட்‌ 
புகுந்தனர்‌. அங்குச்‌ சென்று ஏதோதோ செய்து அரசாங்‌ 
கதிதாரை மடக்கித்‌ தம்‌ வழிக்குத்‌ திருப்பிவிடலா மென 
மனப்பால்‌ குடி த்‌ தவ ர்களின்‌ எண்ணங்களெல்லாம்‌ 
வீணாயின. எதுவும்‌ செய்ய முடியவில்லை. பழைய 
கறுப்பனே கறுப்பன்‌ என்ற நிலையில்தான்‌ அதிகாரவர்க்கம்‌ 
இருந்து வருகிறது சட்டசபை நுழைவதன்‌ மூலமாக 
எவ்வித நன்மையும்‌ நாட்டுக்குச்‌ செய்ய முடியாதென 
அறிந்த பின்னராவது அம்மோகம்‌ குறைந்தபாடில்லை 
நண்பர்களே சட்டசபை செல்வோர்‌ செல்க. அவர்களைப்‌ 
பற்றி நாம்‌ கவனிக்க வேண்டாம்‌. நமது நாட்டின்தாழ்ந்த 
நிலை ஒழியவேண்டும்‌. நாட்டில்‌ ஏற்பட்டிருக்கும்‌ சோர்வை 
நீக்கப்‌ புதிய சக்தியையும்‌ ஊக்கத்தையும்‌ தரவல்ல திட்டம்‌ 
ஒன்றைத்‌ தலைவர்களே செப்பனிட வேண்டும்‌. அதற்குச்‌ 
சமாதானப்‌ பேச்சுப்‌ பேசுவதாலும்‌ இந்தியா மந்திரியை 
கண்டு பேசுவதாலும்‌ ஒரு பயனும்‌ உண்டாகாது. 


பிறர்‌ நம்மை மனிதர்களெல்று கருதுவதில்லை. 
அதற்குக்‌ காரணம்‌ நம்முடைய தாழ்ந்த நிலையே. ஒரு 
ஆங்கிலேயன்‌ நம்மில்‌ ஒருவனை அடித்தானானால்‌, 
காந்தியடிகள்‌ அஹிம்சா தர்மத்தை மேற்கொள்ளும்படி 
சொல்லியிருக்றெொர்‌ என்று விட்டுவிடக்கூடாது, அதறிம்சஈ 
தர்மத்தை ம மேற்கொள்ள வேண்டியதே எனினும்‌, 
நம்முடைய மானம்‌ கெடவந்தவிடத்து அதைப்‌ பிடிவாத 
மாய்கீ கொண்டு பெருமையை இழத்தல்‌ அறிவுடைமை 
யல்ல, யொறுமைகிகும்‌ ஒர அளவுண்டு. 


பொறை யெனப்படுவ தாடவர்‌ தமக்குப்‌ | 
பூ ணெனப்‌ புகலினும்‌ பொருந்தார்‌ 

முறையல புரிந்தால்‌ அக்கணத்‌ தவர்தம்‌ 
முடித்தலை துணிப்பதே முழுப்‌ பூண்‌ 


588 
என்பர்‌ வில்லிபுதிதூரர்‌, உடனே அம்முறையற்ற செயலைக்‌ 
கண்டிக்காவிட்டால்‌ மறுபடியும்‌ மேன்மேலும்‌ அதைவிடப்‌ 
பெரிதான குற்றங்களைச்‌ செய்யத்‌ தொடங்குவான்‌. 
அப்பொழுதே அவனுக்குப்‌ பாடங்‌ கற்பிதீதால்‌ பிறகு 
அவ்விதம்‌ செய்யமாட்டான்‌. ஆகையால்‌ நமக்கு என்றும்‌ 
உள்ள வீரத்தை, பெருமையை காப்பாற்றிக்‌ கொள்ளும்‌ 
பொருட்டு முயல வேண்டும்‌. “காங்கிரஸில்‌ பிளவுகள்‌ 
ஏற்பட்டு விட்டன. இனி நமக்கு விடுதலை கிடைப்பது 
அரிது'? எனப்‌ பலர்‌ சொல்லுகின்றனர்‌. இங்ஙனம்‌ அபிப்‌ 
பிராய பேதங்களும்‌ பிழைகளும்‌ ஏற்படுதல்‌ இயற்கைதான்‌. 
இதை நாம்‌ ஒரு பொருட்டாக எண்ணாமல்‌ யாவரையும்‌ 
உட்படுதீதி ஒற்றுமையுடன்‌ உழைக்க முன்வர வேண்டும்‌”? 


இவ்வாறு 1926-ம்‌ ஆண்டிலேயே தேச விடுதலையுணர்ச்‌ 
சியில்‌ வெட்ட வெளிச்சமாகப்‌ பலாதிகாரத்தை வற்புறுத்தி 
துணிகரமாக ஒருவர்‌ எழுதியது ஆச்சரியமான விஷயம்தான்‌. 
ஆசிரியர்‌ பனையப்ப செட்டியார்‌ தமது நாவலில்‌ இந்தவிஷயத்‌ 
தை சமகாலச்‌ சமுதாயப்‌ பார்வையில்‌ எழுதி வைத்தது ஒரு 
சிறந்த அம்சமாகத்‌ தெரிகிறது. 


இந்த நாவல்‌ இன்றைய விம?7சகர்களுக்குப்‌ பழைய 
பிரதாப முதலியார்‌ சரித்திரத்தையும்‌ பின்னர்‌ தோன்றிய துப்‌ 
பறியும்‌ கதைகளையும்‌ ஞாபசப்படுத்தினாலும்‌ சில அம்சங்கள்‌ 
நாவல்‌ சரித்திரம்‌ ஆரம்பிப்பவர்களுக்குப்‌ பயன்‌ தரதிதக்கன. 
இந்த நாவலிலும்‌ இவர்‌ எழுதிய மணிவாசகன்‌ சண்முகநாதன்‌ 
அமிர்தம்‌ என்ற மற்றும்‌ மூன்று நாவல்களிலும்‌ துப்பறியும்‌ 
ரங்கநாதன்‌ என்ற ஒரு பாதீதிரத்தை ரங்கராஜ 
கோவிந்தன்‌ போன்று, சிருஷ்டிதீது நடமாடவிட்டிருக்கிறார்‌. 
இருட்டறை, மாறுவேடம்‌ முதலிய மர்மச்‌ ரூழ்‌ நிலைகளும்‌ 
காணப்படுகின்றன ஆனால்‌, ஆசிரியர்‌ உயர்ந்த கல்வியறிவும்‌, 
தமிழறிவும்‌ வரப்பெற்றவர்‌ என்பது அவர்‌ கையாண்டிருக்கும்‌ 
நடையிலும்‌ எடுத்தாளும்‌ மேற்கோள்களிலும்‌ புலனாகிறது. 
அந்தக்‌ காலத்து மதுரையை இவர்‌ காந்திமதி என்று நாவலில்‌ 
வருணிப்பது மிக இயல்பாகக்‌ காணப்படுகிறது. 


"மாலை 3மணி இருக்கலாம்‌. மேலக்கோபுரவீதியிலும்‌ 
கடைத்தெருவில்‌ வழக்கம்போல்‌ பல மனிதர்கள்‌ கூடிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. பல ஊர்‌ மனிதர்கள்‌ தேனடையைச்‌ 
குழ்ற்து மொய்க்கும்‌ ஈக்களைப்பேல்‌ நெருங்கி 


பட்டப்‌ 


॥ 


589 


- பேோவோரும்‌ வருவோரும்‌ நிற்போரும்‌ கண்ணுக்கெதிரே 
முடிச்சவிழ்ப்போரும்‌ பழுக்காய்‌ த்துணியைப்‌ பட்டுத்துணி 
பென்று விற்போரும்‌ குடிவெறியால்‌ உடுத்திருந்த 
துணியையும்‌ இழந்து தடுமாறுவோரும்‌, சாட்டைக்‌ 
குச்சியைச்‌ சக்கரத்தில்‌ விட்டுக்‌ குடு குடு வென்று ஜட்கா 
வண்டியோட்டுவோரும்‌ பட்டிக்காட்டு ஆசாமியொருவன்‌ 
வகை தெரியாமல்‌ தெருவில்‌ ஒன்றியிருக்க அதனைக்கண்டு 

அபராதமாக ஒருரூபாய்‌ கொடுக்கதீதான்‌ வேண்டுமென்று 

அமுல்‌ நடத்தும்‌ போலீஸ்‌ புலிகளும்‌ வேசியர்‌ கூட்டமும்‌ 
புதுமண்டபத்தில்‌ சதுராட்டம்‌ என்போரும்‌ இன்னும்‌ 


பலருமாய்தீ திரண்டு விளங்கினர்‌. 


நாவல்‌ எழுதுவதில்‌: பனையப்ப செட்டியார்‌ திறமையை 
அவரீ காலதிது அறிஞர்கள்‌ பலர்‌ பாராட்டியிருக்கின்றனரீ. 
சண்முகநாதன்‌ என்ற நாவலில்‌ தலைப்பே ஒரு புதுமையானது 
சாதாரணமாக நற்குணம்‌ படைத்த சுதாநாயகன்‌ நாயகி 
போன்றவர்‌ களின்‌ பெயர்களே நாவல்களின்‌ தலைப்பாக 
அமையும்‌ இந்த நாவலில்‌ வரும்‌ இயவன்‌ (வில்லன்‌) பெயர்‌ 
தான்‌ தலைப்பாக அமைந்துள்ளது. கதாநாயகி கோலம்‌, 
பணம்‌ படைதீத ஆனால்‌ குணம்‌ இல்லாத சண்முகநாதனை 
மணக்கமறுதீது பண்பு நிறைந்த மாசிலாமணியைக்‌ காதலிக்‌ 
கிறாள்‌. பல மூடநம்பிக்கைகளின்‌ பலனற்ற . தன்மையும்‌ 
இந்த நாவலில்‌ விளக்கப்படுகிறது. பல சாற்றுக்‌ கவிதைகளின்‌ 
பாராட்டைப்‌ பெற்ற இந்த நாவல்‌ அக்காலத்திய சமுகத்தில்‌ 
நிலவிய பழக்கங்களை அறிந்து கொள்ள உதவுகிறது. மேலும்‌ 
அக்காலதீதிய கதாசிரியர்களின்‌ பாணியில்‌ திருக்குறள்‌, 
கம்பராமாயணம்‌ போன்ற சிறந்த தமிழ்‌ இலக்கியங்களிலிருந்து 


மேற்கோள்கள்‌ கதை எழுதுவதிலும்‌ கையாளப்‌ பட்டிருக்‌ 
கின்றன, 


கதையின்‌ ஆரம்பமும்‌ இன்றைய நாவல்‌3ளில்‌ காணப்‌ 
ய்‌ உதீதியான ஓர்‌ உரையாடலுடன்‌ தொடங்குகிறது. 
நன்றாயீருக்இறது உமக்கென்ன? இந்த விநாடியில்‌ நாவை 
யசைத்தால்‌ ஆயிரம்‌ பெண்கள்‌ வந்து காலில்‌ விழமாட்டார்‌ 
தல வயதாகிவிட்டடுதன்று கூறுகிறீர்‌. அதனாலென்ன? பண 
ப ட்டன, பூஜைமிகுந்த இக்காலத்தில்‌ வயதாகிவிட்டதைக்‌ 
ரர்‌ யார்‌? என்று ஐம்பது வயதான ஒருவருக்கு 
அவருடைய நண்பர்‌ உற்சாகமொழிகளைக்‌ கூறுவதுடன்‌ நாவல்‌ 
ஆரம்பிக்கிறது, தேசபக்தி, நாட்டு விடுதலை உணர்ச்சி, சமூக 


590 


சேவை போன்ற பண்புகள்‌ இவருடைய நாவல்களில்‌ இடம்‌ 
பெறக்‌ காணலாம்‌. பனையப்ப செட்டியாரின்‌ காந்திமதி 
நாவலைப்‌ பற்றி அக்காலத்தில்‌ தமிழ்ப்‌ பண்டிதர்‌ ஒருவர்‌ 
கூறுகிறார்‌: 


“உலயெற்கையை நன்கறிந்து அதனை ஒரு பயன்‌ கருதி 
கதை மூலமாகப்‌ படிப்போரீ மனம்‌ சலியா வண்ணம்‌ பாங்கு 
பெற அமைத்து எழுதப்பட்ட த நாவல்‌ எனப்படும்‌. 
உலகியற்கைக்கு மாறுபடாமை, இனிய பாவை நடை,படிப்‌ 
போர்‌ மன மகழ்ச்சி ஆகிய மூன்றும்‌ நாவலுகிகுரிய உறுப்‌ 
புகளாம்‌. இம்‌ மூன்றுவகையிலும்‌ நன்கு பயின்றவர்களே 
நாவல்‌ எழுதுவதற்குத்‌ தகுதியுடையவர்களாம்‌. சொ. 
பனையப்ப செட்டியார்‌ அவர்களின்‌ நாவல்களில்‌ முக்குண 
மும்‌ முதிர்ந்து காணப்படுவதைவாசகர்கள்‌ நன்கறிவார்கள்‌ 


1926 அளவில்‌ பனையப்ப செட்டியார்‌ எழுதிய நாவல்கள்‌ : 


(1) காந்திமதி 

(2) மணிவாசகன்‌ 
(3) ஷண்முகநாதன்‌ 
(4) அமிரீதம்‌ 

(5) சந்திரசேசரன்‌ 


பாமா தழு துவதுவு அவ்வ 9 ப கக்கிக்‌ விடுமா பம அவையை ட அடவ வது டையவைய வல்‌ டட பய்‌ -4+— 


18. நகரத்தார்‌ மரபுப்‌ புலவர்களும்‌ அவர்கள்‌ 
இயற்றிய நூல்களும்‌ 


1 அளகாபுரி இரு சம்பந்த முனிவர்‌ 
(1) “திருவாரூர்ப்‌ புராணம்‌?” 
2 தேவகோட்டை இரு, ௮. நா. நாராயணன்‌ 
செட்டியார்‌ (வன்றொண்டர்‌) 
(1) சிவஞான போத லகு வசனம்‌ 
(2) தனிப்பாடல்கள்‌. 
3 காரைக்குடி ஸ்ரீலஸ்ரீ முத்துராமலிங்க 
அடிகள்‌ (ஆண்டவர்‌ - கோயிலூர்‌) 
(1) சுவாநுபவத்‌ திருவாகீகு. 
4 இழ்ச்சிவல்பட்டி. அழ முதிதப்பச்‌ செட்டியார்‌ 
(பாடுவார்‌ முத்தப்பச்‌ செட்டியார்‌) 
(1) ஜெயங்கொண்டார்‌ சதகம்‌ 


(2) திருமுக விலாசம்‌ 
(3) தல்லாகுளம்‌ கருப்பர்‌ அகவல்‌ 


5 நசட்டரசன்‌ கோட்டை திரு ஐயா கருப்பன்‌ 
செட்டியார்‌. 


(1) கண்ணுடைய நாயகியம்மை மாலை 
_— பதிகம்‌-கும்மி 

(2) சோழீசர்‌ மாலை--பதிகம்‌ 

(3) வேங்கடாசல மாலை 

(4) இராமானுஜ திரிதச வெண்பா 

(5) பெரிய கருப்பண்ண சுவாமி பதிகம்‌ 

(6) குன்றக்குடி முருகக்‌ கடவுள்‌ பதிகம்‌ 


202 


(7) சிறுவயல்‌ மும்முடிநாத ஈசுவரர்‌ பதிகம்‌ 
(8) பாகநேரி புல்வா நாயகி அம்மன்‌ பதிகம்‌ 
6 காரைக்குடி, இரு பி. ராம கு மெ. மெய்யப்பச்‌ 
செட்டியார்‌. 
(1) மீனாட்சியம்மை பதிகம்‌ 
(2) மீனாட்சியம்மை கலித்துறைப்‌ பதிகம்‌ 
(3) முடுகு வெண்பா 


(4) செவ்வூலூர்‌ மதுவநாயயெம்மை 
பதிற்றுப்பத்தந்தாதி 


ல்‌ 


7 காரைக்குடி இரு. நெ. ராம, நெல்லையப்ப 
செட்டியார்‌. 


(1) சுந்தரேசர்‌ பதிகம்‌ 


(2 மீனாட்சியம்மை பதிகம்‌ 


8 காரைக்குடி இரு நாகப்பையா. 


(1) பொய்சொல்லா மெய்யர்‌ பதிகம்‌ 


9 காரைக்குடி திரு மெய்யப்ப அடிகள்‌. 
(1) தனிப்பாடல்கள்‌ 


10 தேவகோட்டை திரு வீர. லெ. இந்நயச்‌ 
செட்டியார்‌. 


(1) தேவைத்‌ திரியற்தாதி 

(2) பிரபஞ்ச பந்தகம்‌ 

(3) திருவெற்றியூர்ப்‌ புராணம்‌ 

(4) குன்றக்குடி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


॥ 


i தளத்‌, டசி 


593 


ரசம. சொ. சொக்கலிங்க 


11 காரைக்குடி திரு. லட 


ஐயா (சித்தாந்தச்‌ 

இவர்கள்‌ புராணம்‌, பதிகம்‌, மாலை, அந்தாதி, 
இலேடை வெண்பா, பிள்ளைதீதமிழ்‌, சந்த 
விருத்தம்‌, இருஷசல்‌, மும்மணிக்கோவை, மஞ்சரி, 
கண்ணி முதலிய கவிதை நூல்களும்‌ உரை நடை 
நூல்களுமாக (108) நூற்றெட்டு நூல்கள்‌ எழுதி 


யுள்ளார்கள்‌. 


12 உலகம்பட்டி திரு இலச்குமண அடிகள்‌ (காளையார்‌ 
கோயில்‌ மடாதிபதி) தனிப்பாடல்கள்‌. 


13 தேவகோட்டை திரு. வெ. ஆதி. மா. சிதம்பரம்‌ 
செட்டியார்‌. 
(1) தில்லைக்‌ கற்பக விநாயகர்‌ வெண்பா 
அந்தாதி 
(2) தேவகோட்டை கலங்காத கண்ட 
விநாயகர்‌ விண்ணப்பமாலை 
(3) அமிஞ்சிக்கரை வரசிதீதி விநாயகர்‌ 
பதிகம்‌ 
(4) தில்லைச்‌ சிவகாமியம்மை பதிகம்‌ 
(5) காடி விசுவநாதர்‌ கோயில்‌ திருப்பணி 
முறையீடு 
(6) தில்லை கற்பக விநாயகர்‌ சதகம்‌ 
(7) தில்லைக்‌ கற்பக விநாயகர்‌ தேரதீதிரம்‌ 
எழுபது 
14 நரச்சியொர்புரம்‌ இரு வெ. ராம, வெ, 
இராமநாதன்‌ செட்டியார்‌. 
(கூத்தலூர்‌ இரரமையா) 
(1) நாச்சியாரம்மன்‌ தோத்திரப்‌ பதிகம்‌ 
15 அமராவதிபுதூர்‌ வயிநாகரம்‌ ௮. இராமநாதன்‌ 
செட்டியார்‌, 
௪-38, 


16 


17 


18 


19 


20 


21 


22 


வக்க - ஆப்ப டட அடக்கக்‌ அனு அவைக்‌ க்‌ த ட டட “டக க வனின்‌ ட ட வண்ட க. வத்ததத்கவைக்‌.. ட . ன்‌ டூ ௧4௯ அ ண்ணளுட்ட டட 


594 


(தருமபுர ஆதீன விதீவ சிரோமணி) 
(1) மயூரகிரிக்‌ கலம்பகம்‌ 


(2) நாட்டரசன்‌ கோட்டைக்‌ கண்ணுடையம் மன்‌ 
பதிகம்‌ 


(3) கெரன்னையூர்‌ மாரியம்மன்‌ - பதிகம்‌ 
அரியக்குடி. திரு சா. இ. அரங்கநாதச்‌ செட்டியார்‌ 


(1) திருவேகிகடமுடையான்‌ திருவந்தாதி 


(2) சீனிவாசப்‌ பெருமாள்‌ வரகனக்கவி 


காரைக்குடி திரு ௮௬ ௮. ராம. அரு. அருணாசலம்‌ 
செட்டியார்‌. 


(1) கொப்புடையம்மன்‌ பிரார்த்தனைப்‌ 


பாடலும்‌ வருகைப்‌ பதிகமும்‌ டு 


(2) சப்தப்‌ பிரபந்தம்‌ 

காரைக்குடி நா. முறாகப்ப செட்டியார்‌ 
தனிப்‌ பாடல்கள்‌ 

காரைக்குடி. ராம, ௨, இராமசாமி செட்டியார்‌ 
(1) சொக்கலிநிக ஐயா தோத்திரப்‌ பாடல்‌ 
(2) தனிப்பாடல்கள்‌ 


காரைக்குடி இரு சேவு. மெ. சேவுகன்‌ செட்டியார்‌ 


(1) காரைநகர்‌ மீனாட்சியம்மை பதிகம்‌ 
கண்டனூர்‌ இரு தெ, அறா. சிதி. அறா இராமநாதன்‌ 
செட்டியார்‌ 

மருதவாணர்‌ தாலாட்டு 
காரைக்குடி. சொ. முருகப்பா, 
(ஆகிரியர்‌--குமரன்‌) 
(1) கவிதைமலர்‌ (தொகுப்பு நூ) 
(2) கம்பர்‌ காவியம்‌ (சட்டுரை நூல்‌) 


595 


(3) கம்பர்‌ அருளிய இராமகாதை 
(பாலகாண்டம்‌) (உரைநூல்‌) 

(4) கம்பர்‌ அருளிய இராமகாதை 
(அயோத்திக்‌ காண்டம்‌) (2) 


23 தேவகோட்டை திரு சேவு. மெ. மெய்யப்ப 
செட்டியார்‌. pe 
(தமிழ்‌ வள்ளல்‌) 
(1) கைலாச விநாயகர்‌ நான்மணி மாலை 
(2) செயங்கொண்ட சோழீசர்‌ தோத்திரம்‌ 
(3) செளந்திரநரயகி தோதீதிரம்‌ 
(4) அறம்‌ வளர்த்த நாயி பதிகம்‌ 
(5) திருஞானசம்பந்தர்‌ திருமுறைப்‌ பெருமை 
(6) சிவபூசை முறை 
(7) சைவசித்தாந்த விதி 


24 பள்ளத்தூர்‌ இரு கா. இராமநாதன்‌ பி. ஏ. பி. எல்‌ 


(1) ஆழமும்‌ அகலமும்‌ (கட்டுரை) 
(2) வாழ்க்கையும்‌ சமயமும்‌ ( ௨ ) 
(3) ஏன்‌ பிறந்தோம்‌ (0202) 
(4) சிவஞான போதம்‌ 

சிறிய உரை (உரை நால்‌) 


(5) மணிவாசகப்‌ 
பாமாலை (தொகுப்பு நூல்‌) 
குறிப்பு :-- 
வாழ்ற்து புகழ்பெற்ற இப்‌ புலவர்‌ பெருமகிகள்‌ நூல்‌ 
விவரங்களைத்‌ தொகுத்து அளிப்பவர்கள்‌ காரைக்குடி திரு 


ராம. சொ. இருநாவுக்கரசு செட்டியாரவர்களும்‌, திரு ரெ.. 
முத்துக்‌ கணேசன்‌ அவர்களும்‌ ஆவரரீகள்‌. 


19. பட்டப்‌ பெயர்கள்‌ 


பாறையெல்லாம்‌ பழங்கதை சொல்லும்‌ சிறப்புடையது 
மாமல்லபுரம்‌. பட்டப்‌ பெயரெல்லாம்‌ வரலாறு, பூகோளம்‌, 
பொருளாதாரம்‌ கூறும்‌ இயல்பினது செட்டிநாடு, 


செட்டி நாட்டில்‌ பட்டப்‌ பெயர்களுக்குக்‌ குறைவே 
இல்லை. பட்டப்‌ பெயர்‌ சொல்லாமல்‌ லரை அடையாளம்‌ 
கண்டு கொள்வதும்‌ கடினம்‌, 


ஊர்கள்‌, 

தொழில்கள்‌, 

அறச்‌ செயல்கள்‌, 
உடமைப்‌ பொருள்கள்‌, 


உடலுறுப்புகள்‌, 

குணங்கள்‌--ஆகியவற்றால்‌ ஏற்பட்டவையென்று செட்டி 
நாட்டுப்‌ பட்டப்‌ பெயர்களைத்‌ தொகுத்தும்‌ வகுதிதும்‌ 
கூறலாம்‌. 


ஊர்ப்‌ பெயர்கள்‌ 


ஒறு பகுதியைவிட்டுப்‌ பிறிதொரு பகுதிக்குச்‌ சென்று குடி. 
யேறி வாழ்வது நகரத்தாருடன்‌ இரண்டறக்‌ கலந்தது. நாக 
நாட்டிலிருந்தும்‌ காஞ்சிபுரத்திலிருந்தும்‌ பின்னர்‌ காவிரிப்பூம்‌ 
பட்டினத்தில்‌ நெடுங்காலமாய்‌ வாழ்ந்து செட்டிநாட்டுப்‌ 
பகுதிக்குக்‌ குடியேறி யிருக்கிறார்கள்‌. 


செட்டி நாட்டில்‌ 96 ஊர்களில்‌ நகரதீதார்‌ வாழ்ந்தனர்‌ 
என்பது, 96 ஊர்‌ நகரத்தார்‌, 96 ஊர்க்‌ கூட்டம்‌ என்ற சொழ்‌ 
றொடர்களால்‌ உறுதிப்படுகிறது. இத்த 96 ஊர்களின்‌ பட்டியல்‌ 
பழைய “குமர்‌ டைரியில்‌ உள்ளன. அந்த ஊர்களில்‌ இப்‌ 
போது 76 ஊரீகளிலேயே நகரதிதரர்கள்‌ இருப்பதாகக்‌ குறிக்கப்‌ 
படுகிறது. மேல மாகாணம்‌, ஆலங்குடி போன்ற சில ஊர்‌ 
களில்‌ இருந்த நகரத்தார்‌ அனைவரும்‌ கரரைக்குடிக்கு 
குடியேறி விட்டனர்‌. இவர்கள்‌ மேல மாகரணதிதார்‌ வீடு, 


சச 


597 
ஆலங்குடியார்‌ வீடு என்ற பெயர்களால்‌ காரைக்குடியில்‌ : 
குறிப்பிடப்‌ பெறுகிறார்கள்‌. இவ்வாறே பொன்னமராவதி 


புதுப்பட்டியில்‌ துவார்‌ அடைக்கப்ப செட்டியார்‌ வீடு என்ற 
பெயரிலும்‌ குடும்பங்கள்‌ உள்ளன. 


ஆண்‌ குழந்தை இல்லாதவர்கள்‌ ததிது எடுத்து 
அதாவது சுவீகாரம்‌ செய்து கொள்வர்‌. பால்‌ மணம்‌ மாறாப்‌ 
பச்சிளம்‌ பருவத்திலேயே பலர்‌ சுவீகாரம்‌ வந்து விடுவரி. 
ஆகையால்‌ அவர்களுக்கு “வளர வந்தவர்கவ்‌”” என்று பெயர்‌. 
பிறந்த ஊரின்‌ பெயரும்‌ அவர்கள்‌ பெயரோடு சேர்ந்து : 
வளரும்‌. 


பிறந்த ஊரைக்‌ குறிக்க ஓர்‌ எழுத்தைச்‌ இலர்‌. தம்‌ 
பெயருக்கு முன்‌ போட்டுக்‌ கொள்கிறார்கள்‌. இராமசாமி 
முதலியார்‌ யெயருக்கு முன்னாலுள்ள ஏ. அவர்‌ பிறந்த 
ஆர்க்காட்டைக்‌ குறிக்கும்‌. இந்தியக்‌ குடியரசின்‌ முன்னாள்‌ 
தலைவர்‌ : டாக்டர்‌ எஸ்‌ இரா தா கிருஷ்ணன்‌ அவர்களுடைய 
முன்னோர்‌ வாழ்ந்த சர்வ பள்ளியை அவர்‌ பெயரிலுள்ள எஸ்‌. 
குறிக்கும்‌. அவர்‌ மகனும்‌ தன்‌ பெயரை எஸ்‌, கோபால்‌. 
என்று வைத்துக்‌ கொண்டுள்ளார்‌. இத்தமரபு நகரத்தாரிடம்‌ 
இல்லை. ஆனால்‌ செல்வாக்கு நிறைந்தவர்கள்‌, தங்கள்‌ பெயர்‌ 
களுடன்‌ தாங்கள்‌ செல்வாக்குப்‌ பெற்ற ஊரின்‌ புகழையும்‌ 
பரப்பி வருகிறார்கள்‌. இவர்களில்‌ சிலரைக்காண்போம்‌. 


தேவகோட்டையில்‌ ஒரு சதாபிஷேகத்திற்கு அழைப்பு 
வந்திருக்கிறது. விழா நடக்கும்‌ இடம்‌ “வங்காளம்‌ இராமன்‌ 
செட்டியார்‌ வீதி? என்று அச்டெப்‌ பட்டிருக்றெது. இந்த 
வீதியின்‌ பெயரில்‌ ஒரு வரலாறு அடநீகியி ,க்கிறது. சூயஸ்‌ 
கால்வாய்‌ க்கப்பட்ட பிறக_இர்‌இயாவின்‌ தலைநகராக 
இருந்த கல்கத்தாவில்‌ நூற்றுக்‌ கணக்கான செட்டியார்கள்‌ " 
அரிசி ஏற்றுமதி முதலிய வாணிகத்துறைகளில்‌ விரிவாக 
ஈடுபட்டனர்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ வங்காளத்தோடு தொடர்பு: 
படுத்திக்‌ குறிப்பிடப்பட்டனர்‌. 

“ஈப்போ *சொ'* கம்பளை “நா? மோல்‌ மீன்‌ “சர்‌ 
சிங்கப்பூரார்‌ வீட்டு “சுப?, என்ற பெயர்களெல்லாம்‌ செட்டி 
நாட்டில்‌ சர்வசாதாரணம்‌, கோவிலூரார்‌ மடத்தை நிறுவிய 
பெரியவர்கள்‌ வீடு “கேோவிலூரஈர்‌ வீடு?” என்றே 


காரைக்குடியில்‌ வழங்கி வருறெது. 


- அரிக்கன்‌ பழனியப்பா 


அரிக்கன்‌ பழனியப்பா என்ற ஒருவரீ பெரும்‌ புகழுடன்‌ 
விளங்கினார்‌. அவர்‌ நேமத்தான்பட்டி மெ. மு. ப: 
குடும்பத்தினர்‌. பங்களாதேஷ்‌ எல்லை அருகே பர்மாவிலுள்ள 
அக்யாப்‌ என்னும்‌ துறைமுகத்திற்கு நசரதிதார்கள்‌ வைத்த 
பெயர்‌“அரிக்க மயிலாடுதுறையை மாயவரமாகவும்‌, தரங்கம்‌ 
பாடியை டிராடிகுபாராகவும்‌ பொருளற்ற சொற்களாக 
(ஆகிகி3லயரீ ஆக்கியதற்கு வட்டியும்‌ முதலுமாக நகரத்தார்கள்‌ 
। தென்கிழக்கு ஆரியா வெங்கும்‌ ஆயிரக்கணக்கான ஊர்ப்‌ 
/ பெயர்களைத்‌ தமிழ்‌ வடிவமாக்கியுள்ளனர்‌. 


அரிக்கன்‌, அரிசி ஏற்றுமதியில்‌ தலை சிறந்த துறைமுகம்‌. 
அங்கு அவ்வாணிகதீதில்‌ தமக்கு ஒப்பாரும்‌ மிக்காருமின்றி 
வீளங்கெ  யழனியப்ப செட்டியார்‌ ஏராளமான சிறு 
கப்பல்களைச்‌ சொந்தமாக வைதீது, அரிச வியாபாரம்‌ 
செய்தார்‌. கப்பல்கள்‌ வருவது போவது, அரிசி விலை ஏற்ற 
இறக்கம்‌ பற்றி நாள்தோறும்‌ நாழிகை தோறும்‌ ஏராளமான 
தந்திகள்‌ அவருக்கு வந்தவண்ணமாக இருநீதன. தந்திக்‌ 
கம்பிகளின்‌ ஓசைகளைக்‌ கேட்டவர்கள்‌ “அரிக்கன்‌ பழனியப்பா 
அலறுதடா உன்‌ தந்தி'' என்று சொல்லுவார்கள்‌. 


மயில்கள்‌ தோகை விரித்தாடும்‌ விராலிமலையில்‌ மலை 
மீதுள்ள கோவிலை அழகுபட. அமைதிதவர்‌ அரிக்கன்‌ 
பழனியப்பரே. 

இன்னும்‌ நுவார எலியா “தரு யாழ்ப்பாணம்‌ “சொ? 
யோன்ற பெயர்களெல்லாம்‌ உண்டு. இலபெயர்கள்‌ மருவியும்‌ 
மாறியும்‌ சிதைந்தும்‌ திரிந்தும்‌ உள்ளன. நுவார எலியா 
இலங்கையின்‌ ஊட்டி. அதைச்‌ செட்டிநாட்டுப்‌ பெண்கள்‌ 
நூலிழை ஆக்கிவிட்டனர்‌! 


அநுராதபுரம்‌இலஙிகையின்‌ தொன்னகரம்‌.புத்தர்பிரான்‌ 
தொடர்புடைய புனித பூமி. சோழர்‌ கலைத்திறனைக்‌ காட்டும்‌ 
பகுதிகளையும்‌ உடையது.அங்குசிங்களவரும்வியக்கும்‌ வண்ணம்‌ 
இற்களமெரழியில்‌ பிரசங்கமாரி பொழிந்தார்‌ ஒரு செட்டியரரி. 
அவரையே சிங்களவர்‌ தங்கள்‌ நகரதிதின்‌ மேயராகவும்‌ 
ஆக்கிக்‌ கெரண்டார்கள்‌. அவர்‌ குடும்பம்‌ அனுராதபுரம்‌ சொ” 
வீடு என்ற பெயரில்‌ மேலைச்சவபுரியில்‌ திகழ்கிறது. 


19 


சைலா ஆறுமுகம்‌ செட்டியார்‌ என்பவர்‌ நாச்சியாபுரத்‌ 
தைச்‌ சேர்ந்தவர்‌. 1964.இல்‌ 93 வது வயதில்‌ இறந்தார்‌. அவர்‌ 
தம்‌ வாழ்நாளில்‌ 60 ஆண்டுகள்‌ பர்மாவில்‌ பியாப்பம்மாவட்டதீ 
தில்‌ சைலா என்னும்‌ ஊரில்‌ கழிந்தன. அவர்‌ தம்‌ திறமையாலும்‌ 
நாணயதிதாலும்‌ எல்லையற்ற செல்வாக்குடன்‌ வாழ்ந்தார்‌. 
ஆனரரிபிரசிடன்ஸி மேஜிஸ்திரேட்டாகவும்நியமனம்‌ பெற்றார்‌. 
வான்‌ பொய்ப்பினும்‌ தான்‌ பொய்யாத ஐராவதி ஆற்றில்‌ 
செல்லும்‌ படகுகளுக்கும்‌ சிறு கப்பல்களுக்கும்‌ வரி (655) 
வசூலிதீது அதில்‌ 601, தான வைத்துக்‌ கொண்டு எஞ்சிய 40%, ஐ 
மட்டும்‌ பர்மிய அரசுக்குச்‌ செலுத்தும்‌ உரிமை பெற்றிருந்தார்‌. 
சைலா ஆறுமுகம்‌ செட்டியாரின்‌ பேரன்‌ இரு & / சுப்பையா 
சென்னையில்‌ ஆனரரி பிரசிடென்ஸி மேஜிஸ்ட்ரேட்டாகவும்‌ 
அரசியல்‌ தொழில்‌ வட்டாரங்களில்‌ செல்வாக்குப்‌ பெற்ற 
வராகவும்‌ விளங்குகிறார்‌. துணை ஷெரிப்‌ (1975) 


“மைசூரார்‌ வீடு, கொச்சின்‌ நாச்சியப்ப செட்டியார்‌ 
வீடு?” போன்ற பெயர்களும்‌ உள்ளன. காட்ரெஜ்‌ ஸ்டீல்‌ கேபி 
னட்கள்‌ ஏற்படுமுன்‌, சிறந்த இரும்புப்‌ பெட்டசங்களைச்‌ 
சொக்கனேற்தல்‌ நகரத்தார்‌ ஒருவர்‌ 2.1.M&50ற5 என்ற 
பெயரில்‌ சென்னையில்‌ செய்துவந்தார்‌. அவர்‌ குடும்பத்தை : 
அவ்வூரார்‌ “பட்டினத்தார்‌ வீடு? என்று சுட்டினர்‌- 


தொழிற்‌ பெயர்கள்‌ 


தொழில்களை யொட்டிய பட்டப்‌ பெயர்சள்‌ செட்டி 
நாட்டில்‌ இருக்கின்றன. கோவில்‌ வீடுகளில்‌ நடைபெறும்‌ 
படைப்புக்களில்‌ சாமி ஆடி அனைவருக்கும்‌ பயப்பட 
பவர்‌ சாமியாடி” செட்டியாராதகி விடுகிறார்‌. 


ஜே ஆர்‌.டி. டாட்டாவுக்கு முன்னரே சொந்தமாக 
ஏரோப்ளேன்‌ எவத்திருந்து அதைதி தாமே ஓட்டிய பெருமைகி 
குரியவரீ கானாடுகாத்தான்‌ சா. ௮. ௮. அண்ணாமலைச்‌ 
செட்டியார்‌, இவர்‌ “குமுதம்‌? எஸ்‌ ஏ பி அண்ணாமலை அவர்‌ 
களின்‌ சித்தப்பா, இவர்‌ தம்‌ விமானதீதை இறக்குவதற்காகத்‌ 
திருமயத்திற்கு அருகே ஒரு சின்னஞ்சிறு ஊரில்‌ சொந்தமாக 
Landing Ground அமைத்துக்‌ கொண்டார்‌. சென்னையில்‌ 
Flying Club ஆரம்பித்தவரும்‌ இவரே, ஆஙெொ விலேயே ஆகாய 
விமரனதி தொழிலுக்கு வழிகாட்டிய இவர்‌ ஏரோப்ளேன்‌ 
அண்ணாமலை செட்டியார்‌?” என்ற பெயரிலேயே விளங்கி 
வந்தார்‌. 


600 
1936-ல்‌ ஸ்பெயினில்‌ நடைபெற்ற உள்நாட்டுப்‌ போரில்‌ 
மக்களாட்சி நிலவப்‌ பாடுபட்ட கட்சிக்கு அதரவாக ஆகாய 
விமானப்படையில்‌ சேர்ந்து போரிட்ட திரு, வீரப்பசெட்டியார்‌, 
"ஸ்பெயின்‌ வீரப்பா” வாகத்‌ திகழ்கிறார்‌. 


லா ரூட்‌” என்ற பெயர்‌ கொண்ட ரப்பர்த்‌ 
தோட்டதிதின்‌ உரிமையாளரான ஒரு செல்வக்குடும்பம்‌ :லா 
ரூட்‌'டார்‌ வீடு எனப்‌ பெயர்‌ பெற்றது. காலப்போக்கில்‌ 
இப்பெயர்‌ லா லூரா-வீடு ஆகிவிட்டது. 


புதிய தொழில்‌ தொடங்க மூலதனம்‌ போட, வெளி 
நாடுகளுக்குப்‌ பணம்‌ அனுப்புவது வெளிநாடுகளிலிருந்து பணம்‌ 
வரவழைப்பது ஆகிய Foreign Exchange தொழிலில்‌ ஈடு 
பட்டிருந்தவர்கட்கு உண்டியல்‌ கடைக்காரர்‌” என்று பெயர்‌, 
உண்டியல்‌ போய்‌ பேங்கு டிராப்ட்டும்‌ ரிசர்வ்பேங்கின்‌ 
கட்டுப்பாடுகளும்‌ வந்துவிட்டன, உண்டியல்‌ கடைகளும்‌ 
இப்போது இல்லை. ஆனால்‌ இன்னும்‌ பேச்சு வழக்கில்‌ செட்டி 
நாட்டு ஊர்தோறும்‌ ஒரு * உண்டியல்‌ கடைக்காரர்‌ வீடு? உண்டு 
சுருக்கமாக “கடைக்காரர்‌” என்றும்‌ கூறுவர்‌. நகரத்‌ தார்‌ கண்ட 

ik முதல்‌ “கடை” இதுதான்‌! 


கிராம மக்கள்‌ கண்ட முதல்‌ 'மிஷின்‌', நெல்‌ இயந்திரம்‌. 
எனவே சிற்றூர்களில்‌ யாராவது இத்தொழிலில்‌ முனைந்ததும்‌ 
அவர்‌ “மிஷின்‌ முத்துராமன்‌ செட்டியார்‌” என்றோ “மிஷின்‌ 
சின்னய்யா செட்டியார்‌” என்றோ ஆகிவிடுவார்‌. 


தமிழ்‌ இசை இயக்கம்‌ தொடங்கிய போது பனையபட்டி 
வினை தீர்திதான செட்டியார்‌. (கல்‌ இவரை .. வினையப்‌ 
பட்டி பனை தீர்த்தான்‌ செட்டியார்‌ என்று எழுதியிருந்தார்‌) 
என்ற சங்கீத வித்துவான்‌ உருவானார்‌. அக்காலம்‌ ஏழிசை 
மன்னர்‌ எம்‌. கே. தியரகராஜ பாகவதரின்‌ பொற்காலம்‌, 
ஆகையால்‌ இவர்‌ பட்டப்‌ பெயரும்‌ பாகவதர்‌” ஆயிற்று. 


வயிர விமாபாரம்‌ செய்த ஒருவர்‌ தமிழ்‌ நாடகதி 
துறைக்கு வற்த பின்னறாம்‌ வயிரம்‌ அருணாசலம்‌ செட்டி 
யாராகவே பெயர்பெற்றார்‌. ஓர்‌ ஆச்சி கோழி வளர்த்ததால்‌ 
அவர்கள்‌ வீடு “கோழி மேய்க்கியார்‌” வீடு என்னும்‌ அடை, 
மொழியைப்‌ பெநிறிருகீகறது, 


\ 


601 


வட்டிதி தொழிலில்‌ நேர்மையர்க நடந்து கொள்ள்‌ 
வேண்டும்‌ என்பது வேலங்குடிக்‌ கல்வெட்டில்‌ நகரக்தார்களுஃகு 
இடப்பட்ட கட்டளை. மிகப்‌ பெரும்பாலோர்‌ நாணயமாகத்‌ 
தான்‌ நடந்து கொண்டிருக்கிறார்கள்‌. கொள்வதிலும்‌ கொடுப்‌ 
பதிலும்‌ இம்மிபிசகாமல்‌ இருப்பதும்‌, பிறர்‌ சொதீதுக்கு ஆசைப்‌ 
படாதிருப்பதும்‌ இவர்களுடைய இயல்புகள்‌. நம்பிக்கையாக 
நகையை ஒருவர்‌ அடகு வைத்திருப்பார்‌; ரசீது வாங்கியிருக்க 
மாட்டார்‌; இன்னார்‌ வீட்டில்‌ அடகு வைத்திருக்கிறேன்‌ 
என்பதைத்‌ தம்‌ குடும்பத்‌ தினருக்குக்‌ கூடத்‌ தெரிவிக்காத நிலை 
யில்‌ திடீரென்று இறந்திருப்பார்‌. எனினும்‌ அவற்றை அணுவள 
வும்‌ குறையாது திரும்பக்‌ கொடுத்தவர்கள்‌ உள்ளனர்‌, 


பர்மாவில்‌ ஜப்பானியர்‌ குண்டு வீசியதும்‌ ௮டகு நகை 
களை இந்தியாவுக்குப்‌ பத்திரமாகக்‌ சொண்டு வர, ஓராயிரம்‌ 
மைல்கள்‌ அடர்ந்த காடுகளினூடேயும்‌ மலைச்‌ சரிவுகளிலும்‌ 
நடையாகநடந்துசொல்லொணா இன்னல்களுக்குஆளாயினோர்‌ 
சில ஆபிரம்‌ நகரத்தார்கள்‌. இவர்கள்‌ 1942-இல்‌ செட்டி 
நாட்டில்‌ பெரிய அளவில்‌ நடைபெற்ற கலவரங்கள்‌, கொள்ளை 
களிலிருற்து பர்மியர்களுடைய நகைகளைக்‌ காப்பாற்றினர்‌. 
பிறகு கூர்க்காக்களை நியமித்து அவற்றைப்‌ பேணினர்‌, பின்னர்‌ 
ரிசர்வ்பேங்கில்‌-இசைவு பெற்று மீண்டும்‌ பர்மாவு3குக்‌ கொண்டு 
போய்‌ உரியவர்களிடம்‌ சேர்த்தனரி, பல ஆண்டுகளுக்குப்‌ பிறகு 
தங்கள்‌ நகைகளைக்‌ கண்ட பர்மியர்‌ -- ஆடவரும்‌ பெண்டிரும்‌ 
அடைந்த மகிழ்ச்சிக்கும்‌ வியப்புக்கும்‌ அளவே இல்லை. 


விதிவிலக்காக ஓரிருவர்‌ கூடுதலாக வட்டி வாங்கியும்‌ 
இருக்கின்றனர்‌. இது... சமூகத்தினர்‌ அனைவர்‌ : மனதையும்‌ 
புண்படுத்தும்‌. சிலருடைய கைராசி தங்களிடம்‌ நகை 
அடகு வைத்தவர்கள்‌ அவற்றை மீட்டும்‌ வசதியைப்‌ 
பெறுவதில்லை. வேறு சிலர்‌, எச்சரிக்கையாகக்‌ கடன்‌ கொடுக்‌ 
கும்போதே ஒரு சொத்தை நம்பிக்கையாக “இரயம்‌” எழுதி 
வாங்கிக்‌ கொண்டு விடுவார்கள்‌. கணக்குத்‌ தீர்ந்த பிறகு பதிந்து 
கொடுப்பார்கள்‌. அல்லது இரயப்‌ பத்திரசிதை ஆதரவாக 
வைத்து Running O/D. 2/0, வைதிதுக்‌ கொள்ளுவர்‌, இவ்வாறு 
ஒரு சிலரீ செய்வதைப்‌ பொதுவாக நகரத்தார்கள்‌ பாராட்டு 
வதில்லை, தங்கள்‌ கண்டனத்தைத்‌ தெரிவிக்க அவ்வாறு முறை 
தவறித்‌ தொழில்‌ செய்பவர்கட்கு அத்தெறுதி (ஏற்று இறுதி) 
அருணாசலம்‌ செட்டியார்‌. என்றோ சுத்தக்கரயம்‌ சுந்தரம்‌ 
செட்டியார்‌ என்றோ பட்டப்‌ பெயர்‌ வைதீது விடுவார்கள்‌. 


602 
அறச்‌ செயல்கள்‌ 


செய்த தருமங்களால்‌ பட்டப்பெயர்கள்‌ ஏற்படுவதும்‌ 
உண்டு. தமிழ்நாடெங்கும்‌ நூற்றுக்கு மேற்பட்ட ஊர்களில்‌ 
சதீதிரங்கள்‌ நிறுவிய ஒரு பெருங்‌ குடும்பதீதின்‌ வழியினர்‌ 
இன்றும்‌ தேவகோட்டையில்‌ சத்திரத்தார்‌ வீடு என்று குறிப்‌ 
பிடப்படுகிறார்கள்‌, 


இவ்வாறே பல ஊர்களில்‌ கார்த்திகை மடத்தாரீ வீடு 
பசு மடதிதார்‌ வீடு. தண்ணீர்ப்‌ பந்தல்‌ ராமன்‌ செட்டியார்‌ வீடு 
பள்ளிக்கூடத்து ராமசாமி செட்டியார்‌ என்ற பெயர்கள்‌ நிலவக்‌ 
காண்க. 


கூழிபிறையில்‌ கோயில்‌ கட்டிய ஒருவர்‌ (கோயில்‌ பெரிய 
கருப்பன்‌ செட்டியார்‌” என்று புகழ்‌ பெற்றார்‌. கோயில்களில்‌ 
பரம்பரை டிரஸ்டியாக இருப்பவர்களை *காரியக்காரர்‌ வீடு...” 
என்று சொல்வது மரபு. 


கவிச்‌ சக்கரவர்த்து கம்பனின்‌ சமாதி உள்ள இடதிதையும்‌, 
சுற்றியுள்ள நிலங்களையும்‌ விலைக்கு வாங்கின குடும்பத்தின்‌ 
வழித்‌ தோன்றல்‌ நாட்டரசன்‌ கோட்டை இராமநாதன்‌ 
செட்டியார்‌. ஆண்டுதோறும்‌ கம்பன்‌ இருநாள்‌ இறுதிநாளில்‌ 
பெருஞ்‌ செலவில்‌ பூசை முதலியன நடத்துகிறார்‌ கம்பன்‌ 
சமாதியைக்‌ கோயிலாசவும்‌ கட்டியுள்ளார்‌. அவரை “கம்பர்‌ 
ராமநாதன்‌ செட்டியார்‌” எ௮்றும்‌ சுருக்கமாகக்‌ “கம்பர்‌? 
என்றும்‌ சொல்லுவது செட்டி நாட்டில்‌ வழக்கம்‌. 


பர்மாவில்‌ தாராவாடி மாவட்டத்தில்‌ அவுப்போ (2882) 
என்னும்‌ ஊரில்‌ குடிநீர்ப்‌ பீலிகள்‌ போட்டதைப்‌ பாராட்டி 
கொத்தமங்கலம்‌ லெட்சுமணன்‌ செட்டியாருக்கு “ராவ்பகதூர்‌ * 
என்ற பட்டத்தை பர்மா அரசாங்கம்‌ கொடுத்தது. இந்தியாவில்‌ 
ராவ்பகதூர்‌ பட்டத்தைப்‌ பெற்றவர்கள்‌, திரு. லெட்சுமணன்‌ 
செட்டியார்‌, இந்தியாவில்‌ பட்டம்‌ பெறவில்லை என்பதைச்‌ 
சுட்டிக்‌ காட்ட பர்மா ராவ்‌ பகதூர்‌” என்று அவரைத்‌ 
தங்களினின்றும்‌ வேறுபடுதிதிக்‌ கூறினர்‌. 


உடைமைப்‌ பொருள்கள்‌ 


_ பலதலைமுறைகளாக நகரதீதரர்சமூக்திதில்‌ செல்வாக்குப்‌ 
பெற்றுள்ள தேவ கோட்டை அழ, அரு. குடும்பத்தார்‌ தேவ 


% 


ட்‌ 


603 


கோட்டை ஐமீன்தார்களாக இருந்ததால்‌ ஜமீன்தார்‌ வீடு” 
என்று குறிப்பிடுகிறார்கள்‌. ்‌ 


இவ்வரறே பெரிய சொதிதுக்களை குதிதகைக்கு எடுதி 
தவர்களை குதீதகைக்காரர்‌ வீடு, அகுதார்வீடு என்றபெயருடன்‌ 
உள்ளனர்‌. 


வீடு இருக்கும்‌ திக்கைகீ குறித்து பெயர்கள்‌ ஏற்படும்‌ 
சான்று: கிழக்கு வீட்டு திற்காரம்‌ செட்டியார்‌, மேற்கு வீட்டு 
ஓங்காரம்‌ செட்டியார்‌, 


ஒருவா்‌ கட்டியுள்ள வீட்டைச்‌ சுற்றியுள்ள மக்கள்‌ செய்யும்‌ 
தொழில்களை ஒட்டியும்‌ சில வீட்டுக்காரர்களுக்குப்‌ பெயர்கள்‌ 
அமையும்‌. ஆனால்‌, இவற்றை உரியவர்முன்‌ கூறுவது நர கரிக 
மாக இராது! 


வீட்டின்‌ ' தகுதிகள்‌ குறித்த பட்டப்‌ பெயரிகள்‌ பல. 
காரைக்குடியில்‌ ஆயிரம்‌ சன்னல்‌ வீட்டை அறியாதார்‌ அறியா 
தாரே! பல வண்ணங்கள்‌ உடைய வீடு “வர்ண மாளிகை? ஆகி 
விடும்‌. பெண்கள்‌ மனதிற்கு ஏற்றவாறு 'சாமான்களை அடையும்‌ 
அறைகளாகக்‌ கூடிய” வீடு இல்லாத கட்டிடம்‌ *வங்களா? ஆகி 
வீடும்‌. மஞ்சள்‌ வீட்டுக்காரர்‌, நீலப்பெயிண்ட்‌ வீட்டுக்காரர்‌ 
என்ற பெயர்களுக்கும்‌ குறைவில்லை. 


புதிதாக வீடு கட்டிய நல்ல கருப்பன்‌ செட்டியார்‌, புது 
வீட்டு நல்ல கருப்பன்‌ செட்டியார்‌ ஆகிவிடுவார்‌. ஆண்டு பல 
ஆகி விட்டாலும்‌ மதுரைப்‌ புது மண்டபம்‌ போல்‌,நல்லகருப்பன்‌ 
செட்டியார்‌ புது வீட்டுக்காரராகவே என்றும்‌ பதினாறாய்‌ 
வாழ்வார்‌ மக்கள்‌ நாவில்‌! 


ஓர்‌ ஊரில்‌ முதல்‌ தடவையாக ஓட்டு வீடு கட்டியவர்கள்‌ 
ஓட்டு வீட்டுக்காரர்‌ என்றும்‌, சந்தைக்கு அருகே வீடு கட்டிக்‌ 
கொண்டிருப்பவர்‌ சந்தைப்‌ பேட்டையார்‌ வீடு என்றும்‌ பெயர்‌ 
பெறுவர்‌. 


செல்வச்‌ செழிப்பில்‌ இரு வீடுகள்‌ கட்டிக்‌ கொண்டவர்‌ 
கள்‌ உண்டு. ஒரு வீடு இழக்கே பார்த்திருக்கும்‌; மற்றொரு வீடு 
அதற்கு எதிரில்‌ மேற்குப்‌ பார்த்திருக்கும்‌; காலை வெப்பத்‌ 
தைத்‌ தவிர்க்க மேற்குப்‌ பரர்த்த வீட்டிலும்‌ பிற்பகலில்‌ சூரிய 
னின்‌ கொடுமையிலிருந்து தப்பக்‌ ழெக்குப்பாரீ திதி வீட்டிலும்‌, 


604 
மாறி மாறி, செட்டியார்‌ வாழ்வார்‌. இடைப்‌ பட்ட இடம்‌ 
அல்லது தெரு வீதிக்கு வழங்கப்பட்டாலும்‌ இவருடையதே. 
எனவே அதில்‌ ஒரு தகரக்‌ கொட்டகையும்‌ போட்டிருப்பார்கள்‌. 


இந்த வீடுகள்‌ நாளடைவில்‌ “கொட்டகைக்காரர்‌ வீடு” என்று 
பெயர்‌ பெற்று இயங்கும்‌. 


ஒருவருக்குச்‌ சொந்தமான புளிய மரத்தில்‌ ‘கொக்கு? கள்‌ 
அடைந்தன; அதனால்‌ அவர்‌ கொக்குப்‌ புளி ஆனார்‌. 
இவ்வாறே தம்‌ வீடுகளுக்கு முன்‌ பகுதியில்‌ வாழை மரம்‌, ஆல 
மரம்‌, புளிய மரம்‌ முதலியன இருந்தால்‌ அவ்வாறு பெயர்‌ 
பெற்றவரீசளும்‌ பலர்‌, 


உடல்‌ உறுப்புகள்‌ 


ஆறு வீரல்‌ அண்ணாமலை செட்டியார்‌, (பல்வரிசைக்‌ 
குறைப்பாட்டால்‌) பல்‌ முறகப்ப செட்டியார்‌, (Hearing Aid) 
வைத்துக்‌ கொண்டதால்‌ குழாய்க்‌ காசிச்‌ செட்டியார்‌ என்ற 
பெயர்கள்‌ சொட்டி' நாட்டுப்‌ பட்டமளிப்பு விழாக்களில்‌ 
வழங்கப்பட்டுள்ளன. 


தலை மயிரின்‌ நிறம்‌ அல்லது தலையில்‌ மயிரின்மை 
காரணமாக வழங்கப்‌ பெற்ற காரணப்‌ பெயர்களும்‌ உண்டு. 


படிப்பு 


படிப்பால்‌ - உண்டான பெயர்களும்‌ உண்டு. சான்று: 
இங்கிலீஷ்‌ அருணரசலம்‌ செட்டியார்‌, பாரிஸ்டர்‌ சோமசுந்தரம்‌ 
செட்டியார்‌ முதலியன. பி. காம்‌. வீரப்ப செட்டியார்‌ 
என்பவர்‌, சிங்கப்பூரில்‌ செல்வமும்‌ செல்வாக்கும்‌ பெற்றிருக்‌ 
கிறார்‌. பி, காம்‌. படிப்பு அரிதாக இருந்தமையால்‌ அந்நாளில்‌ 
இவருக்கு இவ்வாறு பெயர்‌ ஏற்பட்டது. 


குணங்கள்‌ 


செல்வமும்‌ இளமையும்‌ சேரும்‌ போது சிற்றின்ப 
ஈடுபாட்டுக்குக்‌ குறைவில்லை. சுவீகாரம்‌ வந்த இடகிகளில்‌ 
இது பெரிய அளவில்‌ உண்டு, இதனால்‌ ஏற்பட்ட பெயர்கள்‌ 
கண்டனூர்‌. ளைனர்‌. ஆதீதங்குடி மைனர்‌ என்பன. 


605 


பிடிவா தகுணம்‌ உள்ளவர்களுக்கு £*கல்வெட்டு?? 1கறரர்‌?” 
என்ற அடைமொழிகளை அன்புடன்‌ வழங்குவோம்‌. சிலருக்கு 
இந்த இயல்புகள்‌ உடைய உயிரினங்களின்‌ பெயர்களும்‌ உண்டு. 
இன்னும்‌ ஆடவரிலும்‌ பெண்டிரிலும்‌ சிலர்‌, “பகோர்ட்டுப்புலி” 
“லாயர்‌” என்ற பட்டங்களைச்‌ சம்பாதித்துக்‌ கொண்டிருக்‌ 
கிறார்கள்‌. 


பரட்‌ மிண்டன்‌ ஆடிய போது ஓயாமல்‌ Ball Pleasa 
என்று கேட்டவர்‌ குடும்பம்‌, “பாப்ளீ வீடாக விட்டது- 


நாடகத்தில்‌ வேஷம்‌ போட்டதால்‌ ராஜா? மந்திரி? 
பட்டங்களைப்‌ பெற்றவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 


சில பட்டங்கள்‌ தந்தி அட்ரஸ்‌” களாகவும்‌ விளங்கு 
கின்றன...அந்த “பாக்கியம்‌? எல்லோருக்கும்‌ இல்லை, 
இலருடைய பட்டங்கள்‌ சொல்லக்கூடாதனவாக, அல்லது உரிய 
வர்‌ விரும்பரதவனாக உள்ளன. அவற்றை நகரக்‌ கூட்டங்களில்‌ 
கூறுவதும்‌ றறதரljறஃறீரரஆகக்‌ கருதப்படும்‌. அவற்றைக்‌ 
கூறியவர்‌ மன்னிப்புக்‌ கேட்டு, அபராதம்‌ செலுதிதவும்‌ நேரும்‌. 


அரசாங்கம்‌ நல்கும்‌ பட்டங்கள்‌ அந்தந்த ஆட்சியுடன்‌ 
மறைந்துவிடும்‌. ஆனால்‌ மக்கள்‌ பல்கலைக்‌ சழகம்‌ வழங்கும்‌ 
பட்டங்கள்‌ நின்று நிலைக்கும்‌. 


இதுவரை உள்ள கட்டுரை கண்ணதாசன்‌ இதழில்‌ 
[873 ஜுலையில்‌ வெளிவந்தது. அதில்‌ எந்தவித மாற்ற 
மும்‌ செய்யாமல்‌ மீண்டும்‌ மேலே அச்சிட்டிருக்கிோம்‌. 


1) பின்குறிப்பு: குடிபெயர்ந்த வரலாறு :கூறும்‌ பட்டப்‌ 
பெயர்கள்‌ 


ஓர்‌ ஊரிலிருந்து, பிறிதொரு ஊருக்குக்‌ குடியேறியதால்‌ 
ஏற்பட்ட பட்டப்பெயர்கள்‌ செட்டிநாட்டில்‌ மிகுதியாக 
வழங்குகிறது. 


ன்‌ 


606 


கொரட்டி என்னும்‌ ஊரிலிருந்து காரைக்குடிக்கு வலசை 
வந்தவர்கள்‌ கொரட்டியார்‌ வீடு எனப்‌ படுகின்றனர்‌. 


- கொப்புடையம்மன்‌ கோயிலுக்கு மேற்குப்‌ பக்கம்‌ உள்ள வீடு 


மேலக்கொரட்டியார்‌ வீடு. இழக்குப்‌ பக்கம்‌ உள்ள வீடு கிழ£கு 
கொரட்டியார்‌ வீடு, இரண்டுக்கும்‌ இடையே இருப்பது, நடுக்‌ 
கொரட்டியார்‌ வீடு. 


வாரிவயல்‌ என்பது 96 நகரங்களுள்‌ ஒன்று. அங்கிருந்து 
காரைக்குடிக்கு வலசை வந்த ஆவி. பழ குடும்பத்தார்‌ 
திரையுலகப்‌ புகழ்‌ ஏவி. எம்‌ அவர்களின்‌ முன்னோர்‌ -வாரி 
வயலார்‌ வீடு என்று குறிப்பிடப்‌ பெறுகின்றனர்‌. 


இவ்வாறே கருமுதிது குடும்பத்தினர்‌ ஆ தெற்கூரில்‌ கருங்‌ 
குளதீதார்‌ வீடு என்றும்‌, கல்வி வள்ளல்‌ இராம குடும்பத்தார்‌ 
காரைக்குடியில்‌ சேந்தணியாரீ வீடு என்றும்‌ அழைக்கப்‌ பெறு 
கின்றனர்‌. 


அரண்மனைச்‌ இறுவயலிலிருந்து வந்தவரீகள்‌ அரண்‌ 
மனையான்‌ வீடு என்றும்‌, ஓணான்குடியிலிருந்தி குடியேறியவர்‌ 
கள்‌ ஓணான்‌ குடியாரி வீடு என்றும்‌ குடிவந்த ஊரீகளால்‌ 
சுட்டப்படுகின்றனர்‌. மிதீராவயலார்‌ வீடு, துவாரார்‌ வீடு 
என்பனவும்‌ சல ஊர்களில்‌ உள்ளன, தேவகோட்டையில்‌ 


இராங்கியத்தார்‌ வீடு இருக்கிறது. 


(2) நாடுகளின்‌ பெயர்கள்‌ இணைந்த பட்டப்பெயர்கள்‌ 


காரைக்குடியில்‌ அபிசீனியா பழ. நாச்சியப்பன்‌ அவரிகள்‌ 
புகழ்‌ பெற்றவர்கள்‌. பட்டப்‌ பயரைப்‌ பற்றி அவர்களே 


பின்வருமாறு தெரிவித்திருக்கறாரிகள்‌, 


1936 ஆம்‌ ஆண்டில்‌ இத்தாலிக்கும்‌ அபிசீனியா (எதிதி 
யோப்பியா என இப்போது வழங்கும்‌ ஆப்பிரிக்க நாடு) வுக்கும்‌ 
பேரர்‌ மூண்டது, அபிசீனியா மன்னர்‌ ஹெய்லி செலாஸி தம்‌ 
நாட்டைவிட்டு லண்டனுக்குசி சென்றார்‌. இசீசெய்தியும்‌ 
அவரீ படமும்‌ இனமணி இதழில்‌ வெளிவந்தன, 


ரர கவட ௨௮ 


உட... தனு பாகப்‌ டை” வல ணட ளை ணை உர கர்‌ ட சவ ட்‌ ட்ட டை ம்‌ 1 


607 


**நான்‌ திருப்பதிக்கு முடிவைத்து இரண்டு ஆண்டுகள்‌ 
ஆயிற்று. தாடி மீசையை, சீக்கியர்கள்‌ போல நன்றாக உருட்டி 
பகிகுவமாக வைகதீதிறந்தேன்‌. எனது முகத்‌ தோற்றமும்‌ 
அபிசீனியா மன்னரின்‌ முகதீதோற்றமும்‌ ஓத்திநந்ததால்‌ 
நண்பர்‌ சொ. முருகப்பாவும்‌ மரகதவல்லி அம்மையாரும்‌ 
செல்லமாக என்னை அபிசீனியா என்று அழைத்தார்கள்‌ . 
காரணம்‌ என்ன? 


“மன்னர்‌ நாட்டைவிட்டு வெளியேறினார்‌. நான்‌ சுய 
மரியாதை இயக்கத்தில்‌ ஈடுபட்டதால்‌ என்னை வீட்டைவிட்டு 
என்‌ தந்தையார்‌ வெளியேற்றினார்‌, நான்‌ எதிர்த்துப்‌ 
போராடாமல்‌ வேறு ஒரு வீட்டில்‌ குடியிருந்தேன்‌. 


இதனால்‌ முருகப்பா கூப்பிட்ட அபிசீனியா என்ற பெயர்‌ 
நிலைத்துவிட்டது. 


(8) சுவீகாரம்‌ வந்ததால்‌ வழங்கும்‌ ஊர்ப்‌ பெயர்கள்‌ 


அரிமழத்திலிருந்து ஒருவரி நெற்குப்பைக்கு சுவீகாரம்‌ 
வந்ததால்‌, அரிமழம்‌ அழகப்பன்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றார்‌. இதி 
தகைய பட்டப்‌ பெயர்கள்‌ நூற்றுக்கணக்கில்‌ உள்ளன. 


பொன்‌ புதுப்பட்டியிலிருந்து கானாடுகாத்தானுக்கு 
ஒருவர்‌ சுவீகாரம்‌ சென்றார்‌. சில மாதங்களுக்குப்‌ பிறகு அவர்‌ 
அங்கே இருக்க விரும்பாமல்‌ பிறந்த வீட்டுக்கே திரும்ப வந்து 
விட்டார்‌. பொன்‌ புதுப்பட்டியில்‌ அவர்‌ வீடு கரனரடுகாத்தான்‌ 
செட்டியார்வீடு என்று இன்றும்‌ வழங்குகிறது. 


(4) செல்வாக்குடன்‌ வாழ்ந்த ஊர்களுடன்‌ இணைந்த 
பட்டப்‌ பெயர்கள்‌ 


கள்ளிக்கோட்டையில்‌ 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ நடுப்‌ 
பகுதியிலேயே ஆலை அமைத்தாரீ ஒரு நகரத்தாரீ. தென்‌ 
இநிதியரவில்‌ ஆலை அரசராக விளங்கிய முதலாவது 
இந்தியரான அவர்‌ தேவ கோட்டை பி, சோமசுந்தரம்‌ 
செட்டியார்‌. அவர்‌ குடும்பம்‌ கள்ளிக்கோட்டையார்‌ வீடு என்ற 
பெயர்‌ பெற்று நிலவுகிறது. 


இவ்வாறே யாழ்ப்பாணதிதார்‌ வீடு, தஞ்சாவூரார்‌ வீடு 
இடைப்பாடி (சேலம்‌ மாவட்டம்‌) யரர்வீடு என்ற யெயரிகளும்‌ 


608 
ஈப்போ சொ, கம்பளை நா, மோல்மீன்‌ ராம, செய்சோன்‌ 
சுப. என்ற பெயர்களும்‌ உண்டு. 


தேவகோட்டையில்‌ தொண்டியார்‌ வீடு, கரூரார்‌ வீடு 
பெரீலின்‌ காசிச்‌ செட்டியார்‌ வீடு, காங்கேயதீதார்‌ வீடு 
பட்டணம்‌ அழகப்ப செட்டியார்‌ வீடு. அம்மாப்பேட்டையார்‌ 
வீடு சிங்கப்பூர்‌ சேக்கப்ப செட்டியார்‌ வீடு, பஞ்சாப்‌ லெ. வீடு 
செங்கல்பட்டு சேதுராமன்‌ செட்டியார்‌ வீடு, ரெங்கூன்‌ சீனுச்‌ 
செட்டியார்‌ வீடு முதலியன உண்டு, 


(5) கிராமம்‌ வாங்கிய காரணத்தால்‌ ஏற்பட்ட 
பட்டப்‌ பெயர்கள்‌ 


: செல்வர்கள்‌ ஒரு ரொமத்தை வாங்கிய பிறகு 
இராமத்தின்‌ பெயர்‌ அவர்கள்‌ பெயருடன்‌ இணைந்து வழங்கப்‌ 
பெறுவத மரபு. சான்று: மலம்பட்டி (ரொம உடைமையாளர்‌) 
ராம்‌ 


ரெட்டையம்யாடி ஜமீனை வாங்கிய குடும்பத்தார்‌ 
ரெட்டையம்‌ பாடியார்‌ வீடு எனப்‌ பெற்றனர்‌. 


மைனர்‌ இனாம்‌ எஸ்டேட்டில்‌ சிறிய பகுதியை வாங்கிய 
குடும்பத்தார்‌ சின்னமைனர்‌ வீடு என்றும்‌ பெரிய பகுதியை 
வாங்கிய குடும்பதிதார்‌ பெரிய மைனர்‌ வீடு என்றும்‌ 
தேவகேரட்டையில்‌ பெயர்‌ பெற்றுள்ளனர்‌. 


தேவகோட்டை ஜமீன்தார்‌ குடும்பத்தார்‌ அந்நகரில்‌ 
ஜமீன்தார்‌ வீடு என்றும்‌ செட்டியார்‌ வீடு என்றும்‌ அழைக்கப்‌ 


ஒர கிராமத்தின்‌ நிலவரியை வசூலித்து. அரசுக்குக்‌ 

கட்டும்‌ உரிமை பெற்றிருந்ததால்‌ அகுதார்‌ வீடு என்ற பட்டப்‌ 
பெயர்களும்‌ நிலவுகின்றன. ச 

(6) அறச்‌ செயல்களால்‌ ஏற்பட்ட பட்டப்‌ பெயர்கள்‌ 


சதீதிரத்தார்‌ வீடு 
ஊரணியார்‌ வீடு 


609 


பள்ளிக்கூடதிதார்‌ வீடு 

தண்ணிப்பந்தலார்‌ வீடு 

கஞ்சித்தொட்டியாரி வீடு 

பசுமடத்தார்‌ வீடு 
குணத்தால்‌ ஏற்பட்ட பெயர்கள்‌ 

குழந்தையாக இருந்தபோது ஐந்து மிட்டாய்களுகிகுக்‌ 

குறையாமல்‌ கேட்கும்‌ அலமேலு, பேரன்‌ பேத்தி பெற்றபிறகும்‌ 
ஐந்து மிட்டாய்‌ அலமேலு ஆக விளங்குவரள்‌, 


ஆற்றிலே போட்டாலும்‌ அளந்து போடும்‌ இயல்பினர்‌ 
நகரத்தார்‌. மேலும்‌ சின்னஞ்சிறு செலவுகளையும்‌ மிக விவர 
மாகப்‌ பல வரிகள்‌ வருமளவுக்குக்‌ கணக்கு எழுதுவார்கள்‌. சிறு 
தொகைகளுக்காக வம்படி வழக்குக்கு செல்லு வர்களும்‌ 
உண்டு. இதனால்‌ ஏற்பட்ட பெயர்கள்‌ அரைகிகாசு அடைக்கப்ப 
செட்டியார்‌, முந்திரி முத்தையா செட்டியரர்‌, கோர்ட்டு 
கோதை ஆச்‌, லாயர்‌ சிட்டான்‌ ஆச்சி, சட்டப்‌ பாயிண்டு 
சாலி ஆச்‌. 

இவ்வாறே அல்லி ராணி அடைகிகம்மை ஆச்சி முதலிய 
பெயர்களும்‌ உள, 

இராங்கியம்‌ கருப்பரி கேரயிலில்‌ ஒரு நாழிகை சாமியாடி 
னாலும்‌, வாழ்நாள்‌ முழுவதும்‌ சரமியாடிச்‌ செட்டியார்‌ என்ற 
பெயரி நிலைதிதுவிடும்‌. செல்லும்‌ இடங்களிலெல்லாம்‌ அதிகார 
தோரணையுடன்‌ நடற்து கொண்டவர்‌ சவுடரல்‌ கருப்பையா 
செட்டியார்‌ எனப்பட்டார்‌. 
நிறத்தால்‌ ஏற்பட்ட பெயர்கள்‌ 

இரண்டு பேர்‌ ஒரே பெயருடையவர்கள்‌., இருவரும்‌ 
கறுப்பு. கறுப்பிலும்‌ எத்தனையே தரஙிகள்‌ உண்டு அல்லவா? 
ஒருவர்‌ டிக்காசன்‌ நிறத்தவர்‌ மற்றொருவர்‌ பால்‌ கலந்த காப்பி 
நிறத்தவர்‌ என்ற பொருள்பட பட்டப்‌ பெயர்கள்‌ ஏற்பட்டன. 


உருவத்தால்‌ ஏற்பட்ட பெயர்கள்‌ 


நெட்டை, சட்டை, குண்டு--ஒல்லி போன்ற அடையாளச்‌ 
சொற்களும்‌ பெயருக்குமுன்‌ தாராளமாக இடப்படும்‌. 


செ.439, 


610 
தொழிலால்‌ ஏற்பட்ட பெயர்கள்‌ 


ஐமீன்‌ பீடி வியாபாரி ஜமீன்‌ என்ற அடையாளப்‌ பெயரா 
லேயே வழங்கப்‌ பெற்றார்‌. உடற்பயிற்சி வல்லுநராக இருந்தி 
ஒருவர்‌ சாண்டோ சோமசந்தரம்‌ ஆனார்‌. 


பாட்டுக்‌ கச்சேரி செய்தவர்‌ பாட்டுகிகவி ராமன்‌ 
செட்டியார்‌. புளட்‌ வாரித்தவர்‌ புளட்‌ சோம. சில்கீ வீரப்ப 
செட்டியார்‌ வீடு, பாதிதிரக்கடை ராமன்‌ செட்டியார்‌ வீடு 
என்பனவும்‌ உண்டு. 


பிற பெயர்கள்‌ 


இரயில்‌ நிலையப்‌ பகுதியில்‌ வியாபாரம்‌ செய்தவர்‌ சந்ததி 
யினர்‌ “இரயில்‌ வீடு?” எனப்படுன்றனர்‌. 


இரயில்வே சரக்கு ஏற்றி இறக்கும்‌ ஊழியர்களுக்குக்‌ 
கடன்‌ கொடுத்துத்‌ தொழில்‌ செய்தவர்‌ 10௦௦08 17870.....?” 
என்ற பட்டப்‌ பெயர்‌ பெறுகறவர்‌. 2, 

மாட்டு வண்டிக்காரன்‌ ஓயாமல்‌ மண்‌ஏற்றி வருவாய்‌ 
பெறுவதுபோல, £8ட்டாட்டதீதில்‌ தொடர்ச்சியாக வெற்றி 
பெறுபவர்க்கு மண்ணுவண்டி என்ற பட்டப்‌ பெயர்‌ சூட்டப்‌ 
பெறுவது வழக்கமாக இருந்தது. 


மூன்றாம்‌ கட்டு கட்டப்படாமல்‌ கட்டுமான வேலை 
நின்றுவிட்ட வீட்டுக்காரி இரண்டஈம்‌ கட்டு சிவப்பி ஆச்சி என்று 
மகிகள்‌ பட்டமளிப்பு விழாவில்‌ சிறப்புப்‌ பெறுவாள்‌. 


நாள்தொறும்‌ சந்தையில்‌ கருணைக்கிழநிகு வாங்கும்‌ 
கண்ணம்மை ஆச்சிக்கு வழங்கப்‌ பெறும்‌ விருதில்‌ உரிய காய்கறி 
யின்‌ பெயர்‌ இடம்‌ பெறும்‌. 


இரட்டை முகப்பு வீட்டு மங்கள ஆச்சியின்‌ பெற்றோர்‌ 
நீளமான முகப்பு வைத்து வீடு கட்டியிருப்பார்கள்‌. 


வீட்டிலுள்ள மர வகைகளால்‌ ஏற்பட்ட பெயர்கள்‌ - 
நெல்லி மரத்தார்‌ வீடு, பரங்கிக்காய்‌ ஆதப்ப செட்டியார்‌. 


ஆஆ ரணை பவட 51 உறைய ணாக 


611 


இத்தகைய பட்டப்‌ பெயரிகள்‌ செட்டிநாட்டில்‌ எல்லாச்‌ 
சாதியாரிடமும்‌ நிலவுகின்றன. சான்று: ஒர்‌ அம்பலகசரர்‌ 
சுண்டல்‌ வற்றக்‌ குழம்பு இன்றி உணவு உண்ணார்‌. அவருக்கு 
அமைந்த பெயர்‌ சுண்ட வதிதல்‌ சேவுகன்‌ அம்பலம்‌. 


புகழ்‌ பெற்ற சமையல்‌ மேஸ்திரி நடேசன்‌, ஐ. நா. அவை 
யின்‌ உயர்‌ அலுவலராக இருந்த டாக்டர்‌ அழகப்பன்‌ இல்லத்தில்‌ 
நியூயார்க்கில்‌ பல்லாண்டுகள்‌ பணி செய்தவர்‌. எனவே அவர 
பெயருக்குமுன்‌ “அமெரிக்கா' என்ற அடைமொழி சூட்டப்‌ 
பெற்றிருக்கிற து. 


20. பதிப்பாளர்கள்‌ 


தமிழ்மொழியை வளப்படுதிதுவதற்கு நூல்‌ வெளியிடு 
வதிலும்‌ செட்டி நாடு . முன்னணியில்‌ இருற்து வருகிறது. 


தென்‌ இந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ 


இக்கழகம்‌ 1921-இல்‌ ஏற்பட்டது. செட்டிநாட்டில்‌ பலர்‌ 
பங்குதார்களாகசி சேர்ந்து இதற்குப்‌ பங்கு முதல்‌ உகவினர்‌. 
பாகனேரி உடையப்பா அவர்களும்‌ பாகனேரி கண. மு.மு 
சாதிதப்ப செட்டியார்‌ அவர்களும்‌ பாசுனேரி நாராயணன்‌ 
செட்டியார்‌ அவர்களும்‌ இக்கழகத்தின்‌ ஆட்‌ சிக்குழுவில்‌ உறுப்‌ 
பினராக இருந்‌இருக்கன்றனர்‌. தொடக்கத்திலிருந்து ஆட்சிக்‌ 
குழுவில்‌ உறுப்பினராக இருந்துவரும்‌ மு காசிவிசுவநாதன்‌ 
செட்டியார்‌ அவர்கள்‌ 1948 முதல்‌ கழகதிதின்‌ தலைவராகவும்‌ 
பணியாற்றி ஓய்வு பெற்றார்கள்‌. 


கழகப்புலவர்‌ செ. ரெ. இராமசாமிப்பிள்ளை, பாகனேரி 
யில்‌ பல ஆண்டுகள்‌ பணிபாற்றியவர்களே. 


அன்பு நிலையம்‌ 


சுதிதரனந்த பாரதியாரின்‌ நூல்களை வெளியிடவும்‌ 
அவரீ புகழைப்‌ பரப்பவும்‌ செட்டி நஈட்டன்பர்‌ சிலர்‌ 1937-இல்‌ 
சிங்கப்பூரில்‌ அன்பு நிலையதிதைத்‌ தொடங்கினர்‌. செட்டியார்‌ 
குடும்பங்களில்‌ நடைபெறும்‌ திறுமணம்‌, புதுமை போன்ற 
நிகழ்ச்சிகளையொட்டி, பொருள்‌ சேகரித்து, ஒவ்வொரு 
நிகழ்ச்சியின்‌ நினைவாகவும்‌ சுத்தானற்தரின்‌ நரல்கள்‌ ஓவ்‌ 
வொன்றை இவர்கள்‌ வெளியிட்டு வந்தனர்‌. இராமச்சந்திர 
புரதீதிலிருந்து அன்பு நிலையத்தார்‌ இவ்வாறு 160 நூல்கள்‌ 
வரை வெளியிட்டனர்‌. 1947 வரை அன்பு நிலையம்‌ சிறந்து 
விளங்கியது. சுத்தானந்தருக்குக்‌ கொடுக்கப்‌ பெற்ற'ராயல்டி” 
நீக்கு எஞ்சிய தொகை, தமிழ்க்கல்வி வளர்ச்சிக்காகவும்‌ தமிழ்‌ 
மொழி வளர்ச்சிக்காகவும்‌ செலவிடப்பெற்றது, திருமெய்யம்‌ 
நடராசன்‌, வி. ஆர்‌. எம்‌. செட்டியார்‌, அவருடைய அண்ணன்‌ 
சாமிநாதன்‌ செட்டியார்‌, வை, கே. அன்பு வள்ளியப்பன்‌ , 


£ 
yy. 


613 


இராமச்சந்திரபுரம்‌ அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ போன்ற 
யல தமிழன்பர்கள்‌ அன்பு நிலையதிதின்‌ தோற்றத்திற்கும்‌ 
வளரீச்சிக்கும்‌ காரணமாவர்‌. டாண்டே, விக்டர்‌. ஹ்யூகோ, 
எமர்சன்‌, வால்ட்‌ விட்மன்‌ ஆயெ வெளிநாட்டு ஆசிரியர்களைத்‌ 
தமிழக த்துக்கு அறிமுகப்படுத்தியது அன்பு நிலையமே. 


தமிழ்க்‌ காப்பியங்களைப்‌ பழைய உரைகளோடு படித்‌ 
தறிவது இலக்கிய இலக்கணங்களில்‌ பயிற்ச? பெற்றவர்க்கே 
இயலும்‌. ஆயின்‌ ஏனையோரும்‌ அவற்றை எளிதில்‌ விளங்கிக்‌ 
கொள்ளும்படி தெளிவான உரைநடையில்‌ எழுதி வெளியிடும்‌ 
முறையைத்‌ தமிழில்‌ தொடங்கியது அன்பு நிலையமே. 


சுத்தானந்தர்‌ எழுதிய நாடகங்களை அன்பு நிலையத்‌ 
தார்‌ செட்டிநாட்டில்‌ பல இடங்களில்‌ நடித்துக்‌ காட்டினர்‌. 


இதற்காக “அன்பு நடனசபை?? அமைத்தனர்‌. 


நவயுகப்‌ பிரசுராலயம்‌ 


ப. ரா, மணிக்கொடி சீனிவாசன்‌, பு. எஸ்‌.சொக்கலிங்கம்‌ 


ஆகிய அன்பர்களால்‌ இது 1939 அளவில்‌ தொடங்கப்‌ பெற்றது. 
காரைக்குடி மெ, நர. சித. சிதம்பரம்‌ செட்டியார்‌ அவர்களால்‌ 
இது தொடர்ந்து நடத்தப்‌ பெற்றது. பின்னர்‌ இந்த நிலையத்‌ 
தைத்திருவாளர்கள்‌ டி. ஆர்‌. அருணாசலம்‌, சித. இராம, 
நாதன்‌, ரம. அருணாசலம்‌ ஆகியோர்‌ நடத்தி வந்தனர்‌. 
ஜவஹர்லால்‌ நேருவின்‌ 'உலக சரித்திரம்‌; இராஜேந்திரபிரசாத்‌ 
தின்‌ “பிரிக்கப்பட்ட இந்தியா” வ. ரா வின்‌ நூல்கள்‌, ஹிந்தி 
நாவல்கள்‌ சில ஆகியவற்றைஇவர்கள்‌ வெளியிட்டிருக்கன்றனர்‌. 
200, 250 பக்கங்களுக்கு மேற்பட்ட பிறநாட்டு இலக்கிய 
அரசியல்‌ நூல்களை ஐம்பது காசு விலையில்‌ வெளியிட்டுத்‌ 
தமிழகமெங்கும்‌ பரப்பிய பெருமை இப்பிரசுராலயத்துக்கு 
உரியது, 


சக்தி காரியாலயம்‌ 


இது 1939-இல்‌ *வை. கோ” அவர்களால்‌ தொடங்கப்‌ 
பெற்றது. பெங்குவின்‌ பெலிகன்‌ போன்ற அமைப்புகளில்‌ தமிழ்‌ 
தூல்களைச்‌ சிறந்த . முறையில்‌ வெளியிட்டது. இறுவர்க்கான 
சிறு நூல்களையும்‌ சக்தி காரியாலயம்‌ வெளியிட்டிருக்கிறது. 


| 


614 


புது மலர்ச்சி நூற்பதிப்புக்‌ கழகம்‌ 


இதனை 1939-இல்‌ ஆர்வமிக்க செட்டிநாட்டிளைஞர்‌ 
சிலர்‌, இரங்கூனில்‌ தொடங்கி, டாக்டர்‌ இராதா கிருஷ்ணன்‌ 
தொகுத்த “மகாத்மா காந்தி? என்ற நூலையும்‌, அதைத்‌ 
தொடர்ந்து சாமிநாத சரீமா அவர்களின்‌ நூல்களையும்‌ வெளி 
யிட்டனரி. 


தமிழ்ப்பண்ணை 

இது, திருவாளர்கள்‌ சன்ன அண்ணாமலை, ட்ரோஜன்‌ 
அண்ணாமலை செட்டியார்‌ முதலிய பலரால்‌ தொடங்கப்‌ 
பெற்றது. அரசியல்‌ நூல்கள்‌ பலவற்றை வெளியிட்டது. 
சிதம்பரநாதன்‌ கம்பெனி 

இது 1941-இல்‌ திரு காந்தி அண்ணாமலையால்‌ இரகி 


கூனில்‌ தொடங்கப்பெற்றது) வாழ்க்கை வரலாறுகள்‌ சில 
வற்றை வெளியிட்டது. 


குமரிமலர்‌ காரியாலயம்‌ 

உலகம்‌ சுற்றிய தமிழர்‌ ஏ. கே செட்டியார்‌ தொடங்கிய 
இந்நிலையம்‌ இ. சந்திரசேகரன்‌, ௮.நா.சவராமன்‌ ஆகியோரது 
நூல்களையும்‌ வெளியிட்டிருக்கிறது. 
பழனியப்பா பிரதர்ஸ்‌ 


14 பீட்டர்ஸ்‌ ரோடு சென்னை 14 கிளைகள்‌--திருச்சி, 
மதுரை, கோவை. 


இது, 1941-ல்‌ தொடங்கப்பெற்றது. பள்ளிக்கூட 
நூல்களை வெளியிடும்‌ சிறந்த பதிப்பகங்களில்‌ ஒன்றாக 


விளங்குகிறது. அவை தவிர பெரதுமக்களுக்காக 300 நூல்களை” 


வெளியிட்டுள்ளனர்‌. இதன்‌ உரிமையாளர்கள்‌ ராரயவரம்‌ 
செ.மெ. பழநியப்ப செட்டியார்‌, அவர்‌ தம்பி செல்லப்ப 
செட்டியார்‌ ஆகியேரர்‌. புகழ்‌ பெற்ற கேரனார்‌ நோட்சை 
யும்‌ பண்டிதமணி, நபேரரசிரியர்‌ ரா.பி: சேதுப்பிள்ளை 


வ்‌ 


TT 


615 


நாமக்கல்‌ கவிஞர்‌, டாக்டர்‌, ௮. சிதம்பரநாதன்‌ செட்டியார்‌ 
போன்ற அறிஞர்களின்‌ அரிய இலக்கிய நூல்களையும்‌ 
வெளியிட்டிருக்கிறார்கள்‌. 


இப்போது பெருந்தொழில திபராக உயர்ந்திருக்கும்‌ இரு. 
பழனியப்பச்‌ செட்டியார்‌ (பி15-2.1920)எப்போதும்‌ புத்தகமும்‌ 
கையுமாகதீ திரிகிறான்‌ என்று 1930ஆம்‌ ஆண்டிலேயே தம்‌ 
தந்தையாரால்‌ குறை கூறப்பட்டவர்‌. புத்தகம்‌ படைக்கும்‌ 
விதிதகர்‌ என்றும்‌ காலணாவுக்கு மைவிற்பதிலிருந்து கண்ணம்‌ . 
மை பில்டிங்‌ கட்டும்‌ அளவுக்கு வளர்நீதவர்‌ என்றும்‌ போற்றப்‌ 
பெறுபவர்‌, 


கமலா பிரசுராலயம்‌ 


இது-1943-இல்‌ சென்னையில்‌ முல்லை முதீதையா, 
கண்டனூர்‌ நா. இராமநாதன்‌, “ஆனந்த விகடன்‌” துணை 
ஆசிரியர்‌ கே. அருணாசலம்‌ ஆகியோரால்‌ தொடங்கப்‌ 
பெற்றது. டி எஸ்‌. சொக்கலிங்கம்‌ எழுதிய “எனது ராஜிநாமா * 
இவர்களின்‌ முதல்‌ வெளியீடு, தொடர்ந்து அரசியல்‌ நூல்கள்‌ 
பலவற்றை வெளியிட்டனர்‌, 


புதுமைப்‌ பதிப்பகம்‌ 


இது, திருவாளர்‌ மு. அருணாசலம்‌, பேராசிரியர்‌ வையா 
புரிப்பிள்ளை, “சுறபி?? முதலியாரால்‌ தொடங்கப்‌ பெற்றது. 
இதை காரைக்குடி ௮. லெ. நடராசன்‌ அவர்களும்‌, அரிமளம்‌ 
4: ௮. சம்பந்தம்‌ செட்டியார்‌ அவர்களும்‌ நடதீதினர்‌. 
காந்தியடிகள்‌, ராஜாஜி, கவிமணி, டி.கே ௭, வினோபாபரவே, 
லின்‌ யுடாற்‌ நூல்களை வெளியிட்டிருக்கின்றனர்‌. 


ஸ்டார்‌ பிரசுரம்‌ 72 பெரிய வீதி திருவல்லிக்கேணி 
சென்னை) 


இது, 1942-இல்‌ திருச்சியில்தெடங்கப்பெற்றது. பின்னர்‌ 
காரைக்குடியில்‌ வி. ஆர்‌. எம்‌, செட்டியார்‌ நடத்தினார்‌. 
சாயவரம்‌ ௬. கதி. குழந்தையன்‌ செட்டியார்‌, அரிமளம்‌ 
செ. ௮. செ. செல்லப்ப செட்டியார்‌, மதகுபட்டி கண, 
இராமநாதன்‌ ஆூயோர்‌ சென்னையிலும்‌ மதுரையிலும்‌ 
நட்திதி வந்தனர்‌, 


616 


வி, ஆர்‌. எம்‌. செட்டியார்‌ கவியரசர்‌ இரவீந்திரநாத்‌ 
தாகூர்‌ எழுதிய நூல்களின்‌ மொழிபெயர்ப்புக்களையும்‌, தாம்‌ 
எழுதும்‌ நூல்களையும்‌ வெளியிட்டு வந்தார்‌. 


1944-இல்‌ தொடங்கிய சென்னை ஸ்டார்‌ பிரசுரத்தார்‌ 
விந்தன்‌, ரகுநாதன்‌ புதுமைப்பித்தன்‌ அகியோருடைய 
நூல்களை வெளியிட்டு வருகின்றனர்‌. புதுமைப்‌ பித்தன்‌ 
கவிதைகள்‌, நாடகங்கள்‌, கடிதடுகன்‌, கதைகள்‌ முதலியவற்றில்‌ 
வெளிவராமலிருந்தவற்றை இவர்கள்‌ தொடர்ந்து வெளியிட்டு 
வருகின்றனர்‌. இந்நூல்களை வெளியிடுவதற்கு முன்னரே மாதம்‌ 
ரூ 75 வீதம்‌ புதுமைப்பித்தன்‌ குடும்பத்தாருக்குக்‌ கொடுத்து 
வந்தனர்‌. தொடர்ந்து மாதந்தோறும்‌ கொருள்‌ 
வழங்கி இதன்விளைவாக, புதுமைப்பிதிதன்‌ நிதி ஒருகட்டடமாக 
ராஜா அண்ணாமலை புரதீதில்‌ அமைந்திருக்கிறது. பண்புப்‌ 
புசிதகவரிசை என்ற தொடரில்‌ விஞ்ஞானம்‌, இலக்கியம்‌, 
விமரிசனம்‌ மருதிதுவம்‌ முதலிய பல நூல்களை தொடர்ந்து 
வெளியிட்டு வருகின்றனர்‌. 


திரு. கண. இராமநாதன்‌ இந்தப்‌ பதிப்பகம்‌ வழியாக 
ஓராயிரம்‌ நூல்கள்‌ வெளியிட்டுள்ளார்‌. குறிப்பிடத்‌ தக்க 
நூல்கள்‌- இலக்கண விளக்க வரிசை, ஆட்சிக்‌ கலை வரிசை, 
மருதிதுவ வரிசை, மரங்கள்‌ வரிசை, 


திரு. கண. இராமநாதன்‌ (மதகுப்பட்டி 12-5-1924) 
கட்டுரை, கவிதைகள்‌ எழுதியிருக்கின்றார்‌. அமைச்சன்‌" என்ற 
திங்கள்‌ இதழை 1964முதல்‌ 1966வரை நடத்தி வந்தார்‌. 
திருமதி கோமதி இராமநாதன்‌ செட்டிநாட்டுச்‌ சமையற்கலை 
பற்றி பல கட்டுரைகள்‌ படைத்திருக்கிறார்‌. 


பாரி நிலையம்‌, பிரரடுவே. சென்னை-108 


இது, 1946-இல்‌ அரிமளம்‌ ௧. ௮. செல்லப்பன்‌ 
அவர்களால்‌ தொடங்கப்பெற்றது. பண்டைப்‌ பேரிலக்கியங்கள்‌ 
முதல்‌ புதுமை எழுதிதாளர்களின்‌ ஏடுகள்‌ வரை 800 நூல்களை 
வெளியிட்டு, இப்பதிப்பகம்‌ தலைசிறந்து விளங்குகிறது. 
கவிமணி தேசிகவிநாயகம்‌ பிள்ளை, ராஜாஜி, புரட்சிக்கவிஞர்‌ 
பாரதிதாசன்‌, டாக்டர்‌ மு, வ,,கு ராஜவேலு, பேரா சிரியர்‌ 
வையாபுரிப்பிள்ளை, அறிஞர்‌ இ என்‌. அண்ணாதுரை, இ. ஆ. 
பெ. விசுவநாதம்‌, சோமு, மயிலை சனி வெங்கடசாமி: 


அத்த க்க கக்கத்‌ ட 


617 


டாசிடர்‌ வ. சுப, மாணிக்கம்‌. சோமஜெ, டாக்டர்‌ சஞ்சீவி, 
முதீதுக்காளத்தி ஆகியோர்‌ நூல்களைப்‌ பாரி நிலையம்‌ 
வெளியிட்டிருக்கிறது. தையற்கலை பற்றிய நூல்களையும்‌, உலக 
நஈடுகள்‌ வரிசை என்ற நூல்களையும்‌ இவர்கள்‌ வெளியிட்டிருப்‌ 
பது குறிப்பிடதீதக்கது. பொது மக்களுக்காகப்‌ புதிய 
துறைகளில்‌ நூல்கள்‌ வெளியிடும்‌ பதிப்பகங்களில்‌ இது சிறந்து 
விளங்குகிறது. 


திரு செல்லப்பன்‌ தாமே எழுதக்கூடியவர்‌, இவர்‌ புத்தக 
வெளியீடு பற்றிய ஒரு திரைப்படத்திலும்‌ நடித்திருக்கிறார்‌. 
திராவிட இயக்கத்தின்‌ தொடக்க காலத்தில்‌ அதன்‌ தலைவர்கள்‌ 
கூடும்‌ இடமாக விளங்கியது பாரி நிலைய அலுவலகமே. 


கமர்ஷியல்‌ பிரிண்டிங்‌ அண்டு பப்ளிஷிங்‌ ஹவுஸ்‌ 
46, அரண்மனைக்காரத்‌ தெரு, சென்னை- 1 


து ராஜா சர்‌ அண்ணாமலை செட்டியார்‌ 
குடும்பத்தாரால்‌ தொடங்கப்‌ பெற்றது. இந்நிலையதிதார்‌ 
டால்ஸ்டாயின்‌ நூல்களின்‌ மெரழிபெயர்ப்புகளையும்‌, கல்கியின்‌ 
நாவல்களையும்‌ வெளியிட்டிருக்கின்றனர்‌. 


சோமு நூலகம்‌ 
சாஸ்திரி நகர்‌ அஞ்சலகக்‌ கட்டிடம்‌ சென்னை-20 


1978முதல்‌ 1982 வரை இயங்கற்று, உரிமையாளர்‌ 
இவர்‌ லெ. சோமசுந்தரம்‌ தன்‌ தந்தையார்‌ சோமலெ 
மற்றும்‌ டாக்டர்‌ டி. பி.சிதீதலிங்கம்‌ நால்களை வெளியிட்டார்‌. 
குறிப்பிடத்தக்க சாதனை--கன்னட மொழியில்‌ மிகச்‌ சிறந்த 
நூலாக ஞானபீடப்பரிசு பெற்றதும்‌ சிவராம காந்த 
அவர்களுடைய படைப்புமான மூக்கஜ்ஜிய கனஸு களு என்ற 
நாவல்‌ பாட்டியின்‌ கனவுகள்‌ என்ற பெயரில்‌ தமிழில்‌ 
வெளியிடப்‌ பெற்றிருப்பது, 


செல்வநிலையம்‌ 
18 முதீது முதலி தெரு, இராயப்பேட்டை, சென்னை-17 


உரிமையாளர்‌. திரு முத்துக்கறாப்பணஸ்‌ தேவகோட்டை. 


1977இல்‌ தொடங்கப்பெற்றது, 1984வரை 35 நரல்களை 
வெளியிட்டுள்ளனர்‌. ரரி 4 தி! 


618 
சிறுவர்‌ நூல்‌ பதிப்புக்‌ கழகம்‌ 


20 ஜானிஜான்‌ கான்‌ தெரு சென்னை-14 
உரிமையாளர்‌ தேவகோட்டை திரு, ர முத்தையா 


1984 வரை 50 நூல்கள்‌ வெளிவந்துள்ளன. 


தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌ 279, பாரதியார்‌ தெரு சென்னை-5 


இது, 1946இல்‌ தொடங்கப்‌ பெற்றது. திருவாளர்கள்‌ 
கண. முதிதையா, ஆ. பழ சொக்கலிங்கம்‌ ஆதிய இரு எழுத்‌ 
தாளர்களும்‌ இதன்‌ உரிமையாளர்களாக உள்ளனர்‌. பேரா 
சிரியர்‌ வையாபுரிப்பிள்ளை, கு: அழகிரிசாமி, ௧. நா .௬ு., 
நா. பார்த்தசாரதி, டாக்டர்‌ சாலை, டாக்டர்‌ தண்டாயுதம்‌ 
ஆகியோர்‌ நூல்களை இவர்கள்‌ வெளியிட்டுள்ளனர்‌. தமிழ்ப்‌ 
புத்தகாலய வெளியீடுகள்‌ ஏறத்தாழ 600. இலக்கிய விமரிசன 
நூல்கள்‌ இவர்களுடைய இறப்பு. 


கார்த்திகேயினி பிரசுரம்‌. 


1946 இல்‌ விசுவநரதபுரம்‌ பெரி. கும. யெரிய கருப்பன்‌ 
செட்டியார்‌ அவர்களால்‌, இது தெரடங்கப்‌ பெற்றது. இற்‌ 
நிலையத்தில்‌ தி, ஐ. ர. *சேரமு? ௬இ,வ, ரா. ஆகியோரது நூல்‌ 
களையும்‌, பிரெஞ்சு நரவல்கள்‌ சிலவற்றையும்‌ தமிழ்க்‌ கையக 
ரதி ஒன்றையும்‌ வெளியிட்டுள்ளனர்‌. மறுமலர்ச்சி எழுத்‌ 
தாளர்‌ பலரை அஊக்குவிதிதுளர்‌. “தம்பி” என்னும்‌ சிறுவர்‌ 
பதிதிரிகையை நடத்தினர்‌. 


இன்ப நிலையம்‌ 34, கச்சேரித்‌ தெரு மயிலாப்பூரீ, 
சென்னை-4 


இது 1947 இல்‌ தொடங்கப்பெற்றது. இதன்‌ நிறுவாகி 
தேவகோட்டை சோம, சுவாமிநாதன்‌ அவர்கள்‌, ம. பொ. ௪. 
நாமக்கல்‌ கவிஞர்‌, லஷ்மி, பெ. தூரன்‌, *சோமலெ” ஆகியோ 
ருடைய நூல்களை வெளியிட்டிருக்கின்றார்‌. கப்பலோட்டிய 
தமிழன்‌, கட்டபொம்மன்‌ ஆகியவை குறிப்பிடத்தக்க நூல்கள்‌. 
லக்ஷ்மியின்‌ “பெண்மனம்‌” தமிழ்‌ வளர்ச்சிக்கழகப்‌ பரிசுபெற்றது. 
1970 வரை இன்ப நிலையம்‌ நூல்களை வெளியிட்டது. 


619 
டியூகோ பப்ளிஷிங்‌ ஹவுஸ்‌ 


இது, 1947-இல்‌ இராமச்சந்திரபுரத்தில்‌ பாடநூல்களை 
வெளியிடுவதற்காக, ராம சாதிதப்ப செட்டியார்‌ அவர்களால்‌ 
தொடங்கப்பெற்றது, பாடநூல்கள்‌ பலவற்றையும்‌ தமிழ்ப்‌ 
பேராசிரியர்‌ ௮ மு பரமசவானந்தம்‌ அவர்களின்‌ நூல்களையும்‌ 
வெளியிட்டு வந்தது. 


பழனி பிரசுரம்‌ 2 பைகிராப்ட்ஸ்‌ ரோடு சென்னை-5 


இது, 1948- இல்‌ இராங்கியம்‌ பெரி, முத்துப்‌ பழநியப்ப 
செட்டியார்‌ குடும்பத்தாரால்‌ புதுக்கோட்டையில்‌ தொடங்கப்‌ 
பெற்றது. இந்நிலையத்தின்‌ இளைகள்‌ திருச்சியிலும்‌ சென்னை 
யிலும்‌ உள. மாயாவி, ௬௫, இளமைப்பிதிதன்‌,மு. அண்ணாமலை 
அருள்‌ செல்வநாயகம்‌, அரு இராமநாதன்‌ ஆகியோர்‌ நூல்களை 
வெளியிட்டிரு 5 கின்றனர்‌. “அலல்‌? எழுதும்‌ நரல்களை இவர்‌ 
கள்‌ தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றனர்‌. குறிப்பிடத்தக்க 
நூல்கள்‌ பாவை விளக்கு, நெஞ்சின்‌ அலைகள்‌, ஆர்வி எழுதிய 
*கண்கள்‌ என்னும்‌ கதைகள்‌. 


வெள்ளையன்‌ பதிப்புக்‌ கழகம்‌ நடுத்தெரு, மயிலை, 
சென்னை.4 


இது, ராம வெள்ளையன்‌ அவர்களால்‌ 1949-இல்‌ கண்ட 
னூரில்‌ தொடங்கப்பெற்றது. பேராசிரியர்‌ லெ. ப. கரு. இராம 
நாதன்‌ செட்டியார்‌, இரு எஸ்‌. இராமசாமி நாயுடு, டாக்டர்‌ 
மா. இராசமாணிக்கம்‌ ஆகியோர்‌ நூல்களை இவர்கள்‌ வெளி 
யிட்டிருக்கிறார்கள்‌. 


பிரேமா பிரசுரம்‌ ஆர்காட்டு ரோடு, கோடம்பாக்கம்‌ 


இது, 1950-இல்‌ “சாதல்‌” அரு. இராமநாதன்‌ அவர்களால்‌ 
தொடங்கப்பெற்றது. அரசியல்‌ கருதிதுக்களைப்‌ பற்றி, 
சிந்தனையாளர்‌ வரிசை என்ற தொடரில்‌, பல நூல்கள்‌ வெளி 
வந்துள்ளன. மற்றும்‌ பொன்‌ மொழிகள்‌ வரிசை, பிரேமா 
ரதீனம்‌ (மாதம்‌ ஒரு நாவல்‌) 


பொன்னி லிமிடெட்‌ பதிப்பகம்‌ 


இது, 1950-இல்‌ 'பெஈன்னி? அலுவலகத்தாரால்‌ தொடங்‌ 
கப்பெற்றது. “விருந்து? என்ற தொடரில்‌ பலமொழிகளிலிருந்து 


620 
கதைகளையும்‌ நாடகங்களையும்‌ டெ டு 
யிட்டிருகீகிறது. $ கர்‌ ப்‌ 


பாரதி பதிப்பகம்‌ 108 உஸ்மான்‌ சாரலை, சென்னை-17 


இது, பட்ட தொடங்கப்பெற்றது.'“ நூல்களில்‌ சிறந்தது 
வர்ற கதைகளில்‌ சிறந்தது கல்கியின்‌ கதைகள்‌ 
கங்‌ சிறந்தது பாரதி பதிப்பகம்‌ என்று இதன்‌ 
உரிமையாளர்‌ பழ சிதம்பரம்‌ விளம்பரம்‌ செய்து வருகிறார்‌. 
ன்ப அறுபதுக்கு மேற்பட்ட கல்கி, ராஜாஜி நூல்களை வெளி 
படவ ப்ட்‌ பல ஆண்டுகளாக கல்கி இருஷ்ணமூர்த்தி 
பட வார இதழில்‌ எழுதி வந்த கட்டுரைகளை வகைப்படுத்தி 
யும்‌, தொகைப்படுதிதியும்‌, தக்கவாறு பதிப்பித்தும்‌ நூல்‌ 
உருவில்‌ தமிழன்பர்க்குத்‌ தந்திருப்பதை இந்த நிலையத்தின்‌ 
பணி என்று கூறலாம்‌. டாக்டர்‌ கலைஞர்‌ மு. கருணாநிதி 
சுஜாதா ஆகியோர்‌ நூல்களை வெளியிட்டு வருகின்றனர்‌. 


மலர்‌ நிலையம்‌ 133, பிராட்வே, சென்னை-1. 


இது, 1953-இல்‌ கொப்பனாபட்டி ந. பழனியப்பன்‌ அவர்‌ 
களால்‌ தொடங்கப்‌ பெற்று, நெற்குப்பை லெ. இசாமநாதச்‌ 
செட்டியாரால்‌ 1962 வரை நடத்தப்பெற்றது. புரட்சிக்‌ கவிஞர்‌ 
பாரதிதாசன்‌, பன்மொழிப்புலவர்‌ கா. அப்பா தீதுரை, பி. எஸ்‌. 
ராமையா ஆகதியேரர்‌ நூல்களையும்‌ மலர்‌ நிலையதீதார்‌ 
வெளியிட்டிருக்கின்றனர்‌. 


கலைவளர்மன்றம்‌ 


இது, இளவளவன்‌, வலையப்ட்டி நாகப்பன்‌ ஆகியேர 
ரல்‌ 1953-இல்‌ காரைக்குடியில்‌ தொடங்கப்‌ பெற்றது. 


சங்கப்பலகை சென்னை-17 


இன்ன அண்ணாமலை அவரீகளால்‌ 1954-இல்‌ 
தொடங்கப்பெற்றது. அவர்‌ மகன்‌ திரு இராமையா நடதிதி 
வருகிறார்‌. கரன்‌, குமரி அனந்தன்‌ ஆகியோர்‌ நூல்களை 
வெளியிடுகின்றனர்‌. 


eT 


621 
வள்ளுவர்‌ பண்ணை 


இரண்டாவது மெயின்‌ ரோடு, சென்னை--35 (9. ஐ. டி. 
தகர்‌) 


இது கொப்பனாபட்டி ந. பழநியப்பன்‌ அவர்களால்‌ 
10-2-1958 ல்‌ தொடங்கப்‌ பெற்றது. 300 நூல்களை வெளி 
யிட்டுள்ளனர்‌. இவர்களுடைய ஆரிரியர்களில்‌ குறிப்பிடதி 
தக்கவர்கள்‌ டாக்டர்‌ சோமசுந்தர பாரதியார்‌, பேராசிரியர்‌ 
முத்து, இராசாக்கண்ணனார்‌. நா. பாரிதிதசாரதி, கவிஞரீ 
வாணிதாசன்‌, புலவர்‌ கோவிந்தன்‌, பேராசிரியர்‌ இராதா 
கிருஷ்ணன்‌ ஆகியோர்‌. இவர்களுடைய  வெளியீடுகளுள்‌ 
குறிப்பிடதிதக்கது, கால்டுவெல்‌ ஒப்பிலக்கணம்‌, சிறுவரீக்கான 
நூல்கள்‌ பலவற்றையும்‌ வெளியிட்டுள்ளனர்‌. 

இரு. பழநியப்பன்‌ சறுவர்க்கான மூன்று நூல்களை எழுதி 
யிருக்கிறார்‌. 


தமிழகம்‌ 59, பிரசடுவே சென்னை-1 


முல்லை முதிதையா அவர்களால்‌ 1957-இல்‌ தொடகிகப்‌ 
பெற்றது. 1960 மே வரை 42 நூல்கள்‌ வெளிவந்தன. ஸ்ரீ ஹரி 
முல்க்ராஜ்‌ ஆனந்தி, பி ஸ்ரீ, டாக்டர்‌ வே ராகவன்‌, ௧. நா. சு. 
கே எஸ்‌ இராமசரமி சாஸ்திரியார்‌, ஏ. ஜி வேங்கடாச்சாரி ஆகி 
யோர்‌ நூல்களை வெளியிட்டுள்ளனர்‌. குறிப்பிடத்தக்க நூல்‌ 
கள்‌. வீட்டு வைத்தியம்‌, விக்கிரமாதித்தன்‌ கதை, நீதிநூல்கள்‌ 
பஞ்சாயத்துச்‌ சட்டம்‌, அநுபவ தையற்கலை முதலியன: 


செல்விப்‌ பதிப்பகம்‌ செக்காலை ரோடு,காரைக்குடி 


இது 13-12-1954-இல்‌ வள்ளல்‌ டாக்டர்‌ அழகப்பரால்‌ 
குத்துவிளக்கு ஏற்றித்‌ தொடங்கி வைக்கப்பெற்றது, உரிமை 
யாளர்‌ வீர, சிவராமன்‌ அவர்கள்‌, டாக்டர்‌ வ. சுப. மாணிக்கம்‌ 
டாக்டர்‌ மா. இராசமாணிக்கம்‌, சா. கணேசன்‌, முடியரசன்‌ 
தமிழண்ணல்‌, ஜனககுமாரி,சுத்தானந்தபாரதியார்‌, வி.ஆர்‌.எம்‌ 
செட்டியார்‌, வள்ளியப்பா, பண்டித மூத்து வேங்கடாசலம்‌ 
ஆகியோர்‌ நூல்களை வெளியிட்டுள்ளனர்‌. குறிப்பிடத்தக்க 
நூல்கள்‌;  இரட்டைக்காப்பியங்கள்‌. தமிழர்‌ இருமணத்தில்‌ 
தாலி, தாலாட்டு, வீட்டு வைத்தியர்‌ முதலியன, 


622 
அழகுப்‌ பதிப்பகம்‌ ஏம்மன்‌ சன்னதி காரைக்குடி. 


பள்ளத்தூர்‌ கா. முதிது அவர்களால்‌ 1959 இல்தொடங்கப்‌ 
பெற்றது. “ராயசொ? முத்து கணேசன்‌ ஆகியோர்‌ நூல்களை 
வெளியிட்டுள்ளனர்‌. 


பிரபஞ்ச ஜோதி பிரசுராலயம்‌ புதுக்கோட்டை. 


முறையூர்‌ அன்பர்‌ அரு. சொக்கலிங்கம்‌ (பி 7-9- 1905) 
இந்த நிறுவனத்தை இரங்கூனில்‌ தொடங்கினார்‌. 


தொழில்‌ முறையில்‌ செட்டிநாட்டு அன்பர்கள்‌ 
தொடங்கிய பதிப்பகங்களுன இதுவே காலத்தால்‌ முந்தியது. 


நவசக்தி, தேசபகிதன்‌,வாரப்பத்திரிகைகளில்‌ பேரறிஞர்‌ 
திரு. வி. க. வுடன்‌ சேர்ந்து ஆசிரியராகப்‌ பணிபுரிந்த அறிஞர்‌ 
திரு. வெ. சாமிநாத சர்மா, திரு. வி. ௧. உடல்நலிவுக்குப்‌ பின 
சென்னையை விட்டு இரங்கூன்‌ சேர்ந்து சுற்றதிதார்‌ அதரவைக்‌ 
கொண்டு, ஒரு சிறு வியாபாரத்தை நடதித வந்தார்‌. அந்தக்‌ 
காலதிதில்‌, அறிஞர்‌ திரு சர்மாவை ஒரு எழுதிதாளர்‌ என்று 
கூடப்‌ பலர்‌ அறியார்‌. அடக்கதிதிற்கு இருப்பிடமான அவரை 
வெளிக்கொணர்ந்தவர்‌ அருசொ. சிறந்த நூல்கள்‌ எழுதவைத்து, 
அவரை பிரபல எழுத்தாளராக ஆக்கிய பெருமையில்‌ பங்கு 
கொண்டதோடு, லாப நோக்கமற்று, அவர்‌ எழுதும்‌ நூல்களை 
மட்டுமே பிரசுரிப்பது என்று உறுதி கொண்டு, இரங்கூனில்‌ 
1935-ல்‌ பிரபஞ்ச ஜோதி பிரசுராலயமென ஒருநூல்‌ வெளியிடும்‌ 
ஸ்தாபனம்‌ ஏற்படுதீதினார்‌. இரண்டாவது உலகப்‌ போருக்குப்‌ 
பின்‌ புதுகோட்டைக்கு அந்த ஸ்தாபனத்தை மாற்றி அரசியல்‌, 
தேச. வரலாறுகள்‌ பேரறிஞர்‌ வாழ்க்கைகள்‌ முதலிய அரிய 
நூல்களை வெளியிட்டிருக்றொர்‌. 52 நூல்கள்‌ வெளி 
வந்திருக்கின்றன. 


மற்றொரு துணைப்‌ பதிப்பகம்‌: மற்ற எழுதிதாளர்களைக்‌ 
கொண்டு எழுதும்‌ நூல்களை வெளியிடவும்‌, பிரகாஷ்‌ 
பதிப்பகம்‌ என்ற ஒறு துணை ஸ்தாபனமும்‌ 1963-ல்‌ ஏற்படுத்தப்‌ 
பட்டு பல நூல்கள்‌ வெளிவந்திருகிகின்றன. 


அரு. சொ, றந்த எழுதிதாளர்‌. ஜோதி என்ற மாத 
வெளியீட்டைத்‌ தொடங்கியவர்களுள்‌ ஒருவர்‌. கல்கத்தர 


623 


தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கதி தலைவர்‌. (1953-1955) கல்கத்தா 
பாரதி தமிழ்ச்‌ சங்கதி தலைவர்‌ (1953-1954). ஹவுரா 
திருவள்ளுவர்‌ கலை மன்றதீதின்‌ தலைவர்‌ (1951.1959). 


1965-வரை இவருடைய பதிப்பகங்கள்‌ இயங்கிவந்தன. 
விஜயா பதிப்பகம்‌ 


6 ராஜவீதி கோயம்புதீதார--1 இளை:108 அசோகா 
பிளாசா, டாக்டர்‌ நஞ்சப்பா ரோடு, கோவை--18 


செட்டிநாட்டு அன்பரான திரு. மு. வேலாயுதம்‌ 1977- 
ஆம்‌ ஆண்டில்‌ இந்த நிறுவனத்தை ஆரவாரமின்றித்‌ தொடங்கி 
செம்மையாகவும்‌ சிறப்பாகவும்‌ நடதிஇ. வருகிறார்‌. சிற்றூர்‌ 
களிலும்‌ தமிழ்‌ நாட்டுக்கு வெளியேயுள்ள பெரு நகரங்களிலும்‌ 
புத்தகக்‌ காட்டு ஏற்பாடு செய்தும்‌ இலக்யெ விழாகிகள்‌ 
அமைத்தும்‌ தமிழ்‌ நூல்‌ விற்பனையில்‌ மிகப்பெரிய சாதனை 
புரிந்து வருபவர்‌ இரு. வேலாயுதம்‌. படைப்பாளிகளை 
மேடைக்கு அழைத்து, வாசகரிகளைக்‌ கேள்வி கேட்கவைத்து 
தமிழ்‌ மக்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும்‌ பிரமிக்கச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்ற வெறி (தாகம்‌) இவருக்கு உண்டு **இலகிகிய 
கர்த்தாக்களுக்கும்‌ அறிஞர்களுக்கும்‌ நாட்டில்‌ பரவலானமதிப்பு 
இருக்க வேண்டும்‌...... டெலிவிஷன்‌ கிரைண்டர்‌ மிக்சி நகைநட்டு 
போல வீட்டில்‌ நூலகம்‌ வைக்கவேண்டும்‌ என்ற எண்ணதிதை 
யும்‌ உண்டாக்க வேண்டும்‌? என்பது திரு வேலாயுததிதின்‌ 
தீராத ஆதங்கம்‌, 


பாரி புத்தகப்‌ பண்ணை 
பாரதியாரி சாலை, திருவல்லிக்கேணி செஃனை-5 


அகிலனின்‌ நூல்களை வெளியிடுவதற்காக 1963-இல்‌ 
தொடங்கப்பெற்றது. உரிமையாளர்கள்‌ திரு, கண முத்தையா 
திருமதி செ. வள்ளியம்மை ஆச்‌9. 


வெளியிட்ட நூல்கள்‌--80 
அருணோதயம்‌ 


கெளடியாமடம்சாலை, இராயப்பேட்டை, சென்னை--14 


1953-இல்‌ தொடங்கப்பெற்றது, உரிமையாளர்‌ இரு லெ. 
அருணாசலம்‌ (அருணன்‌) 1943 முதல்‌ பத்திரிகைகள்‌ நடத்திய 


624 


அனுபவமும்‌ பதிப்பகஙிகளில்‌ பணி செய்த பின்னணியும்‌ 


- உடையவர்‌. 


இலகீகியம்‌, நாவல்கள்‌, கட்டுரை நூல்கள்‌ 800ம்‌ சிறுவர்க 
கான நூல்கள்‌ 200ம்‌ வெளியிட்டுள்ளனர்‌. குறிப்பிடதி தகீகவை-- 
காவல்‌ துறையின்‌ கதை (துமிலன்‌), வருமான வரிச்‌ சட்டம்‌ 
(அனந்தாச்சாரி), பெருங்கதை ஆராய்ச்சி, சிலம்பொலி 
(இரண்டும்‌ திரு. சிலம்பொலி செல்லப்பன்‌ எழுதியவை) 


30 ஆண்டுகளில்‌ அருணோதயம்‌ என்னும்‌ சிறு நூல்‌ 
இப்பதிப்பகத்தின்‌ வரலாறு. எழுதியவர்‌ திரு. அருணன்‌. 
இலக்கியப்‌ பதிப்பகம்‌ 

புதுவயல்‌ திரு. 17. சோமையா, 1946முதல்‌ 1960வரை 
காரைக்குடியில்‌ நடத்தினார்‌. 


மாரர்சிகபந்து சர்மா, ராயசெஈ, பேரோசிரியர்‌ ௮. ௪, 
ஞாக. திரவியம்‌ ஆகியோரீ நூல்களை வெளியிட்டனர்‌. 


மணிமேகலைப்‌ பிரசுரம்‌ 


4 தணிகாசலம்‌ செட்டிரோடு, தியாகராயநகரீ 
சென்னை-17 


தொடக்கம்‌ 1955ல்‌ குமிழ்வாணன்‌,லேனா, தமிழ்வாணன்‌ 
மற்றும்‌ மணிமேகலை பிரசுர ஆசிரியர்‌ குழு எழுதியிருக்கும்‌ 
நூல்களை வெளியிடுவோர்‌. உரிமையாளர்கள்‌--தமிழ்வாண௮ 
குடும்பதிதார்‌. நிர்வாகி இரு- ரவி. 

சிறப்பு நூல்கள்‌-- அரசாங்க அலுவலக விதிமுறைகள்‌ 
மேற்கொண்டு என்ன படிக்கலாம்‌, பிரபலமானவர்களின்‌ 
விலாசஙிகள்‌, அறிவுவளர்சசி நூல்கள்‌, வாழ்க்கையில்‌ வெற்றி 
பெற உதவும்‌ நூல்கள்‌, படக்கதைகன்‌. 


அப்பர்‌ புத்தக நிலையம்‌ 


1621 தெற்கு ராஜவீதி தஞ்சாவூர்‌-1,  கிளை-8ம 

வெளிவீதி, மதுரை, 

தொடக்கம்‌ 1-4-1958 பங்காளிகள்‌ (1) நேமத்தாஃபட்டி, 

அப்பர்‌ இல்லம்‌ திருமதி பழ.கி. தெய்வயானை ஆச்சி (2) 

காளையசர்மங்கலம்‌ இரு. ராம. சிதம்பரம்‌. புலியூர்‌ கேசிகன்‌ 

பூவை ஆறுமுகம்‌, கே, எஸ்‌. லெட்சுமணன்‌ போன்றவர்களின்‌ 
தரல்களை வெளியிட்டுள்ளனர்‌, 


625 


மீனாட்சி புத்தக நிலையம்‌ 
60 மேலக்‌ கோபுரதீ தெரு, மதுரைஃ1 


1960-இல்‌ தொடங்கப்பெற்றது 


உரிமையாளர்‌ அரிமளம்‌ திறு, செ. செல்லப்பன்‌ (பி 
3-8-1922) 1952 முதல்‌ இவர்‌ பதிப்புதிதுறை அனுபவம்பெற்றவர்‌ 
ஜெயகாந்தன்‌, டாக்டர்‌ ராமகிருஷ்ணன்‌, ஹம்சா தனகோபால்‌ 
டாக்டர்‌ தா. ஏ. ஞானமூர்த்தி நூல்களை வெளியிட்டு 
வருகிறார்‌, 


ஐந்திணைப்‌ பதிப்பகம்‌ 
15 சைடோஜிதெரு, திருவல்லிக்கேணி, சென்னை.5 


1984 முதல்‌ இற்தப்‌ பெயரில்‌ இயங்கிவருகிறது. உரிமை 
யாளர்‌... இராயவரம்‌ திரு. குழ.கதிரேசன்‌, இவர்‌ 1973முதல்‌ 
பதிப்புத்தொழிலில்‌ உள்ளார்‌. புதுமைப்பித்தன்‌, ஜெயகாந்தன்‌ 
தி. ஜானகிராமன்‌, தொ மு.சி. ரகுநாதன்‌, டாக்டர்‌ எஸ்‌. இராம 
கிருஷ்ணன்‌ லா. சர. மது.௪. விமலானந்தம்‌, டாக்டர்‌ ஜான்‌ 
. சாமுவேல்‌ டாக்டர்‌ பொற்கோ நூல்களை வெளியிடுகின்றனர்‌. 


அன்னம்‌ (பி) லிமிடெட்‌ 
2 சிவன்கோயில்‌ தெற்குதி தெரு, இவசங்கை 623560, 
கிளை--13/3எல்‌ கே எஸ்‌ கட்டிடம்‌, திருச்ச 620008 


கவிஞர்‌ மீராவும்‌ அவர்‌ நண்பர்களும்‌ 1973-இல்‌ தொடங்‌ 
கியது. இப்போது 40 பங்குதாரர்களை உடையது புதுக்கவிதை 
இலக்கியத்‌ திறனாய்வு, வட்டார வழக்குச்‌ சொற்கள்‌ முதலிய 


பூங்கொடி பதிப்பகம்‌ 
14 சித்திரக்குளம்‌ மேற்‌ தவீதி, மயிலாப்பூர்‌, சென்னை-4 


உரிமையாளர்‌--கல்லலை அடுதித கல்குலம்‌ ஊரினரான 
திரு. சுப்பையாவும்‌ அவர்‌ மகன்‌ திரு. புகழேந்தியும்‌. 


1968 இல்‌ தொடங்கி ம. பொ. ௪, லட்சுமி, சிட்டி, 
ஏனையோர்‌ நூல்கள்‌ 300 வரை வெளியிட்டுள்ளனர்‌, 


செ--40, 


626 


திருமகள்‌ நிலையம்‌ 
55 வெறிகட்‌ நாராயணாரோடு, சென்னை-17 


தொடக்கம்‌ 1979 பங்காளிகள்‌ (1) வலையப்ட்டி 
வ. ராம, ௮. இராமநாதன்‌(2)வலையபட்டி ௮. ம. திருப்பதி 
லட்சுமி, சிவசங்கரி, இந்துமதி நூல்களைவெளியிட்டு வருகின்‌ 
றனரி. குழந்தை இலக்கிய, மருதீதுவ, சோதிட நூல்களையும்‌ 
வெளியிட்டுள்ளனர்‌. குறிப்பிடத்தக்க நூல்‌-- திருக்குறளார்‌ 
வி. முனிசாமி அவர்கள்‌ எழுதிய உலகப்பொதுமறை திருக்குறள்‌ 
உரைவிளக்கம்‌ (1,100பக்கம்‌) 1984வரை 110நூல்கள்‌ வெளியிட்‌ 
டுள்ளனர்‌. 


அபிராமி பப்ளிகேஷன்ஸ்‌ 
307 லிங்கிசெட்டித்தெரு, சென்னை-1 


1979-இல்‌ வலையபடீடி திரு கா பனையப்பன்‌ இந்தப்‌ 
பதிப்பகம்‌ தொடநிதி டாக்டர்‌ கலைஞர்‌ மு கருணாநிதி, 
புஷ்பா தங்கதுரை, ராஜேந்திர குமார்‌, புலவர்‌ கோவிந்தன்‌. 
பாஸ்கர தொண்டைமான்‌ நூல்களை வெளியிட்டு வருகிறார்‌. 
1984 வரை 120 நூல்கள்‌ வந்துள்ளன. 


ஸ்ரீ இந்து பப்ளிகேஷன்ஸ்‌ 
5 கோபாலதிருஷ்ணய்யரீ சாலை சென்னை-—17 


உரிமையாளர்‌ திரு வி கரு இராமநாதன்‌. சோதிட நூல்‌ 
வெளியிடுகின்றனர்‌. 


மெய்யம்மை பதிப்பகம்‌ 
தரு. வி. ௧, இல்லம்‌, 49, ஆறு. ஆ. இராம, வீதி, காரைக்குடி 1 
1978-இல்‌ நிறுவப்பெற்றது. தமிழன்பர்‌ இரு பெரிய 


கருப்பன்‌ (பாரீக்க ப- 168) தமிழ்‌ இலக்கியத்‌ தொடர்பான 
சிறந்த நூல்களை வெளியிட்டு வருகிறார்‌. 


நேஷனல்‌ ஆர்ட்ஸ்‌ அகாடமி 
4/18 187. £. A. கரோல்‌ பாக்‌, புது டில்லி5 


தோற்றம்‌ 1979. உரிமையாளர்‌ திரு. 


5 எம்‌ எஸ்‌ பி 
சண்முகம்‌ (பார்க்க ப, 358). 


627 


வெளியீடுகள்‌--(1, ஒளிப்படம்‌ பிடிக்கும்‌ கலை 
(போட்டோகிராபி பற்றியத) ஏராளமான வண்ணப்படங்‌ 
களுடன்‌ (2) மெக்சிகோவின்‌ சுருக்கமான (கலாச்சார) வரலாறு 


மணிவாசகர்‌ பதிப்பகம்‌ 
128 மேல சன்னதி, சிதம்பரம்‌--608001 


இளைகள்‌--செல்னை, மதுரை, கோவை 


பேராசிரியர்‌ ச. மெய்யப்பன்‌ (பாரீக்க ப.261-262) 
அவர்களை உறுதுணையாசக்‌ கொண்டு 1961-இல்‌ தொடங்கப்‌ 
பெற்றது. ஏராளமான நூல்களை வெளியிட்டு தமிழறிஞர்‌ 
பலருடைய நன்மதிப்பைப்‌ பெற்றுள்ளத . 


டாக்டர்‌ வ. சுப. மா. டாக்டர்‌ சாரங்கபரணி, டாக்டர்‌ 
சோ. ந. கந்தசாமி, மு. வை. அரவிந்தன்‌, இ வா. ஐ. நூல்கள்‌ 
வெளியிடப்‌ பெற்றுள. குறிப்பிடதிதக்கது- திருக்கோயில்வரிசை 


புத்தகப்‌ பூங்கா 2 
29 நல்லண்ண முதலி தெரு இராயப்பேட்டை சென்னை-14 


உரிமையாளர்‌ _ தேவகோட்டை மீ. பஞ்சநாதன்‌ (பீ. 
9-5-1954) 40 நூல்களை அறிமுக எழுதீதாளர்களின்‌ ஆக்கங்‌ 
களை வெளியிட்டுள்ளார்‌. 


வானதி பதிப்பகம்‌ 
10 தீனதயாளு தெரு, தி. நகர்‌ சென்னை--17 


18-5-1955-இல்‌ தோன்றியது. உரிமையாளரீ-தேவ 
கோட்டை இரு. ஏ. திருநாவுக்கரசு. (பி. 12-8.1927). கல்கி 
எழுதிய பொன்னியின்‌ செல்வன்‌ கதையில்‌ வரும்‌ வரனதி என்ற 
பாத்திரம்‌ இவர்‌ உள்ளத்தைக்‌ கவர்ந்தது. வான்‌ நதி--ஆகாய 
கங்கை. அப்படிப்பட்ட நீரைக்கொண்ட அமுதகலசதிதைத்‌ தன்‌ 
துதிக்கையில்‌ பிள்ளையாரப்பன்‌ யானை வைத்திறாப்பதைப்‌ 
'போல நிறுவனத்தின்‌ என்னத்தை அமைத்தார்‌. 


ஆன்மிகம்‌, அறிவியல்‌, இலக்கியம்‌, கவிதை, சிறுகதை, 
நாவல்‌, ஆராய்ச்சி என்ற பலவகைகளிலுமாக 900 நூல்கள்‌ - 
வானதி வெளியீடாக வந்துள்ளன, வானதி வெளியீடு என்றால்‌ 
தரமான நூல்‌ என்ற கருத்து தமிழ்வாசகர்‌ உள்ளங்களில்‌ 
உண்டாகுமாறு, இப்பதிப்பகம்‌ வளர்ச்‌ யெடைந்திருக்கறெது. 


ககைர. 


628 . 


வளர்தமிழ்‌ வளர்க்கும்‌ வானதி தமிழ்கூறு நல்லுலகம்‌ 
அறிந்த பெயர்‌. மூத்த தமிழுக்குப்‌ புத்திலக்கியம்‌ வழங்கும்‌ 
பூங்கா. வானதியார்‌ கால்‌ நூற்றாண்டுக்கும்‌ மேலாக, கன்னித்‌ 
தமிழுக்குக்‌ கவின்மிகு நூல்‌ தருபவர்‌, வெளியீட்டுத்‌ திறனிலும்‌ 
விற்பனைதீ திறனிலும்‌ வீரராய்‌ விளங்குபவர்‌ என்றெல்லாம்‌ 
போற்றப்படுபவர்‌ திரு. திருநாவுக்கரசு. 


கவியரசு கண்ணதாசன்‌, வாரியார்‌ சுவாமிகள்‌, காஞ்சி 
காமகோடிபீடம்‌ பெரியவர்கள்‌, டாக்டர்‌ எம்‌. எம்‌. இஸ்மாயீல்‌ 
ஆகியோருடைய நூல்களையும்‌ இன்னும்‌ ஏராளமான எழுதிதா 
ளர்களின்‌ படைப்புக்களையும்‌ வானதி வழங்குகிறது. 


புதீதக வித்தகர்‌, நூல்‌ சிறக்கும்‌ இந்தனையாளர்‌, சமய 
இலக்கியப்‌ பிரகாசமணி என்ற பட்டங்களைப்‌ பெற்றுள்ள 
திருநாவுக்கரசு 1946-இல்‌ தமிழ்ப்‌ பண்ணையிலும்‌ பின்னர்‌ 
நவயுகப்‌ பிரசுராலயத்திலும்‌ பணியாற்றினார்‌. இந்த அடித்‌ 
தளமும்‌, இதழ்களில்‌ வேலை செய்து பெற்ற பயிற்சி, தாமே 
சிறுவர்க்கான நூல்களை இரவோடு இரவாக எழுதிக்குவிதிது 
ஜில்ஜில்‌ பதிப்பகம்‌ நடத்திய பின்னணி, அச்சகங்களைக்‌ 
கவனித்து வந்த அனுபவம்‌ ஆகியவையும்‌ இவருடைய 
வெற்றிக்கு உறுதுணை புரிந்துள்ள ன. 


வளரும்‌ வானதி என்ற நூல்‌ இப்பதிப்பகத்தின்‌ 
வரலாறாகும்‌. . 


21. யார்‌ எவர்‌ 


அகிலன்‌ (இயற்பெயர்‌-வை. அகிலாண்டம்‌) பி.27-6-1922 


புதுக்கோட்டை அருகேயுள்ள பெருங்களூரில்‌ பிறந்தவர்‌. 
1970முதல்‌ 1982வரை வானொலியில்‌ அலுவல்‌ பார்த்து ஓய்வு 
பெற்றவர்‌: 


இவர்‌ தமிழகதிதின்‌ தலைரிறந்த எழுதீதாளரில்‌ ஒருவர்‌. 
கற்பனை வளமும்‌, இலக்கியப்பயிற்சியும்‌, மொழிப்பற்றும்‌ 
உடையவர்‌. தொடர்‌ கதைகள்‌, திரைப்படங்கள்‌ வாயிலாகப்‌ 
பெரும்‌ புகழ்பெற்றவர்‌, 1957-இல்‌,டில்லியில்‌ இந்திய வானொலி 
றிலையத்தார்‌ நடததய இலக்கியப்‌ பேரரங்‌இல்‌ தமிழ்நாட்டின்‌ 
பிரதிநிதியாகக்‌ கலந்துகொண்டார்‌. இவரது சிறுகதைகள்‌ 
இந்திய மெ௱ழிகள்‌ மற்றும்‌ அயல்நாட்டு மொழி பலவற்றில்‌ 
பெயர்க்கப்‌ பெற்றுள்ளன. சிறுகதை, நாடகம்‌, நாவல்‌, கட்டுரை 
ஆகிய துறைகளில்‌ ஏராளமான நூல்கள்‌ எழுதியுள்ளார்‌. 
இவரது படைப்புக்களில்‌ குறிப்பிடத்‌ தக்கன: 


'பெண்‌, பரவைவிளக்கு, நெஞ்சின்‌ அலைகள்‌, வேங்கையில்‌ 
மைந்தன்‌ ஆண்‌-பெண்‌, வாழ்வில்‌ இன்பம்‌. 


தமிழ்வளர்ச்சிக்‌ கழகப்‌ பரிசு, கலைமகள்‌ பரிசு மற்றம்‌ 
சோவியதீநாடு பரிசு, இராஜா சர்‌ அண்ணாமலை செட்டியார்‌ 
பரிசு, சாகித்திய அகடமிபரிசு ஞான்‌ பீடப்‌ பரிசு ஆகியவற்றை 
பெற்ற பெருமை இவர்க்கு உரியது. 


மு: அண்ணல்‌ தங்கோ, வேலூர்‌ 


தனித்தமிழ்‌ இயக்கத்தைப்‌ பரப்புவதையே தம்‌ வாழ்வின்‌ 
குறிக்கோளாகக்‌ கொண்டவர்‌, “தமிழ்‌ நிலையம்‌!” என்னும்‌ 
இதழை நடத்தியவர்‌. 


தமிழ்ப்‌ பாதுகாப்புக்‌ கழகம்‌ நிறுவியவர்‌. பல ஆண்டு 
களாகத்‌ தமிழ்திதுருநாளைச்‌ சிறப்பாகக்கொண்டாடி வருபவர்‌, 
தமிழ்‌ நாட்டெல்லைப்‌ பாதுகாப்பு மாநாடு கூட்டியவர்‌. இப்‌ 
பெருமகனார்‌ செட்டிநாட்டில்‌ கண்டவராயன்‌ பட்டியில்‌ 
பிறந்தவரி, 


ய த வ வலிக்கிது 


630 


எஸ்‌ ஏ. பி. அண்ணாமலை, எம்‌. ஏ, பி. எல்‌. (பி.கானாடு 
காத்தான்‌, 1924. 6,) ஹண்டர்ஸ்‌ ரோடு, சென்னை-7 
இவர்‌ “குமுதம்‌?” ஆசிரியர்‌. தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கதிதின்‌ 
துணைதீதலைவராகவும்‌ பரலி சு. நெல்லையப்பர்‌ நிதிக்குழுவின்‌ 
செயலாளராகவும்‌ பொருளாளராகவும்‌ 1954-ல்‌ இருந்திருக்‌ 
கிறார்‌. ராஜா சர்‌. அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ கோப்பையை 
யும்‌, ஒய்‌. எம்‌, ஐ. ஏ.பேச்சுப்போட்டியில்‌ முதற்‌ பரிசையும்‌ 
இவர்‌ பெற்றிருக்கிறார்‌. சிறந்த எழுத்தாளராக விளங்கு 
கிறார்‌. “எஸ்‌. ஏ.பி,” என்னும்‌ புனைபெயரில்‌ பல கட்டுரைகள்‌ 
எழுதியிருக்கிறார்‌. இவரது நூல்கள்‌ : “காதலெனும்‌ தீவினிலே '? 
“பிரம்மச்சாரி? “இமயத்‌தின்மடியில்‌?” “நீ? முதலிய பல. இவ 
ருடைய சறுகதைகளுள்‌ “பாட்டியின்‌ புன்னகை? என்பது ஒரு 
சிறந்த ஓவியம்‌, 


குமுதம்‌ மூலம்‌ புதியதோர்‌ எழுதிதாளர்‌ பரம்பரையை . 


இவர்‌ தோற்றுவிதிது வருகிறார்‌. சிநீதித்து வரம்புடன்‌ பேசும்‌ 
நல்ல பேச்சாளர்‌. 


வே. அண்ணாமலை, வலையபட்டு- 


இவர்‌ 16-9-1925-ல்‌ பிறந்தவர்‌. புனைபெயர்‌-—அலை. 
வித்தவான்‌ தேர்வில்‌ முதல்‌ வகுப்பில்‌ வெற்றிபெற்றவர்‌. 
தேவகோட்டை. நகரத்தார்‌ உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ தமிழாச்ரி 
யராகப்‌ பல ஆண்டுகள்‌ பணி புரிந்தவர்‌. இப்போது கண்டனூர்‌ 
இ. ஏ. எம்‌. உயர்நிலைப்பள்ளியில்‌ தமிழாசிரியராக இருக்கிறார்‌ 
தமிழ்‌ வள்ளல்‌ சேவு. மெய்யப்பச்‌ செட்டியார்‌. ஏற்படுத்திய 
இருக்குறன்‌ போட்டிகளை இவர்‌ ஆண்டு தோறும்‌ முன்னின்று 
சிறப்புற நடத்திவருகிறார்‌. பலகவிதைகள்‌ இயற்றியுள்ளார்‌, 
வானொலிக்‌ கவியரங்கங்களில்‌ கலந்து கொண்டிருக்கிறார்‌. 
பரத நூல்‌, பணவிடுதூது--இரண்டையும்‌ பதிப்பித்திருக்கிறார்‌. 
புராணக்கதைகள்‌ உள்பட 25.நூல்களை எழுதியிருக்கிறார்‌. 
வலம்புரி அண்ணாமலை என்றும்‌ குறிப்பிடப்‌ பெறுவறார்‌. 


டிரோஜன்‌ அண்ணாமலைச்செட்டியார்‌ சா. ராம. சித: ௮ 
கானாடுகாத்தான்‌, 3-1-1911 


இவரது தந்தையாரான சிதம்பர ஐயா சைவசித்தாந்த 
அறிஞராகத்‌ திகழ்ந்தார்‌. அவருடைய ஆதரவா லேயே திரு. டி. 
என்‌. சேஷாசலம்‌ அவர்கள்‌ “கலா நிலையம்‌" என்னும்‌ இதழை 
நடத்தி வந்தார்கள்‌. 


631 
| 

அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ தமிழ்ப்பண்ணை லிமி 
டட்டிலும்‌ “பாரத தேவி'யிலும்‌ டயரக்டராக இருந்திருக்‌ 
கிறார்‌. தமிழ்வளர்ச்சிக்‌ கழகதீதைத்‌ தொடங்கியவருள்‌ 
ஒருவர்‌. பாரதி சங்கத்தின்‌ செயலாளராகவும்‌ இருந்தவர்‌. 
11-4-54-ல்‌ சென்னைக்‌ கம்பர்‌ கழகத்தார்‌ தேரெழுந்தூரில்‌ 
நடதிதிய கம்பர்‌ மாநாட்டில்‌ வரவேற்புக்குமுவின்‌ தலைவராக 
இருந்தவர்‌. அரசவைக்‌ கவிஞர்‌ என்ற அறப்புப்‌ பதவியை 
ஏற்படுதித வேண்டுமென்ற கருதிதுத்தெரிவித்தவர்‌, இவரே. 


அண்ணாமலைச்‌ செட்டியார்‌, இராமச்சந்திரபுரம்‌ 


பி 1909. இவர்‌ கலாநிலையம்‌ டி என்‌. சேஷாசலம்‌ 
அவர்களிடம்‌ பாடங்கேட்டவர்‌. சிங்கப்பூரில்‌ தமிழ்வகுப்புக்கள்‌ 
நடைபெறக்‌ காரணமாய்‌ இருந்தவர்‌, சுத்தானந்த பாரதியாரின்‌ 
சீடராக இருந்து அவருக்குப்‌ பேருதவி செய்தவர்‌. அவருக்காக 
அன்புநிலையத்தைதீி தம்‌ இல்லத்திலேயே தொடங்கி 10 
ஆண்டுகளில்‌ 150 நூல்$ளை வெளியிட்டவர்‌. தன்‌ மகனுக்கு, 
சுதிதானந்தம்‌ என்று பெயர்‌ வழங்கியவர்‌ . இவரி மலேயாவில்‌ 
நேதாஜியின்‌ ஆட்சியில்‌ . பொறுப்பான பதவி வகிதிதவர்‌, 
சிதம்பரதிதிலும்‌ அண்ணாமலை நகரிலும்‌ நியூ புக்‌ ஸ்டோர்‌ 


. என்னும்‌ நூல்வெளியீடு-விற்பனை நிலையத்தை நடதீதிவந்தார்‌. 


மு. அண்ணாமலை, மெ. மு. மு: வீடு, கோனாப்பட்டு . 


இவர்‌ 1928-ல்‌ கொத்தமங்கலத்தில்‌ பிறந்தவர்‌. 1953-இல்‌ 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ தமிழ்ச்‌ சிறப்புக்‌ கல்வி 
பயின்று, முதல்‌ வகுப்பில்‌ முதல்வராகத்‌ தேர்ச்சி அடைந்து, 
பி. ஏ. ஆனர்சுப்‌ பட்டம்பெற்றார்‌. 1953 முதல்‌ 1966 வரை 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகதிதில்‌ விரிவுரையாளராக 
இருந்தார. மைசூரில்‌ 1958-இல்நடைபெற்ற மொழிநூல்‌ பயிற்சி 
வகுப்பில்‌ மாணவராகஇருந்திருக்கிறார்‌. பல கவி அரங்கங்களில்‌ 
கலந்து கொண்டிரு&கிறார்‌. இவருடைய கவிதைகளில்‌ இரண்டு 
சாகித்திய அக்காடமியாரால்‌ ஹிந்தியில்‌ வெளியிடப்‌ பெற்ற 
'பாரதீயக்‌ கவிதாவில்‌' இடம்‌ பெற்றுள்ளன. இவறாடைய 


நூல்கள்‌: தாமரைச்குமரி (கவிதைத்தொகுதி) மலரும்‌ புனலும்‌ : 


(சிறு காவியம்‌), நச்சினார்க்கினியர்‌ (விமரிசனம்‌), இலக்கியச்‌ 
சந்தையில்‌ என்பது மேல்நாட்டு இலக்கியப்போக்குப்‌ பற்றியது, 
அதிசயகீகாதல்‌ (ஆராய்ச்சி) வள்ளுவர்‌ தனித்‌ தன்மை 
முதலியன. 


ச 


632 
வ. அண்ணாமலை ' 
40 அம்பாரம்‌ இழக்குத்தெரு, நெற்குப்பை 3-6-1936 


தமிழாசிரியர்‌ விசாலாட்சி உயர்நிலைப்பள்ளி 
ஆ. தெக்கூர்‌. 


த்‌ 


சுப. ௮. அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ பனையப்பட்டி 


இவர்‌ பெயரால்‌ இவர்தம்‌ மக்கள்‌ தமிழ்வளர்ச்சி கருதி 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்திலும்‌ பிற நிறுவனங்களிலும்‌ 
அறக்கட்டளை நிறுவியிருக்கின்றனர்‌. அறங்காவலர்‌ 
சுப. அ. நடராசன்‌ செட்டியார்‌ அவர்கள்‌. 


அரசு நாச்சியப்பன்‌ 

ஆத்தன்குடி முத்துப்பட்டணம்‌ (2-1-1942), ஐ என்‌ டியூசி 
தொழிற்‌ சங்கத்தின்‌ முழுநேரச்‌ செயலாளர்‌ 211 வடக்கு 
அவெனியூ புது டில்லி 110 001, 
நூல்கள்‌: கவிஞருடன்‌ ஒரு நிமிடம்‌!, இந்திரா தலைமையே! 


வெளிவர இருப்பவை: அமல்‌ நரடுகளில்‌ கண்ணதாசன்‌, புதிய 
பார்வை. 


கடிதம்‌,தென்றல்திரை, மணிக்கொடி இதழ்களில்‌ பணி- 
யாற்றியவர்‌. கவிஞருடன்‌ அமெரிக்காவுக்கும்‌ தொழிற்சங்க 


வேளையாக ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள்‌ ஆஸ்திரேலியா 
விற்கும்‌ சென்றவர்‌. 


அரிமழம்‌ பழ, செல்லப்பன்‌ செவ்னைஃ18 


கவிஞர்‌? பேட்டிக்‌ கட்டுரையாளர்‌. இந்தியன்‌ ஓவர்சீஸ்‌ 


- வங்கியில்‌ பணி. நகரமலர்‌ இதமுடன்‌ தொடர்புடையவர்‌, 


பெரி அருணாசலம்‌ 1919-1982 


கூழிபிறை ஊரினர்‌. சென்னை ஸ்டாக்‌ எக்சேஞ்சின்‌ 
தலைவராக இருந்தவர்‌, நூல்‌; பங்கு மார்க்கெட்டில்‌ _பங்கடு 
செய்வது எப்படி! 


633 ம்‌ 
மு. ௮. அருணாசலம்‌ செட்டியார்‌ 


_ (பள்ளத்தூர்‌ 1899-1970) திருச்சியில்‌ வாழ்ந்து வந்தார்‌. 
நாமக்கல்‌ கவிஞர்‌, முத்தமிழ்க்‌ காவலர்‌ ௪, ஆ. பெ. வி, 
ஆகியோரின்‌ தமிழ்ப்பணிகளுக்கு உறுதுணையாக இருந்தார்‌ 
திருச்சிராப்பள்ளித்‌ தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ துணைத்‌ தலைவராக 
வும்‌ திகழ்ந்தார்‌. 


டி: ஆர்‌. அருணாசலம்‌ (இ 1980) 


சிறந்த அறிஞர்‌ என்று பண்டிதமணிஅனர்களால்‌ மதிக்கப்‌ 
பெற்ற தேவகோட்டை பெரிய மைனர்‌ இராமநாதன்‌ 
செட்டியார்‌ மகன்‌. குடிப்பிறப்பால்‌ மட்டுமின்றி கொள்கைச்‌ 
சிறப்பாலும்‌ மதிக்கப்‌ பெற்ற திரு. அறாுணாசலம்‌, டி. ஆர்‌. 
என்று அனைவராலும்‌ குறிக்கப்‌ பெற்று வந்தார்‌, 


1942போராட்டத்தில்‌ பெரும்பங்கு கொண்டவர்‌ டி.ஆர்‌. 
செட்டிநாட்டில்‌ விடுதலைப்போராட்டதீதின்‌ வரலாற்றைஇவர்‌ 
எழுதியீரு5றொர்‌. ஹிந்தியிலிருந்தும்‌ ஆங்‌லெதிதிலிருந்தும்‌ சில" 
நூல்களை மொழி பெயர்திதிருக்கிறார்‌. குறிப்பிடத்தக்கவை-- 
நான்‌ கண்ட காந்தி (லூயி பிஷர்‌), காந்திஜி வாழ்க்கையில்‌ 
சில ரசமான சம்பவங்கள்‌. (ஜி. இரஈமச்சற்திரன்‌), புதிய 
காங்கிரஸ்‌ (சங்கரராவ்தேவ்‌) 


நீவய கம்‌ பிரசுராலயத்தைத்‌ தொடங்கியவருள்‌ 
ஒருவர்‌. தேவகோட்டையில்‌ தமிழ்‌ இசைப்பள்ளி தொடங்கிதி 
திறமையாக நடத்தினார்‌. நாட்டுக்கோட்டை நகரதீதார்‌ 
வரலாறு என்ற நூல்‌ வெளிவரக்‌ காரணமாக இருந்தார்‌. 


ந. சொ. அரு. அருணாசலம்‌ செட்டியார்‌ கொத்தமங்கலம்‌ 
லட்சுமிபுரம்‌ 


தம்‌ ஊரில்‌ சொக்கலிங்க வித்தியாசரலை நிறுவியுள்ளார்‌. 
திருப்புள்ளிருக்கு வேளூர்‌ புகழ்மாலை, திருநாரையூர்‌ த்‌ 
திருமுறை, இவ்வியப்‌ பிரபந்தத்‌ திரட்டு போன்ற தெய்வமணம்‌ 
கமழும்‌ திருப்பரடல்களைத்‌ தொகுத்து வெளியிட்டிருக்கிறாரீ 


634 


டாக்டர்‌ அரு அருணாசலம்‌ எம்‌.பி பி. எஸ்‌. 


ஸ்ரீ இராமகிருஷ்ணர்‌ மருதீதுவமனை, சரோஜினி நாயுடு 
தெரு, கோயம்புத்தூர்‌ - 44 (52, இரண்டாம்‌ நம்பர்‌ ரோடு, 
வலையபட்டி) பி. 10- 1- 1952 


கோவை வானொலியில்‌ மருத்துவ உரைகள்‌ சிலவற்றை 
இனிய தமிழில்‌ நிகழ்த்தி வருகிறார்‌. 


லெ: அருணாசலம்‌ (அருணன்‌) 
தேவகோட்டை 18 - 12 - 1924. 


1943 - இல்‌ தமிழ்ப்‌ பண்ணையிலும்‌ பிறகு முல்லைப்‌ 
பதிப்பகத்திலும்‌ பணி. 1954 - இல்‌ கூட்டாக தென்றல்‌” என்ற 
இலக்கிய ஏட்டை நடத்தினார்‌. தினச்‌ செய்தி நாளிதழில்‌ 
ஒன்றரை ஆண்டு. நிழல்‌,கலையரசு, சினிமா ரசிகன்‌ இதழ்களில்‌ 
, துணை ஆசிரியராகவும்‌ அருணன்‌ இதழின்‌ ஆசிரியராகவும்‌ 
இருந்திருக்கிறார்‌. 


நூல்கள்‌ : புதுவாழ்வு (நாவல்‌), நாட்டியக்காரி (இறு 
கதைகள்‌) இல்லற இன்பம்‌ (நல்வாழ்வுக்‌ கட்டுரைகள்‌), எது 
எனிமா? 1953 - இல்‌ அருணோதயம்‌ என்ற பெயரில்‌ தமிழ்‌ 
நூல்‌ வெளியீட்டு நிறுவனம்‌ தொடங்கி, இனிது நடத்தி வரு 
கறார்‌. முகவரி : 8, கெளடியா மடம்‌ சாரலை சென்னை - 


சுப. அருணாசலம்‌ %. 0௦0 பள்ளத்தூர்‌ 4- 10 - 1922 


காந்தியடிகள்‌ வழி தம்மை ஆட்படுத்திக்‌ கொண்ட 
தெரண்டர்‌. அறிஞர்‌, 1952 முதல்‌ கரூரைத்‌ தம்‌ வாழிடமாகக்‌ 
கொண்டவரீ. உடை, குரல்‌, அரசியல்‌ ஈடுபாடு, தமிழ்ப்‌ பற்று 
ஆகியவற்றில்‌ கம்பன்‌ அடிப்பொடி கணேசனாரைப்‌ பின்பற்று 
பவர்‌.பலமுறைகாவலில்வைக்கப்பெற்றவர்‌.வீர விவேகானந்தர்‌ 
என்று பாராட்டப்‌ பெற்றவர்‌. பேச்சுவன்மை இவர்தம்‌ மூச்சு 
வன்மை, பள்ளத்தூரில்‌ முத்தப்பா நூல்‌ நிலையம்‌ (பாடுவார்‌ 
நினைவாக) நிறுவியவர்‌. பல நாடகங்களில்‌ நடித்திருக்கறார்‌. 
நடிப்பிற்காகப்‌ பரிசுகளும்‌ பெற்றிருக்கிறார்‌. வானொலி 
நாடகங்களிலும்‌ பங்கு கொண்டு வருகிறார்‌. சமய, இலக்கிய 
உரைகளைக்‌ கோவை வானொலியில்‌ நிகழ்த்தி வருகிறார. 


ஸ்‌ 


635 


நேப்பாளம்‌ அமர்நாத்‌ பற்றிய பயணக்‌ கட்டுரைகளையும்‌ 
தமிழன்‌ கண்ட மதம்‌ என்ற நூலையும்‌ எழுதியிருக்கிறார்‌. 
“குமரி மலரின்‌ வளர்ச்சிக்கு உதவியாக உமைத்திருக்கின்றார்‌. 


சில ஆண்டுகள்‌ உடுமலைப்‌ பேட்டையில்‌ வாழ்ந்தபோது, 
தமிழ்ச்‌ சங்கங்கள்‌ அப்பகுதியில்‌ வேகமாகச்‌ செயல்படச்‌ 
செய்தார்‌. 


கரூரில்‌ பாரதி கழகம்‌, திருப்புகழ்க்‌ கழகம்‌, தமிழ்‌ எழுத்‌ 
தாளர்‌ சங்கம்‌, கம்பன்‌ கழகம்‌ ஆகியவற்றைத்‌ தொடங்கி அவை 
தொடர்ந்து செயல்படக்‌ காரணமாக இருந்து வருகிறார்‌. 


முத்தமிழ்ச்‌ செல்வர்‌, கற்கண்டு சொற்கோ, தமிழ்க்‌ 
கொண்டல்‌ என்ற பட்டங்கள்‌ இவருக்கு வழங்கப்‌ பெற்றுள்ளன. 


கவிமணியின்‌ உமார்‌ கய்யாம்‌ மொழியெயரப்பு நூல்‌ 
பற்றிய ஆய்வும்‌ வள்ளலார்‌ கொள்கைகளைப்‌ புதிய 
கண்ணேரட்டத்தில்‌ விளக்கியிருப்பதும்‌ இவருடைய இலக்கியப்‌ 
பகணிளில்‌ குறிப்பிடதிதக்கவை, 


பஞ்சு அருணாசலம்‌ காரைக்குடி. 22 - 3 - 1941 
கவிஞர்‌ கண்ணதாசனின்‌ அண்ணன்‌ இரு. கண்ணப்பரின்‌ 
மகன்‌. நூற்றுக்‌ கணக்கான படங்களுக்குக்‌ கதை வசனமும்‌ 
பாடலும்‌ எழுதியிருக்கிறொர்‌. கலைமாமணி விருது பெற்றவர்‌. 
12 ஆண்டுக்‌ காலம்‌ கவிஞருடன்‌ இருந்து பயின்றவர்‌. 


நா. அருணாசலம்‌(தொண்டர்‌)கண்டவராயன்‌ பட்டி, பி, 1911 


இந்திய தேசிய இராணுவத்தில்‌ பணி ஆற்றியவர்‌. அருள்‌ 
நெறிதீ இருக்கூட்டச்‌ செயலாளர்‌ நூல்கள்‌: ஓவ வணக்கம்‌, 


எங்கள்‌ கணேசன்‌, 


பூ: அமிர்தலிங்கம்‌ (19-11-1920) 


: அழகப்பா கல்லூரியில்‌ பல்லாண்டுகள்‌ பணியாற்றியவர்‌. 
கவிஞரி கோ. நூல்கள்‌ஃவள்ளுவர்‌ கண்ட உயிரினங்கள்‌, கறாத்தும்‌ 
கற்பனையும்‌, கம்பன்‌ விழாக்கவியரங்கநிகளில்‌ மரைமுதன்‌ 


அவன்‌ 


636 


டாக்டர்‌ க. அறிவு நம்பி 
(19-8-1953) 40, அறிவகம்‌, இந்திரா நகர்‌, காரைக்குடி-1 


கவிஞர்‌ கோ அமிர்தலிங்கம்‌ மகன்‌. 

தமிழகத்தில்‌ தெருக்கூத்து பற்றி ஆய்ந்து பிஎச்‌ டி. 
பட்டம்‌ பெற்றவர்‌. கவியரங்குகளில்‌ கலந்து கொள்கிறார்‌: 
தங்கப்‌ பதக்கங்கள்‌ பெற்றுள்ளார்‌, புனை பெயர்கள்‌ - முல்லை 
யண்ணன்‌, கயல்‌. நூல்‌ -கூதீதும்‌ சிலம்பும்‌. 


டாக்டர்‌ அழகப்பா அழகப்பன்‌ 

கானாடுகாத்தான்‌ 3 - 12 - 1925 உலகியல்‌ நுண்ணறிவும்‌ 
நூலறிவும்‌ மிக்க இவரைப்பற்றி இந்நூலில்‌ 36 - ஆம்‌ கட்டுரை 
யில்‌ குறிப்பிட்டிருக்கறோம்‌. “தமிழ்‌ நாடு: நாளிதழிலும்‌ 
“குமுதம்‌” இதழிலும்‌ சிறப்புக்‌ கட்டுரைகள்‌ பலவற்றை 
எழுதியிருக்கிறார்‌. பி. பி, 9. வானொலி நிலையத்திலிருநீது 
தமிழில்‌ பல உரைகள்‌ நிகழ்திதியிருக்கிறார்‌. சைவ சமயத்‌ 
தொடர்பாகப்‌ பல கட்டுரைகளும்‌ படிப்பது எதற்கு? என்ற 
நூலும்‌ எழுதியிருக்கிறார்‌. 


அழ. அழகப்பன்‌ (ரத்தினம்‌) 1928-1981 


உய்யக்கொண்டான்‌ சறுவயல்‌ 


சிறுவரீகளுக்காக (1) ஜப்பான்‌ பொம்மை (2) காந்திமதி 
(2) சங்கரனும்‌ ரங்கனும்‌(4) முயல்‌ குட்டி முதீது.(3)பறவைகளின்‌ 
மாநாடு பேரன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார்‌. குழந்தை 
எழுத்தாளர்‌ சங்கத்தின்‌ பணிகளிலும்‌ பூஞ்சோலை,யாலர்‌ மலர்‌ 
இதழ்களின்‌ வளர்ச்சியிலும்‌ பெரும்‌ பங்கு கொண்டார்‌. 


அழகாபுரி அழகப்பன்‌ 
பி. அழகாபுரி 27 - 4 - 1937. 


ஆசிரியர்‌, குருகுலம்‌ உயர்நிலைப்பள்ளி, அமராவதி புதூர்‌ 
படைப்புக்கள்‌ - 300 சிறுகதைகள்‌, 10 குறு நாவல்கள்‌, இரு முழு 
நாவல்கள்‌. குறிப்பிடத்தக்க சிறுகதை - கணங்களும்‌ யுகங்களும்‌. 
தல கதைகள்‌ ஆங்கிலம்‌, மலையாளம்‌, தெலுங்கு மொழிகளில்‌ 
பெயர்க்கப்‌ பெற்றுள. வாரஇதழ்கள்‌ நடத்தும்‌ போட்டிகள்‌ பல 
வற்றில்‌ முதற்‌ பரிசு பெற்றிருக்கிறார்‌. சில கதைகள்‌ திரைப்‌ 
படமாதியுள்ளன. இவருடைய எழுத்து அனைத்திலும்‌ செட்டி 
நாட்டு மண்ணின்‌ மணம்‌ பரவக்‌ காணலாம்‌. 


இட்‌ கண ணை ன்னை ட்டம்‌, த்க்‌ 


ர்‌ 


டகர: அவிக்க தரப்‌ 


| ட. ௯ 


637 


வித்துவான்‌ அழகப்ப செட்டியார்‌ 
2 மெய்யப்பன்‌ அம்பலம்‌ தெரு,புது நகர்‌, காரைக்குடி, 


சமயக்‌ கட்டுரைகள்‌ பலவற்றை எழுதியிருக்கிறார்‌. 
காரைக்குடி இந்து அபிமான சங்கத்தின்‌ முன்னாள்‌ தலைவர்‌. 


வி. அழகப்பன்‌ காரைக்குடி, 27-6-1940 
டி 154 சினிமா சாலை, பகுதி-18 நெய்வேலி-3 


கவிதை, கட்டுரை சிறுகதை எழுதீதாளர்‌. நெய்வேலிக்‌ 
கலை இலக்கிய மன்றத்‌ தலைவர்‌. 


அறிவழகன்‌ 
(நா. பழனியப்பன்‌) வேந்தஃியட்டி பி 1927 


பல உயர்நிலைப்‌'பள்ளிகளில்‌ தமிழாசிரியராக இருந்தவர்‌ 
சிறுகதைகள்‌ நாவல்கள்‌ எழுதியிருக்கிறார்‌. முல்லை, அமுதசுரபி 
விடுதலை கல்வி இதழ்களில்‌ பணியாற்றியவர்‌. முருகு, அழகு 
என்ற இதழ்களை நடதீதியிருக்கிறரர்‌. 


அழகு அண்ணாமலை கோட்டையூர்‌ 


ஹோமியோபதி டாக்டர்‌. தாலாட்டு ஒப்பாரிப்‌ பாடல்‌ 
களைத்‌ தாமே இயற்றியிருப்பவர்‌. இசைப்‌ பேருரைகள்‌ 
நிகழ்தீதி வருபவர்‌, நடிகர்‌. 


லெ. அழகுசுந்தரம்‌ செட்டியார்‌ 


கண்டமாணிக்கம்‌. மதுரை மகாலட்சுமி ஆலையின்‌ 
தலைவர்‌. சென்னை தமிழ்‌ இசைச்‌ சங்கதிதின்‌ அறங்காவலர்‌ 
மதுரைதி தமிழ்‌ இசைச்‌ சங்கத்தின்‌ தலைவர்‌. 


AE அன்பழகன்‌ (மூ. சே. முதிதுவள்ளி)பி.லிட்‌ 
சண்முகநாத பட்டணம்‌ 623405 பி 7-7-1946 


அரசு உயர்நிலைப்‌ பள்ளிக்‌ தமிழாசிரியர்‌. கல்வெட்டுப்‌ 
பயிற்சி பெற்றவர்‌. வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகள்‌ நடத்துபவர்‌. 
அச்சுவடிவம்‌ பெறும்‌ நிலையில்‌ கட்டுரைகள்‌, நாடகங்கள்‌ 
கவிதைகள்‌ எழுதிவைத்திருக்கிறார்‌. புனை பெயர்‌--அன்புமணி 


ச்‌ 
i 


638 


அழகாபுரி இளங்கோவன்‌ 
1/89 பாடுவார்‌ முதிதப்பர்‌ இல்லம்‌ பி. அழகாபுரி 623205 


2/1 லேனா இல்லம்‌ பூ. நா. தெரு கருத்தாவூரணி வடக்கு 
தேவகோட்டை 623302 


பி 29-12-1948. எம்‌. ஏ. பட்டதாரி, நகரத்தார்‌ 
மேனிலைப்‌ பள்ளித்‌ தமிழாசிரியர்‌. செவ்வேள்‌ அருட்கவி. 


இவர்‌ பாடுவார்‌ முத்தப்பரின்‌ மரபு வழிப்‌ பெயரன்‌. 


நூல்கள்‌: தேன்மலர்‌ (மரபுக்கவிதை) கோடுகள்‌ (புதுக்கவிதை) 
கவியரங்கங்களில்‌ பங்கு பெற்றுவருகிறார்‌. 


க, சொ. ஆதப்பன்‌ 
கல்லல்‌, 1923, 


பினாங்கு தமிழ்ப்‌ பண்ணையின்‌ தலைவர்‌. தமிழ்‌ 
வளர்ச்சி கருத மலேசியாவில்‌ பல மாநாடுகளை நடத்தியிறாக்‌ 
கிறார்‌. 


புலவர்‌ பெரி. ஆறுமுகம்‌ பி.லிட்‌ நெற்குப்யை 15-6-1937 


ஆ. தெகிகூரீ விசாலாட்சி கலாசாலையில்‌ 1960 முதல்‌ 
தமிழாசிரியராக இருந்து வருகிறார்‌. குடமுழுக்கு மலர்கள்‌ 
சிலவற்றைப்‌ பதிப்பித்திருக்கிறொர்‌. பக்கம்‌ 115 -இல்‌ குறிக்கப்‌ 
பெற்றுள்ள பெரிய கருப்பன்‌ செட்டியாரின்‌ மகன்‌. 


இரகுபதி 


விரையாச்சிலை லட்சுமிபுரம்‌ ஊரினரீ. புதுக்கோட்டை 
யில்‌ வழக்கறிஞர்‌ புதுக்கோட்டை மாவட்டச்‌ செயலர்‌, ௮. இ 
அதிமுக. சிறந்த மேடைப்‌ பேச்சாளர்‌, 


பழ. இராமசாமி எம்‌, ஏ. கோனரபட்டு 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ பேராசிரியராக 
இருந்தவர்‌. விஞ்ஞான பாடங்களைத்‌ தமிழில்‌ கற்பிக்க இயலு 
மென நம்புபவர்‌. இண்டர்மீடியட்‌ வகுப்புக்கு உரிய 'வேதியல்‌ 
நூல்‌? இயற்றியிறாக்கிறார்‌. கலைக்‌ களஞ்சியத்தில்‌ சில கட்டுரை 
கள்‌ எழுதியிருக்கிறார்‌. 


அனை ட்ட. நற. 


639 


சு: இராமசாமி நாயுடு 1908-1956 


இவர்‌ செட்டிநாட்டுத்‌ திருப்புதிதரர்‌ ஊரினர்‌. சென்னை 
நகரின்‌ ஷெரிப்‌ பதவி வகித்தபோது, தம்‌ கடை மயைப்‌ பற்றிச்‌ 
“சென்னையின்‌ நாட்டாண்மை”? என்று கட்டுரை வரைந்தார்‌. 
மேயராக இருந்தபோதும்‌ பைந்தமிழைப்‌ பரப்பினார்‌, 
சென்னையில்‌ நடைபெற்ற தமிழ்‌ விழாவில்‌ வரவேற்புக்‌ குழு 
வின்‌ செயலாளராக இருந்தார்‌. டாக்டர்‌. ௨, வே. சாமிநாத 
ஐயர்‌ அவர்களின்‌ சிலை நிறுவுவதற்குக்‌ காரணமாக இருந்தவர்‌ 
களுள்‌ ஒருவர்‌. தருமபுர ஆதீனதீதின்‌ தமிழ்ப்‌ பணிகளுக்குக்‌ 
காரணமாக இருந்தவருள்‌ முக்கியமானவர்‌. தமிழ்‌ இசை இயக்கத்‌ 
திலும்‌ பெரும்பங்கு கொண்டிருந்தார்‌. அன்பெரீழுகக்‌ கவர்ச்சி 
மிக்க தமிழ்‌ நடையில்‌ கடிதங்கள்‌ எழுதும்‌ ஆற்றல்‌ பெற்றிருந்‌ 
தார்‌. இவர்‌ பெயரால்‌ சல நூல்களும்‌ வெளிவந்துள்ளன. 


எம்‌ எஸ்‌ இராமசாமி செட்டியார்‌ காரைக்குடி, 
உரிமையாளர்‌, ஓட்டல்‌ ஒசியானிக்‌, ராஜா அண்ணாமலை 
புரம்‌, சென்னை-28 


இ. 1963. இவர்‌ வி. ஆர்‌ இராமச்சந்திர தட்‌தெர்‌ அவரி 
களின்‌ நூல்கள்‌ வெளிவரப்‌ யொருளுதவி செய்திருக்கிறார்‌. 


மு பெரி. மு இராமசாமி 
இராமசிசந்திரபுரம்‌ 16-5-1935.13 அண்ணா நகர்‌ கரரைக்குடி-2 
தமிழ்திதுறைக்‌ தலைவர்‌, செளடேசுவரி கல்லூரி, சேலம்‌--6 


நக்கரரைப்பற்றி பி. எச்‌. டி. பட்டதீதிற்கு ஆய்வு 
மேற்சொண்டிருக்கிறாரி. நூல்கள்‌ -- தமிழ்‌ இலக்கிய. வரலாறு 
திருமுருகாறிறுப்படை (உரை) 


இராம சுப்பிரமணியன்‌ நெற்குப்பை 1939 


கவிஞர்‌. நூல்கள்‌— பச்‌ இப்‌ பாடல்கள்‌, தமிழிசைக்‌ 8 தங்கள்‌ 
முருகன்‌ திருப்பாடல்‌, ஜவகர்‌ சரிதம்‌, ராஜாஜி சமிதம்‌ 


சுப. இராமன்‌ (கலை அன்பன்‌) இராமசீசந்திரபுரம்‌ 28-2-1928 


தமிழ்நாடு? நாளிதழில்‌ 16 ஆண்டுகள்‌ திரைப்படப்‌ பகுதி 
ஆசிரியராக இருந்தார்‌. அமெரிக்க அரசாங்க அழைப்பின்‌ 
பேரில்‌ அந்த நாட்டுக்குச்‌ சென்றிருந்தார்‌. ஹாசனில்‌ தமிழ்ச்‌ 
சங்கம்‌ தொடங்கி தடதிதிவருறார்‌, 


640 


நூல்கள்‌ : 1) செல்வம்‌ கொழிக்கும்‌ மை 
2) ஐரோப்பாவில்‌ ஐந்து நாடுகள்‌ 
3) அழூன்‌ அடிமை (இறு கதைகள்‌) 
4) மனமென்னும்‌ மரளிகை(நஈவல்‌) 


5) திரைப்படம்‌ உருவாகிறது (இராஜ ராஜச்‌ 
சோழன்‌ வரலாறு திரைப்படமான வரலாறு) 

6) சிதைந்த கனவு (நாவல்‌-மொழிபெயர்ப்பு) 

7) கம்யூனிஸ்‌ எனாவில்‌ னக்குடும்பம்‌ (மொழி 
பெயர்ப்பு) 


8) நடிகர்‌ ஜெய்சங்கர்‌ 


இராமநாதன்‌, கல்லல்‌. ஏ. 
34,சிவஸ்‌ கோவில்‌ தெற்குதி தெரு, வடபழனி, சென்னை-26 


பி. பெ: கல்லல்‌ கவிஞர்‌, இருங்கோவேள்‌.பி: கல்லல்‌ 
27-2-1918. நூல்‌; விமலநாதன்‌, கண்ணனின்‌ கனவு கிருஷ்ண 
மாயா அறிஞன்‌ யார்‌? கலைக்கள்வர்‌ நாடக ஆசிரியர்‌; 
திரைப்படவசனகர்திதர; அசிரியர்‌: “பவேஙநிகை” (மாதமிருமுறை) 


_ ௮௫: இராமநாதன்‌ 1924-1974 


கண்டனூர்‌ ஊரினர்‌ 
புனையெயர்கன்‌_ பூரம்‌, ராமையா 


நடத்திய இதழ்கள்‌--காதல்‌, கலைமணி, மரீமக்கதை 
இவரே இந்த இதழ்களின்‌ ஆசிரியராகவும்‌ இருந்தாரி. காதல்‌ 
மாத இதழ்‌ 1947-ல்‌ திருச்சியில்‌ தொடங்கப்‌ பெற்று 1952-ல்‌ 
சென்னைக்கு மாற்றப்பட்டது. மர்மக்கதை 1952வரை வெளி 
வந்தது. கலைமணி, திரைப்பட இதழாகச்‌ சென்னையிலிருந்து 
1952முதல்‌ வெளிவந்தது. 


1952-இல்‌ பிரேமா பிரசுரம்‌ என்ற பதிப்பகத்தைத்‌ 
தொடங்கினார்‌. வள்ளலாக வாழ்ந்தார்‌. எழுத்தாளர்‌ என்று 
சொல்லிக்கொண்டு யார்வந்தாலும்‌ பெயர்‌ பெற்றவரோ 
இல்லையோ, காஇதக கட்டோடு வந்தால்‌ அதைப்‌ பிரித்துக்‌ 
கூடப்‌ பார்க்காமல்‌ தன்னால்‌ இயன்ற பணத்தை உடனே 


8 
௩ 


கொடுத்தனுப்பி வந்தார்‌, } 
ர பட பத்த iq 


641 


இவரைப்‌ பிறவி எழுதிதாளர்‌ என்று சொல்லலாம்‌ 
ஏராளமான நூல்களை - இலக்கியங்களையும்‌ கல்வெட்டுக்‌ 
களையும்‌] படித்தார்‌, பலதுறைகளில்‌ எழுதினார்‌. கலை 
மாமணி விருது இவருக்கு வழநிகப்‌ பெற்றது. 


பொன்மொழிகள்‌ வரிசை என்று அவ்வையார்‌, புதீதரீ 
சங்கரர்‌, மகாத்மா காந்தி, பாரதியார்‌, இஃபால்‌, அதிவீரராம 
யாண்டியன்‌ ஆதிய பெரியோர்களின்‌ கருத்துக்களையும்‌ 
விவேகசிந்தாமணி, பைபிள்‌, திருக்குரான்‌, பஞ்சதந்திரம்‌ ஆதிய 
நூல்களிலிருந்து தேர்ந்தெடுத்த பகுதிகளையும்‌ கையடக்க 
நூல்களாக வெளியிட்டார்‌. 63-வர்‌ கதைகள்‌, மதனகாமராஜன்‌ 
கதைகள்‌, மரியாதை ராமன்‌ கதைகள்‌, சித்தர்பாடல்கள்‌, 
பன்னிரு ஆழ்வாரி பாடல்களுக்கு இவர்‌ வெளியிட்ட பதிப்புக்‌ 
கள்‌ குறிப்பிடதிதக்கவை, 


இவர்‌ எழுதிய நூல்கள்‌: 


சிவப்பு ரோஜா, கருப்பு திராட்சை, அம்பிகாபதி, கதா 
நாயி, பழையனூர்‌ நீலி (சிறுகதைகள்‌), முதல்‌ முத்தம்‌ (காதல்‌ 
கை), வீரபாண்டியன்‌ மனைவி, அசோகன்‌ காதலி, நாயனம்‌ 
சவுந்தர வடிவு (குறுநாவல்‌), குண்டு மல்லிகை (தொடர்கதை), 
பிளேட்டோவின்‌ சிந்தனைகள்‌ (அரசியல்‌), ராஜ ராஜ சோழன்‌, 
வானவில்‌ (நாடகங்கள்‌) 


இவருடைய மூத்த மகன்‌ திரு. இராம. கண்ணப்பன்‌ 
“காதல்‌” இதழின்‌ ஆசிரியராகவும்‌ பிரேமரதினம்‌ (மாதம்‌ ஒரு 
நாவல்‌) வெளியிடுபவராகவும்‌ உள்ளார்‌. இராம அருணசசலமும்‌ 
இராம ரவியும்‌ பிரேமா பிரசுர நிர்வாகிகளாக உள்ளனர்‌. 


ஆ. வ. இராமநாதன்‌ எம்‌, ஏ: வேகுப்பட்டி 23-7-1917. 

1943முதல்‌ 1950வரை மேலைச்‌ வெபுரி கணேசர்‌ செந்‌ 
தமிழ்க கல்லூரியின்‌ முதல்வர்‌. நூல்‌--தமிழர்‌ செல்வம்‌. 
இராம. இராமநாதன்‌ எம்‌. ஏ. 


அரிமளம்‌ ஊரினர்‌. வானொலி நாடகங்களில்‌ பங்கு 
கொண்டு வருகிறார்‌ பல்லாண்டுகளாக காரைக்குடி அழகப்பரீ 
கல்லூரியில்‌ தமிழாசிரியராக உள்ளார்‌, 


செ,—41 


ப்‌ ட. - ட. த்‌ 


642 


. எஸ்‌9., பி, எச்‌. டி. (லண்டன்‌), 
வீர: இராமநாதன்‌, எம்‌. எஸ்‌ எசி. டி. ( ன்ன்யில்‌ 


இவர்‌ பல பல்கலைக்‌ கழசங்களில்‌ எம்‌. எஸ்‌. 9. பட்டம்‌ 
பெற்றவர்‌. காரைக்குடியில்‌ உள்ள மத்திய மின்சார ரசாயன 
ஆராய்ச்‌ நிலையதிதில்‌ பணியாற்றியவர்‌. விஞ்ஞானி 
கட்டுரைகள்‌ பலவற்றைத்‌ தமிழில்‌ தந்திருக்கிறார்‌. மதுரை 
தியாகராசர்‌ பொறியியல்‌ கல்லூரியில்‌ பேராசிரியராக இருந்து 
ஓய்வு பெற்றவரீ. 


பாலகவி இராமநாதன்‌ செட்டியார்‌ 


இவர்‌. கோனாபட்டில்‌ பிறந்தவர்‌. தேவகோட்டையில்‌ 
வயிநாகரம்‌ குடும்பதிதுக்குச்‌ சுவீகாரம்‌ செய்யப்‌ பெறிறரர்‌. 
“செட்டிநாடு?” இதழின்‌ ஆசிரியராக இருந்‌இருக்றொர்‌. இளம்‌ 
வயதிலேயே கவிபாடும்‌ ஆற்றலை இவர்‌ பெற்றார்‌. அமுதித 
மான புலமையும்‌, ஆழ்ந்த பயிற்சியும்‌, பிறரீக்கு விளக்இக்கூறும்‌ 
ஆற்றலும்‌ இவரிடம்‌ மிகுதியாக உண்டு. இவர்‌ தருமபுர ஆதனப்‌ 
புலவராகவும்‌ இருந்து வருகிறார்‌. இவருடைய செஞ்சொற்‌ 
கவிதைகள்‌ படித்து இன்புறதிதக்கன. இவரது முயற்சியால்‌ 
சேகீகிழார்‌ விழா பல ஆண்டுகளாகத்‌ தேவகோட்டையில்‌ 
சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 


வி. ௧௬: இராமநாதன்‌, 1934, சறுகூடற்பட்டி 
பொற்கொடி, சந்தனத்தேவன்‌, புதையல்‌ முதலிய 
பல நூல்களை எழுதஇியிருக்கிறார்‌. “தேன்‌ துளி? என்ற பத்திரி 


கையை நடதீதியிருக்கறார்‌, பல சிறு கதைகளையும்‌ 
எழுதியிருக்கிறார்‌. 


இராம. இராமநாதன்‌ 
தெ. பெ, ௪. இல்லம்‌, கோனாபட்டு 30-4-1930 


2 நெடுஞ்செழியன்‌ தெரு விஜயலெட்சுமிபுரம்‌ அம்பத்தூர்‌ 
சென்னை 53 

சர்‌ ஏ, இராமசாமி முதலியார்‌ மேனிலைப்பள்ளித்‌ 
தமிழாசிரியர்‌, நூல்கள்‌ பிறந்த நாள்‌ பரிசு, பிறநீத மண்‌ 


(கதைகள்‌) தல்வாழ்வுக்‌ கட்டுரைகள்‌, கட்டுரை மலர்கள்‌, 
பொதுக்கட்டுரைப்‌ பூங்கா, தேன்கூடு (கவிதை) 


கவியரங்கங்கள்‌ பட்டிமன்றங்களில்‌ பங்கேற்றுவருகிறார்‌. 


N\ 


643 


௮, இராமநாதன்‌ வலையப்ட்டி 151-1930 


பாட்டனார்‌ இராமநாதன்‌ செட்டியார்‌ ஒரு கவிஞர்‌ 
அந்ததி தொடர்பும்‌ வள்ளுவர்‌ பண்ணை பழநியப்பனின்‌ 
உறவும்‌ இவரைப்‌ பதிப்பகத்துறைக்கு ஈர்திதன. திருமகள்‌ 
நிலையத்தை 1979-இல்‌ தொடங்க, சென்னையில்‌ நடத்தி 
வருகிறார்‌. 


வித்துவான்‌ ௮௬. இராமலிங்கம்‌ வேந்தன்பட்டி 11-12-1926 


சீழைசிசிவற்பட்டி மீ. ௬. மேனிலைப்‌ பள்ளியில்‌ 1950: 
முதல்‌ ஆசிரியர்‌. நால்கள்‌--இருக்குறளில்‌ கயமை, நாலடி 
காட்டும்‌ நன்னெறி, பட்டினத்தார்‌. 


புலவர்‌ சோம இரசமலிங்கம்‌, கண்டனூர்‌ 
பி. 8ழைச்‌சிவற்பட்டி 3-4-1940 


கண்டனூர்‌ உயரீ நிலைப்பள்ளியில்‌ முதன்மைதி. 


தமிழாசிரியர்‌: தனிப்பாடல்கள்‌ சறுகவிதைகள்‌ எழுதியுள்ளார்‌. 
இலக்கிய நிகழ்சிகளில்‌ கலந்து கொள்கிறார்‌. 


சு.இராமானுசன்‌ எம்‌ ஏ. (தங்கப்‌ பதக்கம்‌) 
ஆ. தெற்கூர்‌ 17 - 10 - 1947 


விசாலாட்சி மேல்‌ நிலைப்‌ பள்ளிதி தமிழாசிரியர்‌, சில 
கஉ்டுரைகள்‌ எழுதியிருக்கிறார்‌. 


ஆர்‌. இராமச்சந்திரன்‌ 
அரளிக்கோட்டை (வழி) திருக்கோட்டியூரீ, 


ஏசியன்‌ டிராவல்ஸ்‌ நிறுவன திதைத்தொடங்தியவர்‌. தமிழ்‌ 
ஆர்வம்‌ மிக்கவர்‌. தமிழ்நாடு பயணக்‌ கட்டுரைகள்‌ என்ற நூலை 
ஏ. கே. செட்டியார்‌ தொகுக்கக்‌ காரணமாக இருந்தவர்‌. 


இராமச்சந்திர நாயுடு 


விரையாச்‌ சிலை ஊரினரி. காலம்‌- 19 - ஆம்‌ நூ: இறுதி 
நூல்‌: விரசையம்‌ பதிச்‌ சதகம்‌, 


(41 


இராகவன்‌ முத்து 
கல்லல்‌ சொக்கநாதபுரம்‌ 15 - 1 - 1950 
13/14 கொட்ட மடக்கியார்‌ தெரு, காரைக்குடி -- 1 


பேங்க்‌ ஆப்‌ இந்தியாவில்‌ பணி புரிகிறார்‌. கவியரங்கம்‌ 
பட்டி மன்றம்‌, வழக்காடு மன்றங்களில்‌ கலந்து கொண்டு 
வருகிறார்‌. சமயச்‌ சார்பான தொடர்‌ செரற்‌ பொழிவுகள்‌ 
நிகழ்த்தி வருகிறார்‌. சிவநெறிக்‌ கவிஞர்‌. கற்பக விநாயகர்‌ 
வெண்பா அந்தாதி, திருமகள்‌ மாலை முதலிய பல 
நூல்களை யாத்துள்ளார்‌. 


சு. இராஜகோபால்‌ எம்‌. ஏ, (வரலாறு) 
பெ. மு. சுப. இல்லம்‌, ப. ௬ ப, வீதி ஆத்தங்குடி பி.5-3-1950 


கல்வெட்டாய்வாளர்‌, தொல்‌ பொருல்‌ ஆய்வுத்துறை, 
மதுரை. சொல்பொருள்‌ தொடர்பான சிறந்த ஆய்வுக்கட்டுரை 
களை அரிதின்‌ முயன்று எழுதியுள்ளார்‌. நூல்‌ _ திருவையாறு. 


டாக்டர்‌ சோம இலக்குமணன்‌ மதகுபட்டி 15 - 8 - 1919 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ இரசாயனப்‌ 
பொறியியல்‌ பேராசிரியராக இருந்து ஓய்வுபெற்று அமெரிக்கா 
வில்‌ யேராரிரியராக இருக்கிறார்‌. கலைக்களஞ்சியத்தில்‌ 
கட்டுரைகள்‌ பலவற்றையும்‌ லண்டனில்‌ லக்கி என்ற பயண 
நூலையும்‌ இவர்‌ ஏழுதியிருக்‌ கிறார்‌. (ப. 296) 


லெ. இலக்குமணன்‌ பள்ளத்தூர்‌ 1092 


பல்லாண்டுகள்‌ இந்தியாவிலும்‌ வெளி நாடுகளிலும்‌ 
இந்தியன்‌ ஓவர்சீஸ்‌ வங்கியின்‌ மேலாளராக இருந்தவர்‌. 
இலக்கிய அறிவும்‌ இசையில்‌ ஈடுபாடும்‌ மிக்கவர்‌.இவர்‌ தூண்டிய 
விளக்கே கோதண்டபாணி பிள்ளையில்‌ “பழந்தமிழ்‌ இசை? 
என்னும்‌ நூல்‌. 


தமிழின்‌ இறப்பை தாய்லந்து அறிஞர்‌ சிலர்க்கு இவரீ 
எடுதிதுரைதிதிருக்கிறார்‌. 


அரு. இலக்குமணன்‌ எம்‌. ஏ. (பூகோளம்‌), எம்‌.ஏ (இந்தியக்‌ 


கலையும்‌ சிற்பமும்‌-காச இந்து பல்கலைக்கழகம்‌, தேவ 
கோட்டை 24-10-1929 


பழனி அருள்மிகு பழனியாண்டவர்‌ இந்தியப்பண்பஈட்டுச்‌ 
கல்லூரியில்‌ பணியாற்றிய பிறகு பல்லாண்டுகள்‌ பூம்புகாரீக்‌ 


645 
கல்லூரியில்‌ முதல்வராகஇருந்தார்‌. 1982முதல்‌ அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ பதிவாளராக இருக்கிறார்‌. 


நடனதீதைப்‌ பற்றியும்‌ சமயத்‌ தொடர்பாகவும்‌ பல 
கட்டுரைகள்‌ எழுதியிருக்கிறார்‌. 


நூல்‌--அப்பர்‌ வாழ்வும்‌ வாக்கும்‌ 


டாக்டர்‌ பழ. இலக்குமணன்‌ பி. எசி டி; (வேளாண்மை) 
விராமதி 


கோவை தமிழ்நாடு வேளாண்மைப்‌ பல்கலைக்‌ கழகதீதுப்‌ 
பேராசிரியர்‌. நூற்புழுக்கள்‌ பற்றிய கலைச்‌ சொற்களை 
உருவாக்கிதீ தொகுதீ திருக்கிறார்‌ , 


பெ. இலக்குமணன்‌ 2. ச, 8. 5, 8. 7 பள்ளத்தூர்‌ 21-9..1930 
இராசேந்திர இல்லம்‌, 1 கந்தசாமி செட்டியார்‌ தெரு, 
திருப்பூர்‌. 638604, 


கட்டுரை, கவிதைகள்‌ எழுதுகிறார்‌. வானொலியில்‌ 
உரைகள்‌ வழங்கியுள்ளார்‌. 
சுப. இளங்கோவன்‌ கல்லுப்பட்டி 18 - 11935 

கணக்கர்‌, ஏ வி எம்‌ நிறுவனம்‌, மயிலாப்பூர்‌ 

புனைபெயர்‌ -மேலை, இந்திரா 


'பா'பாடும்‌ திறம்‌ மிக்கவர்‌, டாக்டர்‌ வ, சுப, மா, வின்‌ 
மாணாக்கர்‌. பாவேந்தர்‌ பாரதிதாசனுடன்‌ நெருங்கிப்‌ பழகும்‌ 
வாய்ப்பைப்‌ பெற்றவர்‌. 'பொன்னி”--யால்‌ இலக்கிய உலகுக்கு 
அறிமுகமான கவிஞர்‌. கவியரங்குகளில்‌ பங்கேற்று வருகிறார்‌, 


தூல்கள்‌--மலரும்‌ கவிதை, செட்டிநாட்டரசர்‌ மெய்க்‌ 
கீரீத்திமாலை, 


முத்தையா உடையப்பன்‌ (செந்தில்‌) பி. காம்‌ 
தேவகோட்டை 15.3-1937 


1958-இல்‌ பாரத ஸ்டேட்‌ பங்கில்‌ சேர்ந்தார்‌. 
இவருடைய தமிழ்‌-ஆங்கிலம்‌, ஆங்கிலம்‌ .. தமிழ்‌ மொழி 
பெயரீப்புத்திறன்களை ஒரு கூட்டத்தில்‌ அறிய நேரிற்த, 


646 
சென்னை வட்டாரப்‌ பொது மேலாளர்‌, இவரை சென்னை 
மண்டல ஆட்சி மொழித்துறைத்‌ தலைமை அலுவலராக 
நியமிதிதார்‌. 

1978 முதல்‌ தமிழில்‌ கவிதைகள்‌ எழுதி வருகிறார. 
இவரை வங்கியில்‌ சேர்தீத ராஜா சர்‌ முதிதையா செட்டியாரின்‌ 
பிறந்த நாளில்‌ இவருடைய முதல்‌ கவிதை பிறந்தது, ஆங்கில 
மொழியிலும்‌ இவர்‌ ஒரு கவிஞர்‌. 

“கவிதை உறவு? என்ற அமைப்பை உருவாக்கிய மூவருள்‌ 
ஒருவரி. நடப்புப்‌ பிரச்சினைகளைப்‌ பற்றி மரபுக்‌ கவிதை 
யாகவே புதுக்கவிதையரகவே படுபவர்களுக்கு (கவிதை 
உறவு” வாய்ப்பு நல்குகிறது. 

பாரத ஸ்டேட்‌ பாங்கின்‌ கலைப்பிரிவின்‌ அமைப்பாளரா 
கவும்‌, இலக்கியப்‌ பிரிவின்‌ பெரும்பங்கு கொள்பவராகவும்‌ 
உள்ளார. 


“வங்கியியல்‌ கலைச்‌ சொற்களஞ்சியம்‌” என்ற தலைப்‌ 
பில்‌ 15000 ஆங்கிலச்‌ சொற்களுக்குதி தமிழாக்கம்‌ செய்யப்‌ 
பெற்று, பாரத ஸ்டேட்‌ பரங்கு வெளியிட்டிருக்கிறது. இதை 
உருவாக்கியதில்‌, கவிஞர்‌ உடையப்பனுக்குப்‌ பெரும்‌ பங்கு 
உரியது. வங்கி அலுவல்‌ நேரத்தில்‌ பஞ்சாபியரை தமிழ்‌ 
மொழியைக்‌ கற்கச்‌ செய்த பெருமை இவரைச்‌ சேரும்‌, 


முகவரி: Regional Secretary, 5.8.1 Officers’ Asso- 
ciation P. 8 No 259 Madras —1 


திருமதி ஏகம்மை சுப்பிரமணியன்‌ எம்‌. ஏ. (ஆங்கிலம்‌) 
மகபொலன்பட்டி, பி. 911-1956 
இவர்‌ கணவர்‌, பண்டி தமணியின்‌ பேரன்‌ ஆவார்‌. திருமதி 
ஏகம்மை தமிழக அரசின்‌ செநீதமிழ்ச்‌ சொற்‌ பிறப்பியல்‌ அகர 
முதலி திட்ட இயக்கத்தில்‌ பதிப்பாண்மை எழுத்துறவாளராகப்‌ 
பணியாற்றி வருகிறார்‌. 
இராம கண்ணப்பன்‌ சிறு கூடற்பட்டி 111-1937 ஏ. வி. 46. 
3_ ஆவது தெரு 1 - பகுதி, கே. தே. நகர்‌, சென்னை 78. 
கண்ணதாசன்‌ மாத இதழில்‌ 1969 முதல்‌ 1977 வரை 
இணை ஆசிரியர்‌ கண்ணதாசனுடைய உதவியாளராக 25 
ஆண்டுகள்‌ பணியாற்றி அவருடைய நூல்கள்‌ அனைத்தையும்‌ 
தெரகுதிதவர்‌ , , 


க பவை 


Tr டை 


617 


நூல்கள்‌- நீலாம்பிகை (நாவல்‌), தாழம்பூ (சிறுகதை கல) 
கவியரசர்‌ கண்ணதாசன்‌ (வரலாறு) பிணி தீர்க்கும்‌ கீரைகள்‌ 
(கட்டுரை கள்‌) 


ஏ. எல்‌: எஸ்‌. கண்ணப்பன்‌ 


திரைப்படத்‌ துறையில்‌ புகழ்பெற்ற சிறுகூடற்பட்டி 
ஏ. எல்‌, சீனிவாசன்‌ மகன்‌. கவிதைஎழுதக்கூடியவர்‌. சென்னைதீ 
தொலைக்‌ காட்சியின்‌ சிறப்பு நிகழ்ச்சிகளில்‌ இவருடைய இனிய 
தமிழைச்‌ செவிமடுத்து இன்புறலாம்‌. 


சே. கண்ணப்பன்‌ 1. A (English) M. A (History) M. Phil 
நடராசபுரம்‌ 1-3-1952 


மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ அஞ்சல்‌ வழிக்‌ 
கல்வித்துறையில்‌ ஆங்கில மொழி விரிவுரையாளர்‌. 


தமிழிலும்‌ ஆங்கிலதிதிலும்‌ குழந்தை இலக்கியம்‌ என்ற 
ஒப்பியல்‌ ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டுள்ளார்‌. ஷேக்ஸ்பியரின்‌ 14 
வரிப்‌ பாடல்களைக்‌ தமிழாக்க, திருச்ச வானொலி வாயிலாக 
இலக்கிய அறிமுகம்‌ செய்திருக்கிறார்‌. 


மா. கண்ணப்பன்‌ 1.4.B.ஐ 
முதீதுவிலாஸ்‌, நியூ டவுன்‌, காரைக்குடி பி, 25 - 5 - 1938 


1964 முதல்‌ அழகப்பர்‌ ஆசிரியப்‌ பயிற்சிக்‌ க்‌்‌ 
பணி. இப்போது தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌. 


செட்டி நாட்டு வாழ்க்கையையும்‌ பண்பாட்டையும்‌ 
சிதிதிரிக்கும்‌ குட்டி, வேணும்‌, தெண்டாயுதபாணி துணை என்ற 
நாடகங்களை அனைவரும்‌ சுவைக்கும்‌ வண்ணம்‌ நடதிதிப்‌ புகழ்‌ 
பெற்றவர்‌. அவை நூலாகவும்‌ வெளிவந்துள. பிற நூல்கள்‌ -- 
தமிழிசைப்‌ பாமாலை, மழலை மலர்கள்‌, கண்ணப்பன்‌ கவிதை 
கள்‌, மேடை ஓடை, கவிதையும்‌ கற்பித்தலும்‌, மழலை மேடை, 
கவிதைக்‌ கதம்பம்‌, வெள்ளைப்‌ பணியாரம்‌ (சிறு கதை) 


இவர்‌ கலந்து கொண்டிருக்கும்‌ பட்டிமன்றங்கள்‌, 
கவியரங்கங்கள்‌, இசைக்‌ கதை நிகழ்ச்சிகள்‌ ஒராயிர,த்திற்கு 
மேற்பட்டவை, 


648 


வடு. கண்ணன்‌ பி. ஏ. 

22, 2-ஆம்‌ நம்பர்‌ ரோடு, வலையப்பட்டி பி. 16-11-1961 
பட்டிமன்றம்‌, வானொலி நிகழ்ச்சிகளில்‌ பங்கு கொண்டு 
வருகிறார்‌. 


கண்மணி சுப்பு 


கவிஞர்‌ கண்ணதாசன்‌ மகன்‌. திரைப்படங்களுக்கு 
வசனமும்‌ பாடல்களும்‌ எழுதி வருகிறார்‌. 


அழ. கருப்பையா (கானா ரூனா) 
கீழைச்‌சிவற்பட்டி 20--8.-1050 


நகர மணம்‌ என்ற இதழை நடத்தி வருகிறார்‌. 


முகவரி ; அழகப்பா முகமை, 195 காந்தி சாலை, 
மன்னார்குடி. 61400] 


கரு. கருப்பையா (தேவிப்‌ பிரியன்‌) 


6/22 மெயின்ரோடு கண்டரமாணிக்கம்‌, பி. 20_5_1964 
பல பரிசுகள்‌ பெற்றகவிஞர்‌. “புதுசு” (கையெழுத்து மாத இதழ்‌) 
ஆசிரியர்‌. நூல்கள்‌: வரலாற்று நாயகன்‌ (புரட்சித்‌ தலைவா்‌ 
வரலாறு) இளைய பூக்கள்‌ (கவிதை) 


கத ரேசன்‌ செட்டியார்‌, ராயவரம்‌ 


இவர்‌ 1900 இல்‌ மெரரீசியஸ்‌ தீவுக்குப்‌ பாய்மரக்‌ கப்பலில்‌ 
சென்றவர்‌. வட்டிக்‌ கணிதம்‌, கதிரேசன்‌ பெருக்கல்‌ வாய்ப்‌ 
பாடு, கதிரேசன்‌ எண்சுவடி என்னும்‌ நூல்களை இயற்றியவர்‌. 


ராம சி. மெ, கதிரேசன்‌, தேவகோட்டை 


₹*தனவணிகர்‌ தன்மை?” என்ற நூலின்‌ ஆசிரியர்‌. 
இலங்கை வானொலியில்‌ சொற்பொழிவுகள்‌ செய்தவர்‌. 


பழ. கருப்பையா ஆறு. ஆ. ராம,வீதி காரைக்குடி, 


சனதாக்‌ கட்சியின்‌ தமிழ்நாட்டுச்‌ செயலர்‌ அரசியல்‌, 
இலக்கிய, சமூக மேடைகளில்‌ நாளும்‌ முழங்கும்‌ கவர்ச்சியான 
பேச்சாளர்‌, பல இதழ்களில்‌ கட்டுரைகள்‌ எழுதும்‌ இனிய 


cp 


649 


மா. கருப்பையா, கண்டவராயன்பட்டி 


இவர்‌ கல்கத்தாவில்‌ வாணிபத்தில்‌ ஈடுபட்டிருக்கிறார்‌. 
ஹெளரா திருவள்ளுவர்‌ கலை மன்றத்தின்‌ தலைவராக இருந்‌ 
திருக்கிறார்‌. 


சே. கனகசபை பி, ஏ., கண்டவராயன்பட்டி பி, 29-4-1934 


மதுரை தியாகராசர்‌ கல்லூரி கவிதைத்‌ தேர்வுகளில்‌ 
கவி பாடிப்‌ பரிசு பெற்றவர்‌. சொற்சுவையும்‌ யொருட்சுவையும்‌ 
பொருந்திய பல பாடல்களை இயற்றி, *சுவிதைக்குமரி” 
என்னும்‌ நூலாக வெளியிட்டிருக்கிறார்‌. 


கலைமகள்‌ இராமநாதன்‌ (தேவகோட்டை) 
உரிமையாளர்‌, ராசி பப்ளிசிட்டிங்‌, கோயம்புதிதூர்‌. 


இலக்கியச்‌ சுவைஞர்‌. அச்சு,பதிப்புக்‌ கலைகளின்‌ நுட்பம்‌ 


அறிந்தவர்‌. கோவைக்‌ கம்பன்‌ கழகத்தின்‌ பணிகளில்‌ பெரிதும்‌ 
ஈடுபாடு உடையவர்‌. 


சங்கீத பூஷணம்‌ கந்ததாசன்‌ இராமதாதன்‌ 
57 ஷண்முகபுரம்‌ பிரிவு, திருவொற்றியூர்‌, சென்னை..19 
சொந்த ஊரான புதுவயலில்‌ சங்கத திலகம்‌ எஸ்‌.பி 
வீரப்பா அவர்களிடமும்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைகிகழகத்‌ 
திலும்‌ இசை பயின்றவர்‌, இசைக்‌ கலைஞராகச்‌ சிறந்து விளங்கு 
கிறார்‌. 
நூல்‌-கந்த கானாமுதம்‌ 
தோழர்‌ காசிநாதன்‌ (கண்டவராயன்பட்டி, 1912) 


சுயமரியாதை இயக்கதிதின்‌ சிறந்த பேச்சாளர்‌. 
மணப்பாறைத்‌ தமிழ்‌ மன்றத்தின்‌ பொறுப்பாளர்‌. 


காந்திதாசன்‌ 


இவர்‌ பிரான்மலை ஊரினரீ ; பல ஆண்டுகள்‌ பர்மாவில்‌ 
டாங்கோவுக்கு அருகே ஏணி என்ற ஊரில்‌ வாழ்ந்து வந்தார்‌, 


1931 முதல்‌ 23- ஆண்டுகள்‌ இவர்‌ பிரான்மலையில்‌ பாரி 
வள்ளல்‌ வீழா நடதிதியுள்ளார்‌. இவரது கவிதைகளைப்‌ பர்மா 
விலிருந்து வெளிவரும்‌ தமிழ்‌ இதழ்களில்‌ க௱ணலாம்‌, 


650 
டி: குமரப்பன்‌ வேந்தன்‌ பட்டி பி. 17-12-1930 


தாலாட்டுப்‌ பாடல்களையும்‌ பிறவகைப்‌ பாடல்களை 
யும்‌ இயற்றி வருகிறார்‌. 


கொத்த மங்கலம்‌ சுப்பு 


இவருடைய இயற்பெயர்‌ எஸ்‌, எம்‌. சுப்பிரமணியம்‌, 
மூன்று தலை முறையாகச்‌ செட்டிநாட்டில்‌ இருந்து வரும்‌ 
ஒரு குடும்பத்தில்‌ இவர்‌23-10-1910 இல்‌ பிறந்தார்‌. காரைக்குடி 
யில்‌ கல்வி பயின்றார்‌. கொத்தமங்கலதிதில்‌ திருமணம்‌ செய்து 
கொண்டார்‌. 1972-இல்‌ காலமானார்‌. 


இவர்‌ **குமரன்‌?”, ஊழியன்‌?” இதழ்களில்‌ பணியாற்றி. 
யவர்‌. “காந்தி மகான்‌ கதை??, :₹மஞ்சுவிரட்டு??, “நாடக 
உலகம்‌” என்ற நூல்களை இயற்றியவர்‌. கிராமியப்‌ பாடல்‌ 
களை முதல்‌ முதலில்‌ இக்காலத்துக்கேற்ப எழுதியவர்‌ இவரே, 
இவரது நூல்களைப்‌ புதுமைப்‌ பதிப்பகமும்‌, சக்தி 
காரியாலயமும்‌ வெளியிட்டுள்ளன. பாரதியார்‌ கதை, நாட்டுப்‌ 
பாடல்கள்‌ கம்பராமாயணச்‌ சிந்து என்ற நூல்களை இவர்‌ 
எழுதி முடிதீதிறாக்கிறாரீ, இவர்‌ எழுதிய 150 நாடகங்கள்‌ 
வானொலி நிலையங்களால்‌ பயன்படுதீதப்‌ பெற்றுள: 
ஆனந்தவிகடனில்‌ இவருடைய கட்டுரைகள்‌, தொடர்கதைகள்‌ 
பாடல்கள்‌ வெளிவந்திருக்கின்றன. “ஒளவையார்‌?” படத்தில்‌ 
கதைவசனம்‌ எழுதியவர்‌ இவரே. ஜெமினிபடங்கள்‌ பலவற்றில்‌ 
வசனம்‌ பாடல்கள்‌ ஆகியவற்றில்‌ இவர்‌ உதவிபுரிந்திருக்கிறார்‌. 


நா. ௮: சண்முகம்‌ செட்டியார்‌ புதுவயல்‌ 


இவர்‌ அளகை அஷ்டப்‌ பிரபந்தம்‌ என்ற பெயரில்‌ சித்தி 
விநாயகர்‌ மாலை, புதுவயல்‌ கைலாச விநாயகர்‌ அந்தாதி 
பழனியாண்டவர்‌ மாலை, கம்யை நான்மணிமாலை, கம்பை 
முருகன்‌ திருப்புகழ்‌ பாடி, நூல்‌ வெளியிட்டுள்ளார்‌. (1935) 


குங்கிலியம்‌ பழ. சண்முகனார்‌ (வடலூர்‌) 
இராமச்சந்திரபுரம்‌ .25-5-1915 


அருளாளர்‌. தாமே முயன்று நல்ல தமிழ்‌ கற்றவர்‌, 
பலவகைச்‌ செய்யுள்களும்‌ இயற்றவல்ல கவிஞர்‌, 


651 
இவர்தம்‌ சமயத்தொண்டிஸ்‌ பயனாகச்‌ சன்மார்க்க 
இதழ்களில்‌ வெளிவந்த கட்டுரைகளையும்‌ வானொலி உரை 
களையும்‌ “அருட்பிரகாச வள்ளலார்‌'' என்ற பெயரில்‌ மணி 


வாசகர்‌ பதிப்பகதிதின்‌ வழி இவர்‌ மகன்‌ பேராசிரியர்‌ 
மெய்யப்பன்‌ நூலாக வெளியிட்டிருக்கிறார்‌. 


சிறந்த சிந்தனையாளர்‌ என உலகம்‌ போற்றும்‌ 


ஜே. இருஷ்ணமூர்தீதி படைத்த ஆங்கிலச்‌ சிறுநூல்‌ ஒன்றை 
தியானம்‌” என்ற பெயரில்‌ தமிழாக்கியிருக்கிறார்‌. 


எம்‌. எஸ்‌. பி. சண்முகம்‌, எம்‌. ஏ கொத்தமங்கலம்‌ 18-7- 1921 


சிதிதூர்‌-கொச்‌ சியிலிறாந்து “சுயராஜ்யம்‌” இதழை நடத்தி 
னார்‌. துணை ஆசிரியர்‌ “தமிழ்‌ நாடு” 1952-1959 


துணை ஆசிரியர்‌, வேளாண்மை அமைச்சரவை, இந்திய 
அரசு, புதுடில்லி. (1960-1983) 


புனைபெயர்‌! தில்லைச்‌ செல்வன்‌ 


வெளிவந்த நூல்கள்‌: சிதம்பரம்‌ கும்பாபிடேச மலர்‌,குவ்றக்குடி 
அடிகளரர்‌ வரலாறு, இமயத்தின்‌ எல்லையில்‌. 


பனை. சண்முகம்‌, பி. நெற்குப்பை 


பல கவிதைகள்‌ எழுதியிறாக்கறார்‌. வெண்பாப்‌ போட்டி 
களில்‌ கலந்து கொண்டிருகிகிறார்‌. மதுரை, தமிழ்‌ எழுத்தாளர்‌ 
சங்கத்தின்‌ செயலாளர்‌. (1959-60) 


நாகு சண்முகம்‌, வேகுப்பட்டி 


இவர்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ பட்டம்‌ பெற்றவர்‌. பல நாடகஙி 
களை எழுதியுள்ளார்‌. மேலைசி சிவபுரி கணேசர்‌ செந்தமிழ்க்‌ 
கல்லூரியில்‌ 1953 முதல்‌ 1958 வரை ஆசிரியர்‌. திரைப்‌ படங்‌ 
களுக்குக்‌ கதை வசனம்‌ எழுதியிருக்கிறார்‌. ( அன்புகிகயிறு” 
என்னும்‌ இவரது நாடகம்‌ நூலாகவும்‌ ££ தியாகவல்லி'” என்ற 
வரலாற்றுத்‌ தொடர்கதை தமிழ்நேசன்‌ இதழிலும்‌ வெளி வந்‌ 
துள்ளன. நூல்கள்‌. பழனிமலைக்காவடி 15 தலைவர்கள்‌ 15 
கதைகள்‌ முதலிய 30. புனைபெயர்‌ “நாகன்‌”. 


ந்து. 


652 
சக்தி நாச்சியப்பன்‌ (ஆத்தங்குடி 1921) 


4, சண்முக நிலையம்‌, அம்மன்‌ கோவில்‌ தெரு, வடபழனி 
சென்னை. 


நேத்தாஜியின்‌ இந்திய தேசிய அரசு வெளியீடான ஜெய்‌ 
ஹிந்த்‌ நாளிதழில்‌ பணியாற்றியவர்‌, 
லெ சாத்தப்பன்‌ பி. எஸ்‌. கண்டவராயன்பட்டி 27-5-1943 
ஏழில்மணி, எல்லெஸ்‌ 


நூல்‌-நினைகிகிறேன்‌ நெஞ்சு வெடிக்கிறது. 


கோவை தமிழ்‌ எழுத்தாளர்‌ மன்றத்தில்‌ பல்லாண்டு 


களாகப்‌ பல பொறுப்புக்களை வகிதிதிருக்கிறாரி. 


சாமி, பழனியப்பன்‌ பொன்‌ புதுப்பட்டி 25-1-1926 


“தமிழரசு? செய்தி மக்கள்‌ தொடர்புத்துறை, தமிழக 
அரசு சென்னை-9 


வீரகேசரி (கொழும்பு), சிவாஜி, தென்றல்‌ இதழ்களில்‌ 
பணியாற்றியபின்‌ வாரச்‌ செய்தி, தமிழகம்‌, பனைச்‌ செல்வம்‌ 
ஆயெவற்றில்‌ ஆசிரியராக இருந்தார்‌. 


இவரது கவிதைகள்‌ சிலவற்றை சாகிதிதிய அகாடமி 
மொழி பெயர்த்து வெளியிட்டிருக்றெது. 


கவிதை நூல்கள்‌--மலரும்‌ தமிழகம்‌, புகழ்தீகன்னி, 
சிரிக்கும்‌ வையம்‌, மலர்கள்‌, பாரதியும்‌ பாரதிதாசனும்‌. 


பிற நூல்கள்‌--வள்ளுவர்‌ தந்த கரதல்‌ இன்பம்‌, 
பெர்னார்டு ஷா, குழந்தை இன்பம்‌. 


கண. சிற்சபேசன்‌ எம்‌. ஏ 


24, சேக்கப்ப செட்டியார்‌ தெரு தேவகோட்டை. 
154. 4 -1934,மேலாளர்‌, சக்தி பைனான்ஸ்‌, சென்னை-17. 


மதுரை தியாகராசர்‌ கல்லூரியிலும்‌ சரசுவதிநாராயணன்‌ 
கல்லூரியிலும்‌, 1958 முதல்‌ 1975 வரை தமிழ்ப்‌ பேராசிரியராக 


653 


பெற்று வருகிறார்‌, தமிழின்‌ ஆழத்தையும்‌ அகலதீதையும்‌ 
நன்கு அறிந்தவர்‌. 

நூல்‌: கண்‌ கொடுத்தவர்‌. (சிறுகதைத்‌ தொகுப்பு), 
பூம்புகார்‌ முதல்‌ இமயம்‌ வரை (சிலம்பின்‌ திறனாய்வு) 


திருவடிப்பதிப்பகம்‌ என்ற நிறுவனம்‌ அமைத்து ஈராண்டு 
களில்‌ 12 நூல்களை வெளியிட்டார்‌. 


வெ. ஆ. தி. சிதம்பரம்‌ செட்டியார்‌ தேவகோட்டை 
தமிழும்‌ வடமொழியும்‌ அறிந்தவர்‌, தென்‌ ஆர்க்காடு 


மாவட்ட த்தில்‌ வாழ்ந்து 1930 அளவில்‌ பல செய்யுள்‌ நூல்களும்‌ 
பிள்ளைத்‌ தமிழ்‌ நூல்களும்‌ இயற்றியுள்ளார்‌, 


சிவல்புரி சிங்காரம்‌ ஈழைச்‌ வற்பட்டி 17-6-1951 


கவிஞர்‌. பல போட்டிகளில்‌ பரிசு பெற்றிருக்கிறார்‌. 
மேடை நாடகங்கள்‌ பலவற்றை எழுதியிறாக்கிறார்‌. சோதிடக்‌ 
கட்டுரைகள்‌ பலவற்றைப்‌ படைத்திருக்கிறார்‌. 

நூல்‌: கலங்காத கண்ட விநாயகர்‌ கவசம்‌, வேலங்குடி 
கருப்பண்ணசாமி கவசம்‌, 

பல மலர்களைத்‌ தொகுதிதுள்ளார்‌, கதை, ஆன்மிகக்‌ 
கட்டுரைகள்‌, மருந்து மரந்திரீக மெஸ்மரிசக்‌ கட்டுரைகளும்‌ 
வரைந்திருக்கிறார்‌. 
சிறுவயல்‌ ஜெயமணி 

69, “அருணாசலம்‌ தெதறா, கிழக்கு, ஆர்‌. எஸ்‌. புரம்‌, 
கோயம்புத்துரரீ-2 

ஏராளமான கவிதைகள்‌ புனைந்திருக்கிறாரீ. 


டாக்டர்‌ லெ. சிவராமன்‌ FRCS (England) 
நடராசபுரம்‌ 23-10-1925 


தஞ்சை மருத்துவக்கல்லூரியில்‌ அறுவை ககிசீசைப்‌ 
பேராசிரியர்‌. 


கொதி அழற்‌ சீற்றம்‌ என்ற கட்டுரை லெப்பதிகார ஆய்வு. 
கண்ணகி ஏன்‌ தன்‌ இடது முலையை இழந்தாள்‌ என்பதை 
மருதிதுவக்‌ கண்ணோட்டத்தில்‌ விளக்குகிறார்‌. 


654 
அறுவை சிகிச்சை பற்றி தமிழ்ப்பல்கலைக்‌ கழகத்துக்கு 
நூல்‌ எழுதிக்‌ கொடுதிதிருக்கறார்‌. 


முகவரி: இவராம்‌ மருத்துவ ஆதுரகம்‌, செல்வம்‌ நகர்‌ 
தஞ்சாவூர்‌ 613007 


மெ. நா. சித. சிதம்பரம்‌ செட்டியார்‌, காரைக்குடி 


நவயுகப்‌ பிரசுராலயதீதின்‌ நிருவாக இயக்குநர்‌ (1939 
1942) “மணிக்கொடி” பிரசுரம்‌ தொடரீந்து நடைபெறப்‌ 
பல்லசண்டுகள்‌ பணம்‌ உதவியவர்‌, கம்பன்‌ அடிப்பொடி சிறை 
யிலிருந்தபோது கம்பன்‌ விழாவை நடத்தியவர்‌ (1943) 


பெரி. சிவனடியான்‌ 14.4, 8.7.(இந்தனைக்‌ கவிஞர்‌) 
புதுவயல்‌ 7-9-1932 


விழுப்புரம்‌ அரசுக்கலைக்‌ கல்லூரியில்‌ துணைப்‌ 
பேராசிரியர்‌. 


வானொலிக்‌ கவியரங்கங்கள்‌ உள்பட தமிழகமெநிகும்‌ 
நடைபெறும்‌ கவியரங்கங்களிலும்‌ பட்டிமன்றங்களிலும்‌ கலந்து 
கொண்டு இனிமையான பாடல்களைப்‌ பாடி மக்கள்‌ உள்ளங்‌ 
களை ஈரீத்து வருபவரி. பாரதிதாசன்‌ பரம்பரையில்‌ வந்த 
கவிஞர்‌ என்று கருதப்பெறுபவர்‌, 


நூல்கள்‌ : (1) வான்மதி (2) அவளுக்காக (3) அன்பு 
(4) மூறாசாஞ்சலி (5) முருகக்‌ பாமரலை (6) கவியரங்கக்‌ 
கவிதைகள்‌ 


பி. ஆர்‌. சீனிவாசன்‌ 


இவரீ திருவாடானைத்‌ தாலூகா புல்லூரைச்‌ சேர்நீதவரீ. 
இந்திய அரசாகிகத்து கல்வெட்டு ஆராய்ச்சித்‌ துறைத்‌ 
தலைவராக மைசூரில்‌ பணியர ற்றி 1982 - இல்‌ ஓய்வு பெற்றவர்‌, 
இப்போது சென்னை அண்ணாநகரில்‌ இருந்து வருகிறார்‌. 
தமிழகத்திலுள்ள வரலாற்றுச்‌ சிறப்புடைய இடங்களைப்‌ 
பற்றி ஆராய்ச்சி நூல்களும்‌ கட்டுரைகளும்‌ ஆங்கிலத்தில்‌ 
இயற்றியுள்ளார்‌. 'நாம்‌ வணங்கும்‌ தெய்வங்கள்‌! என்ற தமிழ்‌ 
நூலையும்‌ எழுதியிருக்கிறார்‌. 


655 


சொ: சொ. மீ. சுந்தரம்‌ எம்‌. காம்‌. (தேவகோட்டை 1943) 


மதுரை செளராஷ்டிரா கல்லூரி வணிக இயல்‌ 
பேராசிரியர்‌. 

இவர்‌ கலந்து கொள்ளாத பட்டிமன்றமோ கவியரஙி 
கமேர இல்லை எனலாம்‌. அருள்மிகு மீனாட் சுந்தரேசுவரர்‌ 
திருக்கோயிலார்‌ நடத்திய கவிதைப்‌ போட்டியில்‌ பொற்கிழி 
பெற்றவர்‌. திருமந்திர வகுப்புக்களையும்‌ நடத்தியிருக்கிறார்‌. 

நூல்கள்‌ : சிறு சிறு பக்தி நூல்கள்‌, பண்டிதமணி 
பிள்ளைத்‌ தமிழ்‌ 


வெற்றியூர்‌ அரு. சுந்தரம்‌ 14. 4. (7கற]), 8. Ed. 
புனை பெயர்‌ எழிலன்‌ பி. 9-10-44 
தமிழா சிரியர்‌, சிவகங்கை அரசர்‌ மேனிலைப்பள்ளி 


கவிஞர்‌, சிறுகதை-கட்டுரைகள்‌-நாடகங்கள்‌ எழுதியுள்‌ 
ளார்‌. 

நூல்‌ : வளரும்‌ உள்ளம்‌ (குழந்தைப்‌ பாடல்‌ தொகுதி) 

பதிப்பாசிரியர்‌ : அருள்மிகு கண்ணுடைய நாயக அம்மன்‌ 
குடமுமுக்குமலர்‌. 


எல்‌, சுந்தரம்‌ ஒக்கூர்‌ 23-7_1936, 


புனைபெயர்‌ - எல்லெஸ்‌, ஓக்கூரான்‌. உதவி ஆசிரியர்‌ 
தமிழ்நாடு நாளிதழ்‌ (21 ஆண்டுகள்‌), திரைப்பட விமர்சகர்‌, 
இப்போது உதவி ஆசிரியர்‌ *நகரதிதார்‌ குரல்‌” 25 வடக்குச்‌ 
சித்திரை வீதி மதுரை 1 


கண. சுப்பையா 8. Com., Hons நரச்சியாபுரம்‌ 3-10-1934 


தொழில்‌ வளரீச்ச பற்றி ஒரு நூலும்‌ பொருளாதாரக்‌ 
கட்டுரைகளும்‌ ஒரு நாவலும்‌ எழுதியிருக்கிறார்‌. சென்னை 
மாநகரின்‌ முன்னாள்‌ உதவி ஷெரிப்‌, 


நா. சுப்பிரமணியன்‌ 1 ச, 9.௦.1: 

கழைச்சிவற்பட்டி 6-1-1949 

துணைப்‌ பேரரசிரியர்‌, இராமசாமி தமிழ்க்‌ கல்லூரி 
காரைக்குடி. இலக்கியச்‌ சொற்பொழிவாளர்‌, வழக்காடு மன்ற 
நிகழ்சிகளில்‌ பேசுநரீ. 


656 


௮. சுப்பிரமணியன்‌ செட்டியார்‌ (1874-1954) 


விரையாச்‌சிலை ஊரினர்‌. இவர்‌ குடும்பத்திற்கு அம்பலச்‌ 
செட்டியார்‌ வீடு என்று பெயர்‌. 


விரசை அடைக்கலங்காத்தார்‌ அம்மன்‌ மீது இரட்டை 
ஆசிரிய விருத்தங்களஈக நூறுபரடல்களையும்‌ மலையக்கோயில்‌ 
முருகனிமீது காவடிச்‌ சிந்து, கட்டளைக்‌ கலிதீதுறை ஆகிய 
முப்பது பாடல்களையும்‌ இயற்றியுள்ளார்‌. 


சுபாஷ்‌ சந்திர போஸ்‌ 


சிவகங்கை மன்னர்‌ கல்லூரிதி தமிழாசிரியர்‌, சிறந்த 
பேசிசாளரி. கவியரங்கம்‌ ஏறும்‌ கவிஞர்‌. 


மெ. சி. ௨. சுப. பழ சுப்பிரமணியன்‌ செட்டியார்‌ 
சொக்கநாதபுரம்‌ 


இவரது முயற்சியாலும்‌ பொருளுதவியாலும்‌ காளமேகப்‌ 
புலவர்‌ பரடிய திருஆனைக்கா உலா போன்ற கிடைத்தற்கரிய 
பழந்தமிழ்‌ நூல்கள்‌ அச்சிடப்பெற்றன. 


கும. சுப்பிரமணியன்‌ எம்‌. ஏ. பலவால்குடி 


இவர்‌, பலவகையான தமிழ்தி தொண்டுகளைச்‌ செய்து 
வருபவர்களும்‌, திரு. ௮.மு, சரவண முதலியார்‌ போன்ற புலவர்‌ 
பலரை ஆதரித்தவர்களும்‌ ஆகிய பலவான்குடி குமரப்பச்‌ 
செட்டியார்‌ அவர்களின்‌ மகனாவார்‌ 


இவர்‌ நாட்டுக்கோட்டை. நகர.திதார்‌ வரலாறு என்னும்‌ 
நால்‌ வெளிவருவதற்கான குறிப்புக்களைச்‌ சேகரிதீதவர்‌. 


'மதுரமித்திரன்‌? ந. சுப்பிரமணியம்‌, பி, 10-6-1910 


& தர ப ந்த்‌ டட இவருடைய தந்தையார்‌ 
ருக்கோகரீணம்‌ நடேச ஐயர்‌ ஆவார்‌. 


தேசிய இயக்கத்தில்‌ ஈடுபட்டதோடு மதுரமிதீதிரன்‌ 
பத்திரிசையும்‌ நடதீதிபிருக்கிறார்‌. டாக்டர்‌ உ. வே. சாமிநாத 
ஐயரிடம்‌ கல்வி பயின்றிருக்கிறார்‌. மதுரைத்‌ தமிழபிவிருத்தி 
சங்கத்தைத்‌ தொடங்கியவர்‌, 


657 
அண்ணல்‌ சுப்பிரமணியனார்‌ 


இவர்‌ புதுக்கோட்டையில்‌ 1898ல்‌ பிறந்தவர்‌. 1954 
முதல்‌ புதுக்கோட்டையில்‌ இருக்குறள்‌ கழகம்‌ தொடங்கி? 
சிறப்பாக--அனால்‌ ஆரவாரமின்றி - நடதிதி இப்பகுதியில்‌ 
இலக்கிய உணர்வை எழுப்பியிருகீகிறார்‌. பயனுடைய வகுப்புக்‌: 
களையும்‌ பண்புடையாளர்‌ சொற்பொழிவுகளையும்‌ ஏற்பாடு 
செய்தும்‌ தமிழ்‌ அறிஞர்‌ பலர்‌ தம்மைச்‌ சார்ந்து வந்தபோது 
' அவர்களை ஆதரித்தும்‌ பணிசெய்து வருகிறார்‌. 1958ல்‌. 
இவருடைய மணிவிழா ௫றெப்பாகக்‌ கொண்டாடப்பெற்றது 


சொக்கு சுப்பிரமணியன்‌ எம்‌ .எ. (தமிழ்‌) 
செய்தி விளம்பர அதிகாரி, இற்திய அரசு, மதுரை-2 


நூல்கள்‌:1 மணிகத்திரள்‌ 2, திருமுருகாற்றுப்படை(பதிப்பு) , 
3. நமக்குத்‌ தொழில்‌ கவிதை 4,உதய8தங்கள்‌ 5.உள்வெளிப்‌ 
பயணம்‌ 6.தருச்‌ச சுவாமிகள்‌ வரலாறு 7. எண்சுவையில்‌ 
கண்ணகாசன்‌, 10 ஆண்டுகள்‌ டெல்லி வானொலியில்‌ தமிழ்ச்‌ 
செய்திப்‌ பிரிவில்‌ துணையாசிரியர்‌. பல ஆண்டுகள்‌ புதுவை 
யிலும்‌ தமிழ்நாட்டிலும்‌ செய்தி விளம்பர அலுவலர்‌. திட்டம்‌?” 
இதழின்‌ உதவி ஆரியர்‌. கவியரங்குகளில்‌ பங்கு, 


கவிஞர்‌, திறனாய்வாளர்‌. நாடக ஆரியர்‌. வண்ணங்கள்‌ 
முதலிய மறுமலர்ச்‌ி எழுத்தியக்க ஏடுகளுடன்‌ தொடர்பு 
கொண்டவர்‌. உரிமைப்‌ போர௱ஈட்ட நூற்றாண்டு விழாக்‌ 
கவிதைப்‌ போட்டியில்‌ பரிச பெற்றவர்‌. 


இவர்‌ மனைவி சாந்தா சுப்பிரமணியன்‌ கானாடு 
காத்தானில்‌ 2-2-1939இல்‌ பிறந்தவர்‌. முன்னாள்‌ நாடாளுமன்ற 
உறுப்பினர்‌. வெ. வீர. நா. அரு. நாகப்பா அவர்களின்‌ மகள்‌ 
இவர்‌ புதுக்‌ கவிதை திறனாய்வுத்‌ துறையில்‌ புது வழி கண்டவர்‌. 
1973 முதல்‌ புதுவையில்‌ தொடங்கப்பெற்று இப்போது கல்லுப்‌ 
பட்டி-சோழவந்தானிலிருந்து இங்கள்‌ தெறும்‌ வெளிவரும்‌ 


வண்ணங்கள்‌ என்ற இலக்கிய இதழின்‌ தொடக்க காலம்‌ முதல்‌ 
அவவ கடவை கைவ வைக தவன டட கணங்கள்‌, 


ஆசிரியராக இருந்து வருபவர்‌, 


ல வ கதனவ பயப்‌ னல்ல மனையை 


செ..42. 


658 


வி, ஆர்‌. எம்‌. செட்டியார்‌, பி.ஏ. (வீரமுதீதுக்கறுப்பன்‌ 
செட்டியார்‌, 5, புதுச்சந்தை வீதி, கரரைகிகுடி) பி,1904 இ 1969 


இவர்‌ தமிழகத்தின்‌ இறந்த இலக்கிய விமர்சகராக 
விளங்கி, விமர்சனக்‌ கலை பற்றித்‌ திட்டமான கருதீதுக்‌ 
களுக்கு உருவம்‌ கொடுதிது வந்தவர்‌. இவருடைய ஆங்லெக்‌ 
கவிதைகள்‌ இலண்டனில்‌ வெளியிடப்பெற்றுப்‌ பல பதிப்புக்கள்‌ 
விற்பனையாகியுள்ளன.. ஆங்கிலப்‌ புலமையேடு அருந்தமிழ்ப்‌ 
புலமையும்பெற்ற அறிஞராக விளங்கினார்‌. 

கவியரசர்‌ இரவீந்திரநாத்‌ தாகூரோடு நேரில்‌ பழகி 
செய்கோனில்‌ 1929இல்‌ அவரது சொற்பொழிவுகள்‌ ெவற்றைதி 
தமிழில்‌ மொழிபெயர்த்தார்‌. தாகூரின்‌ தோஞ்சலி, வளரீமதி, 
காதல்‌ கண்கள்‌ முதலிய பல நூல்களை இவர்‌ தமிழில்‌ தந்திறால்‌ 
கிறார்‌. 

ஷெல்வி, ஆஸ்கார்‌ ஒயில்டு ஆகியோர்‌ நூல்களையும்‌ 
இவர்‌ தமிழில்‌ மொழிபெயர்‌ தீதறாகீதறார்‌. “நான்குகவிமணிகள்‌”? 
“கட்டுரைக்‌ கரும்பு?” “இலக்கிய விருந்து” என்னும்‌ பல 
நூல்களையும்‌ இவர்‌ இயற்றி இருக்கிறார்‌. இவர்‌ முயற்சியால்‌ 
60 நூல்கள்‌ வெளிவந்துள. ஸ்டார்‌ பிரசுரத்தின்‌ வாயிலாக 
இளம்‌ எழுத்தாளர்‌ பலரை அஊக்குவிதீதிருக்கிறார்‌. 
௮: செ -செல்லப்பன்‌ (இளம்பாரி) ,பி. 1939, அமிமழம்‌ 

கவரிமான்‌, பாப்பாக்‌ கதைகள்‌, வான்‌ விளக்கு, பிஞ்சு 
மனம்‌ என்ற ஒறுவர்க்கான நூல்களையும்‌ பல சிறுகதைகள்‌ 
கட்டுரைகள்‌, *குழந்தைப்‌ பொம்மை? (வானொலி நாடகம்‌) 
எழுதியிருப்பவர்‌. 


இவர்‌ பாரி நிலையம்‌ செல்லப்பரின்‌ மகன்‌. 


செல்லகணபதி எம்‌.ஏ. 
பி. அரிமழம்‌ 102-1941 கண்டனூர்க்குச்‌ சுவீகாரம்‌ 


20 வெங்கட்டரமணர சாலை, ஆர்‌. எஸ்‌. புரம்‌, 
கோயமுத்தூர்‌-2 


நூல்கள்‌: சிறுவர்க்கு (1) வெள்ளை முயல்‌ (2) சாட்டில்‌ 
பிறந்த நாள்‌ (3) பூங்குளம்‌ ராஜா (4) ஓநாய்ப்‌ பையன்‌ (5) 
பாட்டுப்‌ பாடவா (6) வண்டுகளே உநிகளைகீதான்‌. பெரியவர்‌ 
களுக்கு (1) மனக்கே௱வில்‌ வாழும்‌ உமையே (2) உறவைத்‌ 
தேடும்‌ ராகங்கள்‌, சிறந்த கவிஞர்‌. 


659 
செல்ல கணபதி திறமை செந்தமிழை ஏறிறும்‌--கவியரசரீ 


புதுவயல்‌ செல்லப்பன்‌ (26-8-1927) 
V.R. நாயுடு இல்லம்‌ 24 புதுக்குடியிருப்பு பிருந்தாவனநகரீ 
அதம்பாக்கம்‌ சென்னை-88. 


கவிதைதீதுறையில்‌ மிகுதியான ஈடுபாடு உடையவர்‌ 


நூல்கள்‌: வயலூர்‌ முருகன்‌ வெண்பா மாலை 
பிருந்தாவன்‌ நகர்‌ முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌, களியமுதம்‌. 


அரிமழம்‌ ௧௫ செல்லமுத்து (4-6-1935) 
அம்பாள்புரம்‌ முதல்வீதி, புதுக்கோட்டை 


சிறுகதை, நாடகம்‌, கவிதை, கட்டுரை எழுதிவருகிறார்‌ 


செந்தில்வேலன்‌ 
2184 தம்பு செட்டி தெரு சென்னை.1 
மனோ தத்துவக்‌ கட்டுரைகள்‌ எழுதியிருக்கிறார்‌. 


ஜெய்ஹிந்த்‌ சேதுராமன்செட்டியார்‌ கோனாபட்டு 1-2-1911 


ஆசுகவி வரகவி அருட்கவி. நூல்கள்‌--எனது நினைவுகளும்‌ 
நாஸ்‌ சண்ட முக்கிய தலைவர்களும்‌, 


சே.சேவற்கொடியோன்‌ இங்கம்புணரி 14-11-1941 


இவருடைய எழுதிது தபம்‌ இதழில்‌ பல ஆண்டுகளாக 
வெளிவந்திருகிகிறது. பரிண சாலை என்பது இவருடைய 
கவிதைத்தொகுதி. இலகியவிழாக்களில்‌ பங்கேற்று வருகிறார்‌. 


முகவரி: சவுத்‌ இந்தியா கார்ப்பரேசன்‌ ஏஜன்‌9ஸ்‌ 
கோயம்புத்தூரீ-18, ்‌ 


மு. சொக்கலிங்கம்‌, பி. எஸ்ஸி,, பி. எல்‌., புனை பெயர்‌ - 
முரசொலி அண்ணா )1930-1968 


பி. ஆ.தெறிகூரீ, இவரி தம்‌ செல்வன்‌ உதயகுமாரன்‌ 
பிறந்த நாளில்‌ குழந்தை என்னும்‌ தொகுப்பு நூலை வெளியிட்‌ 
டுள்ளராரி. சிறுவருக்காக “சிங்கதீதின்‌ கட்டில்‌” என்னும்‌ நூலை 
யும்‌ அறிவியல்‌ நூலாக “சிங்கம்‌” என்ற நூலையும்‌ எழுதியிருக்‌ 
கிறார்‌. மதுரைத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ மன்றதீதில்‌ செயலாளர்‌ 
(1960) 


660 


கருமுத்து தி, சு. சொக்கலிங்கம்‌ 8,5. (Michigan) BS (Calif) 


பி, 29-41943 திருப்பணிச்‌ செல்வரான இவரீ, சைவசமய 
நூல்கள்‌. திருமுறை நூல்கள்‌ ஆகியவற்றைப்‌ பதிப்பிப்பதிலும்‌ 
அமமான சமய அறிவுடைய பழம்‌ புலவர்களை ஆதரிப்பதிலும்‌ 
சிறந்து விளங்குகிறார்‌ இவருடைய உதவியால்‌ “கோயில்‌? 
என்னும்‌ அரியதொகுப்பு நூலும்‌ பிறவும்‌ உருவாகியுள்ளன. 
மதுரையின்‌ பெருமையைக்‌ கூறும்‌ கடம்பவன புராணதிதை 
மகாவிதீதுவான்‌ டாகீடர்‌ தண்டபாணி தேசிகர்‌ அவர்களைக்‌ 
கொண்டு பதிப்பிக்கச்‌ செய்து தருமபுரஆதனத்தின்‌ வழியாக 
வெளியிட்டுள்ளார்‌. சமயச்‌ சார்பரன விழாக்களில்‌ பேசுநர்‌, 


வித்துவான்‌ சொர்ண காளீசுவரன்‌ 


காளையார்‌ கோயில்‌ ஊரினர்‌ என்பது பெயரிலிருந்தே 
புலனாகும்‌. திருவையாறு அரசர்கல்‌ லூரிதி தமிழ்ப்பேராசிரியர்‌ . 
திருவண்ணாமலை ஆதனப்புலவர்‌. ஏராளமான பட்டங்கள்‌ 
இவருக்கு வழங்கப்‌ பெற்றுள்ளன. சமயச்‌ சொற்பொழிவுகளை 
நிகழ்தீதி வருகிறார்‌. கோயில்கள்‌, சமயம்‌, தத்துவ நூல்கள்‌ 
எழுதியிருக்கிறார்‌. ஏட்டில்‌ உள்ள பழைய பனுவல்கள்‌ சில 
வற்றைத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்துகிகாக ஆய்வு செய்து 
பதிப்பித்துக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


௮௫ சோலையப்பன்‌. பி. எஸ்‌ (வேளாண்மை 
தேவகோட்டை (6-9-1940). 

2பி இராஜேஸ்வரி வேதாசலம்‌ சாலை, கலைக்‌ கல்லூரி 
யின்‌ எதிரில்‌, செங்கற்பட்டு. 603001. 


நூல்கள்‌ 

1. படிப்பினைக்‌ கதைகள்‌ (சிறுவர்‌ நூல்‌) 

2. விந்தை மிகு வேளாண்மை 

3. ஒரு தரய்‌ மக்கள்‌ (சிறு கதை தொகுப்பு) 

4. பணம்‌ தரும்‌ காய்கறிகள்‌ 

5. தென்னை வளர்ப்பு 

6. கரும்பின்‌ சதை 

7. அறிவுக்கு விருந்தாகும்‌ 1000 நீதிகள்‌ (அறிவு நூல்‌) 
8. ஆனந்த வாழ்விற்கு. 1000 வழிகள்‌ (அறிவு நூல்‌) 
9. இனியவை 200 (அறிவு நூல்‌) 
10, பெரன்மொழிப்‌ புதையல்‌ (அறிவு நூல்‌) 


661 


11. இறவைப்‌ பயிருக்கு பயிர்‌ பாதுகாப்பு 

12. மானாவாரிப்‌ பயிருக்கு பயிர்‌ பாதுகாப்பு 
13. கரும்பிற்கு பயிர்‌ பாதுகாப்பு 

14. மிதவைகள்‌ (நாவல்‌). 

15 முதுமொழிக்‌ கதைகள்‌ (சிறுவர்‌ நூல்‌) 

16. விவசாயக்‌ களஞ்சியம்‌ 

17. இனியவை இருபது 


உயிரியல்‌ முறையில்‌ கரும்புப்‌ பூச்சிகளைக்‌ கட்டுப்படுத்‌ 
துதல்‌ என்பது பற்றி 50 ஆராரய்ச்சித்‌ தாள்கள்‌ ஆங்கிலத்திலும்‌, 
தமிழிலும்‌ (பல்வேறு நாட்டு இதழ்களிலும்‌, கருத்தரங்கி லும்‌) 
வெளிவந்துள்ளன. 


மதுராந்தகம்‌ இலக்கிய வீதி சிறுகதைப்‌ போட்டியில்‌ 
1979-ம்‌ ஆண்டில்‌ எனது 'ஏமாற்றங்கள்‌? என்ற சிறு கதை பரிசு 
பெற்றது. 


பாரதத்திலேயே முதன்‌ முதலாகக்‌ கரும்பு பூச்சிகளை 
மருந்தடிதிதுக்‌ கட்டுப்படுதிதுவதைக்‌ காட்டிலும்‌, யாதொரு 
தீங்குமின்றி எதிரிப்‌ பூச்சிகளை பெருமளவில்‌ வளர்த்து 
வெளியிட்டுக்‌ கட்டுப்படுத்தலாம்‌ என்பதை செயல்‌ வடிவாக்கிக்‌ 
காட்டி உலக விஞ்ஞானிகளின்‌ கவனதிதை ஈர்த்தவர்‌. 


பல கவியரங்கடுகளில்‌ பங்கேற்றுவருகறார்‌. மதுராந்தகம்‌ 
கூட்டுறவு சர்க்கரை ஆலை நடத்தும்‌ “மதுரக்‌ கரும்பு" என்ற 
இதழுக்கு பொறுப்பாரிரியராய்‌ இருந்திருக்கிறார்‌. 
லெ. சோமசுந்தரம்‌ எம்‌. எஸ்‌. ஓ (வேளாண்மை) 

நெற்குப்பை 28-4-1961 

சாஸ்திரிநகர்‌ ௮. நி. கட்டிடம்‌ சென்னை-20 

கவியரங்கங்களில்‌ கலற்து கொள்கிறார்‌. ஆங்கிலத்தில்‌ 
போலத்‌ தமிழிலும்‌ பேச்சுப்போட்டிகளில்‌ தங்கப்‌ பதக்கங்கள்‌ 
பெற்றுள்ளார்‌. அடையாறு தமிழ்ச்‌ சங்கப்‌ பணிகளில்‌ பங்கு 
பெற்றுவருதிறார்‌, யாழ்ப்பாணப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
சிறப்புரை ஆற்றியிருக்கிறார்‌. 


லெ. சோமசுந்தரம்‌ 21.-11-194] 
22 யொந்திலியார்‌ சந்த தேவகோட்டை 


பெங்களூரில்‌ பணி. 1973முதல்‌ பக்திப்பாடல்கள்‌ இயற்றி 
வருகிறார்‌. 


662 


காசி ஸ்ரீ கவிஞர்‌ ௮௫ சோமசுந்தரம்‌ 1. த, 8. 7. 
புதுவயல்‌ 14-8-1936. சுவீகாரம்‌-தேவகேரட்டை. 


பாண்டிமாதேவி என்ற காவியம்‌ எழுதி மீனாட்ட 
அம்மன்‌ கோயிலாரின்‌ பொற்கிழி பெற்றவர்‌. 


கவிதை, கட்டுரை, நாடகம்‌, இலக்யெதீதிறனாய்வு, 
பயணநூல்கள்‌ --60 எழுதியுள்ளார்‌. இந்தியா முழுவதும்‌ 
நடந்து சென்று தல யாதிதிரை செய்தவர்‌, ஐரோப்பிய 
நாடுகளில்‌ சுற்றுப்பயணம்‌ செய்திருக்கிறார்‌. கதா காலட்‌ 
சேபங்கள்‌ நடத்தி வருகிறார்‌. 


சாண்டோ லெ. சோமசுந்தரம்‌ செட்டியார்‌, ஒழைச்‌சிவற்பட்டி 


இவர்‌ உடற்பயீற்சி பற்றிய நூல்களைதி தமிழில்‌ எழுதி 
யிருக்கிறார்‌. 


நா. சோமசுந்தரம்‌, சண்முகநாதபுரம்‌ 


நூல்கள்‌: மனிதன்‌. இன்ஸ்பெக்டர்‌, எதிர்பாராதது 
கொடிய தண்டனை. 


புலவர்மணி சோமசுந்தரம்‌ செட்டியார்‌, புதுவயல்‌ 


சொல்வளம்‌ நிறைந்த பாடல்கள்‌ இயற்றும்‌ 
திறனுடையார்‌. இலேடையாகப்‌ பாடவும்‌ பேசவும்‌ வல்லார்‌. 


அரு. அரு. சோமசுந்தரம்‌ செட்டியார்‌, (1862-1925) 
தேவகேர ட்டை. 
இவர்‌ ஆறுமுக நாவலர்‌ அவர்களின்‌ மாணவரான 
சிவ ஸ்ரீ காசிவரசி செந்தில்நாத ஐயா அவர்களிடமும்‌ 
தாமோதரம்‌ பிள்ளை அவர்களிடமும்‌ யாழ்ப்பாணத்தில்‌, 
கல்விபயின் றவர்‌. இவருக்குதி ''தேவாரக்‌ களஞ்சியம்‌'? என்னும்‌ 
பட்டத்தை திருவாவடுதுறை ஆதீனத்துத்‌ தலைவர்‌ அம்பல 
வாண தேசிகா வழங்கியுள்ளார்‌. 


அரு. சோமசுந்தரம்‌ செட்டியார்‌, 1900.49 காரைக்குடி 


இவர்‌ சொக்கலிங்க ஐயாவின்‌ மாணவர்‌; சிறந்த சொற்‌ 
பொழிவாளராக விளங்கினார்‌; இனிமையாகப்‌ பாடினார்‌. 
பெருங்கூட்டங்களைத்‌ தம்‌ வயப்படுத்தினார்‌. 


க . " 


663 
நா, தர்மராஜன்‌ 14.8. சிவகங்கை 4-12-1935 


கலை இலக்கிய மன்றங்களில்‌ பெரும்பங்கு கொண்டவர்‌, 
பேராசிரியர்‌, எழுதிதாளர்‌. மொழிபெயர்ப்பாளர்‌. சில ஆண்டு 
களாக ரஷ்மாவில்‌ மொழி பெயர்ப்புப்‌ பணி செய்து வருகிறார. 


க: தியாகராசன்‌ ரர. த. 


கண்டரமாணிகிகம்‌ 14-12-1943 யேராரிரியர்‌ இராமசாமி 
தமிழ்க்‌ கல்லூரி, காரைக்குடி. பட்டிமண்டபம்‌, உரையரஙிகங்‌ 
களில்‌ கலந்து கொள்ளுகிறார்‌. 


சுப, திருஞானம்‌ (சுபதி) வெற்றியூர்‌ 13-9-1946 
உதவியாளர்‌ ஏஷியன்‌ அச்சகம்‌ சென்னை -14 


கவிஞர்‌, ஏராளமான இதழ்களில்‌ இவருடைய படைப்புக்‌ 
கள்‌ வெளிவந்துள, கண்மணி, இலக்கியம்‌ என்ற இதழ்களை 
நடதீதியிருகீகிறாரி. 


இராம திருஞானசம்பந்தம்‌. 
நெறிகுப்பை 23-5-1935 


சென்னை இந்தியன்‌ எக்ஸ்பிரஸ்‌ இதழின்‌ தலைமை 
நிருபர்‌. தமிழைச்‌ சிறப்புப்‌ பாடமாக எடுத்துப்‌ பயின்று பி. ஏ. 
பட்டம்‌ பெற்ற தமிழ்‌ நாடு” நாளிதழில்‌ பணியாற்றிப்‌ 
பத்திரிகைத்‌ துறையில்‌ புகுந்தவர்‌. 


லெ: திருப்பதி (வலம்புரி எழிலன்‌) வலையபட்டி 
மாவீரன்‌ சிவாஜி, அணையா விளக்கு (நாடகங்கள்‌) 


அழகிய திருமுகம்‌, இன்ப வெள்ளம்‌ (நாவல்கள்‌) எழிலன்‌ 
கவிதைகள்‌. குடமுழுக்கு மலர்ப்‌ பதிப்பர்‌. 


செ ராம. திருநாவுக்கரசு அரிமழம்‌ 13.5- 1949 
Manager Balagode Estate, Chaklaspur Hassan Dt. 


சிங்கப்பூர்‌ அரசின்‌ தலைமை அமைச்சராக இருந்தவரும்‌ 
லீ குவான்‌ இயூ-வின்‌ செயலராக இருந்தவருமான காலஞ்‌ 
சென்ற இராமசாமி செட்டியார்‌ மகஸ்‌. 


664 


கர்ரைக்குடி இராம பெரி அவர்களும்‌ இவர்‌ குடும்பத்‌ 
தாரும்‌ ஒரே இட்டங்கியில்‌ தொழில்‌ செய்த தொடர்பால்‌ 
சின்னஞ்சிறு வயதிலேயே திருநாவுக்கரசு தமிழ்‌ ஆர்வலரானார்‌. 
பள்ளியிலேயே தமிழ்‌ அமைப்பு ஏற்படுத்திச்‌ சொற்பொழிவுகள்‌ 
செய்தார்‌. இப்போது ஹாசன்‌ தமிழ்ச்‌ சங்கச்‌ செயலர்‌. 


ருத்ர துளசிதாஸ்‌ (இளம்பார தி) 2-7-1933 


சிவகங்கை மன்னர்‌ கல்லூரியில்‌ இரசாயனப்‌ 
mn படைப்புக்கள்‌--கவிதை நூல்கள்‌ மூன்று, நாவல்‌ 
ஒன்று, தமிழ்‌ வழிப்பயிற்று நூல்களாகத்‌ தமிழ்‌ நாட்டுப்பாட 
நூல்‌ நிறுவனவழியா க வேதியல்‌ நூல்கள்‌ மூன்று, சரத்‌ சந்திரர்‌ 
வாழ்க்கை வரலாறு, பொது மக்களுக்காக அறிவியல்‌ நூல்கள்‌ 
ஐந்து. 
அடுத்த வீடு (தெலுங்கு மொழிச்‌ சிறு கதைகளின்‌ தமிழாக்கம்‌) 
மரக்குதிரை (மலையாள 99 99 19 J 
அனல்காற்று (தெலுங்குக்‌ கவிதைகளின்‌ மொழி பெயர்ப்பு) 


முறையூர்‌ ராம தெ தெவராயன்‌ செட்டியார்‌ (1895-1969) 

தமிழ்ப்‌ புலவர்‌ சிலரை ஆதரித்தவர்‌. சில இறு 
நூல்களையும்‌ வெளியிட்டிருக்கிறார்‌. தம்‌ ஊரில்‌ நூலகம்‌ 
அமைய அழகுவள்ளி நிலையம்‌ கட்டி உதவினார்‌. 


இராம. தெ. தெய்வராயன்‌ (“சேரமையா”) காரைக்குடி 


பி. 1921. இ.1984. மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கதிதுப்‌ பண்டிதப்‌ 
பட்டமும்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்துப்‌ புலவர்‌ 
பட்டமும்‌ பெற்றார்‌. புனைபெயர்‌ கருப்பட்டிக்‌ கவிராயர்‌: 
கவியரங்கங்களில்‌ கலந்து கொண்டிருக்கிறார்‌. “தமிழன்னை 
தசாங்கம்‌” என்னும்‌ நூலை இயற்றியிருக்கிறார்‌ பண்டிதமணி 
நினைவாகக்‌ கதிரேசன்‌ கழகம்‌ கண்டவர்‌. 


எஸ்‌: எஸ்‌. தென்னரசு திருக்கோட்டியூரீ 


பி, 1930 எழுததீ துவடிகியது 1953 - துணை ஆசிரியராக 
அறிஞர்‌ அண்ணாவின்‌ *நம்நாடு' கலைஞர்‌ கருணாநிதியின்‌ 
,முரசெரலி', கவிஞர்‌ கண்ணதாசனின்‌ தென்றல்‌ ஆகிய 
வற்றில்‌ பத்தரண்டுகிகரலப்‌ பணி, 


065 


1966ல்‌ சொந்தப்பத்திரிகை தொடக்கம்‌ - பெயர்‌ 
“தென்னரசு”? முதலில்‌ -மாத இதழ்‌, பிறகு வார இதழ்‌ 1970 
முதல்‌ 1975 முடிய அது வார இதழாக வந்தது. 


1975ல்‌ அவசர காலச்சட்டத்தால்‌ 'கென்னரசு?? வார 
இதழின்‌ உரிமம்‌ பறிச்கப்பட்டதால்‌ பத்திரிகை நிறுதீதப்‌ 
பட்டது, 


எழுதிய நாவல்கள்‌ 


1 தங்கச்சிமடம்‌ 

2. செம்மாதுளை 

3. மயிலாடும்‌ பாறை 
4. துங்க பத்திரை 

5 சந்தனத்‌ தேவன்‌ 
6. தைமூரின்‌ காதலி 
7. அவள்‌ ஒரு கர்நாடகம்‌ 
8- ஆனந்த பைரவி 

9. குஞ்சரதீதின்‌ கதை 
10. கருணைக்கு அழிவில்லை 
11. வெட்கங்கெட்டவள்‌ 
12. புருஷன்‌ 

13. பாடடி 


-மற்றும்‌ 200க்கும்‌ மேற்பட்ட நிறு கதைகள்‌, 


பல திரைப்படங்கட்குக்‌ கைத, வசனம்‌, எழுதி 
யிருக்கிறார்‌. 


1974-ல்‌ ஐந்தருவி?” என்னும்‌ நாவல்‌ தொகுப்புக்கு 
அரசு விருது கிடைத்தது. 


இவரி தி, மு. க. தலைமை நிலைய அமைப்புச்‌ செயலாளர்‌ 


1972-ல்‌ பிரான்மலையில்‌ நடந்த பரரி விழாவில்‌ 
“சிறுகதை மன்னன்‌?” என்ற பட்டமும்‌, 


கழகப்பணிகளின்‌ பொருட்டு அதிகக்‌ காலம்‌ சிறைவாசம்‌ 
அனுபவத்திற்காகச்‌ “சின்னமருது”? என்னும்‌ பட்டமும்‌, 
1980-ல்‌ துங்கபத்திரை நாவலுக்காக முதிதமிழ்ப்‌ பேரவையின்‌ 
சார்பில்‌ ''இயல்‌ செல்வம்‌?" என்ற பட்டமும்‌ பெற்றனர்‌. 


666 


1971 முதல்‌ 1976முடிய தமிழகச்‌ சட்டமன்ற மேலவை 
உறுப்பினராக இருந்தார்‌. 

உண்மைச்‌ சம்பவங்களை மையமாகக்‌ கொண்டு, 
குறிப்பாக, மதுரை, முகவை, நெல்லை மாவட்டத்தில்‌ 
வீரதிதடன்‌ மாண்ட பாளையக்காரர்கள்‌, சேதுபதிகள்‌ 
ஆகியோரைப்பற்றி எழுதவேண்டுமென்பது இவருடையஆசை, 


சாகித்திய அகாடமி தேர்வுக்கு அறிஞர்‌ அண்ணா. 
கலைஞர்‌ கருணாநிதி, தென்னரசு ஆகியோரது நாவல்களை 
ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளாதது இவருடைய மனக்குறை. 


டாக்டர்‌ கலைஞர்‌. தென்பாண்டிச்‌ சிங்கம்‌ என்ற 
நாவலை எழுத இவர்‌ தூண்டுகோளாக இருந்தார்‌. 


இவருடைய கருத்து 

நரன்‌ தொழிலுக்காக எழுதுபவனுமல்ல; வாழ்ககை 
நடதீத வேண்டும்‌ என்பதற்காக எழுதுபவனுமல்ல, எழுது 
வதற்கு உரிய சினைப்பொருள்கள்‌ கிடைதீதால்‌ எனக்கு எழுது 
வதற்கு உற்சாகம்‌ பிறக்கும்‌; அவ்வளவுதான்‌! 

நான்‌ ஒரு பாவம்‌ செய்த எழுதீதரளல்‌; ஏனென்றால்‌ 
நான்‌ ஒரு அரசியல்‌ கட்சியில்‌ இருக்கிறேன்‌. அதனால்‌ வாசகர்‌ 
வட்டத்தில்‌ ஒரு பகுதியினர்‌ எநிகள்‌ எழுத்துக்களை பார்க்‌ 
காமலே புரட்டி விடுகிறார்கள்‌. என்னைக்‌ கேட்டால்‌, அவர்‌ 
களைத்‌ தன்னம்பிக்கை அற்றவர்கள்‌ என்றுதான்‌ கூறுவேன்‌. 
எங்கள்‌ எழுத்துக்களைப்‌ படித்தாலே அவர்கள்‌ மனம்‌ மாறி 
விடும்‌ என்று பயப்படுகிறவர்கள்‌ எந்தக்கட்டத்திலும்‌ எதிலும்‌ 
நிலைக்கமாட்டார்கள்‌ என்பது எனது அசைக்க முடியாத 
கருதிது. 
தேசிகன்‌, ௧. 

அழகப்பா கல்லூரியிலிறாந்து ஓய்வு பெற்றவர்‌, கம்பன்‌ 
விழாக்‌ கவியரங்கங்களில்‌ பங்குபெறும்‌ சிறந்த கவிஞரா. 
காரைக்குடி வட்டாரதிதில்‌ பல ஆண்டுகளாகத்‌ தமிழ்ப்பணி 
புரிந்து வருபவர்‌, 
மு. தேனப்பன்‌ பி, ஈ, (கெம்‌), கண்டனூர்‌ 
Chief Manager (CPP) 52/6, £7, Mount Road, MADRAS-32, 

இவருடைய முயற்சியால்‌ காரைக்குடி திருக்குறட்‌ கழகம்‌ 
தோன்றிற்று. ர்க 


667 


அ. லெ, நடராசன்‌, பி. கஈரைக்குடி 9-6-1909, பாரதிநகர்‌, 
சென்னை. 17 


இவர்‌ 1941-ல்‌ காரைக்குடியில்‌ புதுமைப்‌ பதிப்பகத்தைத்‌ 
தொடங்கினார்‌. கம்பராமாயண திதில்‌ இவருக்கு ஈடுபாடுமிகுதி, 
கவிமணி, டி.சேசி, ராஜாஜி, கல்கி ஆகியோருடைய நூல்களையும்‌ 
லின்‌ யுடாங்‌, வினோபா பாவே, முல்க்ராஜ்‌ ஆனந்து 
ஆகியோருடைய நூல்களின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்புகிகளையும்‌ 
இவர்‌ வெவளியிட்டியிருக்கிறார்‌. மகாத்மர காந்தியடிகள்‌ 
எழுதிய “மாணவர்க்கு”, “பெண்களுக்கு”, “நமது மொழிப்‌ 
பிரச்சினை??, “பிரிட்டிஷாருக்கு எனது வேண்டுகோள்‌”? என்ற 
நூல்களை இவர்‌ தமிழில்‌ மொழியெயர்திதிருக்கிறார்‌. “1001 
இரவுகள்‌'' என்னும்‌ அரபுக்கதைகளை 20 தொகுதிகளாகத்‌ 
தமிழில்‌ தரும்‌ பெருமுயழற்‌ சியில்‌ ஈடுபட்டு, பல தொகுதிகளை 
மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்‌. 60பழம்‌ பாடல்களைத்‌ 
தொகுதிது “'தமிழ்‌ இசைப்‌ பாட்டுக்கள்‌?” என்னும்‌ நூலாக 
வெளியிட்டிருக்கிறார்‌. மகாபாரதக்‌ கதையைச்‌ சுவைபட 
உரைநடையில்‌ வெளியிடும்‌ அமிய முயற்சியில்‌ முனைந்துள்ளார்‌. 


அரபு நாட்டுக்‌ கதைகல்‌ என்பது இவருடைய படைப்புக்‌ 
களில்‌ குறிப்பிடதீதக்கது. 


வாழ்க்கை வரலாறுகளை எழுதுவதில்‌ இவர்‌ கனிதீ 
திறமை பெற்றவர்‌. இத்துறையில்‌ இவர்க்கு ஈடு இணை இல்லை 
என்று சொல்லும்‌ அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளார்‌. எம்மதத்‌ 
இினரும்‌ தங்கள்‌ மதத்துத்‌ தலைவர்கள்‌ அல்லது அருளாளர்‌ 
களைப்‌ பற்றி வரலாறு எழுதுமாறு இவரை வேண்டுவதினின்றும்‌ 
இவர்தம்‌ ஆற்றல்‌ தெரியவரும்‌. 


நபிகள்‌ நரயகம்‌, இயேசுநாதர்‌, மகாவீரர்‌, விவேகா 
னந்தர்‌, வள்ளலார்‌ வரலாறுகளை இவர்‌ எழுதியிருக்கிறார்‌. 


ஏழை பங்காளன்‌ லெனின்‌ என்னும்‌ நூல்‌ எழுதியதற்காக 
இவருக்கு சோவியத்‌ லாண்டு வழங்கும்‌ நேரு விருதும்‌ ரஷ்யாவில்‌ 
சுற்றுப்பயணம்‌ செய்யும்‌ வாய்ப்பும்‌ வழங்கப்‌ பெற்றன. 


1943முதல்‌ எழுதிவரும்‌ இவர்‌ தமிழகத்தில்‌ பரக்‌ 
எழுத்தாளர்களுள்‌ ஒருவராகத்‌ திகழ்கிறார்‌. 


4 


608 


எஸ்‌. நடராசன்‌ சிவகங்கை 1960 


அகரம்‌ அச்சகத்தின்‌ மேலாளர்‌. புதுக்‌ கவிதைகளை 
அழகாக எழுதுகிறார்‌. 


சித நடராசன்‌ 1 &. தமிழ்‌ (நற்சாந்துபட்டி 1939) 


வள்ளல்‌ பெ. ராம. ராம. சித. மகன்‌, தமிழ்நாடு 
நாளிதழில்‌ சில ஆண்டுகள்‌ பணியாற்றினார்‌. பழைய இலக்கிய 
மரபு பிறழாமல்‌ கட்டுரைகள்‌ எழுதிவருகிறார்‌. நூல்‌: பாடுவார்‌ 
முத்தப்பர்‌. இருக்கொள்ளம்பூதூர்‌, பேரையூர்‌ குடமுமுக்கு 
மலர்கள்‌ உருவாக உதவியிருக்கிறார்‌. ப்‌ 


சி. இராம. நாகப்பச்‌ செட்டியார்‌ 
பி, 1930, மகபாலன்பட்டி. 


தம்‌ தந்தையார்‌ இராமசாமிச்‌ செட்டியார்‌ நினைவாக 
சிவஞானபோத விரிவுரை முதலியன நடத்தி வருபவர்‌. சைவ 
இத்தாந்ததீறை முறையாகப்‌ பயின்று வருபவர்‌. மதுரைத்‌ 
இருவள்ளுவர்‌ கழகத்தார்‌ “சிவநெறிச்‌ செம்மல்‌” என்றும்‌ 
காஞ்சிபுரம்‌ தொண்டைமண்டல ஆதீனம்‌ சலதீதிரு ஞானப்‌ 
பிரகாச தேசிகர்‌ அவர்கள்‌ “திருநெறிப்‌ புலவர்‌” என்றும்‌ 
இவருக்குப்‌ பட்டங்கள்‌ வழங்கியுள்ளனர்‌. 

பண்டிதமணி நூற்றஈண்டு விழாக்‌ குழுவின்‌ செயலர்‌. 


மக்கள்‌ கவிஞர்‌ அரு: நாகப்பன்‌ (அருணா) ௨ சிறுவயல்‌ 
15-6-44 
அவரீ கம்பன்‌ அடிப்பொடியின்‌ தொண்டர்‌. கவிஞர்‌ 
கண்ணதாசனின்‌ மாணவர்‌: 1963 முதல்‌ சிறுவயலில்‌ தமிழ்‌ 
இலக்கிய மன்றம்‌ நடதீதி வருகிறார்‌. நூல்கள்‌ கவியரங்கில்‌ 
கம்பன்‌, கம்பன்‌ கண்ட சமுதாயம்‌, இருவர்‌ உள்ளம்‌, உங்களால்‌ 
சிரிக்க முடியுமா? 
எல்லா வகையான இலக்கிய நிகழ்ச்சிகளிலும்‌ பங்கு 
கொண்டு வருகிறாரீ.இவரும்‌ இவர்‌ மனைவி சோலையும்‌ இடை 
நிலை ஆசிரியர்கள்‌, கவிஞர்கள்‌. 


முகவரி: அருணா ஸ்போர்ட்ஸ்‌, கல்லுக்கட்டி, மேற்கு, 
காரைக்குடி-1 


669 


ரெ: நாகப்பச்‌ செட்டியார்‌ (ரெங்கநாகப்பன்‌) 
சண்முகநாத பட்டணம்‌ 22-6-1927 


ஆசிரியர்‌, “அரசியல்‌ ரிப்போர்ட்டர்‌” (மாதமிரு முறை) 
மதுரையிலிருந்து நடதீதினாரீ. 


க நாராயணன்‌ 9-11-1920 கோட்டையூர்‌ (வழி) ராயவரம்‌ 


மேலாளர்‌,கற்பகம்‌ அச்சகம்‌, 6 நல்லதம்பிச்செட்டி தெரு 
சென்னை-2 


9 நாவல்களையும்‌ சிறுகதைத்‌ தொகுப்பு ஒன்றையும்‌ 
மருத்துவ நூல்‌ ஒன்றையும்‌ ரோமானியரின்‌ கேளிக்கைகள்‌ 
என்ற வரலாற்று நூலையும்‌ எழுதியிருக்கிறார்‌. 1945 முதல்‌ 
1949 வரை தாய்‌ நாடு, 1949 முதல்‌ 1950 வசை கலைமணி என்ற 
இதழ்களை வெளியிட்டார்‌. 

இவர்‌ நடத்திய இதழில்‌ கண்ணதாசனும்‌, பிற்காலதிதில்‌ 
அவர்நடதீதிய இதழில்‌ இவரும்‌ பணியாற்றியுள்ளனர்‌. 


லெ நாராயணன்‌ செட்டியார்‌ 
தொழில்‌ அதிபர, மதுரை-2 


தமிழ்ப்‌ புலவர்கள்‌ அறிஞர்களுடன்‌ இனிமையாகப்‌ பழகு 
வாரி. தமிழ்‌ வளர்ச்‌9, தமிழ்‌ எழுத்தாளர்‌ மன்றக்‌ கூட்டங்களில்‌ 
கலந்து கொண்டு நல்ல தமிழில்‌ பேசும்‌ ஆற்றல்‌ கைவரப்‌ பெற்ற 
வர்‌, 

இவரும்‌ இவர்‌ மனைவி திருமதி சரசுவதியும்‌ சேர்ந்து 
சரசுவதி நாராயணன்‌ கல்லூரியை மதுரையில்‌ பல்லாண்டு 
களாக நடதீதி வருகின்றனர்‌. 


தனித்‌ தமிழ்‌ ஆர்வலர்‌, புலவர்கள்‌ பலருடன்‌ பழகியிருக்‌ 
கிறார்‌. தமிழ்‌ இசையிலும்‌ கலைகளிலும்‌ ஆர்வம்‌ மிக்கவர்‌, 
விசாலாட்சி ஆலைத்‌ தொழிலாளரிகளுக்குத்‌ திருக்குறள்‌ 
வகுப்புகள்‌ நடதீத ஏற்பாடு செய்திருக்கிறார்‌. 
தாரா நாச்சியப்பன்‌ ஆத்தங்கும முத்துப்பட்டணம்‌ 1927 


நாவல்‌ ஆரீட்‌ பிரிண்டர்ஸ்‌ ஜானி ஜான்கான்‌ தெரு 
சென்னை-14 


குழந்தை இலக்கியம்‌, நாவல்‌, கதை கவிதை நூல்கள்‌ 40 
மற்றும்‌ நெறிசூடி என்ற புதிய ஆத்நிகுடியும்‌ படைத்துள்ளார்‌. 
அச்சுக்கலை பற்றியும்‌ ஒரு நரல்‌ எழுதியிருக்கறார்‌, 


670 


நடதிதிய இதழ்கள்‌; முத்து (சிறுவர்கிகு) 1948, இளநீ 
தமிழன்‌ (இலஃகீகிய ஏடு) 1972-75 


சொன்னி (1948-50) தென்றல்‌ (1960-61) ஏடுகளில்‌ 
துணையாசிரியர்‌. புரட்சிக்‌ கவிஞர்‌ பரம்பரையின்‌ முன்னணிக்‌ 
கவிஞர்‌. தன்மானக்‌ கொள்கையையும்‌ தனித்தமிழ்‌ வேட்கையை 
யும்‌ தாம்‌ படைக்கும்‌ இதழ்களிலும்‌ நூல்களிலும்‌ பரப்பி வரு 
பவர்‌. 


திருமதி நீலாவதி இராம சுப்பிரமணியம்‌ 1912-1982 


குமரன்‌? இதழில்‌ சின்னஞ்‌ சிறுவயதில்‌ பணியாற்றி 
சொ. முரு. சுவர்களுடைய அரவணைப்பில்‌ வளர்ந்தவர்‌ 
கொத்தமங்கலம்‌ ஊரினரான திரு. இராம. சுப்பிரமணியம்‌. 
இவருடைய'வாழ்க்கைத்‌ துணைவியார்‌ இருமதி நீலாவதி, 


16 வயதினராக இருந்தபோதே நீலாவதி, (1)திராவிடன்‌ 
(2) குடிஅரசு (3) குமரன்‌ (4) ஊழியன்‌, இதழ்களில்‌ கட்டுரை 
எழுதினார்‌. 


1933-ல்‌ திருச்சி தேசியக்‌ கல்லூரி மாணவர்கட்காக 
சுப்பிரமணியபாரதியார்‌ பாடல்களைப்பற்றி இரண்டாண்டுகள்‌ 
வகுப்பு நடதிதினார்‌. 


சென்னை தியாகராய நகரில்‌ தரம்‌ வாழ்ந்தபோக்‌ ரோடு 
நான்காம்‌ எண்‌ உள்ள இல்லதிதில்‌ 1941 முதல்‌ 1953வரை 
சனிக்கதழமைதொறும்‌ இலக்கியப்‌ பண்ணை என்ற பெயரில்‌ 
இலக்கியசி சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்தார்‌. டி கேச 
ராஜாஜி, இரு, வி. ௧, ரா.பி. சேதுப்பிள்ளை, வையாபுரிப்‌ 
பிள்ளை, கல்கி, பி. ஸ்ரீ, மு. வ, போன்ற பேரறிஞர்சகளை 
வரவழைதிது இந்தப்‌ பண்ணையைச்‌ சிறப்பாக நடதித, 
இலக்கிய ரசிகர்‌ பலரை உருவாக்கினார்‌. 
% 
ராஜ்ய லட்சுமி? என்ற திங்கள்‌ இதழுக்கு நான்கு 
ஆண்டுக காலமும்‌ தமிழ 5 அரசின்‌ மகளிர்‌ நலத்துறை நடத்திய 
*செளபாக்யம்‌? என்ற திங்கள்‌ இதழுக்கு பல்லாண்டுகாலம்‌ 
ஆசிரியராக இருநீதார்‌. 


671 


தமிழ்‌ இசை இயக்கத்தில்‌ பெரும்‌ பங்கு கொண்டார்‌, 
“கல்கி? இதழில்‌ ஏராளமான கட்டுரைகள்‌ படைதிதிருக்கிறார்‌, 
கம்பஸ்‌ விழாக்களில்‌ சொற்பொழிவுகள்‌ நிகழ்திதியிருக்கிறார்‌. 
நீலாவதி அம்மையாரின்‌ தமிழ்‌ ஈடுபாட்டில்‌ வியந்த டிகேசி 
இவருக்கு ஏராளமான கடிதங்கள்‌ எழுதியிருக்கிறார்‌. இவை, 
'“நீலரவதி இராம சுப்பிரமணியம்‌ வாழ்க்கை வரலாறு” என்ற 
நூலில்‌ இடம்‌ பெற்றிருக்கின்றன. 


பழ. லெ. பழனியப்பன்‌ பள்ளத்தூர்‌ 1920 
திரீவாகி, சேவாஸ்ரமம்‌, பள்ளத்‌ தூர்‌. 


சேலத்திலிருந்துமந்இிரி' என்றஇதழை நடத்தி வந்தார்‌. 
சர்வோதயம்‌, கதர்‌, ஆன்மிகம்‌ பற்றி ஆழமான கட்டுரைகளை 
எழுதியிருக்கிறார்‌. 


பழ . பழநியப்பன்‌ (கம்பன்‌ அடிகுடி) கரரைக்குடி 19-4-1943 
மக்கள்‌ தொடரீபு அதிகாரி முருகப்பா குரூப்‌ நிறுவனங்கள்‌. 


“கற்பகச்‌ சோலை? 1, வெள்ளையன்‌ செட்டியார்‌ 
சாலை, கோட்டூர்புரம்‌,சென்னை..85 


நூல்கள்‌-(1) கம்யன்‌-விசுவரூபம்‌ (2)சம்பனிடம்‌ கற்போம்‌ 
காரைக்குடி. திருக்குறட்‌ கழகச்‌ செயலர்‌ 1962-65 காரைக்குடி 
கம்பன்‌ கழகசி செயலர்‌.சென்னைக்‌ கம்பன்‌ கழகப்பொருளாளர்‌ 
1975முதல்‌. செயலர்‌ 1978 முகல்‌. கம்பன்‌ அடிப்பொடி நினை 
வாக, கம்பன்‌ இசைமாலை என்னும்‌ கையடக்க நூலினை 
வெளியிட்டுள்ளார்‌, கம்பன்‌ அடிப்பொடி. இயற்றிய (1) கம்பன்‌ 
இசை வணக்சம்‌ 108 வரிகள்‌ (2) அடியென அடிமைகொரள்‌ அது 
எதுவோ? (10 பாடல்கள்‌ கொண்டது.) ஒவ்வொரு பாடலும்‌ 
அடி தொறும்‌ 26 எழுத்துக்களால்‌ ஆன அளவியல்‌ சந்த விருதித 
மாக அமைந்தது(3) ஏதேனும்‌ஆகேனோ . (20பாடல்கள்‌) ஆதிய 
வற்றின்‌ தொகுப்பு அளவில்‌ சிறியதாயினும்‌ கம்பன்‌ அடிப்‌ 


த புலமையை உணர உதவும்‌ வெளியீடு. 


திரு பழநியப்பன்‌ சென்னைத்‌ தொலைக்‌ காட்சியில்‌ 
தமிழ்ச்‌ சரன்றேரர்‌ பலரைப்‌ பேட்டி காணும்‌ இலக்ியச்‌ 
சுவைஞர்‌, 


672 


பனை. பழநியப்பன்‌ நெற்குப்பை 25-3-1944 
தலைமைத்‌ தமிழாசிரியரி குருகுலம்‌ உயர்நிலைப்பள்ளி 
அமரா வதிபு தூர்‌ 


இனிய கவிதைகள்‌ புனைகிறார்‌. கவியரங்குகளில்‌ கலந்து 
கொள்ளுகிறார்‌. 


மு. பனையப்பன்‌ 8. Com Hons. C. A, நெற்குப்பை 
5 முதல்‌ மெயின்ரோடு ச ஐ டி காலனி சென்னை-4 


புரவலர்‌. புலவர்‌ பாண்டியனார்‌ எழுதிய எழினி என்னும்‌ 
நூலையும்‌ வேறு சில நூல்களையும்‌ வெளியிட்டுள்ளார்‌. 


பாகனேரி இராம அண்ணாமலை (பாகனி) 
ஆ. சப. ராம. இல்லம்‌ புதுவளவு பாகனேரி. 
வினாயகபவனம்‌ 176 என்‌.ஜி.ஓ. காலனி, நாகமலை மதுரை-19 


நகரதிதார சமூகம்‌ பற்றிய சிறுகதைகள்‌ துணுக்குகள்‌ 
எழுதி வருகிறார்‌. 


பாலா (பாலச்சந்திரன்‌) 
ஆங்கிலத்துறை, அரசினர்‌ கல்லூரி ,புதுககோட்டை. 


புதுககவிதைகள்‌ படைக்கிறார்‌. இலக்கியத்‌ 
திறனாய்வாளர்‌. 


இரா. பாவாணன்‌ குழிபிறை 14-12-1951 
மாநில தி.மு.க. பொதுக்குழுஉறுப்பினர்‌, புதுக்கோட்டை 622001 


இளம்‌ அகவை முதல்‌ தூயதமிழ்‌ ஆர்வலர்‌, சிங்காரம்‌ 
என்று பெற்றோர்‌ இட்ட பெயரைப்‌ பரவாணன்‌ என மாற்றிக்‌ 
கெரண்டார்‌. பாவாணர்‌ தெ௱ரடங்கிய உலகதி தமிழ்க்‌ 
கழகத்தைக்‌ குழிபிறையில்‌ தொடங்கி அதற்கெனக்‌ கட்டிடமும்‌ 
கட்டியிருக்கறார்‌. பெராஞ்சித்திரனாரின்‌ உலகத்தமிழ்‌ 
முன்னேற்றக்‌ கழகத்தின்‌ புதுக்கோட்டை மாவட்ட அமைப்‌ 
பாளர்‌. தனித்தமிழ்‌ இயக்கத்தின்‌ சிறந்த பேச்சாளருல்‌ ஒருவர்‌. 


“வழக்காற்றுச்‌ சொல்‌ தமிழ்‌” என்ற கையேட்டை கல்லூரி 
யில்‌ படித்தபோதே தொகுத்தார்‌. அன்றாடம்‌ பயஃபடுதீதும்‌ 
வடசொற்கள்‌ மற்றும்‌ பிறமொழிச்‌ சொற்களுக்குத்‌ தூயதமிழ்ச 
சொற்கள்‌ கொண்டது அந்த வெளியீடு. விடுதலைப்‌ புலிகள்‌ 
என்ற நூலையும்‌ எழுதியிருக்கிறார்‌. 


பவப்‌. இது வைனு 


அவை வ 


673 


இவர்‌ தம்‌ நண்பர்களுடன்‌ சேர்ந்து பெருஞ்சித்திரனார்‌ 
பதிப்பகம்‌ தொடங்கிச்‌ இல நூல்களை வெளியிட்டிருக்கிறாரீ, 


குன்றக்குடி. ௮. பெரியபெருமாள்‌ குன்றக்குடி. 13-1-1933 
இலக்கிய பீடம்‌ 134 செவல்பட்டித்‌ தெரு 
இராஜபாளையம்‌ 626 117 


ஆனந்தவிகடன்‌, கலைமகள்‌ கட்டுரைப்‌ பேட்டிகளில்‌ 
முதல்‌ பரிசு பெற்றவர்‌. கம்பன்‌ காவியம்‌ தொடர்பான நான்கு 
நூல்களின்‌ ஆசிரியர்‌. தமிழகச்‌ சமூகங்களின்‌ வரலஈறுகளையும்‌ 
தெருவெல்லாம்‌ தமிழ்‌ முழக்கம்‌ என்ற தொடர்கட்டுரையையும்‌ 
இதழ்களில்‌ எழுதியிறாக்கிறார்‌. 


பூவை செங்குட்டுவன்‌ ழப்பூங்குடி 


இளமையில்‌ நாடகநிகளில்‌ நடித்தவர்‌. கருதிதுச்‌ 
செறிவுள்ள பல பாடல்களை எழுதிவரும்‌ திரைப்படப்‌ 
பாடலாசிரியர்‌. கலைமாமணி, தனிப்பாடல்கள்‌ 200ம்‌ திரைப்‌ 
பாடல்கள்‌ 600ம்‌ அக்கயுள்ளார்‌. இவர்‌ தந்தையார்‌ ராமையா 
அம்பலமும்‌ அவருடைய தந்தையாரும்‌ அந்தக்காலதிதுதி தமிழில்‌ 
சிறந்த பாண்டித்யமும்‌ ஓலைச்சுவடிப்‌ படிப்பில்‌ தேர்ச்சியும்‌ 
பெற்றிருற்தார்கள்‌. யாப்பெருங்கலக்‌ காரிகை மற்றும்‌ இலக்கண 
இலக்யெங்களில்‌ புலமை பெற்றிருந்தனர்‌. 


ரா பொன்ராசன்‌ (பட்டிக்காட்டுப்‌ மாவலன்‌) 6-7-1927 
பள்ளி ஆரியர்‌, பரவலர்‌ இல்லம்‌, குன்றக்குடி 


குழந்தை இலக்கியங்கள்‌ எழுதி வருயவரீ. காரைக்குடி 
குழந்தை இலகிய சங்கதிதின்‌ செயலர்‌. 


செ, மாதவன்‌ ட. காம்‌., பி. எல்‌. 


சிங்கம்புணரி ஊரினர்‌. அங்கு தமிழ்‌ மன்றம்‌ தொடங்‌ 
கயவர்‌. 1967 முதல்‌ 1976 வரை தமிழக அமைசீசராக இருந்த 
போது வெளிநாடுகளில்‌ சுற்றுப்பயணம்‌ செய்து இவர்‌ யெற்ற 
அனுபவம்‌ “சில நாடுகளில்‌ ல நாட்கள்‌”. என்னும்‌ நூலாக 
வெளிவந்திருக்கிறது. “தமிழ்‌ முரசு? என்ற நாளிதழை மதுரை 
யிலிருந்து சில ஆண்டுகள்‌ நடதீதிவந்தார்‌. இவருடைய 
வாழ்கிகை வரலாற்றை எழுதும்‌ முயற்சியில்‌ இவரே “அமுத 
சுரபி*யில்‌ சல கட்டுரைகள்‌ எழுதினார்‌. 


செ_43 


உட தகுரி படட 


674 


நா, மு. மாணிக்கம்‌ மேலைச்‌வெபுரி 


குடியரசு? இதழின்‌ ஆசிரியராக இருந்தஈரி. திராவிட 
இயக்கதீதில்‌ சேர்ந்து சிறை புகுந்தவர்‌. தில்லை இளங்கோ 
மன்றதீதைதீ தோற்றுவித்தவர்‌. தமிழ்நாடு பாடநூல்‌ 
கழகத்தில்‌ பணியாற்றி 1979-இல்‌ ஓய்வு பெற்றார்‌. 


நா. மாணிக்கவாசகன்‌ எம்‌. ஏ. 23-11-1949 
கழ வீடு, முதீதுப்பட்டணம்‌ காரைக்குடி, 

VII 57/பமைய எண்‌ 23/11. S.C. BLOCK, SIONE 
HOUSE HILL, UTHAGAMANDALARM.2 


பார்க்க ப. 266 


1975முதல்‌ உதகையில்‌ துணைப்‌ பேராசிரியர்‌. எம்‌ஃபில்‌ 
பட்டதிதிற்கு ஆராய்ச்சி மேற்கொண்டிருகிகிறார்‌. உதகை 
YMCA தமிழ்‌ இலக்கிய மன்றம்‌, உதகைதீ தமிம்‌ மன்றம்‌ 
ஆகியவற்றில்‌ பெரும்‌ பங்கு ஏற்று வருகிறார்‌. 


கருமுத்து தி மாணிக்கவாசகம்‌ 1920-1982 


கம்பராமாயணத்தைப்‌ புதிய பார்வையில்‌ திறனாய்வு 
செய்து பல நூல்களை இயற்றினார்‌. நாடக நூல்கள்‌ சிலவற்‌ 
றையும்‌ பஞ்சாலைத்‌ தொழில்‌ பற்றிய ஒரு நூலையும்‌ 
யாத்தார்‌. தமிழ்நாடு” நாளிதழின்‌ ஆசிரியராக இருந்தார்‌. 


நா. மீனாட்சிசுந்தரம்‌ பி.லிட்‌ (மீனவன்‌) கண்டரமாணிச்கம்‌ 
45.1940 


தலைமைகி தமிழாசிரியர்‌, இராமநாதன்‌ செட்டியார்‌ 
பேருயர்‌ பள்ளி, புதுவயல்‌. காவியங்கள்‌ செய்யுள்‌ நாடகநிகள்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ நூல்கள்‌ ஆக்கியுள்ளார்‌. கவியரங்குகளில்‌ 
கலந்து கொள்ளுகிறார்‌. பினாங்கில்‌ நடைபெற்ற கம்பர்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ போட்டியில்‌ முதல்‌ பரிசு பெற்றவர்‌. 
வன்றொண்டர்‌ (ப. 190-191) மகள்‌ வழிப்‌ பேரன்‌. 


முடியரசன்‌ 7-10-1920 காரைக்குடி 


தமிழ்நாட்டின்‌ தலை சிறந்த கவிஞர்களுள்‌ ஒருவரி. செந்‌ 
தமிழ்ச்‌ சொற்செறிவும்‌ இலக்கண அமைதியும்‌ கற்பனை வளமும்‌ 
இயற்கை வருணனையும்‌ நிறைந்த இனிய கவிதைகளை 1940 
முதல்‌ இயற்றி வருகிறார்‌. பாரதிதாசனை வழிகாட்டியாக 
கொண்டு, தமிழ்ப்‌ பாவலராய்த்‌ திகழ்ந்து வருகிறார்‌. 


Wy 


675 


நூல்கள்‌: முடியரசன்‌ கவிதைகள்‌, கவியரங்கில்‌ முடியரசன்‌, 
கரவியப்பாவை (இசைப்‌ பாடல்கள்‌), வீரகாவியம்‌,தேன்மொழி 
பூம்பொழில்‌. பண்டிதமணியைப்‌ பற்றி ஒரு காவியமும்‌ படைத்‌ 
திருக்கிறார்‌. 


கண முத்தையா மதகுபட்டி 24-5-1913 
நிர்வாகி கூட்டாளி, தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌ சென்னை-5 


1946 முதல்‌ பதிப்புதி துறை அனுபவம்‌ உடையவர்‌. இலக்‌ 
கியதீ திறனாய்வுக்‌ கருத்தரங்குகளில்‌ தலைமை வகித்துள்ளார்‌. 
வரப்போகும்‌ 10 ஆண்டுகளில்‌ தமிழ்வெளியீட்டுத்‌ துறை என்ற 
ஆய்வுக்‌ கட்டுரையை தேசிய புதிதக டி.ரஸ்டின்‌ கறாதீதரங்கில்‌ 
படித்தார்‌. புதிய எழுதிதாளர்‌ பலரைதி தமிழ்நாட்டுக்கு 
அறிமுகம்‌ செய்தவர்‌. 


நால்‌: யுத்தகரல பர்மா 


மொழிபெயர்ப்பு: வால்காவிலிருநீது கங்கை வரை 
(ராகுல்‌ சங்கிருதீயஈயன்‌) 


நாக, முத்தையா 1929-1971 சண்முகநாதபுரம்‌ 


சிட்டுக்குருவி என்னும்‌ இதழின்‌ ஆ௫ரியரரக இருந்தார்‌ 
குழந்தைப்‌ பாடல்கள்‌, சிறுவர்‌ இலக்கியம்‌ என்ற நூல்களையும்‌ 
சில நாவல்களையும்‌ எழுதினார்‌. இன்ப இரவு என்ற இவ 
ருடைய நூல்‌ தடை செய்யப்பட்டது. எமிலிஜோலா எழுதிய 
நூல்‌ ஒன்றை இவர்‌ மொழி பெயர்‌ த்திருக்கிறார்‌. 


மா: முத்தையா பி. ஏ. பி எல்‌. காரைக்குடி 10-4.1936 


1964முதல்‌ வழச்கறிஞரீ பேங்க்‌ஆப்‌ இந்தியாவின்‌ சென்னை 
மண்டல அலுவலகத்தில்‌ உதவித்‌ தலைமைச்சட்ட அலுவலர்‌. 
சிறுகதைகள்‌ நாடகங்கள்‌ எழுதியுள்ளார்‌. இலக்கிய, சமய, 
பட்டிமன்றப்‌ பேச்சாளர்‌. 


மா. முத்துராமன்‌ /.A.8.£0. (மா. மு) மேலைச்ூவபுரி 
17-5-1938 


தலைமைதி தமிழாசிரியர்‌ அருணாசலம்‌ செட்டியார்‌ 
மேனிலைப்பள்ளி பள்ளத்தூர்‌. மேலைச்சிவபுரியில்‌ 1956-இல்‌ 
வள்ளுவர்‌ மன்றம்‌ நிறுவி, அதன்‌ வெள்ளிவிழாவும்‌ நடத்தியவர்‌ , 


துறு ணை கக மட ன 1 ல அணை கை கை 


676 


கவியரங்கம்‌ --கருதீதரங்கம்‌--வமக்காடு மன்றம்‌--பட்டிமன்றப்‌ 
பேச்சாளர்‌. இராமாயணத்‌ தொடர்‌ சொற்பொழிவாளர்‌. 
பாமாலை மலர்கள்‌, முத்துமணி இலக்கண வளம்‌ பேன்ற சில 
நூல்களின்‌ ஆசிரியர்‌. 


முத்துலிங்கம்‌ (சிவகங்கை வட்டம்‌ கடம்பங்குடி 1942) 


150 திரைப்‌ படங்களில்‌ பாடல்‌ எழுதியுள்ளார்‌. மாஞ்‌ 
சோலை கிளிதானோ, காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு 
வச்சு போன்ற பாடல்களுக்காக, சிறந்த பாடலாசிரியராக 
1978-79அஆம்‌ ஆண்டிற்குதி தேர்ந்தெடுக்கப்‌ பெற்று, தமிழக 
அரசின்‌ தங்கப்‌ பதக்கத்தைப்‌ பெற்றார்‌. கலைமாமணி விருது 
1981-இல்‌ வழங்கப்பெற்றது. 


ரெ. முத்துக்கணேசன்‌ கரரைக்குடி 20-89-1927 


கவிஞர்‌ உரையாசிரியர்‌. கட்டுரையாளர்‌. ஓர்‌ அமெரிக்கப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ இவர்க்கு டாக்டர்‌ பட்டம்‌ வழங்தியிருக்கறது' 
நூல்கள்‌; நல்லுரை வெண்பா, முதீதுமாலை, தமிழர்‌ வாழ்த்து. 


“முத்தொள்ளாயிரம்‌, தமிழ்த்தொசை, ஞானவிளக்கம்‌ 
உரை நூல்களில்‌ பாடல்களுக்கு இவர்‌ எழுதியிருக்கும்‌ விளக்கம்‌ 
இவரைச்‌ றந்த ரகெமணியாகக்‌ காட்டும்‌. இவர்‌ இயற்றிய 
முத்துச்சூபூ, முன்னோர்‌ மொழி பொருளும்‌ பின்னைய 
வளர்ச்சியும்‌ கண்டு இகழ்வது ““அரனைப்‌ போற்று”? “ந்‌ 
தெழுத்‌ தெண்ணு”” “தேவாரம்‌ பயில்க?? என்பன இவரின்‌ 
இறைப்‌ பற்றினை இயம்பும்‌. 


தேவகோட்டை வா. மூர்த்தி  (7-6-1947) 
வருமானவரி அதிகாரி,மதுரை-2 
புனை பெயர்கள்‌- மேரி, ஞான குருபரன்‌. 


ஏராளமான இதழ்களில்‌ இவருடைய கட்டுரைகள்‌ 1070 
முதல்‌ தொடர்ந்து வெளிவருகின்றன. ஓரங்க நாடகங்களும்‌ 
எழுதியிருக்கிறார்‌. 


மேடை மெய்யப்பன்‌ (16.4-1962-கோட்டையூர்‌) 
கல்லூரி மாணவராக இருந்தபோது மேடை என்ற 


கையெழுத்திதழ்‌ நடதிதினார்‌. பல இதழ்களில்‌ இவருடைய 
கட்டுரைகள்‌ வெளிவந்துள்ளன, 


677 
வீர. மெய்யப்பன்‌ ந. £. புதுவயல்‌ 


தொழிலால்‌ பொறியாளர்‌. சிறந்த கவிஞர்‌ 


எம்‌ . எஸ்‌ மெய்யப்பன்‌ உரிமையாளர்‌, ஓட்டல்‌ ஓசியானிக்‌ 
... சென்னைஃ28 


மாணவராக இருற்தபோதே பேச்சுப்‌ போட்டிகளில்‌ பரிசு 
பெற்றவர்‌. தொடர்ந்து மேடைகளில்‌ இனிய தமிழை முழங்கி 
வருகிறாரி. 


மெ. மெய்யப்பன்‌ கம்பார்‌ வீடு, கண்டனூரி 4-11_1952 


கதை கட்டுரை எழுதியிருகிகறார்‌. 1975 முதல்‌ சென்னை 
தினதீதந்தியில்‌ நிருபர்‌ 


புலவர்‌ செ. மெய்யம்மை எம்‌.ஏ தேவகோட்டை 12-11-1949 
துணைப்‌ பேராசிரியர்‌, இராமசாமி தமிழ்க்‌ கல்லூரி 
காரைக்குடி. 


1970-ஆம்‌ ஆண்டில்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
நடத்திய புலவர்‌ தேர்வில்‌ மாநில முதன்மை பெற்றதற்காக 
ஐந்தாம்‌ ஜார்ஜ்‌ மன்னர்‌ பெயரால்‌ திருப்பனந்தாள்‌ மடத்தின்‌ 
அதியர்‌ நிறுவியுள்ள பரிசு இவர்க்கு வழங்கப்பெற்றது. 


மா. வரதராஜன்‌ அரிமழம்‌ 11-2-1928 


கலைமாமணி விருது பெற்றவர்‌. கவியரஙிகம்‌, பட்டி 
மன்றம்‌, வானொலி நிகழ்ச்சிகளில்‌ பங்கு கொள்பவர்‌. தினத்‌ 
தூது, கலை மணி, காதல்‌ இதழ்களில்‌ துணை ஆசிரியராக 
இருந்தவர்‌. 


நூல்கள்‌: கவிச்சொல்‌ கேளீர்‌, திருக்கண்ணமங்கை தல 


வரலாறு, இசை மலர்‌, தமிழக நாடீடுப்பாடல்கள்‌ புவனேஸ்வரி 
கீதாஞ்சலி 


வலம்புரி சோமநாதன்‌ வலையபட்டி 1927 
திருமகள்‌ இதழில்‌ உதவி ஆசிரியராகப்‌ பணியாற்றிய 


போது தொடங்கி, கவிஞர்‌ கண்ணதாசனின்‌. மிக இனிய 
தண்பராச விளங்கி வந்திருக்கிறார்‌. 


678 
திரைக்கதைவசனம்‌ எழுதுவதில்‌ வல்லவர்‌. கலைமாமணி 


விருது பெற்றவர்‌, (1984). திரைப்படத்‌ தயாரிப்பாளர்‌, தமிழ்‌ 
மற்றும்‌ பிற மொழி அறிஞர்களுடன்‌ தொடர்பு கொண்டவர்‌. 


அ. வல்லநாட்டான்‌ கண்டவராயன்‌ பட்டி 20.7-1936 


தமிழ்‌ நாடு நாளிதழிலும்‌ வார இதழிலும்‌ உதவி 
ஆரியர்‌, (1956-1969) பக்திப்‌ பாடல்கள்‌ அடங்கிய நான்கு 
நூல்களை இயற்றியிருக்கிறார்‌. 


மு வள்ளியம்மை 1/4, கல்லுப்பட்டி 21-2-1953 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ நகரத்தாரி 
ஆய்வுத்‌ இட்ட த்தில்‌ ஆய்வுத்‌ துணையாளராக இருந்‌ திருக்கிறார்‌ 
கவியரங்கக்‌ கவிஞர்‌, பட்டிமன்றப்பேச்சாளர்‌: பலகட்டுறைகளை 
எழு தியிருக்கிறார்‌. 


கும: வள்ளியப்பன்‌, வேகுப்பட்டி; 28-5-45 
எம்‌. ஏ(தமிழ்‌), பி: காம்‌. பி எட்‌, 


தாம்பரம்‌ கம்பன்‌ கழகச்‌ செயலரி, சில கவிதைகளும்‌ 
ஓரிரு நாவல்களும்‌ எழுதியுள்ளார்‌. இலக்கணத்‌ தொடர்பான 
உரைகளை வானொலியில்‌ நிகழ்த்தியுள்ளார்‌, 1983 ஆம்‌ 
ஆண்டு முதல்‌ தினமணி நாளிதழில்‌ 10, 12ஆம்‌ வகுப்புகளுகிகுத்‌ 
தமிழ்‌ வினா விடைகள்‌ எழுதிவருகின்றார்‌. 


மாணவர்க்குப்‌ போட்டித்‌ தேர்வுகள்‌ நடத்தும்‌ “செந்‌ 
தமிழ்க்கழகம்‌” எனும்‌ அமைப்பின்‌ செயலரரகவும்‌ பணியாற்றி 
வருகின்றார்‌. 


புனை பெயர்‌: பாரிநாடன்‌ 


முகவரி; சென்னை சேவாசதன்‌ மேனிலைப்பள்ளி 
மேற்குதி தாம்பரம்‌. சென்னை-600045 


வாசவன்‌ இலுப்பக்குடி 20-09-1926 
1/1] சதிதியமூர்திதி நகர்‌, நந்தனம்‌ சென்னை 35 


களையும்‌ எழுதியுள்ளார்‌. இவருடைய மண்ணின்‌ மணம்‌ என்ற 


நூல்‌ தமிழக அரசன்‌ பரிசு பெற்றது. (1977). 1982-இல்‌ வி.ஜி, பி. 


679 


கல்சுரல்‌ அமைப்பின்‌ பாராட்டும்‌ பரிசும்‌ இவருக்கு வழங்கப்‌ 
பெற்றன. இவர்‌ மிதிலைப்பட்டி அழதிய சிற்றம்பலக்‌ 
கவிராயரின்‌ பெண்வழிப்‌ பெயரன்‌. 


சுப. வீரபாண்டியன்‌ (புனையெயர்‌-மது) சமதர்மம்‌ இல்லம்‌ 
காரைக்குடி 22-4_1951 

துணைப்‌ பேராசிரியர்‌, செற்துமிழ்க்கல்லூரி 
திருப்பனந்தாள்‌ நூல்‌ - புதுத்தென்றல்‌ (கவிறைத்‌ தொகுப்பு) 
ஐந்தாண்டு (1971-75) காலத்‌ நில்‌ தமிழ்க்‌ கவிதை நூல்கள்‌-ஓரி 
ஆய்வு என்னும்‌ தலைப்பில்‌ பி எச்‌. டி. பட்டத்திற்கு 
ஆய்வேடு வழங்கியுள்ளார்‌. 


வயி. வெங்கடாசலம்‌ ந. 9. 170 பி அழகாபுரி 14-4-1952 
புனையெயர்‌-வைரம்‌. 


பூச்சரம்‌, காசேதான்‌ கடவுளடா, நவீன ராமாயணம்‌ 
தலைக்குப்‌ பத்து ரூபாய்‌, காலச்சூழல்‌ போன்ற மேடை 
நாடகங்களை இயற்றி ௮ரங்கேற்றியுள்ளார்‌. 


இராம வெள்ளையப்பன்‌ £. 76 தேவகோட்டை 1-8-1944 
135 கடைவீதி பொள்ளாச்சி 642001 


பல குடமுழுக்கு மலரிகளின்‌ ஆசிரியர்‌. பொள்ளாச்சி 
இலக்கியக்‌ கழகத்தின்‌ துணைத்தலைவர்‌ தமிழ்‌ இசைக்கு இவரீ 
ஆற்றிவரும்‌ பணிகளை ப, 309-இல்‌ குறிப்பிட்டுள்ளோம்‌, 


வெவெ.9௮. வேலப்ப செட்டியார்‌ பலவால்குடி 20-10-1938 
கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கதிதுப்‌ புலவர்‌. கல்‌. லூரி உட்படப்‌ 
பல நிறுவனங்களில்‌ 21 ஆண்டுகள்‌ தமிழ்‌ கற்பித்திருக்றொர்‌. 
சமயதீதொடர்பரன பாமாலைகள்‌ பதிகங்கள்‌ அந்தரதிகள்‌-25 
படைதிதள்ளார்‌. மலர்கள்‌ பலவற்றின்‌ தொகுப்பர்‌. 


“திறாவருட்‌ புனல்‌2-இதழா சிரியர்‌. கதை நாடகம்‌ ஆயிரக்‌ 
கணக்கான தனிப்பாக்கள்‌ புனைந்துள்ளார்‌. 


ஜெயம்‌ கொண்டான்‌ மேலைச்சிவபுரி 14 - 1 - 1939 
புனை பெயர்‌--வெற்றிசி செல்வன்‌ 


1962- ஆம்‌ ஆண்டு முதல்‌ செல்னை வானொலியில்‌ 
தமிழ்‌ அறிவிப்பாளர்‌. வானொலியில்‌ நூற்றுக்கணக்கான உரைச்‌ 
சித்திரங்கள்‌, சிறுகதைகள்‌, நாடகங்கள்‌, பாடல்கள்‌ படைதிது 
ஒலிபரப்பியிருக்கிறார்‌. 


660 


மேடை - திரைப்பட நடிகர்‌. பாடலாூரியர்‌. செய்திப்‌ 
படங்களில்‌ வர்ணனை வழங்கியுள்ளார்‌. இறுவர்க்குச்‌ சிறுகதை 
கள்‌ எழுதி ஏ வி எம்‌ பரிசு பெற்றிருக்கிறார்‌. 


லேனா தமிழ்வாணன்‌ தேவகேஈட்டை 1954 


சிறுவயதிலிருந்து கல்கண்டில்‌ எழுதியிருக்கிறார்‌. 
தந்தையார்‌ தமிழ்வாணன்‌ காலமான பிறகு கல்கண்டு 
ஆசிரியர்‌ ஆனார்‌. 


இவர்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ எம்‌, ஏ. படித்தவர்‌ 


* கல்கண்டு விற்பனை தமிழ்வாணனின்‌ மறைவின்‌ போது 
1, 82, 000. தற்போது 2, 15, 000. பத்து இலட்சம்‌ வாசகர்கள்‌ 
படிக்கும்‌ பத்திரிகை. தமிழக வாரப்‌ பதீதிரிகைகளுள்‌ விற்பனை 
யில்‌ மூன்றாவது இடத்தை வகிப்பது. 

* இவர்‌ தலைமையில்‌ இயங்கும்‌ மணிமேகலைப்‌ பிரசுர 
ஆசிரியர்‌ குழு வருடதீதிற்குக்‌ கிட்டத்தட்டக்‌ கல்கண்டைப்‌ 
போலவே 52 நூல்களை எழுதி வெளிக்‌ கொணர்வது என்று 
கங்கணம்‌ கட்டிக்‌ கொண்டு 1979 முதல்‌ 1984 வரை சாதித்தும்‌ 
வருகிறது. 320 நூல்களின்‌ பதிப்பாசிரியர்‌. 


* தமிழகத்தின்‌ மிகச்‌ ஓ 
என்று வி. ஜி. பி. கல்சுர 
தேர்ந்தெடுத்தது. 


மந்த இளம்‌ பதிதிரிகையாளர்‌ 
ல்‌ அகடமி 1982 ஆம்‌ ஆண்டு இவரைதி 


* இவர்‌ எழுதியுள்ள நூல்கள்‌ 31, எட்டு வருட எழுத்‌ 
துலகச்‌ சாதனை இது. இவற்றுள்‌ பல சப்ஜெக்டுகள்‌ அடங்கும்‌. 

* பிரான்ஸ்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, 
ஆகியவற்றின்‌ அழைப்பை ஏ 
வந்துள்ளார்‌. 


்‌ லண்டன்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 
ற்று 1984 இல்‌ அங்கு சென்று 


இராம வெள்ளையன்‌ 6 
சென்னையிலிருந்து "மன்ற 
கரலம்‌ நடதிதினார்‌. 


'தவகோட்டை (இ, 1582) இவர்‌ 
“ என்ற இதழை ஒன்றரை ஆண்டுக்‌ 


டும ழீ தா, 


பழ. பழனியப்பன்‌ நேமத்தான்பட்டி பி, 1933 
முத்தம்‌ என்ற பெயரில்‌ 
வந்தவர்களுச்கான ஓர்‌ இதழை 
தடதீதினார்‌, முகவரி மனோர 


1950 - ஆம்‌ ஆண்டில்‌ வயது 
நேமத்தரன்‌ பட்டியிலிருந்து 


ர 


த, வ சணல்‌ ப பன! 


661 


ஆ. ஞானசேகரன்‌ காரைக்குடி மின்‌ வேதி ஆய்வகத்தில்‌ 
விஞ்ஞானியாக இருப்பவர்‌ “தமிழகமும்‌ ஜெர்மானியரும்‌ - 
280 ஆண்டுக்கால உறவுகள்‌! என்ற இவருடைய ஆய்வுக்‌ 
கட்டுரையில்‌ ஜெர்மன்‌ மொழியில்‌ வெளிவந்துள்ள தமிழ்‌ நூல்‌ 
கள்‌ மற்றும்‌ ஜெர்மானியர்‌ ஆராய்ந்துள்ள தமிழ்‌ இலக்கியங்கள்‌ 
பற்றிய அனைத்து விவரங்களும்‌ உள்ளன. காரைக்குடியிலுள்ள 
ஜெர்மன்‌ மொழிக்குழு இதை வெளியிட்டிருக்கிறது. 


இராம. அண்ணாமலை தேவகோட்டை 1920 தமிழ்‌ அறிஞர்‌ 
களுடனும்‌ தேசியத்‌ தலைவர்களுடனும்‌ நெருங்கிய தொடர்பு 
கொண்டிருந்தார்‌. தம்‌ இளமைக்‌ காலத்‌ தோழர்‌ இரு. முல்லை 
முத்தையா அவர்களுடன்‌ சேர்ந்தபாவேற்தர்‌ பரரதிதாசனுடன்‌ 
பழகியவர்‌, பாவேற்தரைப்‌ பற்றி ஆதாரமான கட்டுரையை 
எழுதியிருப்பவர்‌. 


பழ. அண்ணாமலை பள்ளதிதூர்‌ பி, 1922, முருகப்பா நிறு 
வனங்களில்‌ 40 ஆண்டுகள்‌ பணி செய்து ஓய்வு பெற்றவர்‌. 


*“நகரதிதார்‌ திருமண நடைமுறை?! என்ற நூலை இவர்‌ எழுதி 
யுள்ளார்‌. 


தொழில்‌ அதிபர்களான ௮. மு. மு. குடும்பத்து மு. மு 
முதிதையா . ஆய்வுத்‌ தளத்தின்‌ உதவியுடன்‌ இந்நூல்‌ 
உருவாயிற்று. 


“மக்கள்‌ நலனில்‌ அக்கறையுடன்‌?” என்ற தலைப்பில்‌ 
முருகப்பா குரூப்‌ ஆண்டு தொறும்‌ பழைய கட்டுரைகள்‌ லெ 
வற்றை மீண்டும்‌ அச்சிட்டு அன்பளிப்பாக வழங்கிவருகின்றனர்‌ 


திருமதி முத்து பி. பள்ளதிதரர்‌ சென்னை எதிதிராஜ்‌ மகளிர்‌ 
கல்லூரி தமிழ்த்‌ துறைத்‌ துணைப்‌ யேராசிரியர்‌. பிஎச்டி 
பட்டத்திற்குப்‌ பண்டி தமணியைப்‌ பற்றி அராய்ந்து வருகிறார்‌, 


பெரி. தியாகராஜ்‌ குளிபிறை 15-1 - 1925 

மதுரையிலும்‌ சென்னையிலும்‌ புகழுடன்‌ விளங்கும்‌ 
“பெரி, தியாகராஜ்‌ அன்‌ கோர”? என்னும்‌ கணக்குத்‌ தணிக்கை 
யாளர்‌ நிறுவனதிதை நிறுவியவர்‌. தமிழ்‌ ஆர்வலர்‌. 
பண்டிதமணி நூற்றாண்டு விழா இனிது நடைபெறவும்‌ நூல்‌ 
கள்‌ வெளிவரவும்‌ தேவையான அனைதிது நிதியையும்‌ 
வசூலிதிதுக்‌ கெடுத்துக்‌ தாமும்‌ நன்கொடை வழங்கியவர்‌, 
முகவரி : சின்னச்‌ செொக்கிக்குளம்‌, மதுரை 2 


682 


ஓய்‌. சத்தியமூர்த்தி 715, வீரகொண்டான்‌ தெரு, நாட்டரசன்‌ 
கோட்டை 17 - 8- 1928. 


பெரி. தியாகராஜ்‌ அன்கோவில்‌ பங்காளி. சணக்கு ஆய்‌ 
வாளர்‌. தங்கப்‌ பதக்கங்கள்‌ பலவற்றைப்‌ பெற்றவர்‌. தம்‌ துறைத்‌ 
தொடர்பான கட்டுரைகளைதி தமிழிலும்‌ எழுதியிருப்பவர்‌. 


செல்வி மணிமேகலை பிகாம்‌. நார. கண. மாணிக்கம்‌ 
செட்டியார்‌ மகல்‌, கல்லல்‌. 


கவியரங்கம்‌, பட்டிமண்டபம்‌ ஆகியவற்றில்‌ கலந்துகொள் 
பவர்‌. புதுக்கவிதை எழுதுபவர்‌ 1330 குறளையும்‌ ஒப்புவித்துப்‌ 
பரிசு பெற்றவர்‌. 


மதி உமையாள்‌ i பி, வயல்‌ மதுரை வங்கி 
ரு முத்து புது து 

(இராயப்பேட்டை நெடுஞ்சாலைக்‌ இளையில்‌) துணை 
மேலாளர்‌. பல்லாண்டுகளாகப்‌ பட்டிமண்டப மேடைகளில்‌ 


பங்கு கொண்டு வருகிறார்‌. 


திருமதி பழ: அன்பு மீனாள்‌ (பள்ளதிதூர்‌ 7 - 8 - 1948) 
கணவர்‌ கண்டரமாணிகசம்‌ திரு, மெ. ஆவிச்9 எம்‌. ஏ. எம்‌ஃபில்‌ 


சென்னை மாநிலக்‌ கல்லூரியில்‌ எம்‌. ஏ. படித்தபோது 
௨. வே. சா நினைவுப்‌ பரிசும்‌ பேச்சுப்‌ போட்டிகளிலும்‌ திருக்‌ 
குறன்‌ போட்டி, சிவஞான போதப்‌ போட்டிகளிலும்‌ முதற்‌ 
பரிசு பெற்றவர்‌. 


நகரதிதார்‌ குலத்தில்‌ வழங்கும்‌ கையறு நிலைப்பாடல்கள்‌ 
என்ற தலைப்பில்‌ பி எச்‌ டி -க்கு ஆய்வு செய்து வருகிறார்‌. 
முகவரி -- தமிழ்த்துறை அருள்மிகு மீனாட்சி அரசினர்‌ மகளிர்‌ 
கல்லூரி, மதுரை - 2 


மெய்யப்பன்‌ அருணாசலம்‌ (கோளாபட்டு) 


திரைப்படக்‌ காட்‌ களுக்கு வசனம்‌ எழுதும்‌ போட்டிகளில்‌ 
பரிசுகள்‌ பெற்றவர்‌. கவிதை நூல்கள்‌--மழலை அமுதம்‌, ஒரு 
மொட்டு மலராகிறது. புனைபெயர்கள்‌-- அருவிமைந்தன்‌, 
பொன்‌ நிலவன்‌, கோநகர்‌ அருணா, குறிஞ்சிக்கோ, பூம்பொழில்‌ 
துறைவன்‌. p 


உ 


683 
ஆ. பழ. சொக்கலிங்கம்‌ (மேலைச்‌சவபுரி 1908) 


பர்மாவில்‌ கம்பை உயர்நிலைப்‌ பள்ளியைத்‌ தொடங்கிய 
மூவர்களில்‌ ஒருவர்‌, *தனவணிகன்‌” இதழ்‌ சிறந்து தடைபெறப்‌ 
பாடுபட்ட மூவரில்‌ எஞ்சிநிற்பவர்‌. டென்னிசன்‌, வோட்ஸ்வர்த்‌ 
கவிதைகளை மொழியெயர்த்துள்ளார்‌. 

1935 அளவில்‌ தனவணிகன்‌ இதழில்‌ வெளிவந்த இவருடைய 
கவிதைகளை, காதல்மணத்‌ தம்பதிகள்‌ என்றபெயரில்‌ தமிழ்ப்‌ 
புத்தகாலயம்‌ வெளியிட்டிருக்றெது. 


இற்தியதேசிய இராணுவதீதினர்க்கு வழிநடைப்‌ பாட்டாக 
அற்புதமான கவிதைகளையும்‌ இவர்‌ படைத்துள்ளார்‌, 


எஸ்‌ வைரவன்‌ (தேவகோட்டை) 

1979-இல்‌ சென்னை தி.நகர்‌ முதிதுகிருஷ்ணன்‌ தெருவில்‌ 
குமரன்‌ பதிட்பகம்‌ தொடங்கி 30 நூல்களை வெளியிட்டுள்ளார்‌. 
வி என்‌. சிதம்பரம்‌ செட்டியார்‌ (பார்க்க..-ப. 350) 


தாம்‌ தக்காராக இருக்கும்‌ மதுரைதிதிருக்கோயிலைப்‌ பற்றி 
௮ங்கயற்‌ கண்ணியின்‌ அற்புதங்கள்‌ என்ற நூலை இயற்றியுள்ளார்‌ 
நகரத்தார்‌ குலத்திலகங்கள்‌ என்ற தொடர்‌ கட்டுரையை 
நகரத்தார்‌ குரலில்‌ சுவையாக எழுதிவருகிறார்‌. 
சி. என்‌. நாச்சியப்பன்‌ “கார்த்திகேயன்‌? 
137 சண்டனூர்‌ ரோடு காரைக்குடி 633001 3-3-1933 
19 மூன்றாம்‌ குறுக்குத்‌ தெரு, அழகிரி நகர்‌ சென்னை-26 


நாவல்கள்‌, நீதிக்கதைகள்‌, தோதிதிரப்‌ பாக்கள்‌ இயற்றி 
யிருக்கிறார்‌, பல கவியரங்குகளில்‌ கலந்து கொண்டுள்ளார்‌ 
முத்துப்‌ பழனியப்ப செட்டியார்‌. பாகனேரி 

மதுரையில்‌ நூல்‌ வணிகர்‌. 


தமிழகம்‌ எடிகும்‌ உள்ள தேவாரத்‌ திருமுறை இசை 
வாணரைப்‌ பேரற்றிவரும்‌ புரவலர்‌, 


இராம. ஏகப்பன்‌ வேந்தன்‌ பட்டி 
கோவையில்‌ வணிகர்‌, 


க 


684 
தமிழகத்‌ திருமடங்களுடன்‌ தொடர்பு கொண்ட 
அருளாளர்‌, தமிழும்‌ சமயமும்‌ தழைத்தோங்க, தருமைக்‌ குரு 
மணி இறைமணி மன்றதீதைதீ தொடங்கி அதன்‌ தலைவராக 
இருந்து வருகிறார்‌. கோவை மாநகரத்திலும்‌ அதன்‌ சுற்றுப்‌ 


புறத்திலும்‌ தெய்வ தமிழ்‌ நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து 
வருகிறார்‌. 


எஸ்‌. வடிவேலு தேவகோட்டை 


1966 இல்‌ சென்னையில்‌ வைரம்‌ பதிப்பகம்‌ தொடங்கி , 
நூல்களை வெளியிட்டு வருகிறார்‌. வை. மு. கோபால 
திருஷ்ணமாச்சாரியார்‌ அவர்கள்‌ இயற்றிய உரை நூல்கள்‌ 
அனைத்தையும்‌ வெளியிடும்‌ உரிமை பெற்றுள்ளார்‌. 


முகவரி; வைரம்‌ பதிப்பகம்‌, 143, பெல்சு சாலை, 
திருவல்லிக்கேணி, சென்னை-5 


நா,செல்வராசன்‌ 


கவிஞர்‌ நரரார நரச்சியப்பனின்‌ மகன்‌, பதிப்புத்‌ துறை 
யில்‌ உள்ளார்‌. ஒறு சில சிறு நூல்களும்‌ எழுதியுள்ளார்‌. 


ஆ. நடராசன்‌ செட்டியார்‌, வெற்றியூர்‌ 


இவர்‌ இளமையிலேயே இலங்கையில்‌ அரசியல்‌ மேடைப்‌ 
பேச்சுக்களை தமிழில்‌ சிறப்பாக மொழிபெயர்த்து பாராட்டுப்‌ 
பெற்றவர்‌. ஆங்கிலக்‌ கதைகள்‌, கட்டுரைகளைத்‌ தமிழாக்கம்‌ 
செய்வது இவரது இன்பட்பணி. 


கவிஞர்‌. கண்ணதாசனை ஆசிரியராகக்‌ கொண்டு, 
“தென்றல்‌” இலக்கிய அரசியல்‌ ஏட்டை சில ஆண்டுகள்‌ நடத்தி 
னார்‌. ஒளவை நூற்பதிப்பகம்‌ சில காலம்‌ நடத்தினார்‌. மகா 
கவி பரரதியாரின்‌ அரிய ஆங்கில கவிதைகள்‌, கட்டுரைகளை 
Agni and Other Poems and Essays என்ற தலைப்பில்‌ நூல்‌ 
வடிவில்‌ பதிப்பித்துள்ளாரி, இவரது முகவரி: 9; தேவசி தெரு, 
ஞானமூர்த்தி நகர்‌, அம்பத்தூர்‌. சென்னைஃ53 


த 8 து 


22. வட்டகைப்‌ பிரிவ 


1. பதினாறூர்‌ வட்டகை 


காரைக்குடி. 
பள்ளத்தூர்‌ 
கண்டனூர்‌ 
புதுவயல்‌ 
கோட்டையூர்‌ 

௨. சிறுவயல்‌ 
பலவான்குடி. 

ஆ. முத்துப்பட்டணம்‌ 
அரியக்குடி 

சொ. லெட்சுமிபுரம்‌ 
அளகரபுரி 


2. 


வலையபட்டி. 
கூழிபிறை 
நச்சாந்துபட்டி 
வேந்தன்பட்டி 
மேதைச்சிவயுமி 
புதுப்பட்டி 
வேகுப்பட்டி 
கொப்பனாபட்டி. 


8. 


கீழச்சவற்பட்டி. 
நெறிகுப்பை 
கண்டவராயன்பட்டி 
சிறுகூடற்பட்டி 
பூலாங்குறிச்சி 
நாச்சியாபுரம்‌ 

ஆ தெக்கூர்‌ 


கானாடுகாத்தான்‌ 
ஆதிதங்குடி 

கல்லல்‌ 
கொதிதமங்கலம்‌ 
நேமுத்துப்பட்டி. 
கல்லுப்பட்டி 
சொக்கலிங்கம்பு தரர்‌ 
ஜெயங்கொண்டபுரம்‌ 
மாநகரி 
அமராவதிபுதூர்‌ 


மேலப்பத்தூர்‌ 


விரையாச்சலை 
இராங்கியம்‌ 
பனையப்பட்டி 
குருவிக்கொண்டான்பட்டி 
மிதிலைப்பட்டி 

வி. லெட்சுமிபுரம்‌ 
பொன்னமராவதி 


மேல வட்டகை 


உலகம்பட்டி 
செவ்வூர்‌ 

விராமதி 
மகிபாலன்பட்டி 
சிராவயல்‌ 
பிள்ளையார்பட்டி 
ஆவினிப்பட்டி 
பரியாமருதபட்டி 


086 


4. கீழ வட்டகை 


தேவகோட்டை சண்முகநாதபுரம்‌ தாணிச்சாவூரணி 


5. தெற்கு வட்டகை 


நரட்டரசன்‌ 

கேரட்டை ஓக்கூரி கருங்குளம்‌ 
பாகனேரி சொரக்சலிங்கபுரம்‌ நா. அழகாபுரி 
சண்டரமாணிக்கம்‌ ,நடராஜபுரம்‌ செம்பொனூர்‌ 
அலவாகிகோட்டை வெற்றியூர்‌ பனங்குடி 
௮. சிறுவயல்‌ பட்டமங்கலம்‌ சக்கநீதி 


சொக்கனாதபுரம்‌ காளையார்மங்கலம்‌ சோழபுரம்‌ 
கீழப்பூங்குடி 


6. கீழப்பத்தூர்‌ 


அரிமளம்‌ ராமச்சற்திரபுரம்‌ இராயவரம்‌ தேனிப்பட்டி 


7. நீண்டகரைப்‌ பிரிவு 


கோனாபட்டு 


23. திருமணச்‌ சீர்வரிசையில்‌ இடம்பெறத்தக்க 


சில நூல்கள்‌ 

1 பிள்ளையார்‌ பெருமை 

திருமுருக கிருபானந்த வாரியார்‌ 
2 முருகன்‌ 
8 தேவாரம்‌ 
4 திருவாசகம்‌ 
9 சைவ சமயத்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 

-- டாக்டர்‌ டி.பி, இதிதலிங்கம்‌ 

6 அபிராமி அந்தாதி 
7 திருக்குறள்‌ (வு 
8 பெரிய புராணம்‌ 
9 பாரதியார்‌ கவிதைகள்‌ 


10 சிலப்பதிகாரம்‌ 
11 சிவஸ்தல மஞ்சரி 
12 குழந்தைகள்‌ கலைக்‌ களஞ்சியம்‌ 
18 குடும்பக்‌ கலை 
14 சமையற்கலை 
15 தையற்கலை 
16 அர்த்தமுள்ள இந்துமதம்‌ 
கவிஞர்‌ கண்ணதாசன்‌ 
17 டிநாகும்‌ செந்தமிமும்‌ 
சேரமலெ 
18 நல்ல மனைவியாக இருப்பது எப்படி? 
மூத்துகாளதிதி 
19 டாக்டர்‌ இல்லாத இடத்தில்‌ 
_ இரிய பதிப்பகம்‌ 
20 தமிழ்க்‌ கையகராதி 
21 ஆங்கில-தமிழ்‌ அகராதி 
22 குடும்ப விளக்கு 
பாரதிதாசன்‌ 
28 பெண்ணின்‌ பெருமை 
திரு.வி. ௧, 
24 எண்ணங்கள்‌. 


டாக்டர்‌ M. 5. உதயமூர்த்தி 
23 மனை இயல்‌ 
ராஜம்மாள்‌ தேவதாஸ்‌ 


26 தமிழ்‌ நாட்டு மக்கள்‌ மரபும்‌ பண்பாடும்‌ 
_ சேரமலெ 


பக்கம்‌ 


பிழை திருத்தம்‌ 


பிழை 


7 
91 (கடை வரி) 
98 வரி10 
122 
122 
133 
185 
194 
202 வரி 20 
203 
225 
274 வரி 12 


ு கடைசிப்‌ பாரா 
முதல்வரி 


524 கீழிலிருந்து 
வரி 12 


582 இரா. 


திருத்தம்‌ 


பாடுவாய்‌ 
சிதம்பரம்‌ 
உடன்‌ நலமின்றி 
நிறுவிளார்‌ 
கொடைஞனான 
இவ்வூனர்‌ 

1981 

வீ.ர.லெ, 
பூவென்றாள்‌ 
கோனைப்பட்டு 
துளசிங்கமசலை 


இயற்றிது 


பாடுவார்‌ 
லெட்சுமணன்‌ 
உடல்‌ நலமின்றி 
நிறுவினார்‌ 
கொடைஞராரன 
இவ்வூரினர்‌ 
1982 
வீர. லெ. 

பூ வென்றால்‌ 
கோளனாபட்டு 


குளங்கமரலை 


இயற்றியது 


சேரன்மான்காதலி சேரம ரன்காதலி 


பெண்‌ 


இரா என்பது மகாவித்துவான்‌ ரா: 


ஐயங்காறைக்‌ குறிக்கும்‌ , 


பொன்‌ 


இராகவ 


ட்டி 


24. பெயர்க்‌ குறிப்பு அட்டவணை 


சிறப்புப்‌ பெயர்கள்‌ முதலியவற்றிற்கான பக்க எண்‌ 
(தொகுத்தவர்‌ -மூல்லை மு பழனியப்பன்‌, பி. ஏ.) 


அகத்திணை 512 
அகத்தியலிங்கம்‌ ரல்‌ 45 
அகநானூறு 17, 22, 25, 26, 
லபல 42 166 
அகப்பொருல்‌ விளக்கம்‌ 16 
அகம்படியர்‌ 7, 
அதிலன்‌ 200, 629 
அங்கோர்வாட்டு 75 
அதியமான்‌ 101 
அட்டைப்பட்டி 12 
அடையாறு நூல்‌ நிலையம்‌ 226 
அடியார்க்கு 
நல்லார்‌ உறை 42 
அண்ணல்‌ தங்கோ 629 
அண்ணா (அறிஞர்‌) 99, 121 
125 185 214 257 265 277 ப 
331 
அண்ணாமலை 


அழகு 637 

எஸ்‌ ஏ பி 352-3, 599, 630 
இரஈம 681 

மு (கோன௱பட்டு) 186 631 

மு (மேலைச்‌ சிவபுரி) 375, 386 


630 
வே 152 184 186 630 
சுப 251-2, 496 
பழ 350, 681 
கா 398 
வ. 632 
வலம்புரி அண்ணாமலை: 
பார்க்கவே 
காந்தி-பார்க்க: காந்தி 
அண்ணாமலை 
சின்ன. பார்க்‌ இன்ன 
அண்ணாமலை 


செ.-44 


அண்ணாமலைச்‌ செட்டியார்‌ 

ராஜா சரீ 15 35 78-86 141, 

176, 181-2, 206 303-9 312, 

331 369 

வ- பழ சர-பார்கீக 
சன்மார்க்க சயை 

௮. சொ 123 

சேவு ௮ 123 

இராம 197 

ட்ரோஜன்‌ 337 630-1 

இரொமச்சந்கிரபுரம்‌ 631 

சாநாஅ௮ சொ 382 

சுப. ௮ 632 

ஏரோப்ளேன்‌ 599 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
(பார்கக: பல்கலைக்‌ 


கழகம்‌) 
ற தமிழ்‌ ஆராய்ச்‌ த்‌ 
துறை 82 
3. தமிழ்ப்‌ பயிற்சி மொழி 
முயற்சி 85 
ு கம்பராமாயணப்‌ பதிப்பு 
146 


99 நகர்‌ 144, 240 
அஃபைழகன்‌, மு சே. 637 
அன்பு நிலையம்‌ 151 262 ௭2 
அன்பு மீனாள்‌ 682 
அன்பு நடனசபை 613 
அண்ணல்‌ சுப்பிரமணியனார்‌ 

i 657 
அணிகலம்‌ 351 
அணில்‌ 345 
அபிராமி பப்ளிகேஷன்ஸ்‌ 626 
அப்பாவு பிள்ளை 107 
அப்பரி புத்தக நிலையம்‌ 624 


அப்பாதிதுறரையார்‌ கா 398 
அமராவதிபுதூர்‌ 3 192 

9 குருகுலம்‌ 122 

39 மகளிர்‌ இல்லம்‌ 154 


அமிர்தலிங்கம்‌ பிள்ளை 130 
அமெரிக்கா 275 333 420-1 
அம்பலக்காரர்‌, அம்பலப்பட்டம்‌ 


அம்பலவாண நாவலர்‌ 366 
அம்மன்‌ குறிச்‌ 70 
அய்யர்‌ வ, வே. ௬- பாரிக்க 


வவேசு 
அரங்க சீனிவாசன்‌ 25, 107 


அரங்கவேங்கடாசலம்‌ பிள்ளை 


43 
அரங்கநாதன்‌ டாக்டர்‌ 
எஸ்‌ ஆர்‌ 281 
அரங்கநாதன்‌ செட்டியார்‌ 197 
594 
அரங்கநாயகம்‌ (அமைச்சர்‌) 185 
அரங்கநாத முதலியார்‌ (பூண்டி) 


அரசகேசரி 368 

அரசன்‌ சண்முகனார்‌ 94,95,106 
107, 127, 238, 240 

அரசு, மெ. திரு 181, 415.6 
அரசு நாச்சியப்பன்‌ 632 
அரவிந்த ஆசிரமம்‌ 200 
அரண்மனை இறுவயல்‌ 3, 264 


474 

அரிமளம்‌ 3, 188 474-5 
அரிமளம்‌ பழ செல்லப்பன்‌ 632 
அரியூர்ப்பட்டணம்‌ 481. 
அரியக்குடி 3, 197, 235, 303 475 
அரீச்சனை இயக்கக்‌ _. பார்க்க 

தமிழ்‌ அர்ச்சனை 
அரிமணமிடுதல்‌ 18 
அருணன்‌ 302, 328, 352 623, 634 


அருணா சலம்‌ 


டி ஆர்‌ 613, 633 
இரஈம 198 

மு31 295. 320 
சயா 258 

சுப 399 634-5 
பெரி 632 
டாக்டர்‌ அரு 634 


690 


பஞ்சு 635 
ச 

மு. 58 
மெய்யப்பன்‌ 682 


அருணாசலம்‌ செட்டியார்‌ 


இராம 198 

சொக்கனைந்தல்‌ 417 

சதீதிரம்‌ 173 

அ.கு அரு 297 

கக்கல்‌ 1 ) 75... 
ம்க்கொ மலாக்க 

த்‌ 5 376, 401-413 

லெ. 166 

யெரிய மைனர்‌ 104 

ம. 417 

மு. ௮ 633 

காரைக்குடி 594 

ந சொ அர 633 


அருணாசலம்‌ பிள்ளை மு. 130 
அருணோதயம்‌ 302 328 623-4 
அறாண்‌ செம்குட்டுவன்‌ 417 
அலவரக்கோட்டை 3, 366 
அழ அரு குடும்பத்தார்‌ 305 


அழகப்பச்‌ செட்டியார்‌ 


டாக்டர்‌ 111-112, 304 
23 மூ அழ 292 
25 கருமுதீது 93-4 
35 வித்துவான்‌ 637 
அழகப்பா கல்லூரி 112 151 208 
232, 243, 258, 261-4, 266, 267 
அழகப்பர்‌ நூலகம்‌ 169 


அழகப்பன்‌ 


(ஆல்ஜி) 296, 419-20, 636 
ஆறு 25, 255-6, 315 

எம்‌ 356 

வெ.சு 258 

வ 357 

வி 637 

திருவனந்தபுரம்‌ 356 

ஏ எல்‌ 220 

அம 301, 636 

அழகாபுரி அழகப்பன்‌ 636 


691 


அழகாபுரி 
பில்லமகிகலம்‌ 3, 48, 158 
கண்டனூர்‌ 2 
நாட்டரசன்கோட்டை 3 
அழகாபுரிஇளங்கோவன்‌ 237 638 
அழதிய சிற்றம்பலக்‌ கவிராயர்‌ 
222 227 
அழகிரிசாமி: கு 321, 343, 406 
அழகு சுந்தரம்‌ செட்டியார்‌,லெ 
637 
அழகுப்‌ பதிப்பகம்‌ 622 
அறிவழகன்‌ புலவர்‌ 337, 637 
அன்பழகன்‌ க 331 
29 மு. சே, 637 
அன்பானந்தன்‌ 398-9 
அன்பு வள்ளியப்பன்‌ 613 
அன்பு நிலையம்‌ 201, 319 
அன்னம்‌ வெளியீடு 265 625 
அவினாசிலிங்கம்‌ இ. ௪ 112 
அனுமந்தக்குடி, 47 
அனல்‌ 348 
அய்யாமுதிது- கோவை 332 
அள்ளூர்‌ நன்முல்லையார்‌ 569 
அமிரீத கவிராயர்‌ 581 
அமிர்‌ தலிங்கம்‌ 635-6 
அன்புநடன சபை 613 
அறிவு நம்பி, டாக்டர்‌ 636 
ஆச்சி 350 
ஆடிட்டர்‌ நாராயணன்‌ 400 
ஆண்டிப்பட்டி 105 
ஆத்தன்குடி 3, 181, 183. 186, 
255, 307 
ு  முதீதுப்பட்டினம்‌ 5 
ஆத்திக்காடு தெக்கூர்‌ 
3 268 301 
ஆதிதா ஊரணி 489 
ஆதிதாள்‌ 73, 489 
ஆதிதிரம்பட்டி 22 
ஆபுத்திரன்‌ 39 
ஆதப்பன்‌, கே. எஸ்‌. 638 
ஆதிச்சதேவன்‌ 582 
ஆதி சங்கரர்‌ 272 
ஆதி சிற்றம்பலக்‌ கவிராயர்‌ 
223, 224, 
ஆதி நாசுப்பன்‌, 380, 419 
ஆதிறை 40 
ஆந்திரா 281 


அல்வாய்‌ 113 

ஆராவயல்‌ -- பார்க்க 
சண்முகநாதபுரம்‌ 

ஆண்டவர்‌ முத்துராமலிங்க 

ஞானதேதிகர்‌ 59-60 

ஆறுமுகம்‌ 


டாக்டர்‌ 275 
யெரி 638 ட்‌ 
கம்‌ பிள்ளை, வள்ளல்‌ 
ஆறுமு 382 
க நரவலர்‌ 129, 174, 191 
பரம்‌ 194, 365. 
ஆலங்குடி 2 
அவரந்குடி 11 
அவினிப்பட்டி 3, 154, 158 183 
அவிச்சி செட்டியார்‌ 150 
ஆவுடையார்‌ கோவில்‌- பார்க்க 
திருப்பெருந்துறை 
ஆனந்தவிகடன்‌ 152 283 285-289 
290, 294 333 
ஆனநீதபோ தினி 208 
இசைக்‌ கல்வெட்டு 66 
இரகுபதி 638 
இசை பிடிமானம்‌ 12, 524.5 
547-60 
இரசிக ரஞ்சன சபை 108, 313 
இரணிக்‌ கோயில்‌ 10 i 
இரண்டாம்‌ சக்கரைப்‌ புலவர்‌ 


571 
ரதீதினம்‌ வீ. 158, 351 
இத்‌ செட்டியார்‌ 396 


560 
இரங்கூண்‌ 282, 285, 290, 
369-76 
இரவீந்திரநாத தாகூர்‌ 84, 264, 
270, 373 
இராகவமுதலியார்‌ 197 
இரஈகவஜஙங்கார்‌ மு, 106, 100 
99. 
இராகவ ஐயநிகார்‌ ரா. 81, 128 
131, 176, 194, 195, 227, 265 
இரா தாதிருஷ்ணன்‌ டாக்டர்‌. 


184 
இரா.தாகிருஷ்ணய்யரி 19 
இராதா தியாகராசன்‌ 96, 100 
இராஜம்‌ (மர்ரே) 149, 214 


692 


இராங்கியம்‌ 5, 478 

இராசு, செ. 215 

இராசாராம்‌ க 333 
இராசராசன்‌ பரிசு 200 
இராசராசன்‌ 217 
இராஜகோயால்‌ 644 
இராஜகோபாலச்சாரியார்‌ 
(இராஜாஜி) 84, 112, 295, 304 


325-27 330-3 
இராசாக்கவிராயர்‌ 222 


இராசமாணிக்கம்‌ மா. 97 
இராசேந்திரன்‌ (மீரா) 98, 265 


. 568 
இராசேந்திரன்‌ ஆர்‌, 349 
இராமதிகுஷ்ண பரமஹ்ம்சர்‌322 
இராமகிருஷ்ணன்‌ எஸ்‌ 148 
இராமலிங்கம்‌ ௮௬. 643 
இரசமலிங்கம்‌ சோம, 643 
இராமச்சந்திரன்‌ எம்‌ ஜி. 
(எம்‌. ஜி. ஆர்‌.) 27. 274, 275, 

ர 276 
இராமச்சந்திரன்‌, ஆர்‌ 643 
3 நாயுடு 643 

இராமச்சந்திரபுரம்‌ 
(கடியாபட்டி) 3, 108, 186 


261 270. 
இராமசாமி 


டாகடர்‌, எம்‌, ஏ. எம்‌. 87 
இராமசாமி எஸ்‌. எம்‌, 358 
இராமசாமி சித 305 
இராமசாமி ரெ. 391-3 
இராமசாமி, பழ 638 
99 மு பெரி மு. 639 
இராமஞ்‌ செட்டியார்‌, 
ராம்‌. சு. ராம, 
இராமஞ்‌ செட்டியார்‌ 178 
ஏ. கே: 
இராமசாமி படியார்‌ ட 
ஓமந்தூர்‌) 
இராமசாமி ஐயர்‌ 108, a 
இராமசாமி நாயுடு. 
107, 198-9,206 639 
இராமசாமி பிள்ளை 197 
இராமசாமி தமிழ்க்கல்‌ லூரி 
122, 168-70. 249 267 


இரஈமசஈமி, ஈ. வெ 
(பெரியார்‌) 148, 185, 387. : 
இராம, சுப்பையா -- பார்கக: 
சுப்பையா, சமதர்மம்‌. 


இராமசாமி செட்டியார்‌ 


சி. இராம. 120, 132 
மு. ராம. 88 
சிவநேசன்‌ ட்‌ 348 

ரம. ௨ 19 
க்‌ 122, 168, 170, 
எம்‌. எஸ்‌. 639 
காரைக்குடி. 594 


ராமநாதபுரம்‌ 2, 111, 
மாதப்‌ 109, 110 
இராம வெள்ளையப்பன்‌ 309 
இராமரராவ்‌. யு. 334 


இராமநாதன்‌ 


௮. 643 
ப்‌ ர்‌ 14, 347, 
அரு. (கண்டனூர்‌) 3 ட்ப 
அரு. (தேவகோ) 356 
கா, ரு 382, 401-405. 409, 595 
கண. 616 
கோமதி 616 
இராம, 641 
வி. ௧௬. 626, 642 
தன மல்‌ 69 
கந்ததாச 
இராம. (கோனரயட்டு) 642 
கலைமகள்‌ 649 
ஆ” வ. 357, 641 
சத. 613 
சப, 263 
சுப. (மலேசியா) 389 
மீ 228 
லெ 151, 264 
சர்‌, பொன்னம்பலம்‌ 94 
அரு சோம 25 
கல்லல்‌ 640 


இராமநாதன்‌ செட்டியார்‌ 


பாலகவி 305, 341 642 


093 


ஓக்கூர்‌ 25 
சுப. 304 
ஆர்‌, 88, 193, 346 
மெ. அரு. நா. 365 
வயிநாகரம்‌ ௮. 192-4 “3038 
லெ. ப. கரு. 202-3 
மூ. 199 
சி. ராம, (பள்ளத்தூர்‌) 348 
லெ. 620 A 

சா 
ய ல ம. 112, 138, 382, 

479 

தேவகோட்டை 339 
கண்டனூர்‌ 594 
நாசீசியாபுரம்‌ 593 


இராமநாதகீகவிராயர்‌ 222, 228 
இராமானுசன்‌ .643 
இராகவன்‌ முத்து 644 
இரொமையர, லெ. 349 
இயல்‌ இசை நாடக மன்றம்‌ 255 
இராமமூர்‌ தீதி ஐயர்‌ 154-5 
இராயவரம்‌ 5, 47, 188, 201, 
297, 298 475 
இராய. சொ. 
பார்க்க. ராயசொ 
இராமலிங்க அடிகள்‌ 
(வள்ளலார்‌) 108, 124, 251 
இரா மலிங்கம்பிள்ளை-பரர்க்‌ ௧: 
நாமக்கல்‌ கவிஞர்‌ 
இராமன்‌, 

௬. 296, 357 639-40 
இராமன்‌ ஏ. வி. 332 
இராமன்‌. வீ, பி 332 
இராமாநுச அய்யங்கார்‌ 

265, 303 
இலக்கியச்‌ சிந்தனை 91-2 
இலக்கியப்‌ பதிப்பகம்‌ 624 
இலக்கிய உலகம்‌ 351 
இலக்கிய வட்டம்‌ 137 
இலக்கியச்‌ சங்கம்‌ (சென்னை) 

197 
இலக்குமணன்‌ 
௮௫. 157 
LL) லெ 644 

பழ 645 
யெ 645 


சோம (மதகுபட்டி) 296, 419 
644 
இலக்குமணச்‌ செட்டியார்‌ 
சி. ௮. ௪. 183 
யெரி, 120, 375-6 
வ. ராம. 368 
இலக்குவனார்‌, ௮. 97, 98, 265 
இலக்குமிபுரம்‌ செரக்கலிங்க 
விதீதியாசாலை 154 
இலயோலா கல்லூரி 188 
பணர்‌ வயற்‌ பன படபட 
இளங்கோ இலக்கியப்‌ பகன்‌! 
15 
இளங்கேவடிகள்‌. 37, 43, 46 
104, 203 486 
இளங்கோவன்‌ 349 645 
இளங்குடி 173 
இளஞ்சேரன்‌ 386 
ளெம்பரரி 658 
இளம்பூரணர்‌ 16 
இளந்தமிழன்‌ 389 
இளவரசு, சோம 262-2 
இளையாற்றக்குடி 10, 217 
இளையான்குடி 63 
இந்திரா காந்தி 218, 
இந்திரா 352 
இத்தி எதிர்ப்பு இயக்கம்‌ 96 
நதியப்‌ பல்தமிழ்க்‌ கழகம்‌ 
க்‌ “159163 168, 243 
ந்து மதாபிமான சங்கம்‌ 154 
ப 156-7, 177, 205, 208, 
இந்தோசீனா (வியட்நாம்‌) 19, 
இந்தோனேசியா 19, 
இனமுழக்கம்‌ 349 
இன்ப நிலையம்‌ 188, 328 618 
இன்பம்‌ 352 
ஈப்போ-சொ 19 
ஈழம்‌ 129, 363 
உடையப்பன்‌ முத்தையா 645-6 
உடையப்பா, 9.௨.சுப. 111 612 
” மலேசியா 397 
உக்கிரப்‌ பெருவழுதி 20 
உதியன்‌ சேரன்‌ 33 
உண்டியல்‌ 491 522-3 600 
உதயமூர்த்தி டாக்டர்‌ எம்‌ த 
33 


694 


உய்யக்கொண்டான்‌ (சோழ 
அரசன்‌)72, 

99 திறுவயல்‌ 3,229, 255, 
323 


உமாபதி சிவாசாரியார்‌ 65 
உமாமகேசுவரன்‌ த. வே. 112, 
128 


உமையாள்‌ முத்து 682 
உலகன்பட்டி 3,18 
2... இலக்குமண அடிகள்‌ 593 
உலகத்தமிழ்‌ ஆராய்ச்சி 
நிறுவனம்‌ 141, 377 
உலகத்தமிழ்மா நாடுகள்‌ 83, 99, 
145, 214-5 217, 218, 245. 250, 
377, 383, 395, 420, 
உலகத்தமிழ்ப்‌ பணியியல்‌ 245 
உலகத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 126, 377 
உள்வீடு, 17 
உறவுமுறைப்‌ பெயர்கள்‌ 468-9 
உறுதிக்கோட்டை11 
ஊரீப்பெயர்கள்‌3-5 
ஊழியன்‌ 174, 178, 205, 207, 

- 208, 339, 
ஊனையூர்ப்‌ பாரதியார்‌ 197 
எட்டையபுரம்‌ 179 
எட்டிமோதிரம்‌ 13 
எட்டிச்சாத்தன்‌13,75 
க 13 a 
எம்‌. ஏ.சி. அறக்கொை 
எழில்‌ 101,351 டக்‌ 
எழுவங்கோட்டை 311 
எர்ணாகுளம்‌ 113 
ஏகப்பன்‌, இராம 683 
ஏகம்மை சுப்பிரமணி 
ஏரியூர்‌ 11 க்ப்‌ 
ஏரெழுபது 135 
ஏழகத்தார்‌ 76 
ஏழகப்படை 76 
ஏழகப்பெருந்தெரு 76 
ஏழகப்யெருமாள்‌ விண்ணகரம்‌ 

76 
ஏமுகோயில்‌ நகரக்‌ 1 
தி எம்‌-மெய்யப்பச்‌ ப்‌ 
சட்டியார்‌ 
கதர ஸா 121, 179 
ஏனாதி சாத்தன்‌ 75 


ஐயசிகருப்பன்‌ செட்டியார்‌ 199 
591 

ஐங்குறு நூறு 67 
ஐந்திணைப்‌ பதிப்பகம்‌ 625 
ஐறிநூற்றுவர்‌ 47, 69, 76 
ஐந்நூற்றுவ தேவன்‌ 47 

99 நல்லூர்‌ 48 

5» பேரறையன்‌ 47 

29 பெரும்பள்ளி 47 

99 மங்கலம்‌ 48 
ஐந்தூற்றீசுவரர்‌ 47 
ஐம்படைத்தாலி -- பார்க்க: 
செட்டிநாட்டு நகைகள்‌ 
ஓகீகை காவலர்‌ 31 


ஒக்கூர்‌ 1, 3, 21 24- 31 


மாசாத்தனார்‌ 25, 26,27,39 
மாசாத்தியார்‌ 24-5, 27, 28, 30 


ஒக்கூருடையார்‌ 21 

ஒல்லையூர்‌ நாடு 19, 21, 22 
ஒலிய மங்கலம்‌ 21, 22, 
ஓல்லையூர்க்கூற்றம்‌ 21, 22, 
ஒல்லையூர்‌ மங்கலம்‌ 21 

2 தந்த பூதபாண்டியன்‌ 22 
ஒற்றை வடக்காரர்‌ 12 

ஒப்பாரி 510 

ஓவியக்கலை 87, 313 

ஓவியங்கள்‌ 67 

ஒளவை துரைசாமிப்‌ பிள்ளை 
42, 81, 97, 100 231 363 
ஒளவையார்‌ 17, 101, 295, 363 
ஓளவையார்‌ நுழைவாயில்‌ 171 
ஒளவை நூலகம்‌ 368, 

ஓளவை நூற்பதிப்பகம்‌ 684 


கண்ட (ர) மாணிக்கம்‌ 3 

கண்டனூர்‌ 3,173 

கண்டவராயன்பட்டி 3, 22 

கண்ணகி 38, 39 

கண்ணம்மை 38 

கண்ணதாசன்‌ 2,35, 122, 124, 
156, 158, 190, 262, 263, 268, 

269-78, 326, 346, 349, 351, 360, 

361, 386, 684 
சண்ணப்ப வள்ளியப்பா 349 - 


கண்ணப்பன்‌ 
மா (காரைக்குடி) 647 
மா (சிங்கப்பூர்‌) 418 
எஸ்‌(டெக்சாஸ்‌) 421 
சே 647 
ஏ. எல்‌.எஸ்‌ 647 
இராம. 646-7 
கண்ணன்‌ கருமுத்து தி 100 
கண்ணன்‌ வடு 648 
கண்ணாதீதாள்‌ 38 
அண்ணத்தாள்‌ கோயில்‌ 38 
. கணபதி ஸ்தபதி வை 217, 311 
கணபதி ஸ்தபதி எஸ்‌ எம்‌ 312 
கணியன்பூங்குன்றண்‌ 24, 190 
கணேசய்யர்‌ 365 
கணேசன்‌ கதி 261 
கணேசன்‌ சா--பார்க்க: கம்பன 
டிப்பொடி 
கணேசர்‌ செந்தமிழ்க்‌ கல்லூரி 
130-132, 166 258 
கணேசர்‌ கலைக்கழகம்‌ பெரம்‌ 
பாவூரீ 356 
கண்மணி சுப்பு 648 
கனக சபை 649 
கனி ஆர்‌ பிளம்‌ 332 
கடல்வாணிகம்‌ 48 
கடியாபட்டி-பார்க்க இராமச்‌ 
சந்திரபுரம்‌ 
கட்டியங்‌ கூறும்‌ வழக்கம்‌ 472 
கதிரேசன்‌ ராம மெ 648 
கதிரேசன்‌, சுப 267 
கதிரேசன்செட்டியார்‌ 648 
௧௧143 
கபிதக்கடல்‌345-6 
கபிலர்‌ 26, 33 
கமீலர்‌ அரங்கம்‌171 
கப்பல்வணிகர்‌ 13 
கப்பல்‌ தொழிலுக்கு உரிய 
சொற்கள்‌ 481 
கமீல்‌ சுவலபில்‌ 99 


கம்பநாடர்‌ 141 
கம்பராமாயண எரிப்பு! 
எரிப்பு இயக்கம்‌135 
கம்பராமாயணம்‌ 509 
கம்பன்‌ பணி 135 
கம்பன்‌135 205 515 602 


சமாதி 135-6 602 
99 பதிப்பகம்‌ 139 
ரத இராமநாதன்‌ 
சட்டியார்‌ 137 
73 ஊருணி 137 
35 அடிப்பொடி 76, 112, 
138, 144 150, 205, 211-12 249, 
325, 465, 471 550, 671 
கழகம்‌ 111, 121, 122, 135, 145, 
146, 150, 154, 211, 218, 220, 252 


412, 671 
99 குளம்‌ 137 
73. செட்டி௫௪தீதிரம்‌ 137 
35 செய்‌ 137 


ரர. செய்க்கழிவு 137 
5 தமிழாய்வு நிலையம்‌ 
218 
35 மணிமண்டபம்‌ 123, 
150, 218 220 
கம்பர்‌ A நத பல ப 
கம்பனூரர்‌ 137 


கம்பை 369 
கம்பளை நர 19 
கம்யூனிஸ்டு 148 
கமர்ஷியல்‌ பிரிண்டிட அண்டு 
பப்ளிஷிங்‌ ஹவுஸ்‌ 617 
சமலா பிரசுராலயம்‌ 330, 6]5 
கரநீதைக்‌ கவியரசு 42 110, ட 
0 
கருக்காக்குறிச்‌ 16 
கருங்குளம்‌ 3 
99 அ 1, 11 
கருணாநிதி மு (டாக்டர்‌ 
கலைஞரீ) 25, 274, 185, 386,666 
கருணாலயப்‌ பாண்டியர்‌ 202, 
363 
கருப்பன்பட்டி 22 
கருப்பையா பாவலர்‌ 106 
கருப்பையா, நா 417-8 
கருப்பையா பழ 157, 648 


” அழ 648 
25 கரு 648 
” மா 649 


கருப்பஞ்‌ செட்டியரர்‌ 202, 364 


696 


கருவேப்பிலாம்பட்டி 22 
ப ன்றி பாவலர்‌ 106 107 
க 5 யாகராசச்‌ 
யார்‌ 93-100, 176, 264 
337 421 
கல்கண்டு 301 352-3 
கல்கத்தா 359-61 
கல்கி 84 328 412 
கல்லல்‌ 3 
கல்லுப்பட்டி 3 
கல்கத்தா தமிழ்‌ மன்றம்‌ 31 
.. எழு. சங்கம்‌ 361 
பாரதி சாலை 361 
பாரதியார்‌ சிலை 362 
கல்வெட்டுக்சள்‌ 21 24 34 48 67, 
69 70 72 75 478 483-6 


கலாமடம்‌ 22 


கலாநிலையம்‌ 143- 4 630 
கலைக்‌ களஞ்சிமம்‌ 112, 214, 226 
கலைச்‌ சொல்லாக்கம்‌ 112, 214, 
கலைச்‌ சொற்கள்‌ 471 
வேளாண்மை 645 
கலையன்ப்ன்‌ பாரிக்க: 
இராமன்‌, சுப 
கலைவிழாக்கள்‌ (மலேசியாவில்‌) 
409 
கலை மணி 347-8 
கலைமகள்‌ கல்லூரி 
(கொப்பனாபட்டி) 143 154 - 5 
கலைவளர்‌ மன்றம்‌ 620 


கற்மகம்‌ 202 

கடலுக்கு அருகே வாழும்‌ 
பழக்கம்‌ 481 

கடிதம்‌ .351 

கவிமணி 


தேசிகவிநாயகம்‌ பிள்ளை 82, 
180-3, 389 412 534 

9. மன்றம்‌ 158 

2. நிலையம்‌ 183 

ு குழந்தைகள்‌ சங்கம்‌ 301 
கவிகுஞ்சர பாரதி 573 
கழனி வாயிலுடையார்‌ 76 
கழனிவாசல்‌ 76 

2... குடியார்‌ 76 
கழற்சிங்கன்‌ 49 
கழஞ்சு 525, 556 


சழுதீது உறு பார்க்க: ்‌ 
செட்டி நாட்டு நகைகள்‌ 
கள்ளர்‌ 7, 8 
கந்தசாமிப்‌ புலவர்‌ 570 
கந்தசாமிக்‌ கவிராயர்‌, மு. ரச. 
107, 128, 170, 176 
33 முதலியார்‌ 108 
கர்நாடகம்‌ 357 
காசன்‌ (கம்பன்‌அடிட்‌ யொடி)465 
காசி, ௪௫௬ 189 
காசதிச்‌ செட்டியார்‌, புல்லாங்‌ 
குழல்‌ 300 
சிநாதானந்‌ ரனாச்சார்ய 
பதுங்க! பலர மிகள்‌ 63 
காசிநாதன்‌ 649 
காசிநாதன்‌ செட்டியரர்‌ 336. 
காூவிசுவநாதர்‌, விசாலாட்சி 
கோயில்களில்‌ தமிழ்‌ 358 
காசிவிசுவநாதன்‌ செட்டியார்‌ 
ப 42-3 281-2, 612 
காசிவாசி செந்தில்நாத ஐயா 
365 
காஞ்சிபுரம்‌ 48, 281 
காதல்‌ 347-8 
காந்தியடிகள்‌ 175, 184, 205, 
207, 213, 279, 292, 293, 325, 
329, 346, 369, 374. 


காந்தி 
அண்ணாமலை 373 - 4 
2. வழி 346 
2 நினைவுமண்டபம்‌ 309311 
ு ஸ்தூபி 311. 
2... நாராயணன்‌ 267 
2... தரசன்‌ 649 
காப்புக்கட்டுதல்‌ - பார்க்க; 
செட்டிநாட்டுச்‌ சடங்குசல்‌ 
கார்த்திசேயினி பிரசுரம்‌ 618 
காமராசன்‌, நா - 98 270 
காமதேனு 202 
கார்த்திகைச்‌ சூப்பிடி 
39 புதுமை 
- பார்க்க - செட்டிநாட்டுச்‌ 
- சடங்குகள்‌ 
காரைக்குடி, - 3, 122, 123, 137, 
138, 142, 144, 145 146,169,173, 
175, 178, 198,205, 208, 211, 247 


258, 314 


2 


ஆ - 7௩௪. 


697 


காரைக்கால்‌ அம்மையார்‌ 
வரலாறு 110, 197 
கால்டுவெல்‌ (பிஷப்‌, டாக்டா்‌) 
காளிதாசன்‌ 143 
காளமேசப்‌ புலவர்‌ 656 
காளிமுத்து(அமைச்‌சர்‌) 98, 300 
காவிரிப்பூம்பட்டினம்‌ 9, 36, 69, 
72, 217, 281, 424 478 
காளையார்‌ கோயில்‌20, 47, 475 
ு மங்கலம்‌ 3 


காமகோடி பீடம்‌ (காஞ்சி) 217 


காவினிப்பட்‌ டி. 22, 
கானப்பேர்‌ 20 
கானப்‌ பேரெயில்‌ 1 
கானாடுகாத்தான்‌3, 12, 20, 101 
105, 143, 144, 177, 187 476 
கானாடு 19, 135, 
கிருஷ்ணசாமி நாயுடு 233 
இருஷ்ணமாச்சரரியார்‌, பு.ஆர்‌. 
141 
கிருஷ்ண மூர்த்தி (கல்கி) 239 
299 306 327 
கிருஷ்ணபாரதி சி என்‌ 179 
கழப்பதீதூர்‌ 6 
கீழப்பூங்குடி 5 
கீழவட்டகை 12 
தீழைச்சிவற்பட்டி 3 158 197 
232 
கிரிகாரி பிரசாத 354 
கிருஷ்ணசாமி டி எம்‌ 328 
குப்புசாமி நாயுடு (மதுரை) 107 
குகைக்‌ கோயில்கள்‌ 67 
குட்குமலை-—யபாரீக்க:பூங்‌ 
குன்றம்‌ 
குடவாயிற்‌ கர்த்தனார்‌ 25 
குடியரசு 337 
குடியேறி வாழும்‌ வழக்கம்‌ 18 
குடுமியான்மலை 67 303 
கும்மாயம்‌ - பார்க்க: செட்டி 
நாட்டு உணவுசள்‌ 
குமரன்‌ 139 174 175 178 180 
208 305 307 240-1 385 
குமரன்‌ பதிப்பகம்‌ 683 
குமரப்பன்‌ 650 
குமரி மலர்‌ 291 293 294-5, 316 
614 
குமாரவேலூர்‌ 11 


குமுதம்‌ 111 274 352 361 
குருவிக்கொண்டான்‌ பட்டி 3 
குமந்தைக்‌ கவிராயர்‌ 225-6 
குழந்தைசாமி வா செ 100 
குழந்தை எழுத்தாளர்‌ சங்கம்‌ 
1 299 320 
குழந்கைஇலக்கிய ஆராய்ச்சி 
647 
குழந்தைநாதன்‌ 264 
குழந்கைபவல்‌ 113 
குழந்தையன்‌ செட்டியார்‌ ப வ 
ராம 122 138 
குறள்இயக்கம்‌ (மலேசியா) 409 
குறுந்தொகை 29 30 44 166 384 
5௦9 
2... ஆங்கில மொழி 
ரே பெயர்ப்பு 384, 569 
குன்றக்குடி 
5, 53, 68, 229 
53 அடி களார்‌ 54-6 120 152 
166 171 190 - 1, 363 
குன்றக்குடி. ஆதனம்‌ 171 
குன்றக்குடி பெரிய பெறாமாள்‌ 
673 
கூத்தனூர்‌ 2 
கூதீதலூர்‌ இராமையஈ 593 
கூழிபிறை 3 
கேரளா 355 
கையறு நிலைப்‌ பாடல்கள்‌ 682 
கொடுங்குன்ற புராணம்‌'- 
பார்க்க: பிரான்மலை 
கொடுங்குன்ற நாதர்‌ 32 
கொடும்பாணோர்‌ 38 
கொட்டக்குடி 12 
கொற்றமங்கலம்‌ 3 
கொதிதமங்கலம்‌ சுப்பு 301 344 
650 
கொத்தமங்கலம்‌ 
லெட்சுமிபுரம்‌ 5 
கொரசிக 113 
கொப்பன்ன காங்கேயன்‌ 476 
கொப்பனாபட்டி4 143 186 476 
கொன்னத்தான்பட்டி 22 
கொல்லங்குடி. அழகாபுரி 3 
கொல்லி மலை 222 
கொலுசு--பரர்க்க செட்டி 
நாட்டு நகைகள்‌ 


608 


கொழும்பு 363-8 

கொறட்டி 2 
கொற்றவைக்‌ கோயில்கள்‌ 77 
கோகலே மன்றம்‌ 148 
கோபாலதிருஷ்ணைய்யர்‌ ம 106 
கோபாலன்‌ எஸ்‌, 295 
கோட்டாற்றங்கரை 481 
கோட்டியூர்‌ நல்லாந்தையார்‌ 


569 
கோட்டையூர்‌ 476 112 180 195 
235 283 479 
கோத்திரங்கள்‌ 10 
கோயிலப்பட்டி 22 
கோவில்‌ பிரிவுகள்‌ 10 
கேரவில்மாலை 441 
கோவிந்தராஜ ஐயங்கார்‌,மோ 
வே. 140 141-3 144 151 157 
கோயங்கா 325 
கோவிந்தன்‌, வை 178 189 201 
294 297 298 317-23 345 மற்றும்‌ 
பார்க்க சக்தி 
கோவை 124 
கோலாலம்பூர்‌ 113 217 247 
கோவிலூர்‌ 76 
கோவிலூர்‌ மடம்‌ 56-63, 330 
கோவிலூர்‌ ஆண்டவர்‌ 59 
கோனாடு 135 
கோனாரபட்டு 4, 5, 73 175 183 
185 199 203 470 
கோனாபட்டு எறிச்சலூர்‌ 
மாடலன்‌ மதுரைக்குமரனார்‌ 24 


சகீகந்தி 4 

சக்தி 43 178, 180, 294, 297 208 
322, 330, 341-5, 397, 463 

சகீதி காரியாலயம்‌ 613 

சக்தி மோகன்‌ 370-1 

சக்தி நாச்சியப்பன்‌ 652 

சக்தி வேல்‌ பிள்ளை 116, 348 

சநிதனம்‌ பட்டி 22, 

சந்திரசேகரன்‌ ௧, 328 

சங்கரலிங்கம்‌, மு 418 

சக்தி காரியாலயம்‌. 103, 319, 

320, 321, 

சகுந்தலா 178 

சங்க இலக்கியம்‌ 502 

சங்கப்பலகை 351. 620 


சங்கசாலமரப்‌ 34 

சங்கு 297 

சடையப்பன்‌ 137 

சடையன்‌ கண்மாய்‌ 137 

சடையவர்மன்வீரபாண்டியன்‌75 

சண்டமாருதம்‌ 336 211 

சண்முகக்‌ கவிராயர்‌226 

சண்முக நாத பட்டணம்‌ 11 47 

சண்முக நாதபுரம்‌ என்ற ஆரா 
வயல்‌ 4, 301 


சண்முகம்‌ ம்‌ 
எம்‌. எஸ்பி. 296 358 651. 
2). நரக 151, 159, 349. 651 
39 பனை 651 
சண்முகனார்‌ குங்கிலியம்‌ 261, 
650-1 
சண்முகம்‌ செட்டியார்‌. 
ம்‌ றா. a1 146, 181, 
304, 331 
9 வை. ௬. 101-3, 174, 
175, 176-7 183, 184, 316 
2. மூறையூர்‌ பழ ௪. 10- 
90 த்வயம்‌ 382, 414 
ு வயி (சிங்கப்பூர்‌) 382,414 
ு நா ௮. 650 
சந்தானம்‌, ௧. 319 
சந்திரோதயம்‌ 202 
சப்பா 120 
சம்பந்தம்‌ செட்டியார்‌ ௮.௮. ௪ 
சம்பந்தமுனிவர்‌ 190 
சம்பளசி€ட்டு 521 1 
சயாம்‌-பார்க்க தாய்லந்து 
சதயவிழா (இராசராசன்‌) 217 
சதாவதானம்‌ சுப்பிரமணிய 
ஐயர்‌ 233 
சதாசிவப்‌ பண்டாரத்தார்‌ 20, 
23, 70, 81 
சதாசிவம்‌ பிள்ளை, ஜி 338 
சதுக்கபூதங்கள்‌ 38 
சதுர்வேத மங்கலம்‌ 12, 32 
சதீதிரம்‌ சேசோமசுந்தர 
செட்டியார்‌. 176 
சத்தியமூர்த்தி (ஆடிட்டர்‌) 682 
சமணர்‌ குண்டு 47 
சரசுவதி இராமநாதன்‌ 257 
சரசுவதிமகால்‌ 
(மிதிலைப்பட்டி) 226 


டட... ௮௩௨ ௪. ன ர ண்ட. அ. அடு அவனிரத ன வ 


699 


சரசுவதி சங்கம்‌ 477 

சரத்சநீதிரர்‌ 273 

க த்தப்ப ன்‌ சு 129, 

சரவணன்‌; ஏவிஎம்‌ 121 

சருகணி 11 

வ பதக்க 

சவ்வாதுப்புலவர்‌ 

அன்பர்கள்‌ சபை 120, 127-34 

சன்மார்க்க சபை(கோவை) 124 

சாக்கோட்டை 173 

லத்‌ அகாடமி 249 273, 

சாரங்கபாணி. இரா 166, 167 

சாரங்கபாணி, தமிழவேள்‌ 381 
414 

சாக்லட்‌ 298 

சாமராயர்‌ 107 

சாத்தன்‌ 

சாத்தப்பன்‌ 25 

சாத்தம்மை 

சாத்து 13, 25 

சாத்தப்பன்‌, லெ. 652 

சாதீதப்பசெட்டியார்மு மு 612 

சாந்தினிகேதனம்‌ 84 

சாந்துப்புலவர்‌ 104 

சாளுக்கியர்‌ 71, 558 

சாந்தா சுப்பிரமணியன்‌ 657 

சாந்துப்புலவர்‌ 571 

சாம்பசிவ ஐயர்‌ 305, 

சாமிநாதன்‌ சோம 618 

சாமிநாத பண்டிதர்‌ 129 

சாமிநாதசர்மா 337 369 ௦22 

சாமிநாதன்‌ செட்டியாசி 129 

சாமிநாத கவிராயர்‌ 222, 

சாமிநாத ஐயர்‌, மகாமகோ 

பாத்தியாய 

டாக்டர்‌ ௨. வே 16, 41-2, 53-4 

78, 96, 108, 128, 131, 155, 173 

174, 191, 198, 225, 227, 229-30 

240, 285, 318, 639 514 


சாவி 202 
சிக்கல்‌ 93 -4 
சிகாகேர மருத்துவமனை 275 


சிங்காரம்‌ எஸ்‌ பி 358 
33 பி எல்‌ 304 
39. சிவல்புரி 653 
சிங்கார வடிவேலன்‌, அர 254 
சிங்காரவேலுக்‌ கவிராயர்‌ 222, 
231 
சிட்டு 297-8 
சிட்டி 585 
சித்தன்னவாசல்‌ 47 
சிதீதாட்டிவயல்‌ 2 
சித்தாந்தம்‌ 120, 
சிதம்பர நாத முதலியார்‌, ரக 
- மணி டிகே 
84, 122 138-9, 144, 212, 312 325 
327, 340 412 
சிதம்பரநா தச்செட்டியார்‌, ௮. 


97 
சிதம்பரநாதன்‌ அன்‌ கோ 374 


614 
சிதம்பரம்‌ 192, 222 


சிதம்பரம்‌ 


௮ 388 

கரு 348 
கோட்டயம்‌ 356 
சுப 395-6 

சுட 399 

சீதா 309 

மு.அ. 88-0, 309 
மெ 416 

ப 91, 92 

பழம 620 

வி. எண்‌. 350, 683 
இராம 220, 
சிதம்பர சாமிகள்‌ 200, 


சிதம்பரம்‌ செட்டியார்‌. 

மெ நா. த 220 613 654 
யெ.ராம ராம த 109-11, 364 
௮ ௧ ௮ சித அழ 90 132 

ஆ விபழ 366 

யபெ௮க 195 


கேவகோட்டை திரு. வெ, 


ஆதி மா, 593 
சிதம்பரம்பிள்ளை வ ௨௫ 157 


177 294 


வப பட பம்‌ அத்தததது கட 


760 


சிராவயல்‌ 4 
சிலப்பதிகாரம்‌ 36-46 495, 553 
சிலம்பு பார்க்க; செட்டி 
நாட்டு நகைகள்‌ 
சிவகங்கை-2 568 
சிவகங்கை செந்தமிழ்க்கழகம்‌ 
158 
சிவநேசன்‌ (இதம்‌) 198 348 
சிவநேசர்‌ திருக்கூட்டம்‌ 154 
சிவப்பிரகாசம்‌ ௮. சொ. 355 
சிவபாதசுந்தரம்‌ 585 
சிவகுருநாதபிள்ளை 129 
சிவராமன்‌ வீர. 328, 
ு ஏ. என்‌ 325 
3 டாக்டர்‌ லெ 653 
சிவசுப்பிரமணியன்‌ 264 
கிவனடியான்‌ பெரி 186 654 
சிவன்‌ 43 
சிவஞானம்‌ ம. பொ. 351 
சிவஞானசித்தியார்‌ உரை 66 
சிற்‌ கைலாசப்‌ பிள்ளை 94 
சிற்சபேசன்‌, கண 652-3 
சிற்றம்பலக்‌ கவிராயர்‌ 16, 197, 
சிற்றம்பலப்‌ பண்டாரம்‌ 223 
சிறுகூடற்பட்டி 4, 223 
சறுபாணாற்றுப்‌ படை 33, 511 
சிறுவயல்‌--பார்க்க? 
உய்யக்கொண்டான்‌ 
சிறுவர்‌ உலகம்‌ 297-8, 364 
சிறுவர்‌ நூல்பதுப்புக்கழகம்‌ 618 
இறுவயல்‌ ஜெயமணி 653 
சிரஞ்‌€வி 331 
சின்னஅண்ணாமலை 84, 188-9. 
274, 306, 317, 323-30, 332. 
சின்னையா சாத்திரியார்‌ 222, 
225, 228 
இனனையச்‌ செட்டியார்‌, வீர 
லெ, 194-5: 
93 இசைப்புலவர்‌ 305 
சின்ன முதீதப்பச்‌ செட்டியார்‌ 
௮௬. ௮. சி. மு, 233 
ஏனப்பதிதேவர்‌ எம்‌. எம்‌. ஏ, 
சின்‌ திதே ந 
”த்தலைச்‌ சாத்தனார்‌ 39 
ததர லட்சமி ஆச்சி மகளிர்‌ 
கல்லூரி 257 
சிதா இதெம்பரம்‌ 309, 


மாரன்‌ பரசக்கர கோலன்‌ 74 
சிதம்பரனார்‌. சாமி 340 
சீனமங்கலம்‌ 11 
சீனிவாசன்‌, ஏ எல்‌ எஸ்‌ 269,314 
99 டி. கே. 386 
ப பி, ஆர்‌ 654 
சீனிவாச ராகவன்‌. ௮, 148 
சீனிவாச ஐயங்கார்‌ டி.கே. 128 
சீவக சிந்தாமணி 165 507 
சுதேசமித்திரன்‌ 128,287.296,331 
சுத்தானந்த பாரதியார்‌ 13, 156 
155, 200-1, 319 32, 337 612 


சுந்தரம்‌ 


கதி 186, 231, 263-4, 296 
இராம 253 

மெ 131, 248 

வெற்றியூர்‌ அரு 655 

எல்‌ 655 

சொ. சொ. மீ. 655 
கருமுத்து தி 231 

யெரி மீ 364 

ஜிகே 150 

ஐயர்‌ சதாவதானம்‌ 305 


சுந்தரம்‌ பிள்ளை 175 
சுரபி 463 
சுரதா 386. 574 
சுந்தரர்‌ 49 ்‌ 
சுந்தர பாண்டியன்‌ (மன்னன்‌) 9 
சுந்தர பாண்டியபுரம்‌ 48 
சுந்தர மூர்த்தி, நா 267 
சுந்தரமூர்த்திநாயனார்‌ 33 
சுநீத குமார்‌ சாட்டர்ஜி 359 
சுப்பராம ஐயர்‌ 305 
சுப்பிரமணிய ஐயர்‌ 191, 262, 
294, 337 

சுப்பிரமணிய சிவா 294 
சுப்பிரமணியன்‌ (ம்‌) 

தி நா 12, 340, 344 
மதுரமித்திரன்‌ 656 
தா 655 
கும, 656 
௨. 111 
வி. ஐ 112,243 

எல்‌ எஸ்‌ மணி 420 

சுப்பிரமணியம்‌. இர£ம 143 639 


ps 


701 


சுண்டைகிகாடு 22, 23, 
சுப்புலக்ஷ்மி எம்‌. எஸ்‌ 306 
சுப்பிரமணிய ஐயர்‌ நினைவுச்‌ 
சிறப்பிதழ்‌ 294 
சுப்பிரமணியக்‌ கவிராயர்‌ 583 


சுப்பிரமணிய பாரதியார்‌101-3, 
121, 142, 144, 157, 158, 166, 
176-9, 187, 268, 287, 291. 293, 
294, 316, 321, 333, 340 
சுப்பிரமணிய பாரதியார்‌ குயில்‌ 
பாட்டு (ஆங்கில மொழி 
பெயர்ப்பு) 383 


சுப்பிரமணியன்‌ செட்டியார்‌ 

சா. சு 122 

மெ. சி ௨ பழ, 656 

௮. 656 

ஆத்திக்காடு 305 

வீரகேசரி 364 

வீர பெரி ௬ 419 

தே (பள்ளதிதூர்‌) 371 

அரு. ராம்‌. 338 

சுப்பிரமணிய முதலியார்‌ 

வெள்ளக்கரல்‌ வெ. ப 107, 128 

சி. கே. 128, 

சுபாஷ்‌ சந்திர போஸ்‌ 656 

சுப்பிரமணிய பிள்ளை, கா 80 
106, 129, 157, 192 

சுப்பையா டாக்டர்‌ இராம 258, 

383-4 

சுப்பையா சமதர்மம்‌ இராம 

157, 183, 337 

சுப்பையா ௧ 85 

சுப்பையா, இரு. 159 

குப்பையா டதீதோ 400 

சுப்பையா கே. என்‌, 599, 655 

சுப்பையா வைத்தியர்‌ 399 

சுப்பையா பிள்ளை 191, 282 

சுப்பையா ஜலதரங்கம்‌ 305 

சுரேந்திரநாத்‌ ஆரீயா 175 

சுமத்திரா 60 

சுவாமிநாத பண்டிதர்‌ 101 

சுவாமிநாதன்‌ சோம 328, 351 

சுவாமிநாதன்‌, த 158 

சுவாமி சதீதியானந்தா 409 

சூயஸ்கரல்வாய்‌ 18 


சூரக்குடி 11 

செக்காலை 4 
செட்டி-பெயர்க்‌ காரணம்‌12-13 
செட்டு.13 

செட்டியப்ப செட்டி 381 


செட்டிநாடு 2, 104, 179 341 
செட்டிநஈட்டு எல்லைகள்‌ 
செட்டிநாடு இதழ்‌ 248, 305, 
செட்டிநாட்டு ஊரிகள்‌ 3-5 
செட்டிநாடு-மக்கள்‌ 7-12 
செட்டிநாடு பெயர்க்காரணம்‌10 


செட்டிநாட்டுச்‌ சடங்குகள்‌, 
விழாக்கள்‌ 

மகர்‌ நோன்பு 11 
பிள்ளையாரீநோன்பு 11 
புதுமை 11, 44 472 
காப்புக்கடீடுதல்‌ 17 
மணமக்களை வாழ்த்தும்‌ ச்‌ 


மணமிடுதல்‌ 18 
வேறுவைதீதல்‌ 37,43 
திருமண மாலை 441 
திருமணம்‌ 11 
திருமணம்‌ தடைப்படல்‌ 11 
திருவா திரை 11 40 43 
திருவிளகிகுக்‌ பரி்ழல்‌ 12 
கழு த்‌ க்குப்‌ பா 

ட அகடு கொடுத்தல்‌ 554 
கார்தீதிகைப்‌ புதுமை 43 
கார்தீதிகைச்‌ சூப்படி11 
மருந்து குடித்தல்‌ 44 
குதிரைஏறுவது 38 
இழவுகேட்டல்‌ 458 
படைப்பு 508 
சீராட்டு 556 
சீராட்டுச்‌ சக்கரம்‌ 557 
சஈடுபொன்‌ 554 
பாணிக்ரெகணம்‌ 553 
வருஷத்துப்போகம்‌ 37, 43 
பொடுிகல்‌8ர்‌ 118 
மெொய்ப்பண ஏடு 33, 34-5 


செட்டி நாட்டுக்குரிய சிறப்புப்‌ 
பெயர்கள்‌ 
தனி நபரிப்‌ பெயர்கள்‌ 604 


ஆ சன்‌ அமல்‌ 


702 


ஊர்ப்‌ பெயர்கள்‌ 597-9 605 
685-6 

பட்டப்‌ பெயர்கள்‌ 506-611 

உறவு முறைபெயர்கள்‌ 468-9 


செட்டிநாட்டு நகைகள்‌ 


ஐம்படைதிதாலி 40-41 
கழுதிதுரு 496 
கொலுசு 37 

தண்டை 37 

தடை 468 

சிலம்பு 37 

மதாணி 496 
உலோகங்கள்‌ 555 

கால்‌ மோதிரம்‌ 554-5. 
மோதிரம்‌ 554 


செட்டி நாட்டு உணவு 


உணவுவகைகள்‌ 468-9 

கைபிடிச்சோறு 553 

கும்மாயம்‌ 41 

உணவு படைத்தல்‌--தடுக்கு 
38, 45 

வேறுவைதித வீட்டு உணவு 38 

விருந்தோம்பல்‌ 44 


செட்டிநாட்டுப்‌ பழமொழி 487 


செட்டிநாட்டுப்‌ பகுதிகள்‌ 


ஒல்லையூர்‌ நாடு 21 

கல்வா௪ நாடு 70 550 

கானாடு 79 

கேரள சிங்கவள நாடு 70 549 

கோனாடு 19 

மிழலைகிகூற்றம்‌ 20 

பிரம்பூரீ நாடு 551 

பறம்பு நாடு 1, 32 

செட்டிநாட்டு விலாசங்கள்‌ 5726-8 

செட்டிநாட்டுவீடுகள்‌ 17, 18, 
36, 429 603 610 

செட்டி நாட்டுத்‌ தமிழ்ச்‌ 

சொற்கள்‌ 

மநிகல வழக்கு 514.5 

செட்டிநாட்டில்‌ சமணம்‌ 47 

செட்டி நாட்டில்‌ குடைவரைக்‌ 
கோயில்கள்‌ 67-8 


செட்டிநாட்டில்‌ கணக்கு 
எழுதும்‌ முறை 125 
ு குறியீடுகள்‌ 519 
செட்டிபட்டி 47 
செட்டிப்‌ பிள்ளைகள்‌ 10 
செட்டியார்‌ ஏ. கே, 179-80. 181. 
290-6 ழ்‌ ப்‌ 
செட்டியார்‌ வி. ஆர்‌. எம்‌ 
i £3 181 658 
செட்டியார்‌ பெயர்‌ ஆய்வு 13 
செட்டிறை 12 
செந்தமிழ்‌ (இதழ்‌) 199, 208 
செந்தமிழ்‌ நிலையம்‌ 186 
செந்தமிழ்ச்‌ செல்வி 208 
செந்தில்‌ வேலன்‌ 659 
செம்பொன்னூர்‌ 4 
செயரஈமன்‌ ந. வெ. 167 
செயங்கொண்டார்‌ 197 
செயங்கொண்டபுரம்‌ --பாரீக்க 
செக்காலை 
செல்ல கணபதி 301 658 
செல்லமுதிது, அரிமழம்‌ 659 
செல்லம்மாள்‌ பாரதி 178 


செல்லப்பன்‌ ௧. ௮. 181, 183, 
184, 189, 351. 370. 616-7 658 
செல்லப்பன்‌ செ. மெ. 614 
செல்லப்பன்‌ செ. 625 

59 புதுவயல்‌ 659 

ு ௮. செ. 658 
செல்வராசன்‌ 684 
செல்வத்தாண்டவன்‌. ௫. 


166 167. 
செல்வநிலையம்‌ 617 
செல்வி பதிப்பகம்‌ 328 621 
செவ்வைச்‌ சூடுவார்‌ 582 
செந்தமிழ்‌ சொற்பிறப்பியல்‌ 
அகர முதலித்‌ திட்டம்‌ 646 
செவ்வூர்‌ 4, 229, 235 
சேக்கிழார்‌ 208 
சேது. இரா. 257. 
சேதுப்‌ பிள்ளை,ர£. பி, 37, 81 
129, 139, 156. 340. 
சேதுராமன்‌ 
முரு 156 
இராம. வே. 186 
மு 390, 409 


703 


கமைச்சிவற்பட்டி 419 

என்‌ 215 

சேதுராமன்‌ செட்டியார்‌ 

கு. ராம. மு. ராம. 178 

சேதுராமன்‌ செட்டியார்‌ 
ஜெய்ஹிந்தீ 659 

சேதீ 14 


சேந்தணி 2, 18 
சேர அரசர்‌ பெயர்கள்‌ 481 
சேரன்மாதேவி 174 
சேர்வைகாரர்‌ 8 
சேவற்கொடியோன்‌ 659 
சேவுகன்‌ அண்ணாமலைக்‌ 
கல்லூரி123, 254, 256, 258, 260 
264 
சேவுகன்‌ செட்டி (பரோடா )357 
சேவுகன்‌ செட்டி (அமெரிக்கா) 
421 
29 95 காரைக்குடி 594 
சேஷாசலம்‌ 143-4 
சேஷாக்திரி சர்மா 341 
சைவபரிபாலன சபை 
(சென்னை) 108 
சைவ சபை 106 
சைவ சித்தாந்தம்‌ 110. 123, 
சைவ சிதீதாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌ 111, 115, 347 612 
சொக்கலிங்க ஐயா, 173, 191-2 
194, 198 593 
சொக்கலிங்கம்‌ 


அரு 107. 280-1 290, 351, 357 
மு. 301 659 [370, 622-3 
ஆ. பழ, 683 
கருமுதீது தி. ௬. 100 660 
ராய.சொ.-—பரர்க்க : 

ராய- சொ. 
தே 152, 232, 266 

௨267 


டி. எஸ்‌. 325, 331. 


சொக்கலிங்கம்‌ செட்டியார்‌ 
(பெரிய) 366 
சொக்கலிங்கம்‌. செட்டியார்‌ 
்‌ (சின்ன) 366 
சொக்கலிஙிகபுரம்‌(மதகுபட்டி)4 
சொக்கலிங்கம்‌ புதூர்‌ 


(செரக்கனேந்தல்‌) 4 


சொக்கநாதபுரம்‌ எஸ்‌. 4 
சொக்கனேற்தல்‌) 

சொக்கு சுப்பிரமணியம்‌ 657 

சொர்ண காளீசுவரன்‌ 660 


சொர்ணநாதபுரம்‌ என்ற 
தரண கத தனி 2 
சொர்ணநாதபுரம்‌ பழனியப்ப 
ஐயா 61 
சேஈமலெ 78, 115, 152-3, 241, 
479, 527, 557, 617 550 556 558 
சோமசுந்தரம்‌ 
அரு 151 296 662 
ு லெ. 617, 661 
ப அர அரு 662 
3. புலவர்மணி 662 
2. நா662 
9 (தேவகேஈட்டை) 661 
»» சாண்டோ 662 
சோமசுந்தரம்‌ செட்டியார்‌ 
சதீதிரம்‌ 176 
சோமசுந்தர பாரதியார்‌ 80, 95 
110, 128, 184, 185 
சோமசுந்தரம்‌ பிள்ளை 129 
சோமசுந்தரம்‌ செட்டியார்‌ 
அரு. சோம. 365 
99 அருட்கவி 195-6 


99. அரு 662 
சோமையா 624 
சோமு 


59 எல்‌. 124.5 

99. நூலகம்‌ 617 

ு புத்தக நிலையம்‌ 349 
சோளம்பட்டி 22 
சோலையப்பன்‌ அரு, 660 
சோழபுரம்‌ 4, 201 
சேரனயன்‌ 356 
சோணாசல பாரதி 371 4 
சோவியத்‌ லாண்டு பரிசு 667 
ஞானசேகரன்‌, ஆ 681. 
ஞானசம்பந்தன்‌ நா 266 
ஞானியாரடிகள்‌ 108, 129, 157 
ஞானசேகரபாண்டியன்‌ 166 
டால்ஸ்டாய்‌ 319 
டமாரம்‌ 297.8 
டிகேசி -- பார்க்க: 


கிதம்பரநாத முதலியார்‌ 


704 


டியூகோ பப்ளிஷிங்‌ 1 


டி. கே எஸ்‌, 314 


தஞ்சாவூர்‌ 218 
தஞ்சை நாட்டார்‌ பேரவை 118 
தஞ்சைவாணன்‌ கோவை 504 
தத்துவராய சுவாமிகள்‌ 58 
தண்டபாணி தேசிகர்‌ 
மகாவித்துவான்‌ 51, 351 

தமிழ்‌ அரீச்சனை இயக்கம்‌ 

54, 350 
தமிழ்‌ எநிகள்‌ உயிர்‌ இயக்கம்‌ 381 
தமிழ்‌ ஒளி 401 
தமிழ்க்கலை மாநாடுகள்‌ 

மலேசியாவில்‌ 377 

தமிழ்‌ விழாக்கள்‌ மலேசியாவில்‌ 


377, 409 

தமிழ்க்கொடி (மலாக்கா) -- 
பார்க்க; அருணாசலம்‌ 
செட்டியார்‌ 


தமிழ்‌ உலகம்‌ 421 
தமிழ்‌ கலாசசலை 192, 199 


தமிழ்ச்‌ சங்கங்கள்‌ 

மதுரை 97, 194, 199 412 

கரந்தை 105, 109, 110, 112. 
2 113, 118 

உலச 126 

எரீணாகுளம்‌ 113 114 35 

பம்பாய்‌ 357 < 

கல்கதிதா 360 623 

ஹெளரா 360 

தில்லி 358 

காரைக்குடி 164-166, 247 

கொழும்பு 101, 368 

திருப்பதிதூர்‌ 171 

திருவனந்தபுரம்‌ 356 

ஜெய்ப்பூர்‌ 358 

கள்ளிக்கோட்டை 356 

ஆசன்‌ 357 

கோட்டயம்‌ 356 

லண்டன்‌ 380 419-20 

நியூயாரீக்‌ 420-1 

சிக்காகோ 42] 

அகில கேரள இணைப்பு 355 


——— 


திருச்சிராப்பள்ளி 633 
மைசூர்‌ 357 
பரோடா 357 

சூரத்‌ 358 


தமிழ்‌ இசை இயக்கம்‌ 85-7, 115, 

125, 138, 206, 303-10 

தமிழ்‌ இசை வெளியீடுகள்‌ 304 

தமிழ்‌ இசைச்‌ சங்கம்‌ 

சென்னை 88,212,307,309, 

தமிழ்‌ இசைச்சங்கம்‌ மதுரை 87, 
305 

தமிழ்‌ இசைச்சங்கம்‌ 

பொள்ளாச்‌9 309-10 


தமிம்‌ உலகம்‌ 421 

தமிழ்நாடு 99,259,336-7, 

தமிழ்நேசன்‌ 380, 387 

தமிழ்க்தாய்க்‌ கோயில்‌ 216 

தமிழ்ப்‌ பண்பாடு 1 

தமிழ்ப்‌ பண்ணை 

(சென்னை) 188,325-6 614 

(மலேயா) 377 401-413 

தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கம்‌ 320 

தமிழ்ப்‌ பதிப்பாளரி சங்கம்‌ 321 

தமிழ்ப்‌ பித்தன்‌ 270 

தமிழ்ப்‌ பாவை 248 

தமிழ்ப்‌ புத்த கப்‌ பண்ணை188 

தமிழ்‌ மகன்‌, சுப 158 

தமிழ்‌ மன்றம்‌ 159 ட்‌ 

தமிழ்‌ மொழிக்கு தேசீயப்‌ 

பேராசிரியர்‌ 249 ள்‌ 

தமிழ்‌ வளர்ச்சிக்கழகம்‌ 145 

தமிழ்‌ வளர்ச்‌ உயர்‌ ஆராய்ச்சி 
மையம்‌ 167, க 

தமிழ்‌ விமா (மலேயா) 410- 

கமிந்வர்ண்ல்‌ 274, 298, னு 


99. லேனா 680 79 185 
மி அரசு 121,125, 179, 185, 
பத 216, 217 
தமிழகம்‌ 330 621 
தமிழகப்‌ புலவர்‌ குழு 416 
தமிழண்ணல்‌ டாக்டர்‌ இராம, 
பெரிய கருப்பன்‌131,157,248-51 
. 298, 350 540 


| 


705 


தமிழன்‌ குரல்‌ 351 
தங்கம்மாள்‌ பாரதி 177,178 
தனவணிகர்‌ கும்மி 13 
தனவணிகன்‌ (இதழ்‌) 10, 201, 
286, 290, 294, 369 683, 
தனவைசியர்‌ 10 
தனவைசிய ஊழியன்‌ பார்க்க: 
ஊழியன்‌ 

தனிநாயக அடிகள்‌ 384 
தனிப்பாடல்‌ 505, 507 
தர்மராஜன்‌ நா 663 
தாய்லாந்து 419 
தாமோதரம்பிள்ளை 129, 230 
தாண்டவராய முதலியார்‌ 197 
இயாகராசசெட்டியார்‌-பார்க்க 
கருமுத்து 
தியரகராசர்கல்லூரி 

மதுரை 98, 170, 248, 251, 253, 

254, 263, 267, 


தியாகராசன்‌ 

டாக்டர்‌ கே.எம்‌.421 

தியாகராசன்‌ ௪. 208 

தியாகராசன்‌ ராம. 297, 345 

தியாகராசன்‌ ௮.மெ.,154 

9. (கண்டரா மாணிக்கம்‌) 

663 

க. மதிபாலன்றட்டி 268 

தியாகராஜ்‌ பெரி த்‌ 
8 


திராவிடர்‌ 9 . 
திராவிடக்‌ கட்டிடக்‌ கலை 

18, 100 
திராவிட முன்னேற்றக்‌ கழகம்‌ 

271 

திரிகூடசுந்தரம்‌ யொ. 325, 329 
திட்டுக்கோட்டை 11 
திரு--அடைமொழி 97 
திரு ஆதிரை 40 


திருக்குறள்‌ 

32, 55, 208, 371, 409, 415 492 
493 505 

விழா (இலங்கை) 368 

அட்டைகள்‌ 115 


செ,-45 


வகுப்பு (மலேசியா) 378-9 
பர்மியமொழியில்‌ 371-3 
போட்டி 118 | 
மலாய்மொழி 378 
சிங்கப்பூரில்‌ 415 
கழகம்‌ 55, 154, 157 
மன்றம்‌ (ஈழம்‌) 368 
திருக்குற்றாலம்‌ 138 
இருக்கோளக்குடி. 12, 22 
திருக்கோயில்‌ 126 
இருக்கொள்ளம்புத்தூரி 109 
110,124 


வள்ளுவர்‌ 
ட டடம 419 
ஈராயிரம்‌ ஆண்டுமலர்‌ 55 
கழகம்மதுரை 97 
நூல்‌ நிலையம்‌ 282 
வாசகசாலை 114 
விழா 118 


திருவண்ணாமலை 291, 292 
திருவானைக்கா உலா பல்‌ ல 
க்களர்‌ லம்‌, கல்வெட்‌ 
திரு (த 20, 21 

திருக்களாப்பட்டி. 22, 
திருக்கோட்டியூர்‌ 50 
திருப்பதி, லெ 663 
திருப்பத்தூர்‌ இலக்கிய உலகு 


2 158 
திருப்பாதிரிப்புலியூர்‌ 108 
திருப்பூவணம்‌ வேதாந்த 

மடம்‌ 63 
திருப்பெருந்துறை 21 
இருப்பணத்துறை 113 
திருப்பனந்தாள்‌ காச மடம்‌ 


203 233 

திருவருட்பா 108 
திருமகன்‌ 270 271 351 
திருமகள்‌ நிலையம்‌ 626 
திருமலை நாடு 32 
இருமலை நாயக்கர்‌ 8 315 
திருமெய்யம்‌ 2 67137 270 
திருஞானசம்பந்தர்‌ 32 

3 இராம 663 


706 


திருஞான சம்பந்தக்‌ கவிராயர்‌ 
105 
திருஞானம்‌ 663 


திருநாவுக்கரசு 

விசு 113 203-4 

வானதி 274 302 328 627-8 
கள்ளிக்கோட்டை 356 
சிங்கப்பூர்‌-பார்க்க அரசு மெ 


திரு 
மம 181 
செ ராம 357, 663 
திருநாவுக்கரசு செட்டியார்‌. 


தேவகோட்டை. 184 188 
திருவண்ணாமலை ஆதீனம்‌ 52 


-56 
திருவடிப்‌ பதிப்பகம்‌ 653 
திருவழுநீதார்‌ 139 
திருவாசகம்‌ 126 198 
திருவாசகம்‌ (கல்கதி தாவில்‌) 

359 


திருவாசகமடம்‌ 471 
திருவாசகப்பள்ளி 51 
திருவாவடுதுறை ஆதீனம்‌ 181 
191 
தரு வி ௧ 128 155 157 175 184 
207 208 294 326 337 
இருவெம்பாவை 40 124 
திறாவெண்காடு 424 
திருவெண்றணெயில்‌ 47 
திருவிளையாடற்‌ புராணம்‌ 21 
திருவையாறு 116 
தில்லை வில்லாளன்‌ 386 
தில்லைத்‌ தமிழ்க்‌ கழகம்‌ 240 
தினமணி 280 331 
திண்ணப்பன்‌ சுப 256, 547 
இண்டுக்கல்‌ 32 
இவ்வியப்‌ பிரபந்தம்‌ 512 
திஜர 121 298 302 325 339 
342 
இதிதாராப்ப முதலியார்‌ 223 
தீபம்‌ 218 220 
துழாவூர்‌ 64-66 
துளசிதாஸ்‌, ருதீர 664 
தெய்வசிகாமணி ஐயர்‌ 107 


தெய்வ நாயகம்‌ பேராசிரிகரி 
416 
நயனை தினகர்‌ 
தென்காூ 138 
தெற்கர்‌-பார்ச்க ஆக்திக்காடு 
தென்‌இநீதிய சைவ இத்தாந்த 
நூற்பதுப்புக்கமகம்‌ _ பார்கக 
சைவசிதீதாந்த 
கெலன்மொழிகள்‌ புத்தக AAAS 


தென்றல்‌ 270 271 346 
தென்றல்‌ நிரை 270 
தென்னரசு. எஸ்‌ எஸ்‌ 664 
தெவராயன்‌ செட்டியார்‌ 664 
தெவராயன்‌ .(கருப்பட்டிக்‌ 
கவிராயர்‌) 664 

தேவத த்தையா 

பக ஏ. ௮. 309 
தேக்காட்டூர்‌ 47 


கேவகோட்டை 2, 4. 117. 118. 
173.176, 184. 191, 194, 254. 258, 
260 314. 325. 330. 470, 478 
கேவகோட்டை தமிழ்‌ இசைப்‌ 
உ மகாந௱டு 306 [பள்ளி 306 


தேவர்‌ 9 
தேவாரப்பள்ளிகள்‌ 51 303 
தேவாரம்‌ 126, 129, 464 482, 683 
தேடகென்‌, ௧. 666 
தேனப்பன்‌ மு 157 666 
> வ 260 
தேனிபட்டி 4 
தேனிமலை 4769 
கொண்டி 60 
தொண்டைமான்‌ /( இலங்கை 
அமைசிசர்‌) 368 
தொண்டைமான்‌ எமை 14-5 
தொல்காப்பியம்‌ 98 243 383 472 
490 
9 பாயிர விறாத்தி 16 
தொல்காப்பியனார்‌ நூல்‌ 
நிலையம்‌ 130, 
தொலைக்காட்‌ூ 149, 
நகரக்கூட்டங்கள்‌ 71 


> 


பட சகு 


நகரக்‌ கோவில்கள்‌ 74 
நகரசபை 330 351 
நகரமலர்‌ 439 


நகரத்தார்‌ 

(இதழ்‌) 349 
நகரத்தார்‌ மலர்‌ (இதழ்‌) 349 
நகரத்தார்குரல்‌ (இதழ்‌) 350 439 


நகரத்தார்‌ 

படுகர்‌ சாலதிதில்‌ 49 
மலை 47 

வரலரறு 9 36-7 69-72 
௪மயக்கெ௱ள்கை 51 

வேறு பெயர்கள்‌ 10 
பழக்கவழக்கங்கள்‌ 36 40 4 
பெண்கள்‌ கடல்‌ கடப்பதில்‌ ட 
சாதிமுறை நியாயங்கள்‌ 37 
AEA நினைவு 36 
பெண்கள்‌ சிவதட்சை 66 
நாணயம்‌ - வராகன்‌ 71 
முதீதுவாணிகம்‌ 75 

படை 77 

குழுவ நாடகம்‌ 535 1-1-40 
பள்ளு நாடகம்‌ 541-546 


நசுர இளைஞர்‌ குழு 159 
நகரப்பட்டி 70 
நடராசபுரம்‌ 4 


நடராசன்‌ 
அலெ 138, 181 204 
327 667 
29 சித 668 
25 சுப ௮ 632 
99 அவ்வை 98, 265 
99 என்‌. வி. 148 


59 நா 233 
22 எஸ்‌, 668 
39 வழக்கறிஞர்‌ 334 
25 ஆ. 684 
நடராசன்‌ செட்டியார்‌ குய 


௮௬ 114 
நடேசன்‌ செட்டியார்‌, லெ 292 
நன்றி (இதழ்‌) 252 
நண்பன்‌ 35, 


07 


நவசக்தி 208. 270 

நவயுகப்‌ பிரசுராலயம்‌ 152, 212 
321-2 613 

நவயுவன்‌ 351 

நவமணி 348 

நவநீத கிருஷ்ணபாரதியார்‌ 129 

நற்றிணை 231 569 

நற்சாந்துபட்டி 4, 109, 124 

நற்பண்பு 349 

நல்லினதீது ஆயர்‌ 26, 

நல்லிப்பட்டி 22 

நாயகர்‌ 13 


நாகப்பன்‌ 

ரெ. 669 

பெ 186 

அரு 152, 157 668 
ரரம - 233 

ஆதி- பார்க்க: ஆதி 


நாகப்பச்‌ செட்டியார்‌ 

ு ஆ 120, 132 

ன்‌ சி. ரஈம 132, 668 
சண்முகநாதபுரம்‌ 339 
நாகர்கோவில்‌ 181, 


நாச்சியப்பன்‌ 

நா ரா 186, 386 669-70 
அபிசீனியா 606-607 
டதீ3தா (கண்டமாணிக்கம்‌) 


382 

சக்தி 652 
முரு சொ 309 
சி. என்‌, 683 
டாக்டர்‌ 314 
நாச்சியப்ப செட்டியார்‌ 

௬ வி நர 113 114 
நாச்சியார்‌,நாய்ச்சியார்‌ 71,508 
நாச்சியாபுரம்‌ 4, 137, 
நாடோடி 325 
நாட்டரசன்கோட்டை 4 38 135 
136-8 140, 145, 150 263, 264, 
நாட்டார்‌ 7 
நாட்டார்‌ பேரவை 118 
நாட்டுக்கோட்டையரர்‌ 10 
நாட்டுக்கோட்டை 


செட்டியரர்‌ திதி 384 


அ 


708 


தாடகக்கலை 255 313 -5 
நாட்டுப்‌ பிரிவுகள்‌ 19 
நாமக்கல்‌ கவிஞர்‌ 105 121 186 

... 189325 327 329-30 440, 
நாற்கவிராச நம்பி 16 
நார்த்தாமலை 47 70 303 


நாராயணன்‌ 
சப 397 399 
க. 669 

த 341 

என்‌ எஸ்‌ 368 


நாராயணன்‌ செட்டியார்‌ 
லெ டல்‌ 

347 612 

சொ 266 

ராமு மு. க. மு. 233 
நா. நா. ராம 367 


நாராயணசாமி ஐயர்‌ (புலவர்‌) 
117 

நாராயணசாமி தி. மு, 166 

நாராயணசாமிகள்‌ 199-200 


நானாதேகிகன்‌ 10 

நாவினிப்பட்டி 12 

நாலடியார்‌ 468 

நியூ புக்‌ ஸ்டோர்‌ 631 

நிரம்பவழகிய தேசிகர்‌ ஆதனம்‌ 
64-9 

நிர்மலா மோகன்‌ 534 

நீண்டகரைப்‌ பிரிவு 6 


“நீலகண்டன்‌ ப. 340, 352 


நீலகண்டன்‌ சாஸ்திரியார்‌ 381 
406, 415 

நீலாயதாட்சி 166 

நீலகன்‌ பெருமாள்‌ 9 

நீலாவதி இராம வ்‌ 

670 

தூர்‌ முகமது 183 

நெடுநல்‌ வாடை 17 

நெடுஞ்சடையன்‌ பராந்தகன்‌ 75 

நெடுஞ்செழியன்‌ (நாவலர்‌) 169 

நெய்க்கோணம்‌ 5 477 

நெய்வாசல்பட்டி 2 

நெல்லையப்பர்‌ பரலி, ச, 338 


"ஆ 


நெல்லையப்ப செட்டிமாரி 592 
நெல்மேனிப்பட்டி 22 
நெற்குப்பை 4, 23, 61, 202, 421 
நேதாஜி 286, 371 
நேமதீதான்பட்டி 4, 477 
நேமத்தான்பட்டி 
திருநாவுக்கரசு விதீதியாசாலை 
154, 156 
நேஷனல்‌ ஆர்ட்ஸ்‌அகாடமி 626 


பரதன்‌ சொ. 158 
பநதி 361 
பச்சையப்பன்‌ கல்லூரி 251, 
252, 257 
பச்சையப்பன்‌ கல்லூரி 
(காஞ்சிபுரம்‌) 252 
பட்டமங்கலம்‌ 4 
பட்டினத்தடிகள்‌ 72 - 3 
பட்டினசாமி வகுப்பு 72 
பட்டினப்பாலை 464 
படிக்காசுத்‌ தம்பிரான்‌ 104 
படுமாற்றுூர்மோசி8ரன்‌ 569 
படுமாற்றூர்‌ மோசி8ரன்‌ 
கொற்றனார்‌ 569 
பஞ்சாபியரைதி தமிழ்‌ கற்கச்‌ 
செய்தது 643 


பண்டிதமணி 24. 80-1 96, 109 
120 123 127131 132 133 157 
155, 174, 192-3, 201, 230, 
238-41 245, 248, 268, 529-34 
பண்டிதமணி சபை 131 


பசும்பொன்‌ முத்துராமலிங்கம்‌ 
32 


பதீமனாப ராஜ, இரா. 346 
பதீதினிக்கோட்டம்‌ 217 
பதீதுப்பாட்டு (ஆங்கிலமொழி 
பெயர்ப்பு) 384 
பதிற்றுப்பத்து 489 
பர்மா 175, 211, 280-1, 322, 
330, 369 500, 512 
பரநீதாமனார்‌. ௮. இ. 97 
பரமசிவானந்தம்‌ ௮. ம. 97 
பரமக்குடி 32 ்‌ 


709 


பரமேசுவரம்‌ பிள்ளை 285 
பராக்கிரம பாண்டியர்‌ 8 
பரியாமருதுபட்டி 2 477 
பரிமேலழகர்‌ 31-2 
பரிபாடல்‌ 32 
பலவான்குடி 4 
பல்லவராயன்‌ சீமை 49 
பல்லவர்‌ காலம்‌ 47-48 
பல்லவர்‌ நாணயம்‌ 525 


பல்கலைக்கழகம்‌ 


சென்னை 98, 130 131, 199 
240 242 246 248 299 
மதுரை 90, 
100,119 123, 131 169 243 244-5 
249 250 258 264 299, 
பல்கலைக்கழகம்‌ 
அண்ணாமலை 
78-84, 123, 129, 131, 146, 203, 
240,243, 246, 253. 256, 258, 259, 
261 - 263, 268, 305, 307, 
பல்கலைக்‌ கழகம்‌ 
திருவாங்கர்‌ (கேரளா) 106 
111-2 195 253 
பல்கலைக்‌ கழகம்‌ 
95 தமிழ்‌ 169 200 243 253 
260 267 295 319 377 654 
ர மலேயா 379 383-4 
401 
ு  விசுவபாரதி 84-5 
99 மிக்சிகஸ்‌ 384 
39 வார்சா 253 


பறம்பு மலை 170 
பறம்பு நாடு 1, 19 
பழனியப்பச்‌ செட்டியார்‌ : 


செ. மெ. 189 302 614-5 

௮. பழ 183 

வ. பழ. சா, 

பம. 132 

௮. 155 

ஆ பெ அரு. 233 

லெ. 338 

பழனியப்பா பிரதர்ஸ்‌ 188, 186 
302, 351 614-5 


127 128 133 


பழனியப்பரீ, ச விநா 477 


சாமி 186 341, 652 

வெ 258-9 

இராமசாமி 349 

பனை 672 

எஸ்‌ ஆர்‌ எம்‌ 390 

எம்‌, 401 

வி எம்‌ 399 

௪ 166, 

மெ. மு. நா. பழ. 598, 680-1 


பழனி பிரசுரம்‌ 619 
பழமொழி நானூறு 33 
பள்ளத்தூர்‌ 4 
பனக்கரை 11 
பனங்குடி 4 
பனையப்பட்டி 4 305 
பனையப்பன்‌, மு 364, 672 
பனையப்ப செட்டியார்‌ சொ 
202, 351 585-90 
பகுதிதறிவு பாசறையினர்‌ 135, 
பஞ்சநதம்‌ (தேவகோட்டை) 
350 627 
3. (கள்ளிக்கோட்டை) 356 

பாகனேரி 4, 111, 281, 347 
பாசிப்பட்டினம்‌ 69 
பாய்மிடைதல்‌ 38 
பாப்பா 352 

»” மலர 297 
பாப்பான்‌ பட்டி 22 
பாரகமடங்கலும்‌ பசிப்பிணி 

அறுக 40 

மண்டபம்‌-— பார்க்க: 
கம்பன்‌ அடிப்பொடி 
பாரதியார்‌--பார்க்க 

சுப்பிரமணிய பாரதியார்‌ 
பாரதியார்‌ சங்கம்‌ 330 
பாரதி தமிழ்ப்‌ பேரவை 158 
பாரதி பதிப்பகம்‌ 620 


பாரதி 


710 


பாரதி புத்தக நிலையம்‌ 
(மதுரை) 216, 
பாரதிதாசன்‌ 14, 121, 183-6. 
202, 270, 304, 314, 330-3, 388 


பாரி (வள்ளல்‌) 26, 33, 104, 
3 அச்சகம்‌ 347, 
29 விழா 34, 170—1 
” திலையம்‌ 181, 183, 189, 


) 331, 351 616-7 
பாரி புத்தகப்‌ பண்ணை 623 


. பாரதிய ஞான பீடப்‌ பரிசு 200, 
பாரதிய விதியா பவன்‌ 
(லண்டன்‌) 245 
9 ந (பம்பாய்‌) 251 
பாரலசுப்‌ பிரமணிய ஐயர்‌ 
(புலவர்‌) 117 
ப்ரலர்‌ மலர்‌ 297 
பரலா 672 
யரலை ஒழுக்கம்‌ 19 
பாராளையடிகோட்டை 106 
பாளையப்பட்டி 11 
பரண்டுரங்கன்‌ நா 386 
பாண்டித்துரைத்‌ தேவர்‌ 
194, 195, 
பாண்டியன்‌ அறிவுடை நம்பி 
44 
பாவாணன்‌ 672 
பிச்சுவையர்‌ 191 199 
பிரகாஷ்‌ பதிப்பகம்‌ 622 
பிரபஞ்ச ஜோதி பிரசுராலயம்‌ 
622 
பிரான்மலை 6, 11, 32, 34, 40, 
| 48, 53 
பிரிட்டிஷ்‌ மியூசியம்‌ 16 
பிரேமா பிரசுரம்‌ 619 
பிலாக்குடிப்பட்டி 22 
பில்லமங்கலம்‌ - பார்க்க 
அழகாபுரி 
பிள்ளை 8, 
பிள்ளையார்‌ பட்டி 4, 68, 213, 


313 477 
பி. ஸ்ரீ 121, 152 - 3, 333 
பிறமொழிச்‌ சொற்களும்‌ தமிழ்‌ 


மரபும்‌ 472 
பீமகவி 107 
புதுக்கவிதை 646 


புதுக்கோட்டை 2,48-9, 125 137 

.. ஐ. மாவட்ட எல்லை 478 

புதுச்சேரி 176. 178 

புதுப்பட்டி (பொன்‌) 5, 229, 231, 

புதுமலர்ச்சி TIE 

புதுமை 1 

புதுமைப்‌ பல்ல ட. ட 

புதுமைப்பித்தன்‌ 260, 339, 61௦ 

புதுவயல்‌ 5,12, 477 

புதிதமித்திரன்‌ 20 

புத்தகப்‌ பூங்கா 627 

புளியடி தர்மம்‌ 47 

புள்ளி 10 11 

புவியரசு கோவை 270 

புறப்பொருள்‌ ட்‌ தபதி 
21 22 33 169 171 

புறநானூறு TY ZY 

பூங்குடி 5 


ங்குன்றம்‌, பூங்குன்ற நாடு 18 
ங்குன்றம்‌, பூ தும்‌ 47 68 
பூங்கொன்றை வேலங்குடி 739 
பூங்குன்ற நாயகி 23 
பூக்குன்ற நாயனார்‌ 22 
பூங்கொடி பதிப்பகம்‌ 625 
பூஞ்சோலை 208 
பூம்புகார்‌--பார்க்க 4 
காவிரிப்பூம்பட்டினம்‌ ai 
ம்புகார்‌ கரை ie 
பம்பு ரக டல என்கன 
பூவை செங்குட்டுவன்‌ 673 
பூமணமிடுதல்‌ 18 
பூதக்குடிக்தெரு 38 
பூரணலிங்கம்‌ எம்‌ எஸ்‌ 128 
பூலாங்குறிச்ச 5, 18, 477-8 
பூவராகம்‌ பிள்ளை ஆ 131 
பூவண்ணன்‌ 299 
பெரி தியாகராஜ்‌ 681 
பெதிதாச்சி செட்டியார்‌ 
கானாடுகாத்தான்‌ 105-6 


பெரிய கருப்பன்‌ : 
இராம-பார்கிக தமிழண்ணல்‌ 
இராம பெரி 168-70 ௮14-5 664 
இராங்கியம்‌ 357 


711 


பெரிய ஈருப்பன்‌ செட்டியார்‌ 
பம பெரி பெரி 115 
பெரியண்ணன்‌ அரு 183 186 
346-7 386 389 
யெரிய மருது 22 
பெருவுடையார்‌ கோவில்‌ 217. 
- 311 
பெரும்பற்றப்‌ புலியூர்‌ நம்பி 580 
பெரும்பாவூர்‌ 113 356 
பெருஞ்சாத்தன்‌ 22 
பொய்யளூர்‌ 2 
பொய்யாமொழிப்புலவர்‌ 579- 


பொருள்‌ 346 
பொன்னையா நா 365 
பொல்பற்றி 20 
பொன்‌ ராசன்‌ 673 
பொன்னம்பலம்‌ க 158 
பொன்னம்பலம்‌ பிள்ளை ௪ 
365 368 
பொன்னமராவதி 5 144 478 
பொன்னி 186 346 385 619 
போப்‌ ஜியு 285 
பையூர்‌ 22 


மகராஜா கல்லூரி (திருவனந்த 
புரம்‌) 199 

மகராஜன்‌ எஸ்‌ (நீதிபதி) 148 

மகளிர்‌ இல்லம்‌ 156 

மகாதீமா காந்தி திரைப்படம்‌ 


மகாலிங்கம்‌ நா 309 
மகா சாஸ்தீதன்‌ 25 


மணிவாசகர்‌ பதிப்பகம்‌ 242 261 
627 


மணிவாசகர்‌ நூலகம்‌ 263 
மணிமேகலை 3639 4142 227 
மணிமேகலை, செல்வி 682 
மணிமேகலைப்‌ பிரசுரம்‌ 624 


மதகுபட்டி 4 
மத்தவிலாசப்‌ பிரகடனம்‌ 

துத்‌ ப ப்ரீ 79-80 
மதுரகவி 573 
மட்டாஞ்சேரி 113 3 
மட்டியூர்‌ 32 


மடாதிபதி. தருமபுரம்‌ 193 
மதுரை முதலியார்‌ 189 298 
மருதரசர்‌ 104 

மருது பாண்டியர்‌ 104 
மருதுக்குடி.ப்பட்டி 22 

மலர்‌ நிலையம்‌ 620 
மலம்பட்டு 22 

மல்லை 222 
மலையக்கோவில்‌ 67 
மலையடி.ப்பட்டி 67 

மலேயா 133 174 381 
மலேசியா 19 113 120 123 248 
மறவரி7 9 

ல மைய மகள்‌ 69 கனலி 


99 நூல்நிலையம்‌ 296 
மனோகரன்‌ மீ 266 

்‌] [மலே௫யா) 399 
மழவை ன்னசாமி ஐயர்‌ 583 
மழவை மகாலிங்க ஐயர்‌ 583 
மழவை இதெம்பர பாரதி 583 


மாசா யாரீ-பாரிஅக 
மகிபாலன்பட்டி 5 22-4 47 2382 எ ஓக்கூர்‌ 


மகிழ்ச்சி 352 
மகேந்திரவர்மன்‌ 67 
மங்கல வழக்கு 464 
மங்கை 344-5 
மணப்பாறை 38 
மணப்பந்தல்‌ 17 
மணமிடுதல்‌ 18 

மணி கா.சு 360-2 
மணி, கு 158 

மணி, பி, எல்‌. எஸ்‌, 420 
மணிக்கொடி காலம்‌ 321 
மணிவாசகப்‌ பெருமான்‌ 21 


மாதவன்‌ செ. 673 
மார்க்கோ போலோ 69 
மாற்றூர்‌ 34 47 
மாணிக்கவாசகம்‌ கருமுதிது.தி 
100, 151, 296 67 
உ. நர, 266, 674 

மாணிக்கவாசகப்‌ 

பெருமான்‌ 213 
மாணிக்கம்‌ 
நா. மு. 337 674 
வ.சுப. 100, 112, 13 2,133, 152, 
166, 167, 242-8 529 


மு த ரி. வந்து 


918 


ந. 115, 254-5 
வெ. தெ. 167, 252-3 
லெ, 314 


மாடர்ன்‌ தியேட்டர்‌ 271 
மாதரி மறுமணம்‌ 349 
மாநகிரி 5, 137 

மாநிலக்‌ கல்லூரி 131, 248 
மாமல்லபுரம்‌ 217 

ஈர்க்கபந்து சரிமர 262 
வரமிஇலைப்பட்டி 5, 41, 42, 197 

229, 231, 

39 கவிராயர்கள்‌ 222-32 
மிழலைக்‌ கூற்றம்‌ 19, 20, 21 
மித்திராவயல்‌ 11 
மில்டன்‌ 143 
மின்னக்குடி 22 
மீனாமுத்தையா குமாரராணி 

87 
மீனாட்ட அலை 99 
மீனாட்சி புத்தக நிலையம்‌ 625 
மீனாட்ட சுந்தரம்‌ வலர்‌ 

74 

மீனாட்சி சுந்தரனார்‌, தெ. 
பொ. 100, 119, 120, 212, 245 
மீனாட்சி சுந்தரக்‌ கவிராயர்‌ 

107 
மீனாட்டு சுந்தரம்‌ பிள்ளை 
திரிசிரபுரம்‌ 62, 172, 240 
மீனா&டி சுந்தரேசுவரர்‌ திருக்‌ 
மீராஃ-பார்க்க - இராசேந்திரன்‌. 
மு. ௮. குடும்பம்‌ பள்ளத்துரர்‌ 

185 
முகவை சிதம்பரம்‌ 270 
முதலாம்‌ குலோதிதுங்கனின்‌ 
மெய்க்8ர்தீதி 551 
முச்சங்கங்களின்‌ வரலாறு 16 
முதலி 13 
முடியரசன்‌ 131, 152, 186, 351, 


674 
முதிதமிழ்‌ 262 
முத்தமிழ்‌ மன்றம்‌ (கொச்சி) 
355 


* நிலையம்‌ 183, 314 


முத்துப்பட்டினம்‌-பார்க்க: 


ஆதிதன்குடி 


முதிதப்பச்செட்டியார்‌ 

பாடுவார்‌ 7, 197, 232-7, 266 
முதிதப்பன்‌ பழ 261 
முத்துசாமி. வீ 158 
முத்துக்கணேசன்‌ 676 
முதிதுசாமிபிள்ளை மீ 130 
முத்துக்குமாரசாமி. சர்‌ 
பொன்னம்பலம்‌ 94 
முத்துக்குட்டிப்‌ புவைர்‌ 136 572 
முத்துநரயகப்‌ புலவர்‌ 136 572 
முத்துநாராயணன்‌ 207 
முத்துசாமி ஐயங்கார்‌ 199 
முத்திசாமி புலவரீ 579 
மணலும்‌. த்தது க்ப்‌ 

£1] பாகனேரி 683 
முதீதுவிசுவநா தன்‌ 381 389 
முத்துராமன்‌. எம்‌. 220 
முதிதுராமன்‌. மா 675 
முத்துராமலிங்கத்‌ தேவர்‌ 230 
முதீது வீரப்பன்‌ பழ. 259 
முதிதுவேங்கடாசலம்‌ 

ஐயர்‌ 107 

முத்தொள்ளாயிரம்‌ 494 
முத்து, திருமதி 681 
முதிது, உமையரள்‌, es 


தீதுலிங்கம்‌ 676 ்‌ 
பதி வெலும்‌ கவிராயர்‌ 


2 
584 


முத்தையா 


கண 321, 323, 370, 675 

நாக. 152, 186, 301, 386, 675 

மா 675 

முல்லை 179, 181 - 3, 184, 185 
188, 189, 204, 304, 317, 330 

சொ. 85 

பெரி, 395 

வி, எஸ்‌ 301 

ஏ சி, 88, 309 

கரு, 256 

ரோஜா 283 -9 

உடையப்பன்‌ 645 


713 


மு. மு, - ஆய்வுத்தளம்‌ 681 


முதிதையா பாகவதர்‌ 106 
முத்தையா செட்டியார்‌ 

தீ. நா. 108, 230, 314, 338, 
சர்‌. மு. சித 105 

ராஜாசர்‌ 86-7. 203, 308 646 


முரசொலி 347 
முறையூர்‌ 5, 12 
முருகு சுப்பிரமணியம்‌ 183, 186, 
346-7, 385-9 
முருகப்ப செட்டியார்‌ 
காறைக்குடி 594 
முருகப்பர சொ. 138:9 142, 
151-2 156, 175. 177, 180, 192. 
194, 205-6 211, 220 307, 336, 
339 - 41 348 
மூருகப்பனார்‌ மணிவிழர மலர்‌ 
180 
முருகப்பா குரூப்‌ 681 
முருகன்‌ 43, 175, 
முன்ஷி. கே. எம்‌, 319 
முன்னேற்றம்‌ (இதம்‌) 188 
முல்லை 26, 184, 270, 330. 351 
முல்லைப்‌ பதிப்பகம்‌-பார்க்க : 
முத்தையா முல்லை 
முனுசாமி (திருக்குறள்‌) 386 
மூர்தீதி, வா. 676 
மூதின்‌ முல்லை 27 
மூவார்‌ 113. 


மெய்யப்பன்‌, ௪ 261 - 262 627 651 
மெ. 677 
எம்‌ எஸ்‌ 677 
வீர. 677 
மெய்யப்ப அடி.கள்‌ 592, 
மெய்யப்பன்‌ அருணாசலம்‌ 682 
மெய்யப்பசெட்டியார்‌ ஏவி எம்‌ 
பார்க்க ஏவி எம்‌ 
99 அமெ 154 
29 சேவு மெ 116-20,421, 
39 உமையாள்‌ ஆச்‌ 
மணிவிழா மலர்‌ 233 
99 மெ. பெரி. ராம .172 
7 மெ.மு.மெ 226, . 
9 கரரைக்குடி, 592 


மெய்யம்மை ஆச்சி 168, 169 
» புலவர்‌ 677 

மெய்யம்மை யதிப்பகம்‌ 168 626 

மெய்கண்ட சித்தாந்த வித்தியா 
சாலை 192 

மேத்தா. மு. 98 

மேடை மெய்யப்பன்‌ 676 

மேலப்புத்தூர்‌ 6 

மேல மாகாணம்‌ 2 

மேலைச்‌சிவபுரி 5, 120, 158, 174. 

202 


95 சன்மார்க்க சபை 109, 
122, 127, 132, 279 
95 கல்‌ ரி 116 
மேல்‌ கனு 
மோகனூர்‌ 142 


யாழ்ப்பாணம்‌ தாமோதரம்‌ 
பிள்ளை 230 
95 ஞானப்பிரகர௪ 
முனிவர்‌ 53 
யாப்பருங்கல விருத்தி 39 
யுவான்‌ சுவாங்‌ 48 
யுனெஸ்‌3கா 148 300 


ரகுநாதன்‌, சிதம்பர 321, 343.4 
ரதீதினம்‌ 301 
ராஜன்‌ பி எல்‌ கே 399 
ராங்கியம்‌ 5 
ராமையா லெ. 349 
ராயசொ 123, 151 175, 205, 
) 206-10 211 339 
ரெங்கசாமி பிள்ளை வள்ளல்‌ 
382-3 
ரோஜா முதிதையா  யரர்க்க: 
தையா 
லட்சுமி 321 ப 
லண்டன்‌ தமிழ்ச்சங்கம்‌ 380 
லண்டன்பாரதியவிதீயாப்வனில்‌ 
்‌ தமிழ்நூல்கள்‌ 245 
லெட்சுமணன்‌ ப, 90-2 
லெட்சுமணன்‌ ரெங்க. 157 
லெட்சுமணன்‌ செட்டியாரி தச 
3 355 
லெட்சுமணன்‌ செட்டியார்‌ வ. 


ரரம, 368 


714 


லேனா தமிழ்வாணன்‌ 854 
லேனா (குறள்‌) 157 
லூவர்‌ அருங்காட்சியகம்‌ 69 


வயிநாகரம்‌ குடும்பத்தார்‌ 197, 
367 
வயிரம்‌ அருணாசலம்‌ 
செட்டியார்‌ 600 
வயிரவன்கோயில்‌ 76 
வயிரவன்‌ நா 301 
வடிவேலு, எஸ்‌ 684 
வ ரர. 178, 202 ,325, 332, 337, 
* 339, 466 - 7 
வரத நெஞ்சைய பிள்ளை 597 
வரதராஜன்‌, மா, 677 
வரதராகலுநாயுடு, ப 175 
வலையபட்டி நாமகள்‌ கல்லூரி 
154 
வலையபட்டி தீதி விநாயகர்‌ 
செந்தமிழ்‌ கலாசாலை 154 
வலம்புரி 307 
வலம்புரி சோமநாதன்‌ 274 677 
ு எழிலன்‌ 
வலம்புரி அலர்மேலு பெண்‌ 
கல்‌ லூரி154 
வலையப்பட்டி 5, 480 
வல்லம்பர்‌ 8, 
வல்ல நாட்டான்‌ 678 
வல்லாளபட்டி 12 
வணிகக்‌ குழுக்கள்‌ 412 
வல்லதீதராக்கோட்டை125, 
வடுகநாதன்‌ 421 
வட்டம்‌, வாூ 71 
வட்டகைப்‌ பிரிவு 5 


வட்டாரவழக்கு- 


மலையாளம்‌ 490, 494 
தென்‌ ஆர்க்காடு 488 
நெல்லை 498 
யாழ்ப்பாணம்‌ 465 488 503 
சோழநாடு 489 
நாஞ்சில்நாடு 489, 492 499 
மட்டக்களப்பு 465 
தொண்டை நாடு492 
சென்னை 494 495 501 511 506 
சேலம்‌ 495 

திஞ்சை 507 


506 


வளைவு-17 
வள்ளி நர 169, 267 
வள்ளியம்மை 678 
வள்ளியப்பசி செட்டியார்‌ 
செ ராம 368 
வள்ளியப்பா அழ 169 201 
297-301 
வள்ளியப்பன்‌ 678 
வள்ளுவர்‌ பண்ணை 186, 621 
19 மன்றம்‌ 158 
ம்‌] கோட்டம்‌ 312 
வங்கியியல்‌ 
கலைச்‌ சொற்‌ களஞ்சியம்‌ 646 
வஞ்சினிப்பட்டி 22, 
வ. பழ சா குடும்பதீதார்‌127-34 
வவேசு ஐயர்‌ 143, 144, 157, ்‌ 
174-5, 294 
வன்றொண்டர்‌ 190-194, 173 
வாசவன்‌ 678 
வாரச்‌ செய்தி 341 
வானொலி (திருச்சி)212,215 
வைரவன்‌, எஸ்‌ 683 
வாசன்‌ எஸ்‌ எஸ்‌, 340 
வானதிபதிப்பகம்‌ 332, 627-8 
வால்மீதி 141,143 - 
வானொலி 148-9,215, 379 , 
வானொலி கேட்போர்‌ கழகம்‌ 
304 
வரதராசன்‌. மு.100, 129 
99. மா 677 
வரகுணிீசுவரர்‌ கோவில்‌ 21 
விக்கிரமன்‌ 328 ப 
விராமதி 5, 158, iy 
வில்லியப்ப பிள்ளை 561, 575, 
விசுவநாதம்‌ கி. ஆ.யெ, 165,245 
விசுவநாதச்‌ செட்டியார்‌. 
கோனரபட்டு112-3 
விசுவநாதன்‌. ௮. டாக்டர்‌, 167 
விசுவநாதன்‌ இராம 222 
விதிதியாபானு176 
வி.ஆர்‌. எம்‌. செட்டி யார்‌15] ஓம்‌ 
விபுலானந்த அடிகள்‌ 79.80 96 
110, 128, 129, 155, 157, 307, 365 
வியட்னாம்‌ 410 ர 
விரையாச்சலை 5 48 
விற்பனை உரிமை 331 
விறலி விடு தரது- 500 


பம 


விவேகானந்தர்‌ சுவாமி 155 
விவேகானந்த கல்விக்கழகம்‌ 
ர 155-6,183 
விவேகானந்தர்‌ நினைவு 
7] மண்டபம்‌ 372 
விவேகானந்தர்‌ கல்லூரி 257 
்‌ விவேகானந்தன்‌ பழ 155 
வினைகஷூீர்திகான்‌ செட்டியார்‌ 
பார்க்க: பனையப்பட்ட்‌ 
விஜயா பதிப்பகம்‌ 623 
வீரராஈகவாச்‌ சாரியார்‌ 294 
வீரகேசரி 364 
வீரசேகேரப;ரம்‌ 5, 12 
வீரசுப்பைய சுவாமிகள்‌ 157 
வீரசோழியம்‌ 20-1 
வீரப்பன்‌ இராம 125-6 
வீர பாண்டியன்‌ சப. 679 
வீரசவர்க்கரீ 319 
வெள்ள௱ஈற்றி 21 
வெற்றியூர்‌ 5 
99. அ. நடராசன்‌ 684 
வெள்ளிமணி 351 
வெள்ளையன்‌ இராம 309-10 
வெள்ளையன்‌ இராம. 
கேவகோட்டை 690 


வெள்ளையப்பன்‌ இராம 679 
வெலிங்டன்‌ தீவு 113 
வெள்ளையன்‌ பதிப்புக்‌ கழகம்‌ 
619 
வெள்ளையப்பச்‌ செட்டியார்‌ 
366 
வெள்ளைவா ணர்‌ 81 
வெளிமுதீதி வைரவ ஐயா 173 
வெண்பாப்புலிக்‌ கவிராயர்‌ 190. 
578 
வெங்கடாச்சாரி ஏ. ஜி 331 
வேகுப்பட்டி 5 
வேந்தன்பட்டி 5. 248, 252 
வேலங்குடி 7 22 23 39 48 
- வேல்மயில்‌ வாசனப்புலவர்‌ 335 
வேலாயுதம்‌ மு 623 
வேலன்‌ ஏ கே 125 
வேலப்ப செட்டியார்‌ 679 
'வேழவேற்தன்‌ 270 
வேதாந்த நூல்கள்‌ 57 
வேங்களப்பநாயக்கர்‌ 223 


வேங்கடராசுலு. ரெட்டியார்‌ 
21 26 
வேங்கடசாமி நாட்டார்‌ 7. 42 
.81, 128 157 
வேங்கடாசலம்‌, வயி. £679 
வேங்கடாசலம்‌ செட்டியார்‌ 
சிவிசிடி90 
79 கே. எம்‌. 357 
99 ௮ 367 
வேங்கடகிருஷ்ணய்யர்‌ 187 
வேங்காவயல்‌ 5, 12 
வேங்கைமார்பன்‌ 20 
வை கோ-—பரர்க்க கோவிந்தன்‌ 
வைசியமிதீதிரன்‌ 339 
வையாபுரிப்‌ பிள்ளை 139 1-141 
146 231 253 412 
வைதீயநாத ஐயர்‌ 294 
வையை, 250 
வைரவன்‌ 683 
வைரம்‌ பதிப்பகம்‌ 684 
வைதீயநாதஸ்தபதி 311. 
வேம்பதிதூர்‌ பிக்சுவையரி 577 
வேம்பதிதூர்‌ சங்கர நாராயண 
அய்யர்‌ 580 


ஸ்வர்ணா பிரசுரம்‌ 321. 
ஸ்பெயின்‌ லீரப்பா 600 
ஸ்டார்‌ பிரகரம்‌ 615-6 
ஸ்ரீ இநீது பப்ளிகேசன்ஸ்‌ 626 
ஹரிஜன்‌ -- தமிழ்ப்பதிப்பு 99 
ஹநுமான்‌ 351 
ஹிந்துஸ்தான்‌ 178 351 
ஹீராஸ்‌ பாதிரியார்‌ 99 
ஜம்புலிங்கம்‌ செட்டியார்‌ 
சா. ராம. சித. 143 144 
ஜவஹர்லால்‌ நேரு 14 
ஜெயபாரதி. டாக்டர்‌ 394 
ஜெயம்‌ கொண்டான்‌ 679 
ஜெயகாந்தன்‌ 256, 260 
ஜெமினி சினிமா 349 


RS ச்‌ 


Hi வ சை ம்‌ 
ல 1% 


